


THE CONSTITUTION OF INDIA 


[As amended upto 31st January 2021) 


இந்திய அரசு 
சட்டம்‌ மற்றும்‌ நீதி அமைச்சகம்‌ 





இந்திய அரசமைப்பு 
(2021, ஜனவரி 31 வரை திருத்தம்‌ செய்யப்பட்டது) 


THE CONSTITUTION OF INDIA 


(As amended upto 31st January, 2021) 


தமிழாக்கம்‌: 
மாநிலச்‌ சட்ட ஆட்சிமொழி ஆணையம்‌ 
டாக்டர்‌. அம்பேத்கர்‌ சட்டப்பல்கலைக்கழக வளாகம்‌, 
“பூம்பொழில்‌” 
பசுமைவழிச்‌ சாலை, 


சென்னை - 600 028 


தமிழ்நாடு அரசு எழுதுபொருள்‌ அச்சுத்துறை ஆணையரால்‌ அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது 
2021 


306-22—1 


மாநிலச்‌ சட்ட ஆட்சிமொழி ஆணையம்‌ 


தமிழ்நாடு அரசு 
சட்டத்துறைச்‌ செயலாளர்‌ : 


திரு. ச. கோபி ரவிகுமார்‌, எம்‌.ஏ., எம்‌.எல்‌, 


மைய அரசு 
கூடுதல்‌ சட்ட ஆலோசகர்‌ : 


திருமதி நிர்மலா கிருஷ்ணமூர்த்தி, 


பி.எல்‌., எம்‌.எல்‌.எம்‌., 


306-22—1a 


தலைவர்‌ 


நீதியரசர்‌ பொன்‌. கலையரசன்‌, 
மாண்புமிகு முன்னாள்‌ நீதிபதி, 
சென்னை உயர்‌ நீதிமன்றம்‌. 


முழு நேர உறுப்பினர்கள்‌ 


திரு. சு.ச. பூவலிங்கம்‌, பி.எஸ்‌.சி. பி.எல்‌., 
முன்னாள்‌ சட்டத்துறைச்‌ செயலாளர்‌, 


தமிழ்நாடு அரசு. 


திரு. அ. சங்கரன்‌, பி.எஸ்‌.சி. பி.எல்‌., 
வழக்குரைஞர்‌. 


திரு. ச. பாஸ்கரன்‌, பி.எஸ்‌.சி., பி.எல்‌., 
முன்னாள்‌ மாவட்ட நீதிபதி. 


பகுதி நேர உறுப்பினர்கள்‌ 


முனைவர்‌ மு. முத்துவேலு, எம்‌.ஏ. பில்‌, பி.எச்‌.டி. 
முன்னாள்‌ பதிவாளர்‌, 
செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய நிறுவனம்‌. 


திரு. ந. வேலு, எம்‌.ஏ., எம்‌.எல்‌., 
முன்னாள்‌ மாவட்ட நீதிபதி. 


திரு. சீ. சொக்கலிங்கம்‌, பி.ஏ., பி.எல்‌., 
முன்னாள்‌ சட்டத்துறை இணைச்‌ செயலாளர்‌, 
தமிழ்நாடு அரசு. 


உறுப்பினர்‌ செயலாளர்‌ 
திருமதி பா. ஜூலியா சாந்தி, எம்‌.ஏ., எம்‌.எல்‌. எம்‌.பி.ஏ. 


துணைச்‌ செயலாளர்‌, சட்டத்துறை, 
தமிழ்நாடு அரசு. 





PREFACE 


This is the Fourth English-Tamil (diglot) Edition of the Constitution 
of India. The present diglot edition of the Constitution of India has been 
prepared by the State Official Language (Legislative) Commission, Law 
Department, Government of Tamil Nadu and the same has been 
scrutinized and vetted by the Official Languages Wing (Regional Unit), 
Legislative Department, Ministry of Law and Justice, New Delhi. 


In this Edition, the text of the Constitution has been brought upto-date 
by incorporating therein all the amendments up to and including the 
Constitution (One Hundred and Fourth Amendment) Act, 2019. 


Dr. G. Narayana Raju, 
Secretary to the Government of India 


New Delhi, 
19-02-2021 







டாக்டர்‌ அம்பேத்கர்‌. சட்டப்‌ பல்கலைக்கழக வளாகம்‌, 


சர்‌ பொன்‌ கலையரசன்‌ 
பதிய “பூம்பொழில்‌” 





பட்டகம்‌ 


தலைவா Nt டாக்டர்‌ டி.ஜி.எஸ்‌. தினகரன்‌ சாலை, 
மாநிலச்‌ சட்ட ஆட்சிமொழி ல பசுமைவழிச்‌ சாலை, 
ஆணையம்‌. சென்னை-600 028. 


அலுவலகம்‌ : 044 - 2952 0797 


முன்னுரை 


தமிழ்நாடு சட்ட ஆட்சிமொழி ஆணையம்‌ நெடிய வரலாறு கொண்டது. 1957இல்‌ 
சென்னை உயர்நீதிமன்றத்‌ தலைமை நீதிபதியாக இருந்த நீதியரசர்‌ மா.அனந்த நாராயணன்‌ 
அவர்கள்‌ தலைமையில்‌ சட்ட ஆட்சிமொழி அகராதிக்‌ குழு அமைக்கப்பட்டது. அதுவே 


பின்னர்‌ சட்ட ஆட்சிமொழி ஆணையமாகித்‌ தம்‌ பணிகளைத்‌ தொடர்ந்து வந்தது. 


நீதியரசர்‌ மா.அனந்த நாராயணன்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ அமைந்த சட்ட 
ஆட்சிமொழி ஆணையம்‌ 1968இல்‌ இந்திய மொழிகளிலே முதன்‌ முதலாகத்‌ தமிழில்‌ சட்டச்‌ 
சொற்களஞ்சியத்தை வெளியிட்டுத்‌ தமிழ்நாட்டிற்கும்‌ தமிழ்‌ மொழிக்கும்‌ பெருமை 
சேர்த்தது. 

1976இல்‌ சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்‌ சமகராசன்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ 
அமைந்த ஆணையம்‌ சட்டத்‌ தமிழுக்குப்‌ பெரும்‌ பணி ஆற்றியது. தமிழ்நாட்டுச்‌ சார்நிலை 
நீதிமன்றங்களில்‌ தமிழ்‌ ஆட்சி மொழியாகி மக்கள்‌ மொழியில்‌ நீதிமன்ற நிருவாகம்‌ 
நடைபெறுவதற்குத்‌ தேவைப்படும்‌ அடிப்படைச்‌ சட்டங்களைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து 
வழங்கியது இந்த ஆணையம்‌. இந்த ஆணையம்‌ வெளியிட்ட சட்ட நூல்களும்‌, சட்டச்‌ 
சொல்‌ அகராதியும்‌ இன்றும்‌ நீதிபதிகளின்‌ தீர்ப்புகளில்‌ இடம்‌ பெறும்‌ கலைச்‌ சொற்களுக்கு 


களம்‌ அமைத்துக்‌ கொடுத்து வருகின்றன. 


தமிழ்நாடு சட்டமன்றச்‌ செயலாளராக இருந்த சட்டத்தமிழ்‌ அறிஞர்‌ 
திரு.மா.சண்முக சுப்பிரமணியன்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ அமைந்த ஆணையம்‌ இந்திய 
அரசமைப்பை முதன்‌ முதலில்‌ ஆங்கிலம்‌-தமிழ்‌ என இருமொழிப்‌ பதிப்பாக வெளியிட்ட 


பெருமைக்கு உரியதாகும்‌. 


இவ்வகையில்‌ சட்ட ஆட்சிமொழி ஆணையங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ சட்டச்‌ 
சொற்களஞ்சியம்‌, இந்திய அரசமைப்பு, மைய அரசுச்‌ சட்டங்களின்‌ மொழிபெயர்ப்புகள்‌ என 
தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள்‌ நீதி வழுவா நெறிமுறையைச்‌ செவ்வனே நிறைவேற்றுவதற்கு 
வாய்ப்பான பணிகளைத்‌ தொடர்ந்து செய்து வந்தன என்பதை நான்‌ இங்கு மிகுந்த நன்றிப்‌ 


பெருக்குடன்‌ பதிவு செய்ய விரும்புகிறேன்‌. 


2018 ஆம்‌ ஆண்டு டிசம்பரில்‌ தமிழக அரசால்‌ மாநில ஆட்சிமொழி ஆணையம்‌ 
எனது தலைமையில்‌ அமைக்கப்பட்டது. தற்போது இயங்கும்‌ இந்த ஆணையம்‌ கீழ்க்கண்ட 


பணிகளை முன்னுரிமையாக எடுத்துக்‌ கொண்டு செயல்படுகிறது. அவை, 
ர்‌ 


1. இந்திய அரசமைப்பின்‌ தமிழாக்கம்‌. 
2. மைய அரசுச்‌ சட்டங்களின்‌ தமிழாக்கம்‌. 
3. சட்டச்‌ சொற்களஞ்சியத்‌ தொகுப்பு. 


என்பவை ஆகும்‌. 


மேலும்‌, சட்ட ஆட்சிமொழி ஆணையம்‌, மைய அரசுச்‌ சட்டங்களைத்‌ தமிழில்‌ மொழி 
பெயர்த்து இந்தியக்‌ குடியரசுத்‌ தலைவரின்‌ இசைவினைப்‌ பெற்று வெளியிடும்‌ பணிகளை 
மேற்கொள்ளத்‌ தொடங்கியது. சட்டங்களை மொழிபெயர்த்து மைய அரசின்‌ 
பணிக்‌ குழுவிற்கு அனுப்புதல்‌; குடியரசுத்‌ தலைவரின்‌ இசைவினைப்‌ பெறுவதற்குச்‌ 
சட்டங்களின்‌ படிகளை அனுப்பி வைத்தல்‌ என அலுவல்‌ முறையில்‌ படிப்படியான 
பணிகளில்‌ ஈடுபட்டு வருகின்றது. 

அவ்வகையில்‌, இந்திய அரசமைப்பின்‌ திருத்திய பதிப்பை வெளியிடும்‌ நோக்கில்‌ 
அதற்கான பணிகளில்‌ ஈடுபட்டது. இதன்‌ பயனாக அரசமைப்பின்‌ 2021 சனவரி 31 
வரையிலான திருத்திய பதிப்பாக இருமொழிப்‌ பதிப்பு இப்போது வெளிவருகிறது. 

இந்திய அரசமைப்பின்‌ தமிழாக்கம்‌ இதுவரை மூன்று பதிப்புகளைக்‌ கண்டுள்ளது. 
இந்திய அரசமைப்பின்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பு முதலில்‌ 1988இலும்‌, க்‌ பதிப்பு 
இருமொழிப்‌ பதிப்பாக 1992இலும்‌, மூன்றாவது பதிப்பும்‌ இருமொழிப்‌ பதிப்பாக 2009இலும்‌ 
வெளிவந்தன. 

பொதுவகைச்‌ சட்டங்களைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து வெளியிடும்‌ போது அமையும்‌ 


சட்டத்‌ தமிழ்‌ மொழி நடை பற்றி இருவேறு கருத்துக்கள்‌ இருந்து வருகின்றன. ஒரு சிலர்‌, 


306-22—1c 


“ஆங்கிலத்தில்‌ எழுதவும்‌, படிக்கவும்‌ தெரிந்தவர்கள்‌, எல்லோராலும்‌ ஆங்கிலத்தில்‌ 
இருக்கும்‌ சட்ட நூல்களைப்‌ படித்து எளிதில்‌ பொருளைப்‌ புரிந்து கொள்ள இயலாது. 
அதைப்‌ போலவே, தமிழில்‌ வெளிவரும்‌ சட்ட நூல்களையும்‌ சட்டத்தில்‌ பயிற்சியுடையவர்கள்‌ 
படித்துப்‌ புரிந்து கொள்ளும்‌ வகையில்‌ தனியொரு தமிழ்‌ நடையில்‌ இருக்க வேண்டும்‌” 


என்று கருதுகின்றனர்‌. 


மற்றொரு பிரிவினர்‌, “தமிழில்‌ சட்டங்களை மொழிபெயர்த்து வழங்குவதன்‌ 
நோக்கமே தமிழில்‌ எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்தவர்கள்‌ அனைவருக்கும்‌ புரிய வேண்டும்‌ 
என்பதாகும்‌. எனவே அதற்குரிய வகையில்‌ சட்டத்தமிழ்‌ மொழிநடை எளிமையாக இருக்க 
வேண்டும்‌; தெளிவாகவும்‌, எளிதில்‌ புரியும்‌ முறையிலும்‌ இருக்க வேண்டும்‌” என்று 
கருதுகின்றனர்‌. இதற்காகப்‌ பிறமொழிச்‌ சொற்களையும்‌ பேச்சு வழக்குச்‌ சொற்களையும்‌ 


கூடப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதில்‌ தவறில்லை என்று வாதிடுகின்றனர்‌. 


ஆனால்‌ இந்த ஆணையம்‌ இல்லற கருத்துக்களின்‌ சிறந்த நோக்கங்களை 
எடுத்துக்‌ கொண்டு செயல்படத்‌ தொடங்கியது. “மொழிநடையும்‌ எளிய தமிழில்‌ இருக்க 
வேண்டும்‌, ற்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌ இருக்கும்‌ போது வேற்றுமொழிச்‌ சொற்களின்‌ 
பயன்பாட்டைத்‌ தவிர்க்க வேண்டும்‌; எளிமையும்‌, தெளிவும்‌ கொண்ட எல்லோரும்‌ புரிந்து 
கொள்வதற்கு இசைவான நடையினையும்‌ பின்பற்ற வேண்டும்‌” என்கிற கருத்துக்களை 


ஏற்றுக்‌ கொண்டு பின்பற்றி வருகிறது. 


எனவே, வெளிவரும்‌ இந்திய அரசமைப்பின்‌ திருத்திய பதிப்பு எளிமையும்‌, தெளிவும்‌ 


கொண்ட தமிழ்நடையில்‌ அமைந்துள்ளது என்பதை இங்கே சுட்டிக்‌ காட்ட விரும்புகிறேன்‌. 


ஆணைய்யப்‌ பணிகள்‌ செம்மையாக நடைபெற வேண்டிய கன்‌ அனைத்தையும்‌ 
உடனுக்குடன்‌ வழங்குவதற்கு ஆவன செய்த அன்புள்ளம்‌ கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு 
முதலமைச்சர்‌ அவர்களுக்கும்‌, மாண்புமிகு தமிழ்நாடு சட்ட அமைச்சர்‌ அவர்களுக்கும்‌, என்‌ 
சார்பாகவும்‌ ஆணைய உறுப்பினர்கள்‌ அனைவரது சார்பிலும்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 


கொள்கிறேன்‌. 


இந்திய அரசமைப்பின்‌ திருத்திய பதிப்புச்‌ செம்மையான முறையில்‌ வெளிவருவதற்கு 
உழைப்பினை நல்கிய ஆணைய உறுப்பினர்களுக்கும்‌, அனைத்துப்‌ பணியாளர்களுக்கும்‌ 


என்‌ அன்பு நிறைந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


(க்வி 


தலைவர்‌ 


உறுப்பு 


10. 
11. 


12. 


13. 


இந்திய அரசமைப்பு 
பொருளடக்கம்‌ 


முகப்புரை 


பகுதி | 
ஒன்றியமும்‌ அதன்‌ ஆட்சிநிலவரையும்‌ 
ஒன்றியத்தின்‌ பெயரும்‌ ஆட்சிநிலவரையும்‌. 


புதிய மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளுதல்‌ அல்லது நிறுவுதல்‌. 
[விட்டுவிடப்பட்டது]. 

புதிய மாநிலங்களை உருவாக்குதல்‌ மற்றும்‌ நிலவுறும்‌ மாநிலங்களின்‌ 
பரப்பிடங்களை, எல்லைகளை அல்லது பெயர்களை மாற்றம்‌ செய்தல்‌. 

2, 3 ஆகிய உறுப்புகளின்படி இயற்றப்படும்‌ சட்டங்கள்‌, முதலாம்‌, நான்காம்‌ 
இணைப்புப்பட்டியல்களைத்‌ திருத்துவதற்காகவும்‌ துணைவறு, சார்வுறு, 
விளைவுறு பொருட்பாடுகளுக்காகவும்‌ வகைசெய்தல்‌. 


பகுதி | 

குடிமை 
அரசமைப்பின்‌ தொடக்கநிலையில்‌ குடிமை. 
பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குக்‌ குடிபெயர்ந்துள்ள குறித்தசிலரின்‌ 
குடிமை உரிமைகள்‌. 
பாகிஸ்தானுக்குக்‌ குடிபெயர்ந்துள்ள குறித்தசிலரின்‌ குடிமை உரிமைகள்‌. 
இந்தியாவுக்கு வெளியே குடியிருந்து வரும்‌ குறித்தசில இந்திய மரபினரின்‌ 
குடிமை உரிமைகள்‌. 
ஓர்‌ அயல்நாட்டு அரசின்‌ குடிமையினைத்‌ தம்விருப்பாகப்‌ பெற்றுள்ளவர்கள்‌ 
குடிமக்கள்‌ ஆவதில்லை. 
குடிமை உரிமைகள்‌ தொடர்ந்திருத்தல்‌. 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ குடிமை உரிமையை ஒழுங்குறுத்துதல்‌. 


பகுதி ॥!॥ 
அடிப்படை உரிமைகள்‌ 
பொதுவியல்‌ 


பொருள்வரையறை. 


அடிப்படை உரிமைகளுக்கு முரணான அல்லது அவற்றைத்‌ திறக்குறைவு 
செய்யும்‌ சட்டங்கள்‌. 


பக்கம்‌ 


14. 
15. 


16. 
17. 
18. 


19. 


20. 
21. 


21. 


22. 


23. 


24. 


25. 


26. 
27. 


28. 


29. 
30. 


31. 


31௫): 


31: 


சமன்மைக்கான உரிமை 
சட்டத்தின்‌ முன்‌ சமன்மை. 
சமயம்‌, இனம்‌, சாதி, பாலினம்‌ அல்லது பிறப்பிடம்‌ காரணமாக வேற்றுமை 
காட்டுதலுக்குத்‌ தடை. 
பொது வேலையமர்த்தங்கள்‌ தொடர்பாகச்‌ சமன்மையான வாய்ப்புநலம்‌. 
தீண்டாமை ஒழிப்பு. 
விருதுப்பட்டங்கள்‌ ஒழிப்பு. 


சுதந்திரத்திற்கான உரிமை 
பேச்சுச்‌ சுதந்திரம்‌ முதலியவை பற்றிய குறித்தசில உரிமைகளுக்குப்‌ 
பாதுகாப்பு. 
குற்றச்செயல்களுக்கான குற்றத்தீர்ப்புப்‌ பொறுத்த பாதுகாப்பு. 
உயிருக்கும்‌ உடல்சார்‌ உரிமைக்கும்‌ பாதுகாப்பு. 
கல்வி கற்பதற்கான உரிமை. 
குறித்தசில நேர்வுகளில்‌ கைதுசெய்தல்‌, , காவலில்‌ தடுத்துவைத்தல்‌ 
இவற்றிலிருந்து பாதுகாப்பு. 
சுரண்டலைத்‌ தடுப்பதற்கான உரிமை 
மனிதரை வணிகப்‌ பொருளாக்குதல்‌, வலுக்கட்டாயமாக வேலை சுமத்துதல்‌ 
ஆகியவற்றிற்குத்‌ தடை. ப 
தொழிற்சாலைகள்‌ முதலியவற்றில்‌ சிறார்களை வேலையமர்த்தம்‌ 
செய்தலுக்குத்‌ தடை. 
| சமயச்‌ சுதந்திரத்திற்கான உரிமை 
மனச்சான்று வழி ஒழுகுவதற்கான சுதந்திரமும்‌, சுதந்திரமாகச்‌ சமயநெறி 
ஒம்புதலும்‌ ஒழுகுதலும்‌ ஒதிப்பரப்புதலும்‌. 
சமயம்‌ சார்ந்த அலுவற்பாடுகளை மேலாண்மை செய்வதற்கான சுதந்திரம்‌. 
குறிப்பிட்ட சமயம்‌ எதனையும்‌ வளர்ப்பதற்கான வரிகள்‌ செலுத்துவது குறித்த 
சுதந்திரம்‌. ' 
குறித்தசில கல்வி நிறுவனங்களில்‌ சமயப்‌ போதனை பயிலவருவது அல்லது 
சமய வழிபாட்டுக்கு வருகைதருவது குறித்த சுதந்திரம்‌. 


பண்பாடு, கல்வி பற்றிய உரிமைகள்‌ ; 
சிறுபான்மையினர்‌ நலன்களுக்குப்‌ பாதுகாப்பு. 


கல்வி நிறுவனங்களை நிறுவவும்‌ நிருவாகம்‌ செய்யவும்‌ 
சிறுபான்மையினருக்குள்ள உரிமை. 
[விட்டுவிடப்பட்டது]. 


குறித்தசில சட்டங்களுக்குக்‌ காப்புரை 
உரிமை நிலச்சொத்துக்கள்‌ முதலியவற்றைக்‌ கையகப்படுத்துவதற்கு 
வகைசெய்யும்‌ சட்டங்களுக்குக்‌ காப்புரை. 
குறித்தசில சட்டங்களையும்‌ ஒழுங்குறுத்தும்விதிகளையும்‌ செல்லுந்தன்மை 
உடையனவாக்குதல்‌. 


12 


12 


13 


13 
13 


14 


14 
14 


15 


15 


17 


34. 


39. 


36. 
37. 
38. 


39. 

39 (ஐ. 
40. 
41. 


42. 


43. 
43 (இ: 


43 இ: 
44. 


45. 


46. 


47. 


48. 


iil 


குறித்தசில நெறிப்படுத்தும்‌ கோட்பாடுகளைச்‌ செல்திறப்படுத்தும்‌ 
சட்டங்களுக்குக்‌ காப்புரை. 
[விட்டுவிடப்பட்டது]. 
அரசமைப்புத்‌ தீர்வழிகளுக்கான உரிமை 
இந்தப்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ உரிமைகளைச்‌ செயலுறுத்துவதற்கான 
தீர்வழிகள்‌. 
[விட்டுவிடப்பட்டது]. 
இந்தப்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ உரிமைகளைப்‌ படையினர்‌ 
முதலியோருக்குப்‌ பொருந்தச்‌ செய்கையில்‌ அவற்றை மாற்றமைவு செய்ய 
நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌. 
வரையிடம்‌ ஒன்றில்‌ படைத்துறையாட்சி செல்லாற்றலில்‌ இருக்குங்கால்‌, 
இந்தப்‌ பகுதி வழங்கும்‌ உரிமைகள்‌ மீதான வரைத்தடை. 
இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்களுக்குச்‌ செல்திறம்‌ அளிப்பதற்காகச்‌ 
சட்டமியற்றுதல்‌. 
பகுதி IV 

அரசுக்‌ கொள்கையினை நெறிப்படுத்தும்‌ கோட்பாடுகள்‌ 
பொருள்வரையறை. 
இந்தப்‌ பகுதியில்‌ அடங்கியுள்ள கோட்பாடுகளைப்‌ பயன்படுத்துதல்‌. 
மக்கள்‌ நலப்பாட்டை வளர்க்கும்‌ வகையில்‌, சமுதாய முறையமைவினை 
எய்திடுமாறு அரசு செய்தல்‌ வேண்டும்‌. 
அரசு பின்பற்ற வேண்டிய குறித்தசில கொள்கைக்‌ கோட்பாடுகள்‌. 
சமநீதியும்‌ இலவசச்‌ சட்ட உதவியும்‌. 
ஊராட்சி மன்றங்களை அமைத்தல்‌. 
வேலை, கல்வி, குறித்தசில நேர்வுகளில்‌ பொதுநல உதவி ஆகியவற்றைப்‌ 
பெறுவதற்கான உரிமை. 
இசைவானதும்‌ இதமானதுமான வேலைச்‌ சூழல்களுக்கும்‌, பேறுகால 
உதவிக்கும்‌ ஏற்பாடு செய்தல்‌. 
தொழிலாளர்களுக்கு வாழ்வுக்கேற்ற கூலி முதலியவை. 
விசைத்தொழில்களின்‌ மேலாண்மையில்‌ தொழிலாளர்கள்‌ பங்கேற்றல்‌. 
கூட்டுறவுச்‌ சங்கங்களை வளர்த்தல்‌. 
குடிமக்களுக்கு ஒரே சீரான உரிமையியல்‌ சட்டத்தொகுப்பு. 
ஆறு வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு குழந்தைப்பருவ ஆரம்பநிலையில்‌ 
கவனிப்பும்‌ கல்வியும்‌ அளிக்க ஏற்பாடு செய்தல்‌. 
பட்டியலில்கண்ட சாதியினர்‌, பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌, பிற நலிந்த 
பிரிவினர்‌ ஆகியோரின்‌ கல்வி, பொருளியல்‌ நலன்களை வளர்த்தல்‌. 
உணவுச்சத்தின்‌ தரநிலை, வாழ்க்கைத்தரம்‌ ஆகியவற்றை உயர்த்தவும்‌ 
மக்களின்‌ உடல்நலத்தை மேம்படுத்தவும்‌ அரசிற்குள்ள கடமை. 


வேளாண்மை, கால்நடை பேணுகை ஆகியவற்றின்‌ அமைப்பு. 


17 
17 
18 


18 
18 


19 


19 


20 
20 
20 


20 
1 
21 
21 


21 


21 
க 


22 
22 
22 
22 


22 


22 


48 (௮). 


49. 


50. 
51. 


51௫. 


52. 
53. 
54. 
55. 
56. 
57. 
58. 
59. 
60. 
61. 
62. 


63. 
64. 


65. 


66. 


67. 
68. 


சுற்றுச்சூழலைப்‌ பாதுகாத்து மேம்படுத்துதல்‌ மற்றும்‌ காடுகள்‌, காடுவாழ்‌ 
உயிரினங்கள்‌ ஆகியவற்றின்‌ நலங்காத்தல்‌. 

தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்த நினைவுச்சின்னங்கள்‌, இடங்கள்‌, 
பொருள்கள்‌ ஆகியவற்றைப்‌ பாதுகாத்தல்‌. 

ஆட்சித்துறையினின்றும்‌ நீதித்துறையைப்‌ பிரித்தல்‌. 

பன்னாடுகளிடையே அமைதியையும்‌ காப்புணர்வையும்‌ வளர்த்தல்‌. 


பகுதி IV -இ) 


அடிப்படைக்‌ கடமைகள்‌ 

அடிப்படைக்‌ கடமைகள்‌. 

பகுதி 7 

ஒன்றியம்‌ 

அத்தியாயம்‌ | -ஆட்சித்துறை 
குடியரசுத்தலைவரும்‌ துணைத்தலைவரும்‌ 

இந்தியக்‌ குடியரசுத்தலைவர்‌. 
ஒன்றியத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌. 
குடியரசுத்தலைவரைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌. 
குடியரசுத்தலைவரைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ முறை. 
குடியரசுத்தலைவரின்‌ பதவிக்காலம்‌. 
மீண்டும்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெறுவதற்கான தகுமை. 
குடியரசுத்தலைவராகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெறுவதற்கான தகுதிப்பாடுகள்‌. 
குடியரசுத்தலைவரின்‌ பதவிக்கான வரைமுறைகள்‌. 


குடியரசுத்தலைவருக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி. 


குடியரசுத்தலைவர்‌ மீது அவையில்‌ பழிசாட்டுவதற்கான நெறிமுறை. 
குடியரசுத்தலைவரின்‌ பதவி காலியிடமாகும்‌ போது அதை நிரப்புவதற்காகத்‌ 
தேர்தல்‌ நடத்த வேண்டிய காலமும்‌ இடைநேர்வான காலியிடத்தை 
நிரப்புவதற்காகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெறுபவரின்‌ பதவிக்காலமும்‌. 

இந்தியக்‌ குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌. 

குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ மாநிலங்களவைக்குப்‌ பதனிவழித்‌ தலைவராக 
இருப்பார்‌. 

குடியரசுத்தலைவரின்‌ பதவி இடைநேர்வாகக்‌ காலியிடமாகும்போது அல்லது 
அவர்‌ இல்லாதபோது குடியரசுத்‌ துணைத்‌ தலைவர்‌, குடியரசுத்‌ தலைவராகச்‌ 
செயல்படுவார்‌ அல்லது அவருடைய பதவிப்‌ பணிகளை ஆற்றி வருவார்‌. 
குடியரசுத்‌ துணைத்தலைவரைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌. 

குடியரசுத்‌ துணைத்தலைவரின்‌ பதவிக்காலம்‌. 

குடியரசுத்‌ துணைத்தலைவரின்‌ பதவி காலியிடமாகும்போது அதை 
நிரப்புவதற்காகத்‌ தேர்தல்‌ நடத்த வேண்டிய காலமும்‌ இடைநேர்வான 
காலியிடத்தை நிரப்புவதற்காகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுபவரின்‌ 
பதவிக்காலமும்‌. 


23 


23 


23 
23 


23 


24 
24 
25 
25 
26 
26 
26 
27 
27 
28 
28 


28 
29 


29 


29 


30 
31 


69. 
70. 


ரீ. 


72. 


73. 


74. 


75. 


76. 


77. 
78. 


79. 
80. 
81. 
62. 


83. 
64. 
85. 


86. 


67. 
06. 


குடியரசுத்‌ துணைத்தலைவருக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி. 
பிற நினையாநிகழ்வுகளில்‌ .குடியரசுத்தலைவரின்‌ பதவிப்பணிகளை ஆற்றி 
வருதல்‌. 

குடியரசுத்தலைவரை அல்லது குடியரசுத்‌ துணைத்தலைவரைத்‌ 
தேர்ந்தெடுத்தல்‌ பற்றிய அல்லது அதன்‌ தொடர்பான பொருட்பாடுகள்‌. 
குறித்தசில நேர்வுகளில்‌ குற்றமன்னிப்புகள்‌ முதலியவை அளிப்பதற்கும்‌ 
மற்றும்‌ தீர்ப்புத்தண்டனைகளைத்‌ தற்காலிகமாக நிறுத்திவைப்பதற்கு, 
இறுத்தல்‌ செய்வதற்கு அல்லது மாற்றிக்குறைப்பதற்கும்‌ 
குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌. 

ஒன்றியத்து ஆட்சி அதிகாரத்தின்‌ அளாவுகை. 


அமைச்சரவை 
குடியரசுத்தலைவருக்கு அமைச்சரவை உறுதுணையாக இருத்தலும்‌ 
தேர்வுரை வழங்குதலும்‌. 
அமைச்சர்களைப்‌ பற்றிய பிற வகையங்கள்‌. 


இந்தியாவின்‌ தலைமை வழக்கறிஞர்‌ 
இந்தியாவின்‌ தலைமை வழக்கறிஞர்‌. 


அரசின்‌ அலுவல்‌ நடத்துமுறை 
இந்திய அரசின்‌ அலுவல்‌ நடத்துமுறை. 


குடியரசுத்தலைவருக்குத்‌ தகவல்‌ தருவது முதலியவை பொறுத்துத்‌ தலைமை 
அமைச்சருக்குள்ள கடமைகள்‌. 


அத்தியாயம்‌ |! - நாடாளுமன்றம்‌ 
பொதுவியல்‌ 

நாடாளுமன்றத்தின்‌ அமைப்பு. 
மாநிலங்களவையின்‌ கட்டமைப்பு. 
மக்களவையின்‌ கட்டமைப்பு. 
ஒவ்வொரு முறையும்‌ மக்கள்‌ கணக்கெடுப்பிற்குப்‌ பின்பு மறுநேரமைவு 
செய்தல்‌. 
நாடாளுமன்ற அவைகளின்‌ காலவரை. 
நாடாளுமன்ற உறுப்பினர்‌ பதவிக்கான தகுதிப்பாடு. 
நாடாளுமன்றக்‌ கூட்டத்‌ தொடர்கள்‌, அக்கூட்டத்‌ தொடர்களை இறுதி 
செய்தல்‌ மற்றும்‌ கலைத்தல்‌. 
நாடாளுமன்ற அவைகளில்‌ உரையாற்றவும்‌ அவற்றிற்குச்‌ செய்தியுரை 
அனுப்பவும்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள உரிமை. 
குடியரசுத்தலைவரின்‌ சிறப்புரை. 
நாடாளுமன்ற அவைகள்‌ தொடர்பாக அமைச்சர்களுக்கும்‌ தலைமை 
வழக்கறிஞருக்கும்‌ உள்ள உரிமைகள்‌. 


31 
31 


31 


32 


32 


33 


33 


34 


34 
35 


35 
35 
36 
37 


38 
38 
39 
39 


39 
40 


89. 
90. 


91. 


92. 


93. 
94. 


95. 


96. 


97. 


98. 


99. 


100. 


101. 
102. 
103. 
104. 


105. 


106. 


vi 


நாடாளுமன்றப்‌ பதவியாளர்கள்‌ 
மாநிலங்களவைத்‌ தலைவரும்‌, துணைத்‌ தலைவரும்‌. 
மாநிலங்களவைத்‌ துணைத்‌ தலைவர்‌ பதவியை விட்டகலுதலும்‌ பதவி 
விலகுதலும்‌ பதவியிலிருந்து அகற்றப்படுதலும்‌. 
மாநிலங்களவைத்‌ தலைவரின்‌ பதவிக்குள்ள கடமைகளைப்‌ புரிந்து வரவோ 
தலைவராகச்‌ செயல்படவோ துணைத்‌ தலைவருக்கு அல்லது பிற 
உறுப்பினருக்குள்ள அதிகாரம்‌. 
மாநிலங்களவைத்‌ தலைவரை அல்லது துணைத்‌ தலைவரைப்‌ 
பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தின்‌ மீது ஒர்வு நிகழும்போது 
அவர்‌ தலைமை வகித்தல்‌ ஆகாது. 
மக்களவைத்தலைவரும்‌ துணைத்‌ தலைவரும்‌. 
மக்களவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ ஆகியோர்‌ பதவியை 
விட்டகலுதலும்‌ பதவி விலகுதலும்‌ பதவியிலிருந்து அகற்றப்படுதலும்‌. 
மக்களவைத்‌ தலைவரின்‌ பதவிக்குள்ள கடமைகளைப்‌ புரிந்துவரவோ 
தலைவராகச்‌ செயல்படவோ துணைத்‌ தலைவருக்கு அல்லது பிற 
உறுப்பினருக்குள்ள அதிகாரம்‌. 
மக்களவைத்‌ தலைவரை அல்லது துணைத்‌ தலைவரை பதவியிலிருந்து 
அகற்றுவதற்கான தீர்மானத்தின்‌ மீது ஒர்வு நிகழும்போது அவர்‌ 
தலைமைவகித்தல்‌ ஆகாது. 
மாநிலங்களவைத்‌ தலைவர்‌, துணைத்தலைவர்‌, மக்களவைத்‌ தலைவர்‌, 
துணைத்தலைவர்‌ ஆகியோரின்‌ வரையூதியங்களும்‌, படித்தொகைகளும்‌. 


நாடாளுமன்றத்தின்‌ செயலகம்‌. 


அலுவல்‌ நடத்துமுறை 
உறுப்பினார்களுக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி. 
நாடாளுமன்ற அவைகளில்‌ வாக்களித்தல்‌, காலியிடங்கள்‌ இருந்தபோதிலும்‌ 
செயல்படுவதற்கு அவைகளுக்குள்ள அதிகாரம்‌ மற்றும்‌ குறைவெண்‌. 
உறுப்பினர்களின்‌ தகுதிக்கேடுகள்‌ 
பதவியிடங்களை விட்டகலுதல்‌. 
உறுப்பினர்‌ பதவித்‌ தகுதிக்கேடுகள்‌. 
உறுப்பினர்களின்‌ தகுதிக்கேடுகள்‌ பற்றிய வினாக்களின்‌ மீது முடிபு. 
99 ஆம்‌ உறுப்பின்படி ஆணைமொழி அல்லது உறுதிமொழி ஏற்பதற்கு 
முன்போ, ககுதியற்றவராக அல்லது தகுதிக்கேடுற்றவராக இருக்கும்‌ போதோ 
அவையில்‌ அமர்ந்தாலும்‌ வாக்களித்தாலும்‌ அதற்குள்ள தண்டம்‌. 
நாடாளுமன்றத்திற்கும்‌ அதன்‌ உறுப்பினர்களுக்கும்‌ உள்ள அதிகாரங்கள்‌, 
மதிப்புரிமைகள்‌ மற்றும்‌ காப்புரிமைகள்‌ 


நாடாளுமன்ற அவைகளுக்கும்‌ அவற்றின்‌ உறுப்பினர்களுக்கும்‌ ' 


குழுக்களுக்கும்‌ உள்ள அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌ முதலியவை. 
உறுப்பினர்களின்‌ வரையூதியங்களும்‌ படித்கொகைகளும்‌. 


40 
40 


40 
41 


41 
41 


42 


42 


42 


42 


43 


44 
45 
45 
46 


46 


47 


107. 


108. 
109. 
110. 
111. 


112. 
113. 
114. 
115. 
116. 


117. 


118. 
119. 


120. 
121. 
122. 


123. 


124 


1247) 

று 

124(இ) 
125. 


126. 
127. 


vil 


சட்டமியற்றுவதற்கான நெறிமுறை 
சட்டமுன்வடிவுகளை அறிமுகம்‌ செய்தலும்‌ நிறைவேற்றுதலும்‌ பற்றிய 
வகையங்கள்‌. 


குறித்தசில நேர்வுகளில்‌ ஈரவைகளின்‌ கூட்டமர்வு. 
பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ பொறுத்த தனியுறு நெறிமுறை. 
“பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌” என்பதன்‌ பொருள்வரையறை. 


சட்டமுன்வடிவுகளுக்கு ஏற்பிசைவு. 


நிதிபற்றிய பொருட்பாடுகளுக்குள்ள நெறிமுறை 
ஆண்டு நிதிநிலை அறிக்கை. 
மதிப்பீடுகள்‌ பற்றிய நாடாளுமன்ற நெறிமுறை. 
நிதிஒதுக்களிப்புச்‌ சட்டமுன்வடிவுகள்‌. 
துணை, கூடுதல்‌ அல்லது மிகை மானியங்கள்‌. 
முன்னளிப்பு மானியம்‌, முன்பற்றுத்‌ தொகை மானியம்‌, தனிச்சிறப்பு மானியம்‌ 
இவற்றின்‌ மீதான வாக்களிப்பு. 
நிதிச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ பற்றிய தனியுறு வகையங்கள்‌. 


பொதுவியலான நெறிமுறை 
நெறிமுறை விதிகள்‌. 
நாடாளுமன்றத்தில்‌ நிதி அலுவல்கள்‌ பற்றிய நெறிமுறையைச்‌ சட்டத்தினால்‌ 
ஒழுங்குறுத்துதல்‌. 
நாடாளுமன்றத்தில்‌ பயன்படுத்தப்பட வேண்டிய மொழி. 
நாடாளுமன்றத்தில்‌ விவாதத்தின்‌ மீதுவரையறை. 
நாடாளுமன்ற நடவடிக்கைகள்‌ குறித்து நீதிமன்றங்கள்‌ விசாரித்தல்‌ ஆகாது. 
அத்தியாயம்‌ ॥॥॥ 
குடியரசுத்தலைவருக்குள்ள சட்டமியற்றும்‌ அதிகாரங்கள்‌ 


நாடாளுமன்றத்தின்‌ கூட்டத்தொடர்‌ இறுதி செய்யப்பட்டுள்ள 


காலத்தின்போது அவசரச்சட்டங்களைச்‌ சாற்றம்செய்வதற்குக்‌ 
குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌. 
அத்தியாயம்‌ |1/ 
ஒன்றியத்து நீதித்துறை 


உச்ச நீதிமன்றத்தை நிறுவுதலும்‌ அதன்‌ அமைப்பும்‌. 
தேசிய நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ ஆணையம்‌. 
ஆணையத்தின்‌ செயற்பணிகள்‌. 

சட்டமியற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌. 
நீதிபதிகளின்‌ வரையூதியங்கள்‌ முதலியவை. 

செயலமர்‌ தலைமை நீதிபதியை அமர்த்துதல்‌. 

குறித்த பணிநீதிபதிகளை அமர்த்துதல்‌. 


47 


47 
48 
49 
50 


50 
52 
52 
52 
53 


54 


54 
55 


95 
55 
95 


56 


56 
58 
509 
59 
59 
60 
60 


128. 
129. 
130. 
131. 


131 அ. 


132. 
133. 


134. 


134 ௫. 
135. 
136. 
137. 


138. 
139. 


139 


140. 
141. 


142. 
143. 


144. 


144 


145. 
146. 
147. 


viii 


ஒய்வுபெற்ற நீதிபதிகள்‌ உச்ச நீதிமன்றங்களில்‌ அமர்வுகளில்‌ பணியாற்றுதல்‌. 
உச்ச நீதிமன்றம்‌ ஒரு நிலையாவண நீதிமன்றமாக இருக்கும்‌. 

உச்ச நீதிமன்றத்தின்‌ அமர்கை இடம்‌. 

உச்ச நீதிமன்றத்தின்‌ முதலேற்பு அதிகாரவரம்பு. 

[விட்டுவிடப்பட்டது]. 

குறித்தசில வழக்குகளில்‌ உயர்‌ நீதிமன்றங்களிலிருந்து எழும்‌ 
மேல்முறையீடுகளில்‌ உச்ச  நீதிமன்றத்திற்குள்ள மேல்முறையீட்டு 
அதிகாரவரம்பு. 

உரிமையியல்‌ பொருட்பாடுகள்‌ குறித்து உயர்‌ நீதிமன்றங்களிலிருந்து எழும்‌ 
மேல்முறையீடுகளில்‌ உச்ச நீதிமன்றத்திற்குள்ள மேல்முறையீட்டு 
அதிகாரவரம்பு. 

குற்றவியல்‌ பொருட்பாடுகள்‌ குறித்து உச்ச நீதிமன்றத்திற்குள்ள 
மேல்முறையீட்டு அதிகாரவரம்பு. 

உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்து கொள்வதற்கான 
உறுதிச்சான்று. 

நிலவுறும்‌ சட்டத்தின்படி கூட்டாட்சிய நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரவரம்பும்‌ 
அதிகாரங்களும்‌ உச்ச நீதிமன்றத்தாலும்‌ செலுத்தத்தகுவன ஆகும்‌. 

உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்து கொள்வதற்கு அதன்‌ தனியுறு 
அனுமதி. 
உச்ச நீதிமன்றம்‌ தன்‌ தீர்ப்புரைகளை அல்லது ஆணைகளை மறு ஆய்வு 
செய்தல்‌. 
உச்ச நீதிமன்ற அதிகாரவரம்பை விரிவாக்குதல்‌. 

குறித்தசில நீதிப்‌ பேராணைகளைப்‌ பிறப்பிக்கும்‌ அதிகாரங்களை உச்ச 
நீதிமன்றத்திற்கு வழங்குதல்‌. 

குறித்தசில வழக்குகளை மாற்றுகை செய்தல்‌. 


- உச்ச நீதிமன்றத்தின்‌ சார்பியல்வான அதிகாரங்கள்‌. 


உச்ச நீதிமன்றத்தால்‌ விளம்பப்படும்‌ சட்டநெறி, அனைத்து 
நீதிமன்றங்களையும்‌ கட்டுப்படுத்தும்‌. 

உச்ச நீதிமன்றத்‌ தீர்ப்பாணைகள்‌, ஆணைகளைச்‌ செயல்படுத்துதல்‌ மற்றும்‌ 
வெளிக்கொணர்தல்‌ குறித்த ஆணைகள்‌ முதலியவை. 

உச்ச நீதிமன்றத்துடன்‌ கலந்தாய்வு செய்வதற்குக்‌ 
குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌. 


ஆட்சிமுறை மற்றும்‌ நீதிமுறை அதிகாரஅமைப்புகள்‌ உச்ச நீதிமன்றத்திற்கு 
உதவும்‌ வகையில்‌ செயல்படும்‌. 


[விட்டுவிடப்பட்டது]. 
நீதிமன்ற விதிகள்‌ முதலியவை. 
உச்ச நீதிமன்றத்தின்‌ யாகமும்‌ பணியாளர்களும்‌ செலவுகளும்‌. 


பொருள்கோள்‌. 


63 


63 


64 


65 


65 


65 


65 
66 


66 


66 
67 


67 


67 


67 


68 
68 
69 
70 


148. 
149. 
150. 


151. 


152. 


153. 
154. 
155. 
156. 
157. 
158. 
159. 
160. 


161. 


162. 


163. 


164. 


165. 


166. 
167. 


அத்தியாயம்‌ V 
இந்தியக்‌ கணக்காய்வர்‌ - தலைமைத்‌ தணிக்கையர்‌ 


இந்தியக்‌ கணக்காய்வர்‌- தலைமைத்‌ தணிக்கையர்‌. 

கணக்காய்வர்‌- தலைமைத்‌ தணிக்கையரின்‌ கடமைகளும்‌ அதிகாரங்களும்‌. 
ஒன்றியம்‌, மாநிலங்கள்‌ ஆகியவற்றின்‌ கணக்குகளின்‌ அமைவுமுறை. 
தணிக்கை அறிக்கைகள்‌. 


பகுதி | 
மாநிலங்கள்‌ 
அத்தியாயம்‌ | - பொதுவியல்‌ 

பொருள்வரையறை. 

அத்தியாயம்‌ |! - ஆட்சித்துறை 

ஆளுநர்‌ 

மாநிலங்களின்‌ ஆளுநர்கள்‌. 
மாநிலத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌. 
ஆளுநரை அமர்த்துதல்‌. 
ஆளுநரின்‌ பதவிக்காலம்‌. 
ஆளுநராக அமர்த்தப்‌ பெறுவதற்கான தகுதிப்பாடுகள்‌. 
ஆளுநரின்‌ பதவிக்கான வரைக்கட்டுகள்‌. 
ஆளுநருக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி. 
குறித்தசில நினையாநிகழ்வுகளில்‌ ஆளுநரின்‌ பதவிப்‌ பணிகளை 
ஆற்றிவருதல்‌. 
குறித்தசில நேர்வுகளில்‌ குற்றமன்னிப்புகள்‌ முதலியவை அளிப்பதற்கும்‌ 
மற்றும்‌ தீர்ப்பத்தண்டனைகளைத்‌ தற்காலிகமாக நிறுத்திவைப்பதற்கு, 
இறுத்தல்‌ செய்வதற்கு அல்லது மாற்றிக்குறைப்பதற்கும்‌ ஆளுநருக்குள்ள 
அதிகாரம்‌. 
மாநில ஆட்சி அதிகாரத்தின்‌ அளாவுகை. 


அமைச்சரவை 


ஆளுநருக்கு அமைச்சரவை உறுதுணையாக இருத்தலும்‌ தேர்வுரை 
வழங்குதலும்‌. 
அமைச்சர்களைப்‌ பற்றிய பிற வகையங்கள்‌. 


மாநிலத்தின்‌ தலைமை வழக்குரைஞர்‌ 
மாநிலத்தின்‌ தலைமை வழக்குரைஞர்‌. 
அரசின்‌அலுவல்‌ நடத்துமுறை 


மாநில அரசின்‌ அலுவல்‌ நடத்துமுறை. 


ஆளுநருக்குத்‌ தகவல்‌ தருவது முதலியவை பொறுத்து 
முதலமைச்சருக்குள்ள கடமைகள்‌. 


70 
ட்‌! 
71 
71 


72 


72 
f= 
73 
73 
73 
73 
74 
74 


74 


74 


75 


75 


76 


Ed 
டம 


168. 
169. 
170. 
171. 
172. 
173. 
174. 
175. 


176. 
177. 


178. 
179. 


180. 


181. 


182. 
183. 


184. 


185. 


186. 


187. 


அத்தியாயம்‌ ||| - மாநிலச்‌ சட்டமன்றம்‌ 
பொதுவியல்‌ 

மாநிலச்‌ சட்டமன்றங்களின்‌ அமைப்பு. 
மாநிலங்களின்‌ சட்டமன்ற மேலவைகளை ஒழித்தல்‌ அல்லது உருவாக்குதல்‌. 
சட்டமன்றப்‌ பேரவைகளின்‌ கட்டமைப்பு. 
சட்டமன்ற மேலவைகளின்‌ கட்டமைப்பு. 
மாநிலச்‌ சட்டமன்றங்களின்‌ காலவரை. 
மாநிலச்‌ சட்டமன்ற உறுப்பினர்‌ பதவிக்கான தகுதிப்பாடு. 
மாநிலச்‌ சட்டமன்றக்‌ கூட்டத்தொடர்கள்‌, அக்கூட்டத்‌ தொடர்களை இறுதி 
செய்தல்‌ மற்றும்‌ கலைத்தல்‌. 
சட்டமன்ற அவையில்‌ அல்லது அவைகளில்‌ உரையாற்றவும்‌ அவற்றிற்குச்‌ 
செய்தியுரை அனுப்பவும்‌ ஆளுநருக்குள்ள உரிமை. 
ஆளுநரின்‌ சிறப்புரை. 
சட்டமன்ற அவைகள்‌ தொடர்பாக, அமைச்சர்களுக்கும்‌ தலைமை 
வழக்குரைஞருக்கும்‌ உள்ள உரிமைகள்‌. 


மாநில சட்டமன்றப்‌ பதவியாளர்கள்‌ 
சட்டமன்றப்‌ பேரவைத்‌ தலைவரும்‌ துணைத்‌ தலைவரும்‌. 


பேரவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ ஆகியோர்‌ பதவியை விட்டகலுதலும்‌ 
பதவிவிலகுதலும்‌ பதவியிலிருந்து அகற்றப்படுதலும்‌. 

பேரவைத்‌ தலைவரின்‌ பதவிக்குள்ள கடமைகளைப்‌ புரிந்துவரவோ 
தலைவராகச்‌ செயல்படவோ துணைத்‌ தலைவருக்கு அல்லது பிற 
உறுப்பினருக்கு உள்ள அதிகாரம்‌. 

பேரவைத்‌ தலைவரை அல்லது துணைத்‌ தலைவரைப்‌ பதவியிலிருந்து 
அகற்றுவதற்கான தீர்மானத்தின்‌ மீது ஓர்வு நிகழும்‌ போது அவர்‌ தலைமை 
வகித்தல்‌ ஆகாது. - 
சட்டமன்ற மேலவைத்‌ தலைவரும்‌ துணைத்‌ தலைவரும்‌. 

சட்டமன்ற மேலவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ ஆகியோர்‌ பதவியை 
விட்டகலுதலும்‌ பதவி விலகுதலும்‌ பதவியிலிருந்து அகற்றப்படுதலும்‌. 
மேலவைத்‌ தலைவரின்‌ பதவிக்குள்ள கடமைகளைப்‌ புரிந்துவரவோ 
தலைவராகச்‌ செயல்படவோ துணைத்‌ தலைவருக்கு அல்லது பிற 
உறுப்பினருக்கு உள்ள அதிகாரம்‌. 

மேலவைத்‌ தலைவரை அல்லது துணைத்‌ தலைவரைப்‌ பதவியிலிருந்து 
அகற்றுவதற்கான தீர்மானத்தின்‌ மீது ஓர்வு நிகழும்போது அவர்‌ தலைமை 
வகித்தல்‌ ஆகாது. 

பேரவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌, மேலவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ 
தலைவர்‌ ஆகியோரின்‌ வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌. 

மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ செயலகம்‌. 


84 


84 
84 


85 


85 


86 


86 


188. 
189. 


190. 


191. 


192. 
193. 


194. 


195. 


196. 


197. 


198. 
199. 


200. 


201. 


202. 
203. 
204. 
205. 
206. 


207. 


208. 
209. 


xi 


அலுவல்‌ நடத்துமுறை 
உறுப்பினர்களுக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி. 
சட்டமன்ற அவைகளில்‌ வாக்களித்தல்‌, காலியிடங்கள்‌ இருந்தபோதிலும்‌ 
செயல்படுவதற்கு அவைகளுக்குள்ள அதிகாரம்‌ மற்றும்‌ குறைவெண்‌. 
உறுப்பினர்களின்‌ தகுதிக்கேடுகள்‌ 
பதவியிடங்களை விட்டகலுதல்‌. 
உறுப்பினர்‌ பதவித்‌ தகுதிக்கேடுகள்‌. 
உறுப்பினர்களின்‌ தகுதிக்கேடுகள்‌ பற்றிய வினாக்களின்‌ மீது முடிபு. 
188 ஆம்‌ உறுப்பின்படி ஆணையொழி அல்லது உறுதிமொழி ஏற்பதற்கு 
முன்போ, தகுதியற்றவராக அல்லது தகுதிக்கேடுற்றவராக இருக்கும்போதோ 
அவையில்‌ அமர்ந்தாலும்‌ வாக்களித்தாலும்‌ அதற்குள்ள தண்டம்‌. 
மாநிலச்‌ சட்டமன்றங்களுக்கும்‌ அவற்றின்‌ உறுப்பினர்களுக்கும்‌ உள்ள 
அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌ மற்றும்‌ காப்புரிமைகள்‌ 
சட்டமன்ற அவைகளுக்கும்‌ அவற்றின்‌ உறுப்பினர்களுக்கும்‌ குழுக்களுக்கும்‌ 
உள்ள அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌ முதலியவை. 
உறுப்பினர்களின்‌ வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌. 


சட்டமியற்றுவதற்கான நெறிமுறை 


சட்டமுன்வடிவுகளை அறிமுகம்‌ செய்தலும்‌ நிறைவேற்றுதலும்‌ பற்றிய 
வகையங்கள்‌. 

பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ அல்லாத பிற சட்டமுன்வடிவுகள்‌ குறித்துச்‌ 
சட்டமன்ற மேலவையின்‌ அதிகாரங்கள்‌ மீது வரையறை. 

பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ பொறுத்த தனியுறு நெறிமுறை. 

“பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌” என்பதன்‌ பொருள்வரையறை. 

சட்ட முன்வடிவுகளுக்கு ஏற்பிசைவு. 

ஒர்வுக்கென ஒதுக்கிவைக்கப்படும்‌ சட்டமுன்வடிவுகள்‌. 


நிதி பற்றிய பொருட்பாடுகளுக்குள்ள நெறிமுறை 
ஆண்டு நிதிநிலை அறிக்கை. 
மதிப்பீடுகள்‌ பற்றிய சட்டமன்ற நெறிமுறை. 
நிதி ஒதுக்களிப்புச்‌ சட்டமுன்வடிவுகள்‌. 
துணை, கூடுதல்‌ அல்லது மிகை மானியங்கள்‌. 
முன்னளிப்பு மானியம்‌, முன்பற்றுத்தொகை மானியம்‌, தனிச்சிறப்பு மானியம்‌ 
இவற்றின்‌ மீதான வாக்களிப்பு. 
நிதிச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ பற்றிய தனியுறு வகையங்கள்‌. 


பொதுவியலான நெறிமுறை 
நெறிமுறை விதிகள்‌. 
மாநிலச்‌ சட்டமன்றத்தில்‌ நிதி அலுவல்‌ பற்றிய நெறிமுறையைச்‌ சட்டத்தினால்‌ 
ஒழுங்குறுத்துதல்‌. 


86 
86 


87 
88 
89 
89 


89 


90 


90 


91 


91 
92 
93 
94 


94 
95 
95 
96 
96 


97 


98 
98 


210. 
211. 
212. 


213. 


214, 
215. 
216. 
217. 


218. 


219. 
220. 


221, 
222. 
223. 
224, 


22) 
225. 
226. 


226), 
227. 


228. 
ஊடு 
229. 
230. 


291. 


232. 


xii 


| 


சட்டமன்றத்தில்‌ பயன்படுத்தப்பட வேண்டிய மொழி. 
சட்டமன்றத்தில்‌ விவாதத்தின்மீது வரையறை. 
சட்டமன்ற நடவடிக்கைகள்‌ குறித்து நீதிமன்றங்கள்‌ விசாரித்தல்‌ ஆகாது. 


அத்தியாயம்‌ |V 
ஆளுநருக்குள்ள சட்டமியற்றும்‌ அதிகாரம்‌ 
சட்டமன்றத்தின்‌ கூட்டத்தொடர்‌ இறுதி செய்யப்பட்டுள்ள காலத்தின்போது 
அவசரச்சட்டங்களை சாற்றம்‌ செய்வதற்கு ஆளுநருக்குள்ள அதிகாரம்‌. 


அத்தியாயம்‌ V 

மாநிலங்களிலுள்ள உயர்‌ நீதிமன்றங்கள்‌ 
மாநிலங்களுக்கான உயர்‌ நீதிமன்றங்கள்‌. 
உயர்‌ நீதிமன்றங்கள்‌ நிலையாவண நீதிமன்றங்களாக இருக்கும்‌. 
உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அமைப்பு. 
உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின்‌ அமர்த்துகை மற்றும்‌ அப்பதவிக்கான 
வரைக்கட்டுகள்‌. 
உச்ச நீதிமன்றம்‌ தொடர்பான குறித்தசில வகையங்கள்‌ உயர்‌ 
நீதிமன்றங்களுக்குப்‌ பொருந்துதல்‌. 
உயர்‌ நீதிமன்ற நீதிபதிகளுக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி. 


நிலையமர்‌ நீதிபதியாக இருந்தவர்‌ வழக்குரைஞராகத்‌ தொழிலாற்றுவதன்‌ 
மீது வரையறை. 


நீதிபதிகளின்‌ வரையூதியங்கள்‌ முதலியவை. 

நீதிபதி ஒருவரை ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாற்றுதல்‌. 
செயலமர்‌ தலைமை நீதிபதியை அமர்த்துதல்‌. 

கூடுதல்‌ மற்றும்‌ செயலமர்‌ நீதிபதிகளை அமர்த்துதல்‌. 

உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அமர்வுகளில்‌, ஒய்வு பெற்ற நீதிபதிகளை அமர்த்துதல்‌. 
நிலவுறும்‌ உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அதிகாரவரம்பு. 

குறித்தசில நீதிப்பரோணைகளைப்‌ பிறப்பிக்க உயர்‌ நீதிமன்றங்களுக்குள்ள 
அதிகாரம்‌. 

[விட்டுவிடப்பட்டது]. 

அனைத்து நீதிமன்றங்களையும்‌ கண்காணிப்பதற்கு உயர்‌ 
நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌. 

குறித்தசில வழக்குகளை உயர்‌ நீதிமன்றத்திற்கு மாற்றுதல்‌. 
[விட்டுவிடப்பட்டது]. 

உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அலுவலர்களும்‌ பணியாளர்களும்‌ செலவுகளும்‌. 
உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அதிகாரவரம்பை ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரைகளுக்கு அளாவச்செய்தல்‌. 

இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்குப்‌ வ ர்ல்ண்ன்னோர 
உயர்‌ நீதிமன்றத்தினை நிறுவுதல்‌. 

[விட்டுவிடப்பட்டது]. 


98 
99 


99 


101 
101 
101 
102 


103 


103 
104 


104 
104 
105 
105 
106 


106 
107 
108 
108 


109 
109 


109 
110 


110 


11 


233. 


2339). 


234. . 


235. 
236. 
237. 


238. 


239. 
239 ஞ்‌. 


29௫) 
239 (ஆனு 
239௫). 


240. 


241. 
242, 





306-22—2 


xiii 


அத்தியாயம்‌ V| 

கீழமை நீதிமன்றங்கள்‌ 
மாவட்ட நீதிபதிகளை அமர்த்துதல்‌. 
குறித்தசில மாவட்ட நீதிபதிகளின்‌ அமர்த்துகை, அவர்கள்‌ வழங்கிய 
தீர்ப்புரைகள்‌ முதலியவற்றைச்‌ செல்லத்தக்கன ஆக்குதல்‌. 
நீதித்துறைப்‌ பணியத்திற்கு மாவட்ட நீதிபதிகள்‌ அல்லாத பிறரை எடுத்தல்‌. 
கீழமை நீதிமன்றங்கள்‌ மீதான கட்டாள்கை. 
பொருள்கோள்‌. 
இந்த அத்தியாயத்தின்‌ வகையங்கள்‌ குறித்தசில வகுப்பு அல்லது 


“வகுப்புகளைச்‌ சேர்ந்த குற்றவியல்‌ நடுவர்களுக்குப்‌ பொருந்துதல்‌. . 


பகுதி 1/1॥ 
முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ ௫பகுதியிலுள்ள மாநிலங்கள்‌ 
[விட்டுவிடப்பட்டது]. 


பகுதி 1/1 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌ 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளின்‌ நிருவாகம்‌. 


குறித்தசில ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்கென சட்டமன்றங்களை 
அல்லது அமைச்சரவையை அல்லது இரண்டையும்‌ உருவாக்குதல்‌. 

தில்லியை பொறுத்த சிறப்பு ஏற்பாடுகள்‌. 

அரசமைப்பின்‌ இயங்குமுறை செயலற்றுப்போகும்‌ நேர்வில்‌ ஏற்பாடுகள்‌. 
சட்டமன்றக்‌ கூட்டத்தொடர்‌ இறுதிசெய்யப்பட்டுள்ள காலத்தின்போது 
அவசரச்‌ சட்டங்களைச்‌ சாற்றம்‌ செய்வதற்கு ஆளுகையருக்குள்ள 
அதிகாரம்‌. 

குறித்தசில ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்காக ஒழுங்குறுத்தும்‌ 
விதிகளைவகுப்பதற்கு குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌. 

ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்கான உயர்‌ நீதிமன்றங்கள்‌. 


[விட்டுவிடப்பட்டது]. 
பகுதி |% 
ஊராட்சிகள்‌ 
பொருள்வரையறைகள்‌. 
கிராம சபை, 


ஊராட்சிகளை அமைத்தல்‌. 
ஊராட்சிகளின்‌ கட்டமைப்பு. 
பதவியிடங்களை ஒதுக்கீடு செய்தல்‌. 
ஊராட்சிகளின்‌ காலவரை முதலியவை. 
உறுப்பினர்‌ பதவிக்கான தகுதிக்கேடுகள்‌. 


111 
111 


112 


112 
பூர்‌. 
113 


113 


113 
114 


114 
117 


114 


118 


120 
120 


121 
121 
121 


122 
123 
124 
125 


243 ஸூ. 
243 ழூ. 


243 (ஐ. 
243 (ஓ. 
243ஓ. 
243 ஒஸ்‌. 
243 ௫. 
243(௩). 
243(௪). 


243 ௫. 
243(L). 
243 ணி. 
243(த). 


243(ந). 
243(ப). 
243(ம). 
243 (ய). 
243(ர). 
243(லு. 
243 (வ). 


243(வ)(அ). 
243(மனு. 
243(வ)(இ. 
243(வ)(ஈ). 
243(வ)(௨). 
243 (வ) . 
243 (வ). 


306-22—22 


xiv 


ஊராட்சிகளின்‌ அதிகாரங்கள்‌, அதிகாரஅடைவுகள்‌, பொறுப்புகள்‌ ஆகியன. 
வரிகளை விதிப்பதற்கு ஊராட்சிகளுக்குள்ள அதிகாரம்‌ மற்றும்‌ அதன்‌ 
நிதியங்கள்‌. 

நிதி நிலையை மறுஆய்வு செய்ய நிதி ஆணையத்தை அமைத்தல்‌. 
ஊராட்சிகளின்‌ கணக்குகளைத்‌ தணிக்கை செய்தல்‌. 

ஊராட்சிகளுக்குத்‌ தேர்தல்கள்‌. 

ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்குப்‌ பொருந்துதல்‌. 

இந்தப்‌ பகுதி குறித்தசில வரையிடங்களுக்குப்‌ பொருந்தாது. 

நிலவுறும்‌ சட்டங்களும்‌, ஊராட்சிகளும்‌ தொடர்ந்து இருந்து வருதல்‌. 
தேர்தல்‌ பற்றிய பொருட்பாடுகளில்‌ நீதிமன்றங்கள்‌ குறுக்கிடுவதற்குத்‌ தடை. 


பகுதி 1 -௫) 


நகராட்சிகள்‌ 
பொருள்வரையறைகள்‌. 
நகராட்சிகளை அமைத்தல்‌. 
நகராட்சிகளின்‌ கட்டமைப்பு. 


நகராட்சித்‌ தொகுதிக்‌ குழுக்கள்‌ முதலியவற்றை அமைத்தல்‌ மற்றும்‌ 
அவற்றின்‌ கட்டமைப்பு. 

பதவியிடங்களை ஒதுக்கீடு செய்தல்‌. 

நகராட்சிகளின்‌ காலவரை முதலியவை. 


உறுப்பினர்‌ பதவிக்கான தகுதிக்கேடுகள்‌. 


நகராட்சிகளின்‌ அதிகாரங்கள்‌ அதிகாரஅடைவு மற்றும்‌ பொறுப்புகள்‌ 


முதலியவை. 
வரிகள்‌ விதிப்பதற்கு நகராட்சிக்குள்ள அதிகாரம்‌ மற்றும்‌ அதன்‌ நிதியங்கள்‌. 


நிதி ஆணையம்‌. 

நகராட்சிகளின்‌ கணக்குகளைத்‌ தணிக்கை செய்தல்‌. 

நகராட்சிகளுக்குத்‌ தேர்தல்கள்‌. ப 

ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்குப்‌ பொருந்துதல்‌. 

இந்தப்‌ பகுதி குறித்தசில வரையிடங்களுக்குப்‌ பொருந்தாது. 

மாவட்டத்‌ திட்டக்‌ குழு. 

பெருநகர்த்‌ திட்டத்திற்கான குழு. 

நிலவுறும்‌ சட்டங்களும்‌ நகராட்சிகளும்‌ தொடர்ந்து இருந்து வருதல்‌. 
தேர்தல்‌ பற்றிய பொருட்பாடுகளில்‌ நீதிமன்றங்கள்‌ தலையிடுவதற்குத்‌ தடை. 


125 
125 


126 
12f 
127 
ங்கா 
128 
129 
129 


129 
130 
130 
131 


132 
132 
133 
134 


134 
135 
135 
135 
136 
136 
136 
137 


138 
139 


2436). 


243 (வ) 
243 (௨0௫) 


243 (வுடு). 


243(வ)ஒஸி. 


243(வ0)(௧) 
243(வ)(௩ூ). 
243(வ) ௪). 


243 (வனா. 
243 ஸை. 


243 (வண). 


243 வத). 


(வந) 


244. 


244௫), 


245. 


246. 


306-22—2b 


XV 


பகுதி ஞூ 
கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ 
பொருள்வரையறைகள்‌. 
கூட்டுறவுச்‌ சங்கங்களைக்‌ கூட்டுருமமாகப்‌ பதிவுசெய்தல்‌. 
குழுமத்தின்‌ உறுப்பினர்கள்‌, மற்றும்‌ அதன்‌ அலுவலகப்‌ பொறுப்பாளர்கள்‌ 
ஆகியோரின்‌ எண்ணிக்கையும்‌ காலமுறையும்‌. 
குழுமத்தின்‌ உறுப்பினர்களைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌. 
குழுமத்தைக்‌ கலைத்துக்‌ கைக்கொள்ளுதலும்‌ தற்காலிகமாக 
நிறுத்திவைத்தலும்‌ மற்றும்‌ இடைக்கால மேலாண்மையும்‌. 
கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ கணக்குகளைத்‌ தணிக்கைசெய்தல்‌. 
பொதுக்குழுக்‌ கூட்டங்களைக்‌ கூட்டுதல்‌. 
தகவல்‌ பெறுவதற்கு ஒர்‌ உறுப்பினருக்கான உரிமை. 
விவரஅறிக்கைகள்‌. 
குற்றச்செயல்களும்‌ தண்டனைகளும்‌. 
பன்‌- மாநிலக்‌ கூட்டுறவுச்‌ சங்கங்களுக்குப்‌ பொருந்துதல்‌. 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்குப்‌ பொருந்துதல்‌. 
நிலவுறும்‌ சட்டங்கள்‌ தொடர்ந்திருத்தல்‌. 
பகுதி % 
பட்டியல்‌ வரையிடங்களும்‌ பழங்குடியினர்‌ வரையிடங்களும்‌ 
பட்டியல்‌ வரையிடங்கள்‌, பழங்குடியினர்‌ வரையிடங்கள்‌ ஆகியவற்றின்‌ 
நிருவாகம்‌. 
அசாமிலுள்ள குறித்தசில பழங்குடியினர்‌ வரையிடங்களை உள்ளடக்கிய 
தன்னாட்சிக்‌ குறுநிலத்தை அமைத்தலும்‌ அவ்விடங்களுக்கென உள்ளாட்சி 
சட்டமன்றத்தை அல்லது அமைச்சரவையை அல்லது இரண்டையும்‌ 
உருவாக்குதலும்‌. 
பகுதி 28 
ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ உள்ள தொடர்புநிலைகள்‌ 
அத்தியாயம்‌ | 
சட்டமியற்றுத்‌ தொடர்புநிலைகள்‌ 
நாடாளுமன்றத்தாலும்‌, மாநிலங்களின்‌ சட்டமன்றங்களாலும்‌ இயற்றப்படும்‌ 
சட்டங்களின்‌ அளாவுகை. 
நாடாளுமன்றத்தாலும்‌ மாநிலங்களின்‌ சட்டமன்றங்களாலும்‌ இயற்றப்படும்‌ 
சட்டங்களின்‌ உறுபொருள்‌. 


139 
140 


140 


141 
141 


142 
143 
143 
143 
144 
145 
145 
145 


145 


146 


147 


147 


246௫), 


247. 


248. 
249. 


250. 


251. 
252. 
253. 


254. 


255. 


256. 
257. 


257(௮). 


258. 


258௫) 


259. 
260. 


261. 


262. 


263. 


306-22—2c 


xvi 


சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரியைப்‌ பொருத்துத்‌ தனியுறு வகையம்‌. 


குறித்தசில கூடுதல்‌ நீதிமன்றங்களை நிறுவ வகை செய்வதற்கு 
நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌. 

சட்டமியற்றுவதற்கான எஞ்சிய அதிகாரங்கள்‌. 

நாட்டின்‌ நலன்‌ கருதி மாநிலத்துப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடு எதனைப்‌ 
பொறுத்தும்‌ சட்டமியற்ற நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌. 
நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை செயற்பாட்டில்‌ இருக்குங்கால்‌, மாநிலத்துப்‌ 
பட்டியலிலுள்ள எந்தப்‌ பொருட்பாட்டினைப்‌ பொறுத்தும்‌ சட்டமியற்றுவதற்கு 
நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌. 

நாடாளுமன்றத்தால்‌ 249, 250 ஆகிய உறுப்புகளின்படி இயற்றப்பட்ட 
சட்டங்களுக்கும்‌, மாநிலச்‌ சட்டமன்றங்களால்‌ இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும்‌ 
இடையே முரண்பாடு. 

இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்காக அவற்றின்‌ 
இசைவுடன்‌ சட்டமியற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரமும்‌, 
அத்தகைய சட்டத்தைப்‌ பிற மாநிலம்‌ எதுவும்‌ ஏற்றுமேற்கொள்ளுதலும்‌. 
பன்னாட்டு உடன்பாடுகளைச்‌ செல்திறப்படுத்துவதற்காகச்‌ சட்டமியற்றுதல்‌. 
நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும்‌ மாநிலங்களின்‌ 
சட்டமன்றங்களினால்‌ இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும்‌ இடையே முரண்பாடு. 
பரிந்துரைகள்‌ முன்‌ஒப்பளிப்புகள்‌ ஆகியவை பற்றிய வேண்டுறுத்தங்களை 
நெறிமுறை சார்ந்த பொருட்பாடுகளாக மட்டுமே கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


அத்தியாயம்‌ ॥! 
நிருவாகத்‌ தொடர்புநிலைகள்‌ 
பொதுவியல்‌ 
மாநிலங்களின்‌ மற்றும்‌ ஒன்றியத்தின்‌ கடமைப்பாடு. 
குறித்தசில நேர்வுகளில்‌ மாநிலங்கள்‌ மீது ஒன்றியத்திற்குள்ள கட்டாள்கை. 
[விட்டுவிடப்பட்டது]. 
குறித்தசில நேர்வுகளில்‌ மாநிலங்களுக்கு அதிகாரங்கள்‌ முதலியவற்றை 
வழங்குவதற்கு ஒன்றியத்திற்குள்ள அதிகாரம்‌. 
ஒன்றியத்திடம்‌ செயற்பணிகளை ஒப்படைப்பதற்கு மாநிலங்களுக்குள்ள 
அதிகாரம்‌. 
[விட்டுவிடப்பட்டது]. 
இந்தியாவிற்கு வெளியிலுள்ள நிலவரைகள்‌ தொடர்பாக ஒன்றியத்திற்குள்ள 
அதிகாரம்‌. 
அரசின்‌ செயற்பாடுகள்‌, பதிவணங்கள்‌ மற்றும்‌ நீதித்துறை நடவடிக்கைகள்‌. 


நீர்‌ தொடர்பான பூசல்கள்‌ 
மாநிலங்களிடையேயான ஆறுகளின்‌ அல்லது ஆற்றுப்‌ பள்ளதாக்குகளின்‌ நீர்‌ 
தொடர்பான பூசல்களுக்கு நீதிமுறைத்‌ தீர்வு. 


மாநிலங்கள்‌ இயைந்து இயங்குதல்‌ 
மாநிலங்களிடையமை மன்றம்‌ தொடர்பான ஏற்பாடுகள்‌. 


148 
148 


148 
149 


149 


150 
150 


150 
151 


151 


152 
152 
152 
153 
153 


153 
153 


153 


154 


154 


264. 
265. 


266. 


267. 


268. 


268௫) 


269. 


269௫) 


270. 
271 


272. 


213. 


274. 


275. 
276. 


277. 
278. 
279. 

279(௫). 
280. 
281. 


xvii 


பகுதி 2/॥ 
நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள்‌ மற்றும்‌ உரிமைவழக்குகள்‌ 
அத்தியாயம்‌ | - நிதி 
பொதுவியல்‌ 
பொருள்கோள்‌. 
சட்டத்தினால்‌ பெறும்‌ அதிகாரத்தின்படி அல்லாமல்‌, வரிகளை விதித்தல்‌ 
ஆகாது. 
இந்தியாவின்‌ மற்றும்‌ மாநிலங்களின்‌ திரள்நிதியங்களும்‌ அரசுப்‌ பொதுக்‌ 
கணக்குகளும்‌. 
நினையாநிகழ்வு நிதியம்‌. 
ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ இடையே வருவாய்களைப்‌ 
பகிர்ந்தளித்தல்‌ 
ஒன்றியத்தால்‌ விதிக்கப்பட்டு, ஆனால்‌ மாநிலங்கள்‌ ஈட்டிப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ தீர்வைகள்‌. 
[விட்டுவிடப்பட்டது]. 
ஒன்றியத்தால்‌ விதித்து ஈட்டப்பட்டு, ஆனால்‌ மாநிலங்களுக்குக்‌ 
குறித்தொதுக்கப்படும்‌ வரிகள்‌. 
மாநிலங்களுக்கிடையேயான வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்‌ போது 
சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி விதித்து ஈட்டுதல்‌. 
ஒன்றியத்தால்‌ விதிக்கப்பட்டு ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ இடையே 
பகிர்ந்தளிக்கப்படும்‌ வரிகள்‌. 
ஒன்றியத்தின்‌ நோக்கங்களுக்காகக்‌ குறித்தசில தீர்வைகள்‌, வரிகள்‌ 
ஆகியவற்றின்‌ மீதான மேல்வரி. 
[விட்டுவிடப்பட்டது]. 


சணல்‌, சணற்பொருள்கள்‌ ஆகியவற்றின்‌ மீதான ஏற்றுமதித்‌ - தீர்வைக்குப்‌ 
பதிலாக மானியங்கள்‌. 

மாநிலங்கள்‌ அக்கறை கொண்டுள்ள வரி விதிப்பைப்‌ பாதிக்கும்‌ சட்டமுன்‌ 
வடிவுகளுக்குக்‌ குடியரசுத்தலைவரின்‌ முன்பரிந்துரை வேண்டுறுவதாகும்‌. 
குறித்தசில மாநிலங்களுக்கு ஒன்றியத்திலிருந்து மானியங்கள்‌. 
விழைதொழில்கள்‌, வணிகங்கள்‌, கொள்பணிகள்‌, வேலையமர்த்தங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ மீதான வரிகள்‌. 

காப்புரைகள்‌. 

[விட்டுவிடப்பட்டது]. 

“நிகரத்‌ தொகை” முதலியவற்றைக்‌ கணக்கிடுதல்‌. 

சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றம்‌. 

நிதி ஆணையம்‌. 

நிதி ஆணையத்தின்‌ பரிந்துரைகள்‌. 


155 
155 


155 


155 


156 


156 
156 


157 


158 


159 


159 
159 


160 


160 
162 


162 
162 
163 
163 
165 
166 


282. 


283. 


284. 


285. 
286. 


287. 
288. 


289. 


290 


290௫) 


291. 


்‌ 292. 
293. 


294. 
295. 
296. 


297. 


xviii 


நிதி பற்றிய பல்வகை வகையங்கள்‌ 


ஒன்றியம்‌ அல்லது ஒரு மாநிலம்‌ அதன்‌ வருவாய்களிலிருந்து செய்வதாகும்‌ 
செலவுகள்‌. 

திரள்நிதியங்கள்‌ நினையாநிகழ்வு நிதியங்கள்‌, அரசுப்‌ பொதுக்‌ 
கணக்குகளில்‌ வரவு வைக்கப்படும்‌ பணத்தொகைகள்‌ ஆகியவற்றைக்‌ 
கைப்பொறுப்பில்‌ வைத்திருத்தல்‌ முதலியவை. 

அரசுப்‌ பணியாளர்களாலும்‌ நீதிமன்றங்களாலும்‌ பெற்றுக்கொள்ளப்படும்‌ 
வழக்காளிகளின்‌ வைப்பீடுகள்‌, பிற பணத்தொகைகள்‌ ஆகியவற்றைக்‌ 
கைப்பொறுப்பில்‌ வைத்திருத்தல்‌. 

மாநில வரி விதிப்பிலிருந்து ஒன்றியத்து சொத்திற்கு விலக்களிப்பு. 
சரக்குகளின்‌ விற்பனை அல்லது கொள்வினை மீது வரி விதிப்பது குறித்த 
வரையறைகள்‌. 

மின்சாரம்‌ மீதான வரிகளிலிருந்து விலக்களிப்பு. 

குறித்தசில நேர்வுகளில்‌ நீர்‌ அல்லது மின்சாரத்திற்கு மாநிலங்களின்‌ 
வரிவிதிப்பிலிருந்து விலக்களிப்பு. 


மாநிலம்‌ ஒன்றின்‌ சொத்திற்கும்‌ வருமானத்திற்கும்‌ ஒன்றியத்து வரி 
விதிப்பிலிருந்து விலக்களிப்பு. 

குறித்தசில செலவுகள்‌, ஓய்வூதியங்கள்‌ ஆகியவை பொறுத்த நேரமைவு. 
குறித்தசில தேவசுவம்‌ நிதியங்களுக்கு ஆண்டு தோறும்‌ பணம்‌ செலுத்துதல்‌. 


[விட்டுவிடப்பட்டது]. 
அத்தியாயம்‌ || 
கடன்பெறுதல்‌ 
இந்திய அரசு கடன்பெறுதல்‌. 
மாநிலங்கள்‌ கடன்பெறுதல்‌. 
அத்தியாயம்‌ ॥॥ 


சொத்து, ஒப்பந்தங்கள்‌, உரிமைகள்‌, பொறுப்படைவுகள்‌, கடமைப்பாடுகள்‌ 
மற்றும்‌ உரிமைவழக்குகள்‌ 

குறித்தசில நேர்வுகளில்‌ சொத்து, சொத்திருப்புகள்‌, உரிமைகள்‌, 
பொறுப்படைவுகள்‌ மற்றும்‌ கடமைப்பாடுகள்‌ ஆகியவற்றிற்கு வாரிசுரிமை. 
பிற நேர்வுகளில்‌ சொத்து, சொத்திருப்புகள்‌, உரிமைகள்‌, பொறுப்படைவுகள்‌ 
மற்றும்‌ கடமைப்பாடுகள்‌ ஆகியவற்றிற்கு வாரிசுரிமை. 
வாரிசு இல்லாமை அல்லது உரிமைகோருநர்‌ இல்லாமை அல்லது 
உரிமைக்குற்றவா இல்லாமை காரணமாகச்‌ சேர்ந்தடையும்‌ சொத்து. 
ஆட்சிநிலவரை சார்ந்த கடலினுள்‌ அல்லது கண்டத்திட்டினுள்‌ இருக்கும்‌ 
பெறுமதியான பொருள்களும்‌, தனிப்பட்டதான பொருளியல்‌ 
மண்டலங்களின்‌ வளஆதாரங்களும்‌ ஒன்றியத்திடம்‌ உற்றமைதல்‌. 


167 


167 


167 


168 
168 


169 
169 


170 


170 
171 


171 


171 
11: 


172 


172 


173 


174 


298. 
299. 
300. 


3003) 


301. 
302. 


303. 


304. 


305. 


306. 


907. 


308. 
309. 


310. 


311 


xix 


வணிகம்‌ முதலியவற்றை நடத்திவருவதற்கான அதிகாரம்‌. 
ஒப்பந்தங்கள்‌. 


உரிமைவழக்குகளும்‌, நடவடிக்கைகளும்‌. 


அத்தியாயம்‌ (1/ 
சொத்து பொறுத்த உரிமை 
சட்டம்‌ அளிக்கும்‌ அதிகாரத்தின்படி அல்லாமல்‌ எவரிடமிருந்தும்‌ சொத்துப்‌ 
பறிக்கப்படுதல்‌ ஆகாது. 
பகுதி X11 
இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ வணிகம்‌, வாணிபம்‌ 
மற்றும்‌ தொடர்புறவுகள்‌ 


வணிகம்‌, வாணிபம்‌, தொடர்புறவுகள்‌ ஆகியவற்றிற்குத்‌ தடையின்மை. 
வணிகம்‌, வாணிபம்‌, தொடர்புறவுகள்‌ ஆகியவற்றின்‌ மீது கட்டுப்பாடுகள்‌ 
விதிப்பதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌. 

வணிகம்‌, வாணிபம்‌, தொடர்பாக ஒன்றியம்‌, மாநிலங்கள்‌ ஆகியவற்றிற்குள்ள 
சட்டமியற்றும்‌ அதிகாரங்கள்‌ மீது கட்டுப்பாடுகள்‌. 

மாநிலங்களிடையே வணிகம்‌, வாணிபம்‌, தொடர்புறவுகள்‌ ஆகியவற்றின்‌ மீது 
கட்டுப்பாடுகள்‌. 

நிலவுறும்‌ சட்டங்களுக்கும்‌ மாநிலத்தின்‌ தனியுரிமைகளுக்கு வகைசெய்யும்‌ 
சட்டங்களுக்குமான காப்புரை. 


[விட்டுவிடப்பட்டது]. 


301 முதல்‌ 304 வரையிலுள்ள உறுப்புகளின்‌ நோக்கங்களை 
நிறைவேற்றுவதற்காக அதிகார அமைப்பை ஏற்படுத்துதல்‌. 


பகுதி XIV 
ஒன்றியம்‌, மாநிலங்கள்‌ ஆகியவற்றின்‌ கீழுள்ள பணியங்கள்‌ 
அத்தியாயம்‌ | 
பணியங்கள்‌ . 


பொருள்கோள்‌. 

ஒன்றியத்திற்கு அல்லது ஒரு  மாநிலத்திற்குப்‌ பணிபுரிவதற்காக 
ஆளெடுத்தலும்‌ பணிவரைக்கட்டுகளும்‌. 

ஒன்றியத்திற்கு அல்லது ஒரு மாநிலத்திற்குப்‌ பணிபுரிபவர்களின்‌ 
பதவியுரிமைக்‌ காலம்‌. 

ஒன்றியத்தின்‌ அல்லது ஒரு மாநிலத்தின்கீழ்‌ குடியியல்‌ சார்ந்த வேலைக்கு 
அமர்த்தப்பெற்றுள்ளவர்களைப்‌ பணிநீக்கமோ பணியறவோ 
பணிநிலையிறக்கமோ செய்தல்‌. 


174 
174 
175 


173 


175 
176 


176 


176 


177 


177 


177 


178 
177 


178 


178 


312. 


312 @ 


313. 
314. 


315. 
316. 
317. 


318. 


319. 


320. 
321. 


322. 
323. 


323௫). 
323. 


324. 


325. 


326. 


327. 


xx 


அனைத்திந்தியப்‌ பணியங்கள்‌. 

குறித்தசில பணியங்களிலுள்ள அலுவலர்களின்‌ பணிவரைக்கட்டுகளை 
மாற்றுவதற்கு அல்லது முறித்தறவு செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள 
அதிகாரம்‌. 

மாறும்‌ இடைக்காலத்திற்கான வகையங்கள்‌. 

[விட்டுவிடப்பட்டது]. 


அத்தியாயம்‌ |! 
அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்கள்‌ 

ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்கள்‌. 
உறுப்பினர்களை அமர்த்துதலும்‌ அவர்களின்‌ பதவிக்காலமும்‌. 
அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினர்‌ ஒருவரைப்‌ பணியறவு 
செய்தலும்‌ தற்காலிகமாக நீக்குதலும்‌. 
ஆணையத்தின்‌ உறுப்பினர்கள்‌, பணியாளர்‌ தொகுதியினர்‌ ஆகியோருடைய 
பணிவரைக்கட்டுகளைக்‌ குறித்து ஒழுங்குறுத்தும்விதிகளை 
வகுப்பதற்குள்ள அதிகாரம்‌. 
ஆணையத்தின்‌ உறுப்பினர்கள்‌ அத்தகைய உறுப்பினர்களாக இருப்பது 
அற்றுப்போனப்‌ பின்பு, பிற பதவிகள்‌ வகிப்பது குறித்த தடை. 
அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்களின்‌ செயற்பணிகள்‌. 
அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்களின்‌ செயற்பணிகளை 
விரிவாக்குவதற்கான அதிகாரம்‌. 
அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்களின்‌ செலவுகள்‌. 
அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்களின்‌ அறிக்கைகள்‌. 

பகுதி XIV -ஐ 

தீர்ப்பாயங்கள்‌ 
நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயங்கள்‌. 
பிற பொருட்பாடுகளுக்கான தீர்ப்பாயங்கள்‌. 

பகுதி XV 
தேர்தல்கள்‌ 

தேர்தல்களைக்‌ கண்காணிப்பதும்‌, நெறிப்படுத்துவதும்‌, கட்டாள்கை 
புரிவதும்‌, தேர்தல்‌ ஆணையத்திடம்‌ உற்றமைந்திருக்கும்‌. 
சமயம்‌, இனம்‌, சாதி அல்லது பாலினம்‌ காரணமாக, வாக்காளர்‌ பட்டியலில்‌ 


சேர்க்கப்படுவதற்கோ, தனியுறு வாக்காளர்‌ பட்டியலில்‌ சேர்க்கப்பட 
வேண்டுமெனக்‌ கோருவதற்கோ எவரும்‌ தகுமையற்றவர்‌ ஆகார்‌. 


மக்களவைக்கும்‌, மாநிலங்களின்‌ சட்டமன்றப்‌ பேரவைகளுக்குமான 
தேர்தல்கள்‌ வயதுவந்தோருக்கு வாக்குரிமை என்ற அடிப்படையில்‌ இருக்கும்‌. 
சட்டமன்றங்களுக்கான தேர்தல்கள்‌ பொறுத்து வகைசெய்வதற்கு 
நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌. 


180 
180 


182 
182 


182 
183 
184 


185 


185 


186 
187 


187 
188 


188 
189 


191 


192 


192 


193 


328. 


329. 


329௫). 


330. 


331. 


332. 


333. 
334. 
335. 
336. 
337. 


338. 


3383) 


338. 


339. 
340. 


341 
342. 


3423) 


343. 
344. 


xxi 


ஒரு மாநிலத்தின்‌ சட்டமன்றத்திற்கான தேர்தல்கள்‌ பொறுத்து 
வகைசெய்வதற்கு அச்சட்டமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌. 

தேர்தல்‌ பற்றிய பொருட்பாடுகளில்‌ நீதிமன்றங்கள்‌ தலையிடுவதற்குத்‌ தடை. 
[விட்டுவிடப்பட்டது]. 


பகுதி XVI 
குறித்தசில வகுப்பினர்‌ தொடர்பான தனியுறு வகையங்கள்‌ 
பட்டியலில்கண்ட சாதியினருக்கும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கும்‌ 
மக்களவையில்‌ பதவியிடங்களை ஒதுக்கீடுசெய்தல்‌. 
மக்களவையில்‌ ஆங்கிலோ- இந்தியர்‌ சமூகத்தினருக்குச்‌ சார்பாற்றம்‌. 


பட்டியலில்கண்ட சாதியினருக்கும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கும்‌ 
மாநிலங்களின்‌ சட்டமன்றப்‌ பேரவைகளில்‌ பதவியிடங்களை ஒதுக்கீடு 
செய்தல்‌. 

மாநிலங்களின்‌ சட்டமன்றப்‌ பேரவைகளில்‌ ஆங்கிலோ-இந்தியர்‌ 
சமூகத்தினருக்குச்‌ சார்பாற்றம்‌. 

பதவியிடங்களை ஒதுக்கீடு செய்தலும்‌ தனியுறு சார்பாற்றம்‌ அளித்தலும்‌ 
குறித்தசில காலஅளவுக்குப்‌ பின்பு அற்றுப்போதல்‌. 

பணியங்களுக்கும்‌ பணியடைகளுக்கும்‌ பட்டியலில்கண்ட சாதியினர்‌, 
பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ ஆகியோரின்‌ கோருரிமைகள்‌. 

குறித்தசில. பணியங்களில்‌ ஆங்கிலோ-இந்தியர்‌ சமூகத்தினருக்கான 
தனியுறு வகையம்‌. 

ஆங்கிலோ-இந்தியர்‌ சமூகத்தினரின்‌ நலனுக்காகக்‌ கல்வி மானியங்கள்‌ 
பொறுத்த தனியுறு வகையம்‌. 

பட்டியலில்கண்ட சாதியினருக்கான தேசிய ஆணையம்‌. 

பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம்‌. 

பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம்‌. 

பட்டியல்‌ வரையிடங்களின்‌ நிருவாகம்‌, பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ 
நலவாழ்வு ஆகியவற்றின்‌ மீது ஒன்றியத்திற்குள்ள கட்டாள்கை. 
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின்‌ நிலைமைகளை ஆய்ந்து காண்பதற்கு 
ஆணையம்‌ ஒன்றை அமர்த்துதல்‌. 

பட்டியலில்கண்ட சாதிகள்‌. 

பட்டியலில்கண்ட பழங்குடிகள்‌. 

சமுதாயநிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்‌. 


பகுதி XVII 
ஆட்சி மொழி 
அத்தியாயம்‌ | 

ஒன்றியத்தின்‌ மொழி 


ஒன்றியத்தின்‌ ஆட்சி மொழி. 
ஆட்சி மொழிக்கான ஆணையமும்‌ நாடாளுமன்றக்‌ குழுவும்‌. 


193 


193 
193 


194 


195 


195 


197 


197 


197 


198 


198 


199 
201 


203 
205 


205 
206 


206 
207 


207 
208 


345. 
346. 


347. 


348. 


349. 


350. 


350௭), 


350. 


351. 


352. 


353. 


354. 


355. 


356. 


357. 


358. 


359. 


359௫9) ர 


360. 


xxii 


அத்தியாயம்‌ |! 
மண்டல மொழிகள்‌ 
மாநிலத்தின்‌ ஆட்சி மொழி அல்லது மொழிகள்‌. 
ஒரு மாநிலத்திற்கும்‌ மற்றொன்றிற்கும்‌ இடையே அல்லது ஒரு மாநிலத்திற்கும்‌ 
ஒன்றியத்திற்கும்‌ இடையே செய்தித்‌ தொடர்புக்கான ஆட்சி மொழி. 
ஒரு மாநில மக்கள்தொகையில்‌ ஒரு பகுதியினர்‌ பேசும்‌ மொழி பொறுத்த 
தனியுறு வகையம்‌. 


அத்தியாயம்‌ |! 
உச்ச நீதிமன்றம்‌, உயர்‌ நீதிமன்றங்கள்‌ முதலியவற்றின்‌ மொழி 


உச்ச நீதிமன்றம்‌, உயர்‌ நீதிமன்றங்கள்‌ ஆகியவற்றிலும்‌ சட்டங்கள்‌, 
சட்டமுன்வடிவுகள்‌ முதலியவற்றிற்கும்‌ பயன்படுத்த வேண்டிய மொழி. 
மொழி தொடர்பாகக்‌ குறித்தசில சட்டங்களை இயற்றுவதற்கான தனியுறு 
நெறிமுறை. 
அத்தியாயம்‌ (4/ 

தனியுறு நெறியுரைகள்‌ 
குறைகளைத்‌ தீர்ப்பதற்கான உரையீடுகளில்‌ பயன்படுத்தப்படவேண்டிய 
மொழி. 
தொடக்க நிலையில்‌ தாய்மொழியில்‌ கல்வி கற்பிப்பதற்கான வசதிகள்‌. 
மொழிச்‌ சிறுபான்மையினருக்கான தனி அலுவலர்‌. 
இந்தி மொழி வளர்ச்சிக்கான நெறியுரை. 


பகுதி 7041 
நெருக்கடிநிலை பற்றிய வகையங்கள்‌ 

நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை. 
நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணையின்‌ விளைவு. 
நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று செயற்பாட்டில்‌ இருக்குங்கால்‌ 
வருவாய்களைப்‌ பகிர்ந்தளித்தல்‌ தொடர்பான வகையங்கள்‌ பொருந்துதல்‌. 
அயல்நாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்தும்‌ உள்நாட்டுக்‌ குழப்பத்திலிருந்தும்‌ 
மாநிலங்களைப்‌ பாதுகாப்பதற்கு ஒன்றியத்திற்குள்ள கடமை. 
மாநிலங்களில்‌ அரசமைப்பின்‌ இயங்குமுறை செயலற்றுப்போகும்‌ நேர்வில்‌, 
அதற்கான ஏற்பாடுகள்‌. 
356 ஆம்‌ உறுப்பின்படி பிறப்பிக்கப்பட்ட சாற்றாணையின்‌ வழி சட்டமியற்றும்‌ 
அதிகாரங்களைச்‌ செலுத்துதல்‌. 
நெருக்கடிநிலைகளின்‌ போது 19 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களைத்‌ 
தற்காலிகமாக நிறுத்திவைத்தல்‌. 
நெருக்கடிநிலைகளின்‌ போது ||| ஆம்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ 
உரிமைகள்‌ செயலுறுத்தப்படுவதைத்‌ தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல்‌. 
[விட்டுவிடப்பட்டது]. 


நிதிநிலை நெருக்கடி பற்றிய வகையங்கள்‌. 


209 
209 


209 


210 


211 


211 


211 
211 
212 


212 
214 
215 
215 
216 
218 
219 


220 


221 
221 


961. 


36109). 
3610. 


362. 
363. 


3633) 
364. 
365. 


366. 
367. 


368. 


369. 


370. 


371. 


371 . 
311. 
371 (இ. 
371(ஸ. 


3710. 


xxiii 


பகுதி XX 
பல்வகை 


குடியரசுத்தலைவர்‌, ஆளுநர்கள்‌, இராஜப்பிரமுகர்கள்‌ ஆகியோருக்குக்‌ 


காப்பளிப்பு. 

நாடாளுமன்றம்‌, மாநிலச்‌ சட்டமன்றங்கள்‌ ஆகியவற்றின்‌ நடவடிக்கைகளை 
வெளியிடுவதற்குக்‌ காப்பளிப்பு. 

ஊதியம்‌ வழங்கத்தக்க அரசியல்‌ பணியடையில்‌ அமர்த்துவதற்கான 
தகுதிக்கேடு. 

[விட்டுவிடப்பட்டது]. 

குறித்தசில உடன்படிக்கைகள்‌, உடன்பாடுகள்‌, முதலியவற்றிலிருந்து எழும்‌ 
பூசல்களில்‌ நீதிமன்றங்களின்‌ தலையீட்டிற்குத்‌ தடையுறுத்தம்‌. 

இந்தியக்‌ குறுநில அரசர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த ஏற்பளிப்பு 
அற்றுப்போதல்‌ மற்றும்‌ மன்னர்‌ மானியங்கள்‌ ஒழிக்கப்படுதல்‌. 
பெருந்துறைமுகங்கள்‌, வானூர்தி நிலையங்கள்‌ ஆகியவை குறித்த தனியுறு 
வகையங்கள்‌. 

ஒன்றியத்தின்‌ பணிப்புரைகளுக்கு இணங்கி நடக்கவோ அவற்றை 
செல்திறப்படுத்தவோ தவறுமிடத்து ஏற்படும்‌ விளைவு. 
பொருள்வரையறைகள்‌. 


பொருள்கோள்‌. 

பகுதி XX 

அரசமைப்பின்‌ திருத்தம்‌ 

அரசமைப்பினைத்‌ திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரமும்‌ 
அதற்கான நெறிமுறையும்‌. 

பகுதி 288 
தற்காலிகமான, மாறும்‌ இடைக்காலத்திற்கான மற்றும்‌ தனியுறு வகையங்கள்‌ 
மாநிலப்‌ பட்டியலிலுள்ள குறித்தசில பொருட்பாடுகளைப்‌ பொறுத்து அவை 
ஒருங்கியல்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடுகளாக இருந்தாற்போன்றே 
சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள தற்காலிக அதிகாரம்‌. 
ஜம்மு-காஷ்மீர்‌ மாநிலம்‌ பொறுத்த தற்காலிக.வகையங்கள்‌. 


மகாராஷ்டிரம்‌ மற்றும்‌ குஜராத்‌ மாநிலங்களைப்‌ பொறுத்த தனியுறு 
வகையங்கள்‌. 


நாகாலாந்து மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌. 

அசாம்‌ மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌. 

மணிப்பூர்‌ மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌. 

ஆந்திரப்‌ பிரதேச மாநிலம்‌ அல்லது தெலுங்கானா மாநிலம்‌ பொறுத்த தனியுறு 


வகையங்கள்‌. 


ஆந்திரப்‌ பிரதேசத்தில்‌ மையப்‌ பல்கலைக்கழகத்தை நிறுவுதல்‌. 


223 


223 


224 


224 
225 


225 


226 


226 


கச 
231 


22 


233 


234 


236 


237 


240 


240 
241 


245 


371. 
371௭). 
3719). 
311௫). 
371 (ஓ. 


372. 


372(அ). 


373. 


374. 
375. 


376. 
377. 
378 


3780). 


379-391. 


992. 


393. 
994. 


394 (இ). 


395. 


XXIV 


"சிக்கிம்‌ மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையங்கள்‌. 


மிசோரம்‌ மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌. 

அருணாசலப்‌ பிரதேச மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌. 

கோவா மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌. 

கர்நாடக மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையங்கள்‌. 

நிலவுறும்‌ சட்டங்கள்‌ தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருத்தல்‌ மற்றும்‌ அவற்றின்‌ 

தழுவமைவு. 

சட்டங்களைத்‌ தழுவமைவு செய்வதற்குக்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள 

அதிகாரம்‌. 

தடுப்புக்‌ காவலில்‌ உள்ளவர்களைப்‌ பொறுத்து, குறித்தசில நேர்வுகளில்‌ 

ஆணை பிறப்பிப்பதற்குக்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌. 

கூட்டாட்சிய நீதிமன்ற நீதிபதிகள்‌ மற்றும்‌ கூட்டாட்சிய நீதிமன்றத்தில்‌ 

அல்லது மன்றத்தமர்‌ மாட்சிமை தங்கிய மன்னர்‌ முன்பு 

முடிவுறாநிலையிலுள்ள நடவடிக்கைகள்‌ பற்றிய வகையங்கள்‌. 

நீதிமன்றங்களும்‌ அதிகாரஅமைப்புகளும்‌ அலுவலர்களும்‌ இந்த 

அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டுத்‌ தொடர்ந்து 

செயற்பணியாற்றுதல்‌. 

உயர்‌ நீதிமன்றங்களின்‌ நீதிபதிகள்‌ பற்றிய வகையங்கள்‌. 

இந்தியக்‌ கணக்காய்வர்‌- தலைமைத்‌ தணிக்கையர்‌ பற்றிய வகையங்கள்‌. 

அரசுப்பணியாளர்‌ தேர்வாணையங்கள்‌ பற்றிய வகையங்கள்‌. 

ஆந்திரப்‌ பிரதேசச்‌ சட்டமன்ற பேரவையின்‌ காலஅளவு பற்றிய தனியுறு 

வகையம்‌. 

[விட்டுவிடப்பட்டன ]. 

இடர்ப்பாடுகளை அகற்றுவதற்குக்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌. 
பகுதி XX! 


குறுந்தலைப்பு, தொடக்கம்‌, அதிகாரஉறுதிபெற்ற 
இந்திமொழி வாசகம்‌ மற்றும்‌ நீக்கறவுகள்‌ 
குறுந்தலைப்பு. 
தொடக்கம்‌. 
அதிகாரஉறுதிபெற்ற இந்திமொழி வாசகம்‌. 
நீக்கறவுகள்‌. 


245 
246 
248 
249 
249 
250 


254 


251 


252 


253 


253 
253 
254 


254 


254 
254 


255 
255 
255 
256 


 )00/ 


இணைப்புப்பட்டியல்கள்‌ 
முதலாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
நான்காம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
ஐந்தாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
ஏழாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
எட்டாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
ஒன்பதாம்‌ இணைப்புப்பட்டியல்‌. 
பத்தாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
பதினொன்றாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
பன்னிரெண்டாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
பிற்சேர்க்கை | - அ (ஐம்மு- காஷ்மீருக்குப்‌ பொருந்துகை) ஆணை, 
2019. 
பிற்சேர்க்கை ॥! - அரசமைப்புச்‌ நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015. 


சொற்களஞ்சியம்‌ 


257 
265 
272 
275 
278 
282 
309 
324 
326 
341 
346 
348 
349 


350 


370 


முகப்புரை 
இந்திய மக்களாகிய நாம்‌, இந்திய த௩ட்டினை [இறையாண்மையும்‌ 

சமநலச்சமுதாயமும்‌ சமயச்சார்பின்மையம்‌ மக்கணாட்சிமுறையம்‌ 
அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும்‌], 
அதன்‌ க.டமகீகீள்‌ ஏனைய மும்‌ 

சகட, பொருளியல்‌, அரசியல்‌ ந்தி, 

எண்ணம்‌, அத்ன்‌ வெளிமீடு கேங்ட்பாடு 

கமயந்‌.ம்பில்கை, வழிபாடு இறற்றில்‌ தன்றைரிமை, 


ச்ழுத்ர்யப்படிநிலை, அ/ரய்ப்புநீலம்‌ இவற்றில்‌ சமன்மை 
ஆரகியலாற்றை எய்கிடச்‌ செய்யல], 


அமரர்கள்‌ அனையை யய 
குனி மனிதனின்‌ மாண்பு, [நாட்டு எக்களின்‌ ஓற்றுமை, 
ஒருலைப்பாடு] இய/ற்றை உறுதிப்படுதிதாயம்‌ 
உடன்பிறப்புறிமையினை ஐளரீக்கவம்‌ 
உள்ளார்ந்த உறுசியுடையராய்‌, 


நம்முடைய அறுசமைப்புப்‌ பேரவையில்‌, 1949 நம்பர்‌ இருபத்தாறாம்‌ 


நாளாகிய இன்று, எங்கிதணால்‌, இந்த அற சமைப்பினை ஏற்று; இயற்றி, 
நமக்கு நாமே வழங்கிக்கொள்கிறோம்‌. 


பபப ப பப்ப பட்ட ப பப ட்ட ட 

1 “இறையாண்மையும்‌ மக்களாட்சி முறையும்‌ அமைந்ததொரு குடியரசாக” என்பதற்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1976 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (8-171977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. “நாட்டுமக்களின்‌ ஒற்றுமை” என்பதற்கு, ரேற்டிச்‌ சட்டத்தினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 


பகுதி | 
ஒன்றியமும்‌ அதன்‌ ஆட்சிநிலவரையும்‌ 
1. ஒன்றியத்தின்‌ பெயரும்‌ ஆட்சிநிலவரையும்‌ : 
() இந்தியா எனும்‌ பாரதம்‌, மாநிலங்களைக்‌ கொண்டதோர்‌ ஒன்றியமாக இருக்கும்‌. 
1) மாநிலங்களும்‌ அவற்றின்‌ ஆட்சிநிலவரைகளும்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ளவாறு இருக்கும்‌.] 
(3) இந்தியாவின்‌ ஆட்சிநிலவரை - 
(அ) மாநிலங்களின்‌ ஆட்சிநிலவரைகளையும்‌, 
(ஆ) முதலாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரைகளையும்‌], 
(இ) அடையப்பெறும்‌ பிற ஆட்சிநிலவரைகளையும்‌ 
உள்ளடக்குவது ஆகும்‌. 
2. புதிய மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளுதல்‌ அல்லது நிறுவுதல்‌ : 
நாடாளுமன்றம்‌, தான்‌ தக்கதெனக்‌ கருதுகிற வரையுரைகள்‌ மற்றும்‌ வரைக்கட்டுகளுக்கு 
இணங்க, சட்டத்தினால்‌, புதிய மாநிலங்களை ஒன்றியத்துள்‌ ஏற்றுக்கொள்ளலாம்‌ அல்லது நிறுவலாம்‌. 


*2(௮) . [ஒன்றியத்துடன்‌ சிக்கிம்‌ இணைக்கப்பமெெல்‌| அரசமைப்புச்‌ (முப்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌ 
சட்டம்‌, 1975 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (26-4-1975 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) விட்டுவிடப்பட்டது. 


3. புதிய மாநிலங்களை உருவாக்குதல்‌ மற்றும்‌ நிலவுறும்‌ மாநிலங்களின்‌ பரப்பிடங்களை, 
எல்லைகளை அல்லது பெயர்களை மாற்றம்‌ செய்தல்‌ : 
நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ - 

(அ) எந்தவொரு மாநிலத்திலிருந்தும்‌ ஆட்சிநிலவரையைப்‌ பிரித்தோ இரண்டு அல்லது 
அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களை அல்லது மாநிலங்களின்‌ பகுதிகளை 
ஒன்றிணைத்தோ மாநிலம்‌ ஒன்றின்‌ பகுதியுடன்‌ ஆட்சிநிலவரை எதனையும்‌ 
ஒன்றிணைத்தோ புதிய மாநிலம்‌ ஒன்றை உருவாக்கலாம்‌; 

(அ) எந்தவொரு மாநிலத்தின்‌ பரப்பிடத்தையும்‌ விரிவாக்கலாம்‌; 

(இ எந்தவொரு மாநிலத்தின்‌ பரப்பிடத்தையும்‌ குறைக்கலாம்‌; 

(௬) எந்தவொரு மாநிலத்தின்‌ எல்லைகளையும்‌ மாற்றலாம்‌; 

(உ). எந்தவொரு மாநிலத்தின்‌ பெயரையும்‌ மாற்றலாம்‌: 


1 2) ஆம்‌ கூறுக்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு , மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ (அ) உட்கூறுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டது. ர 

3. அரசமைப்புச்‌ (முப்பத்து ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1974 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-3-1975 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. ்‌ 


"[வரம்புரையாக : இதன்பொருட்டான சட்டமுன்வடிவு எதனையும்‌, குடியரசுத்தலைவரின்‌ 
பரிந்துரை மீதல்லாமலும்‌, மேலும்‌, அச்சட்டமுன்வடிவில்‌ அடங்கிய செயற்குறிப்பு மாநிலங்களில்‌” 
ஒன்றின்‌ பரப்பிடத்தையோ எல்லைகளையோ பெயரையோ பாதிக்குமிடத்து, அச்சட்டமுன்வடிவு, 
குடியரசுத்‌ தலைவரால்‌ அந்த மாநிலச்‌ சட்டமன்றத்திற்கு, அச்சட்டமுன்வடிவு மீதான அதன்‌ 
கருத்தினை, அவர்‌ குறித்துரைக்கும்‌ காலஅளவிற்குள்ளாகவோ அவர்‌ அனுமதிக்கும்‌ கூடுதலான 
காலஅளவிற்குள்ளாகவோ தெரிவிப்பதற்கெனக்‌ குறித்தனுப்பப்பட்டி ருந்து, அவ்வாறு அதில்‌ 
குறித்துரைக்கப்பட்ட அல்லது கூடுதலாக அனுமதிக்கப்பட்ட காலஅளவு கழிவுற்றிருந்தால்‌ அன்றியும்‌, 
நாடாளுமன்ற ஈரவைகள்‌ எதிலும்‌ அறிமுகப்படுத்துதல்‌ ஆகாது.] 

[விளக்கம்‌ |.- இந்த உறுப்பின்‌ (அ) முதல்‌ ஐ) வரையுள்ள கூறுகளில்‌, “மாநிலம்‌” என்பது, 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரையையும்‌ உள்ளடக்கும்‌; ஆனால்‌, வரம்புரையில்‌ “மாநிலம்‌” என்பது, 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரையை உள்ளடக்குவதில்லை. 


விளக்கம்‌ |!.- (க) கூறின்வழி, நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்ட அதிகாரமானது, மாநிலம்‌ 
அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரை ஒன்றின்‌ பகுதியை வேறொரு மாநிலத்துடனோ ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரையுடனோ ஒன்றிணைத்து ஒரு புதிய மாநிலத்தை அல்லது ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரையை உருவாக்குவதற்கான அதிகாரத்தையும்‌ உள்ளடக்கும்‌.] 

4. 2, 3 ஆகிய உறுப்புகளின்படி இயற்றப்படும்‌ சட்டங்கள்‌, முதலாம்‌, நான்காம்‌ 
இணைப்புப்பட்டியல்களைத்‌ திருத்துவதற்காகவும்‌ துணைவுறு, சார்வறு, விளைவுறு 
பொருட்பாடுகளுக்காகவும்‌ வகைசெய்தல்‌ : 

0 2 ஆம்‌ உறுப்பிலோ 3 ஆம்‌ உறுப்பிலோ சுட்டப்பட்டுள்ள சட்டம்‌ எதுவும்‌, அந்தச்‌ 
சட்டத்தின்‌ வகையங்களைச்‌ செல்திறப்படுத்துவதற்குத்‌ தேவையானவாறு முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலையும்‌ நான்காம்‌ இணைப்புப்பட்டியலையும்‌ திருத்துவதற்கான வகையங்களைக்‌ 
கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌; அது நாடாளுமன்றத்திலும்‌ அத்தகைய சட்டத்தினால்‌ 
பாதிக்கப்படும்‌ மாநிலத்தின்‌ சட்டமன்றத்திலும்‌ அல்லது மாநிலங்களின்‌ சட்டமன்றங்களிலும்‌ 
சார்பாற்றம்‌ குறித்த வகையங்கள்‌ உள்ளடங்கலாக) நாடாளுமன்றம்‌ தேவையெனக்‌ கருதும்‌ 
துணைவுறு, சார்வுறு, விளைவுறு வகையங்களைக்‌ கொண்டதாகவும்‌ இருக்கலாம்‌. 


(2) மேற்சொன்ன சட்டம்‌ எதுவும்‌, 368 ஆம்‌ உறுப்பைப்‌ பொறுத்தவரை, இந்த 
அரசமைப்பின்‌ திருத்தமாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ,ஆகாது. 


பகுதி ॥| 


குடிமை 
5. அரசமைப்பின்‌ தொடக்கநிலையில்‌ குடிமை : 
இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையில்‌, இந்திய ஆட்சிநிலவரையில்‌ தம்‌ நிலைவாழ்விடத்தைக்‌ 
கொண்டி ுப்பதுடன்‌-- 


(அ) தாம்‌ இந்திய ஆட்சிநிலவரையில்‌ பிறந்தவராகவும்‌, அல்லது 


(ஆ) இந்திய ஆட்சிநிலவரையில்‌ பிறந்தவரை, தம்‌ பெற்றோரில்‌ ஒருவராகக்‌ 
கொண்டவராகவும்‌, அல்லது 


ர 

1. வரம்புரைக்கு, அரசமைப்புச்‌ (ஐந்தாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1955 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (24-12-1955 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2, “முதலாம்‌ இணைப்புப்‌ பட்டியலின்‌ பகுதி (இ அல்லது பகுதி இல்‌ குறித்துரைக்கப்பட்ட” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்து, 
அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 195 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) விட்டுவிடப்பட்டன. 

3. அரசமைப்புச்‌ (பதினெட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1966 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (27-8-1966 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு புகுத்தப்பட்டது. 


(இ) அந்தத்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு ஐந்து ஆண்டுகளுக்குக்‌ குறையாமல்‌ 
இந்திய ஆட்சிநிலவரையில்‌ தாம்‌ வழக்கமாகக்‌ குடியிருந்து வருபவராகவும்‌ உள்ள 
ஒவ்வொருவரும்‌ 

ந்தியக்‌ குடிமகன்‌ ஆவார்‌. 
டி ஆ 


6. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குக்‌ குடிபெயர்ந்துள்ள குறித்தசிலரின்‌ குடிமை 
உரிமைகள்‌ : 
5 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, பாகிஸ்தானில்‌ இப்போது உள்ளடங்கியுள்ள 
ஆட்சிநிலவரையிலிருந்து இந்திய ஆட்சிநிலவரைக்குக்‌ குடிபெயர்ந்துள்ள ஒருவர்‌- 


(அ) தாமோ தம்‌ பெற்றோரில்‌ ஒருவரோ தம்‌ பாட்டன்‌ பாட்டியரில்‌ ஒருவரோ 


(முதன்முதலில்‌ இயற்றப்பட்டபடி) இந்திய அரசுச்‌ சட்டம்‌, 1935 இல்‌ 
வரையறுக்கப்பட்ட இந்தியாவில்‌ பிறந்தவர்‌ என்பதுடன்‌, 


(ஆ) (1) அத்தகையவர்‌, 1948 ஜூலை பத்தொன்பதாம்‌ நாளுக்கு முன்பு அவ்வாறு 
குடிபெயர்ந்துள்ள நேர்வில்‌, அவர்‌ தாம்‌ குடிபெயர்ந்த தேதியிலிருந்து இந்திய 
ஆட்சிநிலவரையில்‌ வழக்கமாகக்‌ குடியிருந்து வருபவராகவும்‌ இருப்பின்‌, 
அல்லது 

(1) அத்தகையவர்‌, 1948 ஜூலை பத்தொன்பதாம்‌ நாளன்றோ அதற்குப்‌ பின்போ 
அவ்வாறு  குடிபெயர்ந்துள்ள நேர்வில்‌, இந்தியக்‌ குடிமகனாகத்‌ தம்மைப்‌ 
பதிவுசெய்து கொள்வதற்கென, இந்தியத்‌ தன்னாட்சிய அரசினால்‌ 
அதன்பொருட்டு அமர்த்தப்பெற்ற ஒர்‌ அலுவலரிடம்‌, அவ்வரசினால்‌ 
வகுத்துரைக்கப்பட்ட வடிவத்திலும்‌ முறையிலும்‌, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்க நிலைக்கு முன்பு தம்மால்‌ செய்து கொள்ளப்பட்ட ஒரு 
விண்ணப்பத்தின்‌ மீது அத்தகைய அலுவலரால்‌ அவ்வாறு பதிவு செய்யப்‌ 
பெற்றுள்ளவராகவும்‌ இருப்பின்‌, 

அவர்‌, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையில்‌ இந்தியக்‌ குடிமகன்‌ எனக்‌ கொள்ளப்பெறுவார்‌: 


வரம்புரையாக : ஒருவர்‌, தாம்‌ விண்ணப்பித்த தேதிக்கு உடன்முன்பு குறைந்தது ஆறு 
மாதங்களேனும்‌ இந்திய ஆட்சிநிலவரையில்‌ குடியிருந்தவராக இருந்தாலன்றி, அவரை அவ்வாறு 
பதிவு செய்தல்‌ ஆகாது. 


7. பாகிஸ்தானுக்குக்‌ குடிபெயர்ந்துள்ள குறித்தசிலரின்‌ குடிமை உரிமைகள்‌ : 

5, 6 ஆகிய உறுப்புகளில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இந்திய ஆட்சிநிலவரையிலிருந்து, 
பாகிஸ்தானில்‌ இப்போது உள்ளடங்கியுள்ள ஆட்சிநிலவரைக்கு, 1947 மார்ச்‌ முதலாம்‌ நாளுக்குப்‌ 
பின்பு குடிபெயர்ந்துள்ள ஒருவரை இந்தியக்‌ குடிமகன்‌ எனக்‌ கொள்ளுதல்‌ ஆகாது: 


வரம்புரையாக: பாகிஸ்தானில்‌ இப்போது உள்ளடங்கியுள்ள ஆட்சிநிலவரைக்கு அவ்வாறு 
குடிபெயர்ந்த பின்பு, சட்டம்‌ ஒன்றின்‌ அதிகாரத்தாலோ அதன்‌ வழியாலோ மறுகுடியமர்வுக்காக 
அல்லது நிலையாகத்‌ திரும்புவதற்காக வழங்கப்பட்ட ஓர்‌ இசைவுச்சீட்டின்படி இந்திய 
ஆட்சிநிலவரைக்குத்‌ திரும்பி வந்திருக்கின்ற எவருக்கும்‌, இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌ 
பொருந்துதல்‌ ஆகாது; அத்தகைய ஒவ்வொருவரும்‌, 6 ஆம்‌ உறுப்பின்‌ (ஆ) கூறினைப்‌ 
பொறுத்தவரை, 1948 ஜூலை பத்தொன்பதாம்‌ நாளுக்குப்‌ பின்பு இந்திய ஆட்சிநிலவரைக்குக்‌ 
குடிபெயர்ந்திருப்பதாகக்‌ கொள்ளப்பெறுவார்‌. 


8. இந்தியாவுக்கு வெளியே குடியிருந்து வரும்‌ குறித்தசில இந்திய மரபினரின்‌ 
குடிமை உரிமைகள்‌ : 

5 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, தாமோ தம்‌ பெற்றோரில்‌ ஒருவரோ தம்‌ பாட்டன்‌ 
பாட்டியரில்‌ ஒருவரோ (முதன்முதலில்‌ இயற்றப்பட்டபடி), இந்திய அரசுச்‌ சட்டம்‌, 1935 இல்‌ 
வரையறுக்கப்பட்ட இந்தியாவில்‌ பிறந்திருந்து, அவ்வாறு வரையறுக்கப்பட்ட இந்தியாவுக்கு 
வெளியேயுள்ள நாடு எதிலும்‌ வழக்கமாகக்‌ குடியிருந்துவருகின்ற எவரும்‌, இந்தியக்‌ குடிமகன்‌ எனப்‌ 
பதிவுசெய்வதற்காகத்‌ தாம்‌ அப்போதைக்குக்‌ குடியிருந்துவரும்‌ நாட்டிலுள்ள இந்தியா அரசுத்‌ 
தூதுவரிடம்‌ அல்லது குடி நலத்தூதுவரிடம்‌, இந்தியத்‌ தன்னாட்சிய அரசினாலோ இந்திய 
அரசினாலோ வகுத்துரைக்கப்பட்ட வடிவத்திலும்‌ முறையிலும்‌, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு முன்போ பின்போ தம்மால்‌ செய்து கொள்ளப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின்‌ மீது, 
அத்தகைய அரசுத்‌ தூதுவரால்‌ அல்லது குடி நலத்தூதுவரால்‌ பதிவுசெய்யப்பெற்றவராக இருப்பின்‌, 
அவர்‌ இந்தியக்‌ குடிமகன்‌ எனக்‌ கொள்ளப்பெறுவார்‌. 

9. ஒர்‌ அயல்நாட்டு அரசின்‌ குடிமையினைத்‌ தம்விருப்பாகப்‌ பெற்றுள்ளவர்கள்‌ குடிமக்கள்‌ 
ஆவதில்லை : 

எவரும்‌, ஒர்‌ அயல்நாட்டு அரசின்‌ குடிமையினைத்‌ தம்விருப்பாகப்‌ பெற்றிருப்பாராயின்‌, அவர்‌ 
5 ஆம்‌ உறுப்பின்‌ பயன்திறன்‌ வழி இந்தியக்‌ குடிமகன்‌ ஆவதில்லை; 6 ஆம்‌ உறுப்பின்‌ அல்லது 
8 ஆம்‌ உறுப்பின்‌ பயன்திறன்‌ வழியும்‌ அவர்‌ இந்தியக்‌ குடிமகன்‌ எனக்‌ கொள்ளப்பெறுவதில்லை. 


10. குடிமை உரிமைகள்‌ தொடர்ந்திருத்தல்‌ : 

இந்தப்‌ பகுதியின்‌ மேலேகண்ட வகையங்கள்‌ எதன்படியும்‌ இந்தியக்‌ குடிமகனாக இருக்கின்ற 
அல்லது இருப்பதாகக்‌ கொள்ளப்பெறுகின்ற ஒவ்வொருவரும்‌, நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ 
சட்டத்தின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, தொடர்ந்து அத்தகைய குடிமகனாக இருந்துவருவார்‌. 


11. நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ குடிமை உரிமையை ஒழுங்குறுத்துதல்‌ : 
இந்தப்‌ பகுதியின்‌ மேலேகண்ட வகையங்கள்‌ எதுவும்‌, குடிமை பெறுதல்‌, குடிமை அறுதல்‌ 
பொறுத்தும்‌ குடிமை தொடர்பான பிற அனைத்துப்‌ பொருட்பாடுகள்‌ பொறுத்தும்‌ வகையம்‌ 
எதுவும்‌ செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரத்தைத்‌ திறக்குறைவு செய்வதில்லை. 
பகுதி ॥॥॥ 
அடிப்படை உரிமைகள்‌ 
பொதுவியல்‌ 
12. பொருள்வரையறை : 
இந்தப்‌ பகுதியில்‌, தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி, “அரசு” என்பது, இந்திய அரசையும்‌ 
நாடாளுமன்றத்தையும்‌, மாநிலங்கள்‌ ஒவ்வொன்றின்‌ அரசையும்‌ சட்டமன்றத்தையும்‌, இந்திய 
ஆட்சிநிலவரைக்குள்ளோ இந்திய அரசின்‌ கட்டாள்கையிலோ இருக்கும்‌ உள்ளாட்சி அல்லது 
பிறவகை அதிகாரஅமைப்புகள்‌ அனைத்தையும்‌ உள்ளடக்கும்‌. 
13. அடிப்படை உரிமைகளுக்கு முரணான அல்லது அவற்றைத்‌ திறக்குறைவு செய்யும்‌ 
சட்டங்கள்‌ : 
(1) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு இந்திய ஆட்சிநிலவரையில்‌ 
செல்லாற்றலிலுள்ள சட்டங்கள்‌ அனைத்தும்‌, இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்களுக்கு முரணாக 
இருக்கும்‌ அளவிற்கு இல்லாநிலையது ஆகும்‌. 


(2) இந்தப்‌ பகுதியில்‌ வழங்கப்பட்டுள்ள உரிமைகளைப்‌ பறிக்கும்‌ அல்லது ஒடுக்கும்‌ 
சட்டம்‌ எதனையும்‌ அரசு இயற்றுதல்‌ ஆகாது; மேலும்‌, இந்தக்‌ கூறினை மீறும்‌ வகையில்‌ 
இயற்றப்படும்‌ சட்டம்‌ எதுவும்‌, அவ்வாறு மீறும்‌ அளவிற்கு இல்லாநிலையது ஆகும்‌. 

3) இந்த உறுப்பில்‌, தறுவாயின்‌ தேவை வேறானலன்றி,- 


(அ) “சட்டம்‌” என்பது, இந்திய ஆட்சிநிலவரையில்‌ சட்டச்‌ செல்லாற்றல்‌ கொண்ட 
அவசரச்‌ சட்டம்‌, ஆணை, துணை விதி, விதி, ஒழுங்குறுத்தும்‌ விதி, 
அறிவிக்கை, வழக்கம்‌ அல்லது வழக்காறு இவற்றை உள்ளடக்கும்‌; 

(ஆ “செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌” என்பது, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு முன்பு, இந்திய ஆட்சிநிலவரையில்‌ இருந்த ஒரு 
சட்டமன்றத்தினாலோ தகுதிறமுள்ள பிறவகை அதிகாரஅமைப்பினாலோ 
நிறைவேற்றப்பட்டு அல்லது இயற்றப்பட்டு, முன்னரே நீக்கறவு செய்யப்படாத 
சட்டங்களை, அத்தகைய சட்டம்‌ எதுவும்‌ அல்லது அதன்‌ பகுதி எதுவும்‌ 
அப்போது முற்றிலுமாகவோ குறிப்பிட்ட பரப்பிடங்களிலோ செயற்பாட்டில்‌ 
இல்லாதிருப்பினும்‌, உள்ளடக்கும்‌. 

114) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, இந்த அரசமைப்பின்‌ 368 ஆம்‌ உறுப்பின்படி செய்யப்படும்‌ 
திருத்தம்‌ எதற்கும்‌ பொருந்துவதில்லை.] 


சமன்மைக்கான உரிமை 
14. சட்டத்தின்‌ முன்‌ சமன்மை : 


அரசு, இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ சட்டத்தின்‌ முன்‌ சமன்மையையும்‌ சட்டங்கள்‌ அளிக்கும்‌ 
பாதுகாப்பில்‌ சமன்மையையும்‌ எவர்‌ ஒருவருக்கும்‌ மறுத்தல்‌ ஆகாது. 


15. சமயம்‌, இனம்‌, சாதி, பாலினம்‌ அல்லது பிறப்பிடம்‌ காரணமாக வேற்றுமை 
காட்டுதலுக்குத்‌ தடை : 

(1) அரசு, குடிமகன்‌ எவர்‌ இடத்தும்‌ சமயம்‌, இனம்‌, சாதி, பாலினம்‌, பிறப்பிடம்‌ இவற்றை 
மட்டுமே அல்லது இவற்றுள்‌ ஏதொன்றையும்‌ மட்டுமே காரணமாகக்‌ கொண்டு வேற்றுமை காட்டுதல்‌ 
ஆகாது. ்‌ 

(2) குடிமகன்‌ எவரையும்‌ -- 


(அ) கடைகள்‌, பொது உணவகங்கள்‌, உணவுவிடுதிகள்‌, பொதுக்‌ கேளிக்கையிடங்கள்‌ 
ஆகியவற்றிற்குச்‌ சென்று வருவதையோ; 


(ஆ) அரசு நிதியங்களை முழுவதுமாகவோ பகுதியாகவோ கொண்டு பராமரிக்கப்படும்‌ 
அல்லது பொதுமக்களின்‌ பயன்பாட்டுக்கு உரித்தாக்கப்படும்‌ கிணறுகள்‌, குளங்கள்‌, 
நீராடுதுறைகள்‌, சாலைகள்‌, பொதுமக்கள்‌ கூடிச்சேருமிடங்கள்‌ ஆகியவற்றைப்‌ 
பயன்படுத்துவதையோ 

பொறுத்து, சமயம்‌, இனம்‌, சாதி, பாலினம்‌, பிறப்பிடம்‌ இவற்றை மட்டுமே அல்லது இவற்றுள்‌ 
ஏதொன்றையும்‌ மட்டுமே காரணமாகக்‌ கொண்டு, தகவுக்கேடு, கடப்பாடு, வரைத்தடை அல்லது 
வரைக்கட்டு எதற்கும்‌ உட்படுத்துதல்‌ ஆகாது. 


1. அரசமைப்புச்‌ இருபத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (5-11-1971: முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


306-22—3 


(3) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, பெண்களுக்காகவும்‌ சிறார்க்காகவும்‌ தனி ஏற்பாடு 
எதனையும்‌ அரசு செய்வதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை. 

14) இந்த உறுப்பிலோ 29 ஆம்‌ உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறிலோ உள்ள எதுவும்‌, குடிமக்களில்‌ 
சமுதாயநிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின்‌ மேம்பாட்டிற்காகவோ 
பட்டியலில்கண்ட்‌ சாதியினர்‌, பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ ஆகியோருக்காகவோ தனி ஏற்பாடு 
எதனையும்‌ அரசு செய்வதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை. ] 

“[(6) இந்த உறுப்பிலோ அல்லது 19 ஆம்‌ உறுப்பின்‌ (1) ஆம்‌ கூறின்‌ (௭) உட்கூறிலோ உள்ள 
எதுவும்‌, குடிமக்களில்‌ சமுதாய நிலையிலும்‌ கல்வி நிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்‌ எவரின்‌ 
மேம்பாட்டிற்காகவோ அல்லது பட்டியலில்கண்ட சாதியினர்‌ அல்லது பட்டியலில்கண்ட 
பழங்குடியினருக்காகவோ, 30 ஆம்‌ உறுப்பின்‌ () ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட சிறுபான்மையினர்‌ கல்வி 
நிலையங்கள்‌ அல்லாத பிற அரசு உதவிபெறும்‌ அல்லது உதவிபெறாத தனியார்‌ கல்வி நிறுவனங்கள்‌ 
உள்ளடங்கலான கல்வி நிறுவனங்களில்‌, அவர்களைச்‌ சேர்த்துக்கொள்வதற்கு, தனி ஏற்பாடு எதுவும்‌ 
எந்த அளவுக்குத்‌ தொடர்புடையதாயிருக்கிறதோ அந்த அளவுக்கு, அத்தகைய தனி ஏற்பாடு 
எதனையும்‌, அரசு சட்டத்தின்‌ வாயிலாகச்‌ செய்வதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை .] 


(6) இந்த உறுப்பிலோ அல்லது 19 ஆம்‌ உறுப்பின்‌ (9 ஆம்‌ கூறின்‌ (௭) உட்கூறிலோ அல்லது 
29 ஆம்‌ உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறிலோ உள்ள எதுவும்‌- _- 

(அ (4) மற்றும்‌ (5) ஆம்‌ கூறுகளில்‌ குறிப்பிடப்பட்ட வகுப்பினர்‌ அல்லாத பிற குடிமக்களில்‌ 
பொருளியல்‌ நிலையில்‌ நலிந்த பிரிவினரின்‌ மேம்பாட்டிற்காகத்‌ தனி ஏற்பாடு 
எதனையும்‌ அரசு செய்வதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை; மற்றும்‌ 

ஆ (4 மற்றும்‌ (5) ஆம்‌ கூறுகளில்‌ குறிப்பிடப்பட்ட வகுப்பினர்‌ அல்லாத பிற 
குடிமக்களில்‌ பொருளியல்நிலையில்‌ நலிந்த பிரிவினரின்‌ மேம்பாட்டிற்காக 30 ஆம்‌ 
உறுப்பின்‌ (9 ஆம்‌ கூறில்‌ சுட்டிக்காட்டப்பட்ட சிறுபான்மையினர்‌ கல்வி நிலையங்கள்‌ 
அல்லாத பிற அரசு உதவிபெறும்‌ அல்லது உதவிபெறாத தனியார்‌ கல்வி 
நிறுவனங்கள்‌ உள்ளடங்கலான கல்வி நிலையங்களில்‌, அவர்களைச்‌ 
சேர்த்துக்கொள்வதற்கு, தனி ஏற்பாடுகள்‌... எவையும்‌ எந்த அளவுக்குத்‌ 
தொடர்புடையதாயிருக்கிறதோ அந்த அளவுக்கு, அவை ஒதுக்கீடு செய்யப்படும்‌ 
நேர்வில்‌ இருந்துவரும்‌ ஒதுக்கீடுகளுக்குக்‌ கூடுதலான மற்றும்‌ ஒவ்வொரு 
வகையிலும்‌ மொத்த இடங்களில்‌ பத்து விழுக்காடு என்ற மேல்வரை ஒன்றுக்கு 
உட்பட்டு, அத்தகைய தனி ஏற்பாடு எதனையும்‌, அரசு செய்வதற்குத்‌ தடையூறு 
ஆவதில்லை. 

விளக்கம்‌, - இந்த உறுப்பின்‌ மற்றும்‌ 16 ஆம்‌ உறுப்பின்‌ நோக்கங்களுக்கு, 
“பொருளியல்நிலையில்‌ நலிந்த பிரிவினர்‌” என்பவர்‌, குடும்ப வருமானம்‌ மற்றும்‌ பிற பொருளியல்‌ 
நிலையில்‌ பாதகமான அறிகுறிகள்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ அவ்வப்போது அரசால்‌ அறிவிக்கை 
செய்யப்படலாகிறவாறு இருப்பர்‌.] 


16. பொது வேலையமர்த்தங்கள்‌ தொடர்பாகச்‌ சமன்மையான வாய்ப்புநலம்‌ : 


() குடிமக்கள்‌ அனைவருக்கும்‌, அரசின்‌ கீழுள்ள வேலையமர்த்தம்‌ அல்லது பதவியமர்த்தம்‌ 
தொடர்பாகச்‌ சமன்மையான வாய்ப்புநலம்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 





1. அரசமைப்புச்‌ (ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1951 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று மூன்றாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2005 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (20-1-2006 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு புகுத்தப்பட்டது. i 

3. அரசமைப்புச்‌ நூற்று மூன்றாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2019 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (14-1-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


306-22—3a 


(2) குடிமகன்‌ எவரையும்‌, சமயம்‌, இனம்‌, சாதி, பாலினம்‌, குடிவழி, பிறப்பிடம்‌, உறைவிடம்‌ 
இவற்றை மட்டுமே அல்லது இவற்றுள்‌ ஏதொன்றையும்‌ மட்டுமே காரணமாகக்கொண்டு, அரசின்‌ 
கீழுள்ள வேலையமர்த்தம்‌ அல்லது பதவி எதனையும்‌ பொறுத்துத்‌ தகுமை அற்றவராகவோ 
வேற்றுமை காட்டுதலுக்கு உற்றவராகவோ ஆக்குதல்‌ ஆகாது. 

3) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, [ஒரு மாநில அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரை அரசின்‌ 
அல்லது அதிலுள்ள உள்ளாட்சி அல்லது பிறவகை அதிகார அமைப்பு எதன்கீழும்‌,]' ஒரு வகையினை 
அல்லது வகைகளைச்‌ சார்ந்த வேலையமர்த்தம்‌ அல்லது பதவியமர்த்தம்‌ பொறுத்து, அத்தகைய 
வேலையமர்த்தத்திற்கு அல்லது பதவியமர்த்தத்திற்கு முன்னரே [அந்த மாநிலத்திற்குள்ளோ 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரைக்குள்ளோ உறைவிடம்‌ இருக்கவேண்டிய  தேவைப்பாட்டினை]' 
வகுத்துரைக்கும்‌ சட்டம்‌ எதனையும்‌ நாடாளுமன்றம்‌ இயற்றுவதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை . 

(4) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, அரசின்‌ கீழுள்ள பணியங்களில்‌ போதிய அளவிற்கு 
இடம்பெறவில்லை என அரசு கருதும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எதனையும்‌ சேர்ந்த குடிமக்களின்‌ 
நலச்சார்பாகப்‌ பதவியமர்த்தங்களை அல்லது பணியடைகளை ஒதுக்கீடு செய்வதற்கான ஏற்பாடு 
எதனையும்‌ அரசு செய்வதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை. 

னு இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, அரசின்‌ கீழுள்ள பணியங்களில்‌ போதிய அளவிற்கு 
இடம்பெறவில்லை என அரசு கருதும்‌, பட்டியலில்கண்ட சாதியினரின்‌ மற்றும்‌ பட்டியலில்கண்ட 
பழங்குடியினரின்‌ நலச்சார்பாக உள்ள அரசின்‌ கீழுள்ள பணியடைகளின்‌ வகை எதற்கும்‌ அல்லது 
வகைகள்‌ எவற்றிற்கும்‌, “[விளைவுறுப்‌ பணி முதுநிலையின்‌ அடிப்படையில்‌ பணிஉயர்வு குறித்த 
பொருட்பாடுகளில்‌] ஒதுக்கீடு செய்வதற்கான ஏற்பாடு எதனையும்‌ அரசு செய்வதற்குத்‌ தடையூறு 
ஆவதில்லை.] 


(4) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, (0 ஆம்‌ கூறின்‌ அல்லது (4 (9) கூறின்படி 
செய்யப்பட்ட ஒதுக்கீட்டிற்கான ஏற்பாடு எதற்கும்‌" இணங்க, அந்த ஆண்டில்‌ 
நிரப்பப்படுவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த ஆண்டிற்கான நிரப்பப்படாத காலியிடங்கள்‌ 
எவற்றையும்‌ பின்வரும்‌ ஆண்டு எதிலும்‌ அல்லது ஆண்டுகள்‌ எவற்றிலும்‌ நிரப்புவதற்கான 
தனிப்பட்ட வகையைச்‌ சார்ந்த காலியிடங்களாக அரசு கருதுவதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை; 
மற்றும்‌ அத்தகைய காலியிடங்கள்‌, அந்த ஆண்டிலுள்ள காலியிடங்களின்‌ மொத்த 
எண்ணிக்கையில்‌, ஐம்பது விழுக்காடு ஒதுக்கீடு என்ற: உச்சவரம்பை நிருணயிப்பதற்காக அவை 
நிரப்பப்படவேண்டிய  ஆண்டிலுள்ள காலியிடங்களுடன்‌ சேர்ந்த காலியிடங்களாகக்‌ 
கருதப்படுதல்‌ ஆகாது.] 





1. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ குறித்துரைக்கப்பட்ட மாநிலம்‌ எதன்‌ கீழும்‌ அல்லது அதன்‌ ஆட்சிநிலவரைக்குள்‌ உள்ள 
உள்ளாட்சி அல்லது பிற வகை அதிகாரஅமைப்பு எதனின்‌, அந்த மாநிலத்திற்குள்‌ உறைவிடம்‌ இருக்க வேண்டிய 
தேவைப்பாடு எதனின்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (எழுபத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1995 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (17-6-1995 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

3. குறித்தசில சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌; "2001 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (17-6-1995 
முதல்‌ முன்மேவு செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டன. ராக 

4. அரசமைப்புச்‌ (எண்பத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2000 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (9-6-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


. 306-22—3b 


8 


(5) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, சமயம்‌ அல்லது சமயக்கிளை சார்ந்த அமைப்பு ஒன்றின்‌ 
அலுவற்பாடுகள்‌ தொடர்பாக ஒரு பதவி வகிப்பவரோ அல்லது ஆட்சிக்குழும உறுப்பினர்‌ எவருமோ, 
ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஓம்புகிறவராகவோ ஒரு குறிப்பிட்ட சமயக்கிளையைச்‌ சேர்ந்தவராகவோ 
இருத்தல்‌ வேண்டும்‌ என வகைசெய்கிற சட்டம்‌ எதுவும்‌ செயற்படுவதைப்‌ பாதிப்பதில்லை. 


(6) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, (4) ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்ட வகுப்பினர்‌ அல்லாத பிற 
குடிமக்களில்‌ பொருளியல்‌ நிலையில்‌ நலிந்த பிரிவினரின்‌ நலச்சார்பாக, இருந்துவரும்‌ 
ஒதுக்கீட்டிற்குக்‌ கூடுதலாக மற்றும்‌ ஒவ்வொரு வகையிலும்‌ பத்து விழுக்காடு பணியடைகள்‌ என்ற 
மேல்வரை ஒன்றுக்கு உட்பட்டு, பதவியமர்த்தங்களை அல்லது . பணியடைகளை ஒதுக்கீடு 
செய்வதற்கான ஏற்பாடு எதனையும்‌ அரசு செய்வதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை.] 

17. தீண்டாமை ஒழிப்பு : 

“தீண்டாமை” ஒழிக்கப்படுகிறது; எவ்வகையிலும்‌ தீண்டாமையைக்‌ கடைபிடிப்பது கடிந்து தடை 
செய்யப்படுகிறது. “தீண்டாமை” காரணமாக எழும்‌ தகவுக்கேடு எதனையும்‌ செயலுறுத்துவது 
சட்டப்படி தண்டனையுறு குற்றச்செயல்‌ ஆகும்‌. 

18. விருதுப்பட்டங்கள்‌ ஒழிப்பு : 


(9 படைத்துறையின்‌ அல்லது கல்விசார்‌ சிறப்புச்‌ சீர்மை அல்லாத பிற விருதுப்பட்டம்‌ 
எதனையும்‌ அரசு வழங்குதல்‌ ஆகாது. 


(2) இந்தியக்‌ குடிமகன்‌ எவரும்‌, அயல்நாட்டு அரசு எதனிடமிருந்தும்‌ விருதுப்பட்டம்‌ 
எதனையும்‌ ஏற்றுக்கொள்ளுதல்‌ ஆகாது. 

(3) இந்தியக்‌ குடிமகன்‌ அல்லாத எவரும்‌, அரசின்கீழ்‌ ஊதியத்திற்குரிய அல்லது 
நம்பிக்கைக்குரிய பதவி ஒன்றை வகிக்குங்கால்‌, குடியரசுத்தலைவரின்‌ இசைவின்றி, அயல்நாட்டு 
அரசு எதனிடமிருந்தும்‌ விருதுப்பட்டம்‌ எதனையும்‌ ஏற்றுக்கொள்ளுதல்‌ ஆகாது. 

(4) அரசின்‌ கீழ்‌ ஊதியத்திற்குரிய அல்லது நம்பிக்கைக்குரிய பதவி ஒன்றை வகிக்கின்ற 
எவரும்‌, குடியரசுத்தலைவரின்‌ இசைவின்றி, அயல்நாட்டு அரசு எதனிடமிருந்தும்‌ பரிசு, பதவியூதியம்‌ 
எதனையும்‌ அல்லது அவ்வரசு எதன்கீழும்‌ எவ்வகைப்‌ பதவியையும்‌ ஏற்றுக்கொள்ளுதல்‌ ஆகாது. 


சுதந்திரத்திற்கான உரிமை 
19. பேச்சுச்‌ சுதந்திரம்‌ முதலியவை பற்றிய குறித்தசில உரிமைகளுக்குப்‌ பாதுகாப்பு : 
(1) குடிமக்கள்‌ அனைவரும்‌ - 


(அ) பேச்சு, சிந்தனை வெளிப்படுத்துகை ஆகியவற்றிற்கான சுதந்திரத்திற்கும்‌; 
(ஆ அமைதியாக, ஆயுதங்களின்றிக்‌ கூடுவதற்கும்‌; 
(இ) சங்கங்கள்‌ அல்லது கூட்டமைவுகள்‌ “[அல்லது கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌] 
அமைப்பதற்கும்‌; 
(ஈ) இந்திய ஆட்சிநிலவரை எங்கணும்‌ தடையின்றிச்‌ சென்று வருவதற்கும்‌; 
உட பபப அ அப அ அ அ அப 
1. அரசமைப்புச்‌ நூற்று மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2019 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (14-1-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 
2. அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2011 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (12-1-2012 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


306-22—3c 


(உ) இந்திய ஆட்சிநிலவரையின்‌ எப்பகுதியிலும்‌ குடியிருப்பதற்கும்‌ நிலையாகக்‌ 
குடியமர்வதற்கும்‌, '[மற்றும்‌] 


22% 


(எ) விழைதொழில்‌ எதனையும்‌ புரிந்து வருவதற்கும்‌ அல்லது வாழ்தொழில்‌, 
வணிகத்தொழில்‌ அல்லது ஆகுதொழில்‌ எதனையும்‌ நடத்தி வருவதற்கும்‌ 
உரிமை உடையோர்‌ ஆவர்‌. 


(2). () ஆம்‌ கூறின்‌ (ஐ) உட்கூறிலுள்ள எதுவும்‌, அந்த உட்கூறினால்‌ வழங்கப்படும்‌ 
உரிமையினைத்‌ துய்த்தல்‌ பொறுத்து, “[இந்திய நாட்டின்‌ இறையாண்மை மற்றும்‌ ஒருமைப்பாடு,] 
அரசின்‌ பாதுகாப்பு, அயல்நாட்டு அரசுகளுடன்‌ நட்புறவு, பொது ஒழுங்கமைதி, நயப்பண்பு, 
ஒழுக்கநெறி இவற்றின்‌ நலங்கருதியோ, நீதிமன்ற அவமதிப்பு, அவதூறு அல்லது ஒரு 
குற்றச்செயலுக்கான தூண்டுதல்‌ தொடர்பாகவோ தகுமான வரைத்தடைகளை விதிக்கின்ற 
அளவிற்கு, நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ செயற்பாட்டினைப்‌ பாதிப்பதுமில்லை; அத்தகைய சட்டம்‌ 
எதனையும்‌ அரசு இயற்றுவதற்குத்‌ தடையூறு ஆவதுமில்லை.] 

(3) மேற்சொன்ன கூறின்‌ (ஆ) உட்கூறிறுள்ள எதுவும்‌, அந்த உட்கூறினால்‌ வழங்கப்படும்‌ 
உரிமையினைத்‌ துய்த்தல்‌ பொறுத்து, “[இந்திய நாட்டின்‌ இறையாண்மை மற்றும்‌ ஒருமைப்பாடு 
அல்லது] பொது ஒழுங்கமைதி இவற்றின்‌ நலங்கருதி, தகுமான வரைத்தடைகளை விதிக்கின்ற 
அளவிற்கு, நிலவறும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ செயற்பாட்டினைப்‌ பாதிப்பதுமில்லை; அவ்வாறு விதிக்கின்ற 
சட்டம்‌ எதனையும்‌ அரசு இயற்றுவதற்குத்‌ தடையூறு ஆவதுமில்லை. 

(4) மேற்சொன்ன கூறின்‌ (இ) உட்கூறிலுள்ள எதுவும்‌, அந்த உட்கூறினால்‌ வழங்கப்படும்‌ 
உரிமையினைத்‌ துய்த்தல்‌ பொறுத்து, இந்திய நாட்டின்‌ இறையாண்மை மற்றும்‌ ஒருமைப்பாடு, பொது 

ஒழுங்கமைதி இவற்றின்‌ நலங்கருதி, தகுமான வரைத்தடைகளை விதிக்கின்ற அளவிற்கு, நிலவுறும்‌ 
சட்டம்‌ ஒன்றின்‌ செயற்பாட்டினைப்‌ பாதிப்பதுமில்லை; அவ்வாறு விதிக்கின்ற சட்டம்‌ எதனையும்‌ அரசு 
இயற்றுவதற்குத்‌ தடையூறு ஆவதுமில்லை. 


(5) மேற்சொன்ன கூறின்‌ 1௫), பூ ஆகிய உட்கூறுகளிலுள்ள] எதுவும்‌, அந்த 
உட்கூறுகளினால்‌ வழங்கப்படும்‌ உரிமைகளில்‌ எதனையும்‌ துய்த்தல்‌ பொறுத்து, பொதுமக்களின்‌ 
நலங்கருதியோ பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ நலங்களைப்‌ பாதுகாப்பதற்காகவோ தகுமான 
வரைத்தடைகளை விதிக்கின்ற அளவிற்கு, நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ செயற்பாட்டினைப்‌ 
பாதிப்பதுமில்லை; அவ்வாறு விதிக்கின்ற சட்டம்‌ எதனையும்‌ அரசு இயற்றுவதற்குத்‌ தடையூறு 
ஆவதுமில்லை. 


வ 

1 அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ கு பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ (௨௭) உட்கூறு விட்டுவிடப்பட்டது. 

3. (2 ஆம்‌ கூறுக்கு, அரசமைப்புச்‌ (முதலாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1951 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவு செல்திறம்‌ பெறுமாறு மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

4. அரசமைப்புச்‌ (பதினாறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. ்‌ 

5. ௬), (உ) மற்றும்‌ (6௭) உட்கூறுகள்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ 
(20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 


10 


(6) மேற்சொன்ன கூறின்‌ (௭) உட்கூறிலுள்ள எதுவும்‌, அந்த உட்கூறினால்‌ வழங்கப்படும்‌ 
உரிமையினைத்‌ துய்த்தல்‌ பொறுத்து, பொது மக்களின்‌ நலங்கருதி தகுமான வரைத்தடைகளை 
விதிக்கின்ற அளவிற்கு, நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ செயற்பாட்டினைப்‌ பாதிப்பதுமில்லை; அத்தகைய 
சட்டம்‌ எதனையும்‌ அரசு இயற்றுவதற்குத்‌ தடையூறூ ஆவதுமில்லை; மேலும்‌, குறிப்பாக, 
[மேற்சொன்ன உட்கூறிலுள்ள எதுவும்‌-- 


() விழைதொழில்‌ எதனையும்‌ புரிந்து வருவதற்கு அல்லது வாழ்தொழில்‌, 
வணிகத்தொழில்‌ அல்லது ஆகுதொழில்‌ எதனையும்‌ நடத்தி வருவதற்குத்‌ 
தேவையான விழைதொழில்‌ சார்ந்த அல்லது தொழில்நுட்பம்‌ 
சார்ந்த தகுதிப்பாடுகள்‌, அல்லது 


() வணிகத்தொழில்‌, ஆகுதொழில்‌, விசைத்தொழில்‌ அல்லது பணியம்‌ எதுவும்‌, 
குடிமக்களை முழுவதுமாகவோ பகுதியாகவோ விலக்கியாயினும்‌ அல்லது 
பிறவாறாயினும்‌, அரசினாலோ அரசுக்குச்‌ சொந்தமான அல்லது அதன்‌ 
கட்டாள்கையிலுள்ள ஒரு கூட்டு குழுமத்தாலே நடத்தப்பட்டு வருதல்‌. 


இவை தொடர்புடைய அளவிற்கு, நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ செயற்பாட்டினைப்‌ பாதிப்பதுமில்லை; 
அது பொறுத்த சட்டம்‌ எதனையும்‌ அரசு இயற்றுவதற்குத்‌ தடையூறு ஆவதுமில்லை.] 


20. குற்றச்‌ செயல்களுக்கான குற்றத்தீர்ப்புப்‌ பொறுத்த பாதுகாப்பு : 

(1) ஒருவர்‌ மீது குற்றமெனச்‌ சார்த்தப்பட்ட செயல்‌ எதுவும்‌, அது இழைக்கப்பட்ட காலத்தில்‌ 
செல்லாற்றலிலிருந்த சட்டம்‌ ஒன்றை மீறியதாகயிருந்தாலன்றி, அவரைக்‌ குற்றத்தீர்ப்புக்கு 
உள்ளாக்குதல்‌ ஆகாது; அத்துடன்‌, அக்குற்றச்செயல்‌ இழைக்கப்பட்ட காலத்தில்‌ 
செல்லாற்றலிலிருந்த சட்டத்தின்படி விதித்திருக்கக்‌ கூடிய தண்டனையை விட அதிகமான 
தண்டனைக்கு அவரை உட்படுத்தலும்‌ ஆகாது. 

(2 ஒருவர்‌, ஒரே குற்றச்செயலுக்காக ஒரு முறைக்கு மேல்‌ வழக்குத்‌ தொடரப்படுதலும்‌ 
தண்டிக்கப்படுதலும்‌ ஆகாது. 


(3) குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவரைத்‌ தமக்கெதிர்‌ சான்றளிப்பவராக இருக்குமாறு 
கட்டாயப்படுத்துதல்‌ ஆகாது. 


21. உயிருக்கும்‌ உடல்சார்‌ உரிமைக்கும்‌ பாதுகாப்பு : 
ஒருவரது உயிரோ உடல்சார்‌ உரிமையோ, சட்டம்‌ விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி, 
பறிக்கப்படுதல்‌ ஆகாது. 


[21 ௫: கல்வி கற்பதற்கான உரிமை : 
ஆறு முதல்‌ பதினான்கு வயதுள்ள சிறார்கள்‌ அனைவருக்கும்‌ அரசு, சட்டத்தினால்‌ தீர்மானிக்கும்‌ 
முறையில்‌ இலவசக்‌ கட்டாயக்‌ கல்வி அளிக்க அரசு ஏற்பாடு செய்தல்‌ வேண்டும்‌. | 


1. குறித்தசில வார்த்தைகளுக்கு, அரசமைப்புச்‌ (ஒன்றாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1951 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாற), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

2. அரசமைப்புச்‌ (எண்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2002 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-2010 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


11 


22, குறித்த சில நேர்வுகளில்‌ கைது செய்தல்‌, காவலில்‌ தடுத்துவைத்தல்‌ இவற்றிலிருந்து 
பாதுகாப்பு : 

() கைது செய்யப்பட்டுள்ள எவரும்‌, அவ்வாறு கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள்‌ 
கூடியவிரைவில்‌ அவருக்குத்‌ தெரிவிக்கப்‌ பெறாமல்‌ காவலில்‌ தடுத்துவைக்கப்படுதல்‌ ஆகாது; 
மேலும்‌, அவருக்கு, தாம்‌ விரும்பிய வழக்குரைஞரைக்‌ கலந்தாய்வு செய்வதற்கும்‌ அவர்‌ லவ்‌ 
எதிர்வாதம்‌ செய்வதற்குமான உரிமை மறுக்கப்படுதலும்‌ ஆகாது. 


(2) கைது செய்யப்பட்டுக்‌ காவலில்‌ தடுத்துவைக்கப்பட்ட ஒவ்வொருவரும்‌, அவர்‌ கைது 
செய்யப்பட்ட இடத்திலிருந்து மிகவும்‌ அருகிலுள்ள குற்றவியல்‌ நடுவர்‌ நீதிமன்றத்தைச்‌ 
சென்றடைவதற்குத்‌ தேவையான காலம்‌ நீங்கலாக, அவ்வாறு கைது செய்யப்பட்டதிலிருந்து 
இருபத்து நான்கு மணி நேரக்‌ காலஅளவிற்குள்‌ அக்குற்றவியல்‌ நடுவரிடம்‌ 
முன்னிலைப்படுத்தப்படுதல்‌ வேண்டும்‌, மேலும்‌, அவர்‌, ஒரு குற்றவியல்‌ நடுவரின்‌ ஆணையின்றி 
மேற்சொன்ன காலஅளவினைக்‌ கடந்து காவலில்‌ தடுத்துவைக்கப்படுதலும்‌ ஆகாது. 

(3). (1), (2) ஆகிய கூறுகளிலுள்ள எதுவும்‌ - 

(அ) அப்போதைக்குப்‌ பகைநாட்டு அயலவராக இருக்கும்‌ எவருக்கும்‌; அல்லது 
(ஆ) தடுப்புக்‌ காவலுக்கு வகைசெய்யும்‌ சட்டம்‌ எதன்படியும்‌ கைது செய்யப்பட்ட 


அல்லது காவலில்‌ தடுத்துவைக்கப்பட்ட எவருக்கும்‌ 
பொருந்துவதில்லை. 


*(4) தடுப்புக்‌ காவலுக்கு வகைசெய்யும்‌ சட்டம்‌ எதுவும்‌, மூன்று மாதங்களுக்கு மேற்பட்ட 
காலஅளவிற்கு ஒருவரைக்‌ காவலில்‌ தடுத்துவைப்பதற்கு அதிகாரம்‌ அளித்தல்‌ ஆகாது; அவ்வாறு 
செய்வதாயின்‌ - 

(அ) உயர்‌ நீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பவர்களையோ இருந்தவர்களையோ 
அவ்வாறு அமர்த்தப்‌ பெறுவதற்குத்‌ தகுதியுடையவர்களையோ கொண்ட ஓர்‌ 
அறிவுரைக்‌ குழுமம்‌, மேற்சொன்ன மூன்று மாதக்‌ காலஅளவு கழிவுறுவதன்‌ 
முன்பு, அவ்வாறு காவலில்‌ தடுத்துவைப்பதற்குப்‌ போதிய காரணம்‌ இருக்கிறது என்று 
தான்‌ கருதுவதாக அறிக்கை அளித்திருக்க வேண்டும்‌ : 

வரம்புரையாக : இந்த உட்கூ-றிலுள்ள எதுவும்‌, (7 ஆம்‌ கூறின்‌ (ஆ) உட்கூறின்படி 
நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ எதிலும்‌ வகுத்துரைக்கப்படும்‌ மேல்வரைக்‌ காலஅளவு 
கடந்த பின்னரும்‌ ஒருவரைக்‌ காவலில்‌ தடுத்துவைத்திருக்க அதிகாரம்‌ அளித்தல்‌ ஆகாது; அல்லது 

(ஆ (7) ஆம்‌ கூறின்‌ (அ, (ஆத ஆகிய உட்கூறுகளின்படி நாடாளுமன்றத்தால்‌ 
இயற்றப்பட்ட சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களுக்கு இணங்க அத்தகையவர்‌ 
காவலில்‌ தடுத்துவைக்கப்பட்டிரக்க வேண்டும்‌. 

(5) தடுப்புக்‌ காவலுக்கு வகைசெய்யும்‌ சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணையைப்‌ பின்பற்றி 
ஒருவர்‌ காவலில்‌ தடுத்துவைக்கப்பட்டிருக்கும்‌ போது, அந்த ஆணையைப்‌ பிறப்பித்த அதிகார 
அமைப்பு, அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டதற்கான காரணங்களைக்‌ கூடிய விரைவில்‌ அவருக்குத்‌ 
தெரிவித்தல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அந்த ஆணையின்மீது உரையீடு செய்வதற்கு முந்துறு வாய்ப்பினை 
அவருக்கு அளித்தல்‌ வேண்டும்‌. 


* அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ தொடக்கநிலையில்‌, அந்தச்‌ சட்டத்தின்‌ 3 ஆம்‌ 
பிரிவில்‌ பணிக்கப்பட்டவாறு 22 ஆம்‌ உறுப்பின்‌ (4) ஆம்‌ கூறு திருத்தம்‌ பெற்றது ஆகும்‌. (தேதி இன்னும்‌ அறிவிக்கை செய்யப்பட 
வேண்டும்‌. 


12 


(6). 6) ஆம்‌ கூறிலுள்ள எதுவும்‌, அந்தக்‌ கூறில்‌ சுட்டப்படும்‌ ஆணை ஒன்றைப்‌ பிறப்பிக்கும்‌ 
அதிகாரஅமைப்பினை, பொதுநலனுக்கு எதிரானவை என அது கருதும்‌ பொருண்மைகளை 
வெளிப்படுத்துமாறு வேண்டுறுத்துவதில்லை. 


(7) நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ - 


*[(அ) தடுப்புக்‌ காவலுக்கு வகைசெய்யும்‌ சட்டம்‌ ஒன்றின்படி, (4) ஆம்‌ கூறின்‌ (அ) 
உட்கூறின்‌ வகையங்களுக்கு இணங்க அறிவுரைக்‌ குழுமத்தின்‌ கருத்துரையைப்‌ 
பெறாமலேயே மூன்று மாதங்களுக்கு மேற்பட்ட காலஅளவிற்கு ஒருவர்‌ காவலில்‌ 
தடுத்துவைக்கப்படலாகும்‌ சூழ்நிலைகள்‌ எவை என்பதையும்‌ மற்றும்‌ அதற்கான 
நேர்வுகளின்‌ வகை அல்லது வகைகள்‌ எவை என்பதையும்‌; ] 


**(அ) தடுப்புக்‌ காவலுக்கு வகைசெய்யும்‌ சட்டம்‌ ஒன்றின்படி எவ்வகையான அல்லது 
வகைகளான நேர்வுகளிலும்‌ ஒருவர்‌ காவலில்‌ தடுத்துவைக்கப்படலாகும்‌ மேல்வரைக்‌ 
காலஅளவு என்ன என்பதையும்‌; மற்றும்‌ 


***(இ) ****[(4) ஆம்‌ கூறின்‌ (அ) உட்கூறின்படியான] ஒரு விசாரணையில்‌ அறிவுரைக்‌ குழுமம்‌ 
பின்பற்ற வேண்டிய நெறிமுறை என்ன என்பதையும்‌ ]. 
வகுத்துரைக்கலாம்‌. 


சுரண்டலைத்‌ தடுப்பதற்கான உரிமை 


23. மனிதரை வணிகப்‌ பொருளாக்குதல்‌, வலுக்கட்டாயமாக வேலை சுமத்துதல்‌ 
ஆகியவற்றிற்குத்‌ தடை : 

0 மனிதரை வணிகப்‌ பொருளாக்குதலும்‌, “பேகார்‌” வழக்கமும்‌, அது போன்ற 
வலுக்கட்டாயமாக வேலை சுமத்தும்‌ பிற வழக்கங்களும்‌ தடைசெய்யப்படுகின்றன; மேலும்‌, இந்த 
வகையத்தின்‌ மீறுகை எதுவும்‌, சட்டப்படி தண்டனையுறு குற்றச்செயல்‌ ஆகும்‌. 

2) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, பொது நோக்கங்களுக்காக அரசு கட்டாயப்‌ பணியைச்‌ 
சுமத்துவதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை. மேலும்‌, அரசு அத்தகைய பணியைச்‌ சுமத்துகையில்‌ சமயம்‌, 
இனம்‌, சாதி, வகுப்பு இவற்றை மட்டுமே அல்லது இவற்றில்‌ ஏதொன்றையும்‌ மட்டுமே 
காரணமாகக்கொண்டு எவ்வாறான வேற்றுமையும்‌ காட்டுதல்‌ ஆகாது. 


24. தொழிற்சாலைகள்‌ முதலியவற்றில்‌ சிறார்களை வேலையமர்த்தம்‌ செய்தலுக்குத்‌ தடை : 


பதினான்கு வயதுக்குக்‌ குறைந்த சிறார்‌ எவரையும்‌, தொழிற்சாலை அல்லது சுரங்கம்‌ எதிலும்‌ 
வேலையில்‌ அமர்த்துதல்‌ ஆகாது; மேலும்‌ பிற இடர்மிகு வேலையமர்த்தம்‌ எதிலும்‌ ஈடுபடுத்துதலும்‌ 
ஆகாது. 





* 


அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (3) உட்கூறு விட்டுவிடப்பட்டது. 

(தேதி இன்னும்‌ அறிவிக்கை செய்யப்பட வேண்டும்‌. 

“ ரேற்படிச்‌ சட்டத்தினால்‌ (அ) உட்கூறு (அ) உட்கூறாக மறு எழுத்திடப்‌ பெற்றது ஆகும்‌. (தேதி இன்னும்‌ அறிவிக்கை 
செய்யப்பட வேண்டும்‌. 

“ மறற்பிச்‌ சட்டத்தினால்‌ (இ) உட்கூறு (ஆ) உட்கூறாக மறு எழுத்திடப்‌ பெற்றது ஆகும்‌. (தேதி இன்னும்‌ அறிவிக்கை 
செய்யப்பட வேண்டும்‌. 

ஸ்‌ முறற்படிச்‌ சட்டத்தினால்‌ சொற்கள்‌, எழுத்துக்கள்‌, எண்கள்‌ மற்றும்‌ அடைப்புக்குறிகள்‌, “8) ஆம்‌ கூறு” என மாற்றி 

அமைக்கப்பட்டன. (தேதி இன்னும்‌ அறிவிக்கை செய்யப்பட வேண்டும்‌. 


13 


சமயச்‌ சுதந்திரத்திற்கான உரிமை 
25. மனச்சான்று வழி ஒழுகுவதற்கான சுதந்திரமும்‌, சுதந்திரமாகச்‌ சமயநெறி ஓம்புதலும்‌ 
ஒழுகுதலும்‌ ஒதிப்பரப்புதலும்‌ : 

(0 பொது ஒழுங்கமைதி, ஒழுக்கநெறி, நல்வாழ்வு ஆகியவற்றிற்கும்‌ இந்தப்‌ பகுதியின்‌ பிற 
வகையங்களுக்கும்‌ உட்பட்டு, அனைவரும்‌, மனச்சான்றுவழி ஒழுகுவதற்கான சுதந்திரத்திற்கும்‌ 
சுதந்திரமாகச்‌ சமயநெறி ஓம்புதல்‌, ஒழுகுதல்‌, ஒதிப்பரப்புதல்‌ ஆகியவற்றிற்கான உரிமைக்கும்‌ 
சரிசமமாக உரிமைகொண்டவர்‌ ஆவர்‌. 


(2) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌ - 


(அ) சமயநெறி ஒழுகலாற்றுடன்‌ இணைந்திருக்கும்‌ பொருளியல்‌, நிதியியல்‌, அரசியல்‌ 
நடவடிக்கை அல்லது சமயச்‌ சார்பற்ற பிற நடவடிக்கை எதனையும்‌ 


ஒழுங்குறுத்துவதான அல்லது கட்டுப்படுத்துவதான, 

(ஆ சமுதாய நலப்பாடு மற்றும்‌ சீர்த்திருத்தத்திற்கு அல்லது பொதுமத்தன்மை 
வாய்ந்த இந்து சமய நிறுவனங்களை இந்துக்களின்‌ அனைத்து வகுப்பினருக்கும்‌ 
பிரிவினருக்கும்‌ திறந்துவிடுதலுக்கு வகைசெய்வதான 


நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ செயற்பாட்டைப்‌ பாதிப்பதுமில்லை; அத்தகைய சட்டத்தை அரசு 
இயற்றுவதற்குத்‌ தடையூறு ஆவதுமில்லை. 
விளக்கம்‌ |. - கிங்ான்கள்‌ தரிப்பதும்‌ தாங்கிச்‌ செல்வதும்‌ சீக்கிய சமயத்தை ஓம்புவதில்‌ 
உள்ளடங்கியனவாகக்‌ கொள்ளப்படும்‌. 
விளக்கம்‌ ||. - (2) ஆம்‌ கூறின்‌ (ஆ) உட்கூறில்‌ இந்துக்கள்‌ என்ற சுட்டுகை, சீக்கிய, சமண 
அல்லது பெளத்த சமயத்தை ஒஓம்புகிறவர்களைச்‌ சுட்டுவதையும்‌ உள்ளடக்குவதாகப்‌ 
பொருள்கொள்ளப்படும்‌; மேலும்‌, இந்து சமய நிறுவனங்கள்‌ என்ற சுட்டுகையும்‌ அவ்வாறாகவே 
பொருள்கொள்ளப்படும்‌. 
26. சமயம்‌ சார்ந்த அலுவற்பாடுகளை மேலாண்மை செய்வதற்கான சுதந்திரம்‌ : 
பொது ஒழுங்கமைதி, ஒழுக்கநெறி, நல்வாழ்வு ஆகியவற்றிற்கு உட்பட்டு, ஒவ்வொரு சமயக்‌ 
கிளையும்‌ அல்லது அதன்‌ பிரிவு எதுவும்‌ - 
(அ சமய நோக்கங்களுக்காகவும்‌ அற நோக்கங்களுக்காகவும்‌ நிறுவனங்களை 
நிறுவுவதற்கும்‌ பராமரித்துவருவதற்கும்‌, 
(ஆ) சமயம்‌ சார்ந்தவற்றில்‌ தனக்குரிய அலுவற்பாடுகளை மேலாண்மை செய்வதற்கும்‌, 
(இ) அசையும்‌ சொத்தினையும்‌ அசையா சொத்தினையும்‌ சொந்தமாக 
வைத்திருப்பதற்கும்‌ ஈட்டுவதற்கும்‌, 
(ஈ) அத்தகைய சொத்தினைச்‌ சட்டத்திற்கிணங்கிய வகையில்‌ நிருவகிக்கவும்‌, 
உரிமை உடையது ஆகும்‌. 


27. குறிப்பிட்ட சமயம்‌ எதனையும்‌ வளர்ப்பதற்கான வரிகள்‌ செலுத்துவது குறித்த சுதந்திரம்‌ : 

குறிப்பிட்ட சமயம்‌ அல்லது சமயக்‌ கிளை ஒன்றை வளர்ப்பதற்கோ பேணி வருவதற்கோ ஆகும்‌ 
செலவுகளைச்‌ செய்வதற்கெனக்‌ குறித்தொதுக்கப்பட்டுள்ள தொகைகளை ஈட்டுவதற்கான வரிகள்‌ 
எவற்றையும்‌ செலுத்துமாறு எவரையும்‌ கட்டாயப்படுத்துதல்‌ ஆகாது. 


14 


28. குறித்தசில கல்வி நிறுவனங்களில்‌ சமயப்‌ போதனை பயிலவருவது அல்லது சமய 
வழிபாட்டுக்கு வருகைதருவது குறித்த சுதந்திரம்‌ : 

() முழுவதுமாகவே அரசு நிதியங்களைக்‌ கொண்டு பராமரித்துவரப்படும்‌ கல்வி நிறுவனம்‌ 
எதிலும்‌ சமயப்‌ போதனை எதனையும்‌ செய்தல்‌ ஆகாது. 

(2). (1) ஆம்‌ கூறிலுள்ள எதுவும்‌, கல்வி நிறுவனம்‌ ஒன்று அரசினால்‌ நிருவகிக்கப்பட்டு 
வருவதாயினும்கூட, அதில்‌ சமயப்‌ போதனை செய்யப்பட வேண்டும்‌ என்று வேண்டுறுத்துகின்ற 
நிலைக்கட்டளை அல்லது பொறுப்புக்கட்டளை ஒன்றின்படி அது நிறுவப்பட்டதாயிருப்பின்‌, 
அத்தகைய நிறுவனத்திற்குப்‌ பொருந்துதல்‌ ஆகாது. 

(3) அரசினால்‌ ஏற்பளிக்கப்பட்டிருக்கிற அல்லது அரசு நிதியங்களிலிருந்து உதவி பெறுகிற 
கல்வி நிறுவனம்‌ ஒன்றில்‌ பயிலவரும்‌ எவரும்‌, அத்தகைய நிறுவனத்தில்‌ புகட்டப்படும்‌ சமயப்‌ 
போதனை எதிலும்‌ கலந்து கொள்ள வேண்டுமென்றும்‌, அத்தகைய நிறுவனத்தில்‌ அல்லது 
அதனுடன்‌ இணைந்த வளாகம்‌ ஒன்றில்‌ நடத்தப்படும்‌ சமய வழிபாடு எதற்கும்‌ வருகைதர 
வேண்டுமென்றும்‌, அவரோ, அவர்‌ இளவராக இருப்பின்‌, அவருடைய காப்பாளரோ: அதற்கு இசைவு 
அளித்திருந்தாலன்றி, அவரை வேண்டுறுத்துதல்‌ ஆகாது. 

பண்பாடு, கல்வி பற்றிய உரிமைகள்‌ 
29. சிறுபான்மையினர்‌ நலன்களுக்குப்‌ பாதுகாப்பு : 

(1) இந்திய ஆட்சிநிலவரையில்‌ அல்லது அதன்‌ பகுதி எதிலும்‌ குடியிருந்துவரும்‌ குடிமக்களில்‌ 
எப்பிரிவினரும்‌, தமக்கெனத்‌ தனிவேறான மொழி, எழுத்துவடிவம்‌ அல்லது பண்பாடு 
உடையவராயிருப்பின்‌, அவற்றைப்‌ பேணிக்காக்கும்‌ உரிமை உடையவர்‌ ஆவார்‌. 

(2) குடிமகன்‌ எவரையும்‌, சமயம்‌, இனம்‌, சாதி, மொழி இற்றை மட்டுமே அல்லது இவற்றுள்‌ - 
ஏதொன்றையும்‌ மட்டுமே காரணமாகக்கொண்டு, அரசினால்‌ பராமரித்துவரப்படும்‌ அல்லது அரசு 
நிதியங்களிலிருந்து உதவி பெறும்‌ கல்வி நிறுவனம்‌ எதிலும்‌ சேர்ப்பதற்கு மறுத்தல்‌ ஆகாது. 

30. கல்வி நிறுவனங்களை நிறுவவும்‌ நிருவாகம்‌ செய்யவும்‌ சிறுபான்மையினருக்குள்ள உரிமை : 

(1) சமயம்‌ அல்லது மொழி எதன்‌ அடிப்படையிலும்‌ சிறுபான்மையினராக உள்ள அனைவரும்‌ 
தங்கள்‌ விருப்பப்படி கல்வி நிறுவனங்களை நிறுவவும்‌ நிருவாகம்‌ செய்யவும்‌ உரிமை உடையவர்‌ 

11(இ). () ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்டுள்ள சிறுபான்மையினரால்‌ நிறுவப்பட்டு நிருவாகம்‌ 
செய்யப்பெற்றுவரும்‌ ஒரு கல்வி நிறுவனத்தின்‌ சொத்து எதனையும்‌ கட்டாயமாகக்‌ 
கையகப்படுத்துவதற்கு வகைசெய்கிற சட்டம்‌ ஒன்றை இயற்றுகையில்‌, அச்சொத்தினைக்‌ 
கையகப்படுத்துவதற்காக அச்சட்டத்தினால்‌  நிருணயிக்கப்படும்‌ அல்லது அதன்கீழ்‌ 
தீர்மானிக்கப்படும்‌ தொகையானது, அந்தக்‌ கூறின்படி உத்தரவாதமளிக்கப்பட்ட உரிமையினை 
அருக்கம்‌ செய்வதாகவோ நீக்கறவு செய்வதாகவோ இல்லாதவாறு அரசு உறுதியுறப்‌ 
பார்த்துக்கொள்ள வேண்டும்‌. ] 

(2) கல்வி நிறுவனங்களுக்கு உதவி வழங்குகையில்‌, கல்வி நிறுவனம்‌ ஒன்று, சமயம்‌ அல்லது 
மொழி எதன்‌ அடிப்படையிலும்‌ சிறுபான்மையினராக உள்ளவர்களின்‌ மேலாண்மையில்‌ 
இருக்கிறதென்னும்‌ காரணத்தைக்கொண்டு அதற்கு எதிராக அரசு வேற்றுமைகாட்டுதல்‌ ஆகாது. 


1. அரசமைப்புச்‌ நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (19-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


புதன்‌ 


15 


31. [சொத்தினை கட்டாயமாகக்‌ கையகப்படுத்துதல்‌] -- அரசமைப்புச்‌ நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌ 
சட்டம்‌ 1978 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்‌ டிவிடப்பட்டது. 


”[குறித்தசில சட்டங்களுக்குக்‌ காப்புரை] 


31). உரிமை நிலச்சொத்துக்கள்‌ முதலியவற்றைக்‌ கையகப்படுத்துவதற்கு வகைசெய்யும்‌ 
சட்டங்களுக்குக்‌ காப்புரை : 


*11). 13 ஆம்‌ உறுப்பில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌- 


(அ) 


(ஆ 


(இ 


(ஈ) 


உ) 


உரிமைநிலச்சொத்து எதனையும்‌ அல்லது அதிலுள்ள உரிமைகள்‌ எவற்றையும்‌ 
அரசு கையகப்படுத்துவதற்கு அல்லது அத்தகைய உரிமைகள்‌ எவற்றையும்‌ 
ஒழித்துவிடுவதற்கு அல்லது மாற்றமைவு செய்வதற்கு, அல்லது 

பொது நலங்கருதியோ சொத்திற்கு முறையான நிருவாகம்‌ அமையச்‌ ' செய்யவோ 
வரம்புக்குட்பட்ட ஒரு காலஅளவிற்கு, சொத்து ஒன்றின்‌ நிருவாகத்தை அரசு 
மேற்கொள்ளுவதற்கு, அல்லது 

இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட கூட்டுருமங்களை பொது 
நலங்கருதியோ அக்கூட்டுருமங்களில்‌ ஏதொன்றின்‌ முறையான மேலாண்மை 
அமையச்‌ செய்யவோ ஒருங்கிணைப்பதற்கு, அல்லது 


கூட்டுருமங்களின்‌ மேலாண்மை முகவர்கள்‌, செயலாளர்கள்‌ மற்றும்‌ 
பொருளாளர்கள்‌, மேலாண்மை இயக்குநர்கள்‌, இயக்குநர்கள்‌ அல்லது 
மேலாளர்களின்‌ உரிமைகள்‌ எவற்றையும்‌ அல்லது அவற்றில்‌ 


பங்குடையவர்களின்‌ வாக்குரிமைகள்‌ கறல. ஒழித்துவிடுவதற்கு அல்லது 
மாற்றமைவு செய்வதற்கு, அல்லது 


கனிம்ம்‌ அல்லது கனிம எண்ணெய்‌ எதனையும்‌ தேடுவதற்கான அல்லது 
தோண்டியெடுப்பதற்கான உடன்பாட்டின்‌, குத்தகையின்‌ அல்லது உரிமத்தின்‌ 
காரணமாகச்‌  சேர்ந்தடையும்‌ உரிமைகள்‌ எவற்றையும்‌ ஒழித்துவிடுவதற்கு 
அல்லது மாற்றமைவு செய்வதற்கு அல்லது அத்தகைய .உடன்பாடு, குத்தகை 
அல்லது உரிமம்‌ எதனையும்‌ முதிர்வுக்காலத்திற்கு முன்னரே முடிவுறுத்துவதற்கு 
அல்லது அறவுசெய்வதற்கு, 


வகைசெய்யும்‌ சட்டம்‌ எதுவும்‌, °[14 ஆம்‌ உறுப்பினால்‌ அல்லது 19 ஆம்‌ உறுப்பினால்‌] வழங்கப்படும்‌ 
உரிமைகளில்‌ எதனுடனும்‌ முரண்படுகிறது அல்லது அத்தகைய உரிமைகளில்‌ எதனையும்‌ பறிக்கிறது 
அல்லது ஒடுக்குகிறது என்னும்‌ காரணத்தால்‌ இல்லாநிலையதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது: 


ப ப பப பபப பபபடபபபபஅபபபபபபபபபயயய யய யய யமம்‌ 
1. “சொத்துபொறுத்த உரிமை” என்ற உள்தலைப்பு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ 
(20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டுவிடப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 


புகுத்தப்பட்டது. 


3. அரசமைப்புச்‌ (ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1951 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவு செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 
4, அரசமைப்புச்‌ (நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1955 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌, (9 ஆம்‌ கூறுக்கு (முன்மேவு செல்திறம்‌ பெறுமாறு) 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 


5 அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌ ) சட்டம்‌, 1978 இன்‌ 7ஆம்‌ பிரிவினால்‌ “14 ஆம்‌ உறுப்பு, 19 ஆம்‌ உறுப்பு அல்லது 
31 ஆம்‌ உறுப்புக்கு” (20-06-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. 


16 


வரம்புரையாக : அத்தகைய சட்டம்‌ ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக 
இருக்குமிடத்து, அது குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக ஒதுக்கிவைக்கப்பட்டிருந்து, அவருடைய 
ஏற்பிசைவையும்‌ பெற்றிருந்தாலன்றி, இந்த உறுப்பின்‌ வகையங்கள்‌ அச்சட்டத்திற்குப்‌ 
பொருந்துவதில்லை :] 

[மேலும்‌ வரம்புரையாக: சட்டம்‌ எதுவும்‌ உரிமைநிலச்சொத்து ஒன்றை அரசு 
கையகப்படுத்துவதற்கு வகைசெய்யுமிடத்து, அந்தச்சொத்தில்‌ அடங்கியுள்ள நிலம்‌ எதுவும்‌ ஒருவரின்‌ 
நேரடிச்‌ சாகுபடியில்‌ இருக்குமாயின்‌, அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌ ஒன்றின்படி 
அவருக்குப்‌ பொருந்தும்‌ உச்சவரம்புக்குள்‌ வருகிற நிலத்தின்‌ பகுதி எதனையும்‌ அல்லது அதன்‌ 
மேலமைந்திருக்கும்‌ அல்லது அதனைச்‌ சேர்ந்திருக்கும்‌ கட்டடம்‌ அல்லது கட்டுமானம்‌ எதனையும்‌ 
அரசு கையகப்படுத்துகையில்‌, அத்தகைய நிலத்தை, கட்டடத்தை அல்லது கட்டுமானத்தைக்‌ 
கையகப்படுத்துவதன்‌ தொடர்பான அச்சட்டம்‌ அதன்‌ நிலவர மதிப்புக்குக்‌ குறைவுபடாததொரு 
விழுக்காட்டில்‌ சரியீடு கொடுப்பதற்கு வகை செய்தாலன்றி, அவ்வாறு கையகப்படுத்தல்‌ 
சட்டமுறையானது ஆகாது.] 
(2) இந்த உறுப்பில்‌ - 

(அ) வட்டாரப்‌ பகுதி எதன்‌ தொடர்பாகவும்‌ “உரிமைநிலச்சொத்து” 
என்னும்‌ சொற்றொடர்‌, அந்தப்‌ பகுதியில்‌ செல்லாற்றலிலுள்ள நிலப்பிடிமானமுறை 
பற்றிய நிலவுறும்‌ சட்டத்தில்‌ அந்தச்‌ சொற்றொடர்‌ அல்லது வட்டார வழக்கில்‌ 
அதற்கு நிகராகவுள்ள சொற்றொடர்‌ கொண்டுள்ள அதே பொருளை உடையது 
ஆகும்‌; மேலும்‌, அத்தொடர்‌ - 

(1) ஜாகீர்‌ இனாம்‌ அல்லது முவாஃபி அல்லது அது போன்ற பிற மானியம்‌ 
எதனையும்‌, [தமிழ்நாடு] மற்றும்‌ கேரள மாநிலங்களிலுள்ள ஜன்மம்‌ உரிமை 
எதனையும்‌, 

(॥) இரயத்துவாரி முறை ஏற்பாட்டிற்கு உட்பட்டுள்ள நிலம்‌ எதனையும்‌, 


2 


(1) தரிசு நிலம்‌, காட்டு நிலம்‌, மேய்ச்சல்‌ நிலம்‌ அல்லது நிலம்‌ பயிரிடுபவர்கள்‌, 


வேளாண்‌ தொழிலாளர்கள்‌, ஊர்க்‌ கைவினைஞர்கள்‌ ஆகியோருடைய 
கையுடைமையிலுள்ள கட்டட மற்றும்‌ பிற கட்டுமான மனையிடங்கள்‌ 
உள்ளடங்கலாக, வேளாண்மை ' பொருட்டோ அதன்‌ துணை 


நோக்கங்களுக்காகவோ  வைத்துவரப்பட்டுள்ள அல்லது குத்தகைக்கு 
விடப்பட்டுள்ள நிலம்‌ எதனையும்‌] 
உள்ளடக்கும்‌. 


(ஆ) உரிமை நிலச்சொத்து ஒன்றின்‌ தொடர்பாக “உரிமைகள்‌” என்னும்‌ சொல்‌, ஓர்‌ 
உரிமையாளர்‌, சார்‌ உரிமையாளர்‌, கீழ்‌ உரிமையாளர்‌, நிலப்பிடிமானக்காரர்‌, 
“[குடியானலவார்‌ கீழ்க்‌ குடியானவர்‌ அல்லது பிற இடையுரிமையாளர்‌ இவர்களிடம்‌ 
உற்றமையும்‌ உரிமைகள்‌ எவற்றையும்‌ மற்றும்‌ நிலவருவாய்‌ பொறுத்த உரிமைகள்‌ 
அல்லது தனிச்சலுகைகள்‌] எவற்றையும்‌ உள்ளடக்குவதாகும்‌. 





1. அரசமைப்புச்‌ (பதினேழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1964 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1964 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

2. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌, (௮) உட்கூறுக்கு (முன்மேவு செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. “மெட்ராஸ்‌” என்பதற்கு, மெட்ராஸ்‌ மாநிலம்‌ (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 1968 (53/1968) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (14-1-1969 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4. அரசமைப்புச்‌ (நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1955 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவு செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


17 


81. குறித்தசில சட்டங்களையும்‌ ஒழுங்குறுத்தும்விதிகளையும்‌ செல்லுந்தன்மை 
உடையனவாக்குதல்‌ : 

31 அ உறுப்பில்‌ அடங்கியுள்ள வகையங்களின்‌ பொதுப்பாங்கிற்குக்‌ குந்தகமின்றி, ஒன்பதாம்‌ 
இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள சட்டங்கள்‌, ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ இவற்றில்‌ 
எதுவும்‌ அல்லது இவற்றின்‌ வகையங்களில்‌ எதுவும்‌, அத்தகைய சட்டம்‌, ஒழுங்குறுத்தும்விதி அல்லது 
வகையம்‌, இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்கள்‌ எவற்றிற்கும்‌ முரணாக இருக்கிறது என்றோ அந்த 
வகையங்கள்‌ வழங்கும்‌ உரிமைகளில்‌ எதனையும்‌ பறிக்கிறது அல்லது ஒடுக்குகிறது என்றோ 
காரணங்காட்டி, அது இல்லாநிலையதாகிவிடுவதாக அல்லது எப்போதேனும்‌ 
இல்லாநிலையதாகிவிட்டதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது; மேலும்‌, நீதிமன்றம்‌ அல்லது தீர்ப்பாயம்‌ 
ஒன்றின்‌ தீர்ப்புரை, தீர்ப்பாணை அல்லது ஆணை எதுவும்‌ இதற்கு மாறாக இருந்தபோதிலும்‌, 
மேற்சொன்ன சட்டங்கள்‌, ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ ஒவ்வொன்றும்‌, அதனை நீக்கறவு செய்வதற்கு 
அல்லது அதில்‌ திருத்தம்‌ செய்வதற்குத்‌ தகுதிறமுள்ள சட்டமன்றம்‌ ஒன்றின்‌ அதிகாரத்திற்கு 
உட்பட்டு, தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்துவரும்‌.] 


2131 இ . குறித்தசில நெறிப்படுத்தும்‌ கோட்பாடுகளைச்‌ செல்திறப்படுத்தும்‌ சட்டங்களுக்குக்‌ 
காப்புரை: 

13 ஆம்‌ உறுப்பில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, “11ஆம்‌ பகுதியில்‌ விதிக்கப்பட்டுள்ள 
கோட்பாடுகள்‌ அனைத்தையும்‌ அல்லது அவற்றில்‌ எதனையும்‌] எய்துறச்செய்யும்‌ அரசின்‌ 
கொள்கையைச்‌ செல்திறப்படுத்துகிற சட்டம்‌ எதுவும்‌, அது “[14 ஆம்‌ உறுப்பினால்‌ அல்லது 19 ஆம்‌ 
உறுப்பினால்‌] வழங்கப்பட்டுள்ள உரிமைகளில்‌ எதற்கும்‌ முரணாக இருக்கிறது அல்லது அந்த 
உரிமையைப்‌ பறிக்கிறது , அல்லது ஒடுக்குகிறது என்னும்‌ காரணங்காட்டி 
இல்லாநிலையதாகிவிடுவதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது; [போலும்‌ அத்துகைய கொள்கையினைச்‌ 
செல்தீறப்படுத்துவதற்காகவே அச்சட்டம்‌ உள்ளது என்னும்‌ ஒரு விளம்புகையைக்‌ கொண்ட சட்டம்‌ 
எதுவும்‌ அது அத்தகைய கொள்கையைச்‌ செல்திறப்படுத்தவில்லை என்னும்‌ காரணங்காட்டி 
நீதிமன்றம்‌ எதிலும்‌ எதிர்த்து வாதி_ப்படுதல்‌ ஆகாது ]: 


வரம்புரையாக : அத்தகைய சட்டம்‌ ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ இயற்றப்படுமிடத்து, அது 
குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக ஒதுக்கிவைக்கப்பட்டிருந்து, அவருடைய ஏற்பிசைவையும்‌ 
பெற்றிருந்தாலன்றி, இந்த உறுப்பின்‌ வகையங்கள்‌ அச்சட்டத்திற்குப்‌ பொருந்துவதில்லை. 


£31 ()) தேசியத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பொறுத்த சட்டங்களுக்கு காப்புரை].- 
அரசமைப்புச்‌ நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1977 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1978 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு] விட்டுவிடப்ப்டது. 





1. அரசமைப்புச்‌ (ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1951 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ இருபத்து ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (204-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

3. “39 ஆம்‌ உறுப்பின்‌ (ஆ) கூறு அல்லது இ) கூறில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள கோட்பாடுகள்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து 
இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 
மினர்வா ஆலை மற்றும்‌ பிறர்‌ ஏதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ மற்றும்‌ பிறர்‌ (1980) 2 ஆம்‌ பிரிவு ஏ.ஐ.ஆர்‌ 1980 உ.நீ 1789 இல்‌ 4 ஆம்‌ பிரிவு 
செல்லாநிலையது என உச்ச நீதிமன்றத்தால்‌ விளம்புகை செய்யப்பட்டுள்ளது. 

4, “14 ஆம்‌ உறுப்பு, 19 ஆம்‌ உறுப்பு அல்லது 31 ஆம்‌ உறுப்பு” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 
8 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5, தேசவானந்த பாரதி எதிர்‌ கேரள மாநிலம்‌ (1973). ஏ.ஐ.ஆர்‌ 1973 உநீ 1461 இல்‌ சாய்வெழுத்துக்களில்‌ உள்ள 
வகையங்களை உச்சநீதிமன்றம்‌ செல்லாநிலையது என விளம்புகை செய்துவிட்டது. 

6. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) 
புகுத்தப்பட்டது. 


18 


அரசமைப்புத்‌ தீர்வழிகளுக்கான உரிமை 


32. இந்தப்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ உரிமைகளைச்‌ செயலுறுத்துவதற்கான தீர்வழிகள்‌ : 


() இந்தப்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ உரிமைகளைச்‌ செயலுறுத்துவதற்காக, உரிய 
நடவடிக்கைகள்‌ மூலம்‌ உச்ச நீதிமன்றத்தை அணுகிக்கோரும்‌ உரிமைக்கு 
உத்தரவாதமளிக்கப்படுகிறது. 


(2) இந்தப்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ உரிமைகளில்‌ எதனையும்‌ செயலறுத்துவதற்காக, 
பணிப்புரகள்‌ அல்லது ஆணைகள்‌ அல்லது ஆட்கொணாவிப்பு செயல்றுத்து, தடையுறுத்து, 
தகுதிவினவ, நெறிமுறைக்கேட்பு ஆகியவற்றின்‌ தன்மை கொண்ட நீதிப்பேராணைகளில்‌ 
பொருத்தமான நீதிப்பேராணைகள்‌ இவற்றைப்‌ பிறப்பிப்பதற்கு உச்ச நீதிமன்றம்‌ அதிகாரம்‌ உடையது 
ஆகும்‌. 

3. 0, 8 ஆகிய கூறுகள்‌ உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கும்‌ அதிகாரங்களுக்குக்‌ 
குந்தகமின்றி, (2) ஆம்‌ கூறின்படி உச்ச நீதிமன்றம்‌ செலுத்துவதாகும்‌ அதிகாரங்கள்‌ அனைத்தையும்‌ 
அல்லது அவற்றில்‌ எதனையும்‌, பிற நீதிமன்றம்‌ எதுவும்‌ அதற்குரிய அதிகாரவரம்பு எல்லைகளுக்குள்‌ 
செலுத்திவருவதற்கு நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ அதிகாரம்‌ அளிக்கலாம்‌. 

(4) இந்த உறுப்பினால்‌ உத்தரவாதமளிக்கப்பட்டுள்ள உரிமை, இந்த அரசமைப்பினால்‌ 
பிறவாறு வகைசெய்யப்பட்டுள்ளபடி அல்லாமல்‌, இடைநிறுத்தி வைக்கப்படுதல்‌ ஆகாது. 

132 (அ) 2 ஆம்‌ உறுப்பின்‌ நடவடிக்கைகளில்‌ ஜாவ செப்யப்பட்டிராகு மாநிலச்‌ சட்டங்களின்‌ 
அரசமைப்பின்‌ செல்ஜுந்தன்மை, அரசமைப்புச்‌ நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1977 இன்‌ 3 ஆம்‌ 
பிரிவினால்‌ (19-4-1978 முகுல்‌ செல்திறம்‌ பெறுமாற] விட்டிலிடப்ப்டது. 


2133. இந்தப்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ உரிமைகளைப்‌ படையினர்முதலியோருக்குப்‌ பொருந்தச்‌ 
செய்கையில்‌ அவற்றை மாற்றமைவு செய்ய நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌: 


இந்தப்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ உரிமைகளில்‌ எதனையும்‌,- 


(அ) ஆயுதப்‌ படையினருக்கு, அல்லது 
(ஆ) பொது ஒழுங்கமைதியைப்‌ பேணும்‌ பொறுப்புடைய பன்ற அல்லது 


(இ) வேவுச்செய்தியைத்‌ திரட்டுவதற்காக அல்லது திரட்டுவதைத்‌ தடுப்பதற்காக 
அரசினால்‌ நிறுவப்பட்ட துறையகம்‌ அல்லது பிற அமைப்பு ஒன்றில்‌ 
வேலையமர்த்தம்‌ செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு, அல்லது 

௫. (அ முதல்‌ (இ) வரையிலான கூறுகளில்‌ சுட்டப்பட்டுள்ள ஆயுதப்படை, 
துறையகம்‌ அல்லது அமைப்பு ஒன்றிற்காக ஏற்படுத்தப்பட்ட தொலைச்செய்தித்‌ 
தொடர்பு நிறுவனத்தில்‌ வேலையமர்த்தம்‌ செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு அல்லது 
அதனுடன்‌ தொடர்புடையவர்களுக்கு 





1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (ஐம்பதாவது திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (11-9-1984 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 


19 


பொருந்தச்‌ செய்வதில்‌, அவர்களுடைய கடமைகள்‌ முறையாக ஆற்றப்படுவதையும்‌, 
அவர்களிடையே ஒழுங்குக்கட்டுப்பாடு பேணிவரப்படுவதையும்‌ உறுதிப்படுத்தும்‌ வகையில்‌ எந்த 
அளவுக்கு அருக்கம்‌ செய்யவேண்டும்‌ அல்லது நீக்கறவு செய்யவேண்டும்‌ என்பதை நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌ தீர்மானிக்கலாம்‌. 
34. வரையிடம்‌ ஒன்றில்‌ படைத்துறையாட்சி செல்லாற்றலில்‌ இருக்குங்கால்‌, இந்தப்‌ பகுதி வழங்கும்‌ 
உரிமைகள்‌ மீதான வரைத்தடை : 
இந்தப்‌ பகுதியின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌, ஒன்றியத்தின்‌ அல்லது ஒரு மாநிலத்தின்‌ பணியிலுள்ள எவருக்கும்‌ அல்லது பிறர்‌ 
எவருக்கும்‌, இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ படைத்துறையாட்சி செல்லாற்றலில்‌ இருந்துவந்த 
வரையிடம்‌ எதிலும்‌ ஒழுங்கமைதியைப்‌ பேணுதல்‌ அல்லது அதை மீண்டும்‌ நிலைநாட்டுதல்‌ 
தொடர்பாக அவரால்‌ செய்யப்பட்ட எந்தச்‌ செயலையும்‌ பொறுத்துக்‌ காப்பளிக்கலாம்‌ அல்லது 
அத்தகைய வரையிடத்தில்‌ படைத்துறையாட்சியின்‌ கீழ்‌ அளிக்கப்பட்ட தீர்ப்புத்தண்டனை, 
விதிக்கப்பட்ட தண்டம்‌, ஆணையிடப்பட்ட பறிமுதல்‌ அல்லது செய்யப்பட்ட பிற செயல்‌ எதனையும்‌ 
செல்லுந்தன்மை உடையதாக்கலாம்‌. 


35. இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்களுக்குச்‌ செல்திறம்‌ அளிப்பதற்காகச்‌ சட்டமியற்றுதல்‌ : 
இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌,- 


(அ). (1) 16 ஆர்‌ உறுப்பின்‌ (3) ஆம்‌ கூறு, 32 ஆம்‌ உறுப்பின்‌ (3) ஆம்‌ கூறு, 33 ஆம்‌ 
உறுப்பு, 34 ஆம்‌ உறுப்பு ஆகியவற்றின்படி நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட 
சட்டத்தினால்‌ வகை செய்யப்படும்‌ பொருட்பாடுகளில்‌ எதனைப்‌ பொறுத்தும்‌, 


(ர) இந்தப்‌ பகுதியின்படி குற்றச்செயல்கள்‌ என  விளம்பப்பட்டிருக்கிற 
செயல்களுக்குத்‌ தண்டனையை வகுத்துரைப்பதற்காகவும்‌, 


சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரம்‌ நாடாளுமன்றத்திற்கே உள்ளது, மாநில சட்டமன்றத்திற்கு 
இல்லை; 


மேலும்‌, நாடாளுமன்றம்‌, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்குப்‌ பின்பு, கூடியவிரைவில்‌, () ஆம்‌ 
உட்கூறில்‌. சுட்டப்பட்டுள்ள செயல்களுக்குத்‌ தண்டனையை வகுத்துரைப்பதற்காகச்‌ சட்டங்களை 
இயற்றுதல்‌ வேண்டும்‌; 

(ஆ) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, இந்திய 
ஆட்சிநிலவரையில்‌ செல்லாற்றலிலுள்ள, (அ) கூறின்‌ () ஆம்‌ உட்கூறில்‌ 
சுட்டப்பட்டுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்ததான அல்லது 
அதேகூறின்‌ (1) ஆம்‌ உட்கூறில்‌ சுட்டப்பட்டுள்ள செயல்‌ எதற்கும்‌ தண்டனை 
விதிப்பதற்கு வகைசெய்வதான சட்டம்‌ எதுவும்‌, நாடாளுமன்றத்தினால்‌ 
மாற்றமோ நீக்கறவோ திருத்தமோ செய்யப்படும்‌ வரையில்‌, அதைப்‌ பொறுத்து 
372 ஆம்‌ உறுப்பின்படி கூறப்படும்‌ வரையுரைகளுக்கும்‌ அதில்‌ செய்யப்படும்‌ 

தழுவமைவுகள்‌, மாற்றமைவுகள்‌  எவற்றுக்கும்‌ உட்பட்டு, தொடர்ந்து 
செல்லாற்றலில்‌ இருந்து வரும்‌. 
விளக்கம்‌.- இந்த உறுப்பில்‌, “செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌” என்னும்‌ சொற்றொடர்‌, 372 ஆம்‌ 
உறுப்பில்‌ கூறப்பட்டுள்ள அதே பொருளை உடையதாகும்‌. 


20 


பகுதி [IV 
அரசுக்‌ கொள்கையினை நெறிப்படுத்தும்‌ கோட்பாடுகள்‌ 
36. பொருள்வரையறை : 


இந்தப்‌ பகுதியில்‌, தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி, “அரசு” என்பது, 111 ஆம்‌ பகுதியில்‌ 
கூறப்பட்டுள்ள அதே பொருளை உடையதாகும்‌. 


37. இந்தப்‌ பகுதியில்‌ அடங்கியுள்ள கோட்பாடுகளைப்‌ பயன்படுத்துதல்‌ : 


இந்தப்‌ பகுதியில்‌ அடங்கியுள்ள வகையங்கள்‌ நீதிமன்றம்‌ எதனாலும்‌ செயலுறுத்தப்படுவன 
அல்ல; ஆயினும்‌, இதில்‌ விதிக்கப்பட்டுள்ள கோட்பாடுகள்‌ நாட்டின்‌ ஆட்சிநெறிக்கு அடிப்படையாக 
அமையும்‌; மேலும்‌, சட்டங்கள்‌ இயற்றுகையில்‌ இந்தக்‌ கோட்பாடுகளைப்‌ பயன்படுத்துவது அரசின்‌ 
கடமை ஆகும்‌. 
38. மக்கள்‌ நலப்பாட்டை வளர்க்கும்‌ வகையில்‌, சமுதாய முறையமைவினை எய்திடுமாறு அரசு 
- செய்தல்‌ வேண்டும்‌ : 

1] அரசு, தேசிய வாழ்வின்‌ அமைவனங்கள்‌ அனைத்திலும்‌ சமுதாய, பொருளியல்‌, அரசியல்‌ 
நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறையமைவினைப்‌ பயனுற எய்திப்‌ பாதுகாத்து, மக்களின்‌ 
நலப்பாட்டை வளர்த்திட அரிதின்‌ முயலுதல்‌ வேண்டும்‌. 

(2) அரசு, தனிமனிதர்களுக்கு இடையே மட்டுமன்றி வெவ்வேறு பகுதிகளில்‌ வாழ்கின்ற 
அல்லது வெவ்வேறு வாழ்க்கைத்‌ தொழில்களில்‌ ஈடுபட்டிருக்கின்ற மக்கள்‌ பிரிவினருக்கிடையே, 
குறிப்பாக, வருமானத்திலுள்ள ஏற்றத்தாழ்வுகளை இயன்ற அளவு குறைப்பதற்கு அரிதின்‌ 
முயல்வதோடு, அவர்களிடையே சமுதாயப்படிநிலை, வளவசதிகள்‌, வாய்ப்பு நலன்கள்‌ 
ஆகியவற்றிலுள்ள ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்கும்‌ முனைந்து முயலுதல்‌ வேண்டும்‌.] 


39. அரசு பின்பற்ற வேண்டிய குறித்தசில கொள்கைக்‌ கோட்பாடுகள்‌ : 
குறிப்பாக, பின்வருவனவற்றை எய்திடுமாறு அரசு தன்‌ கொள்கையை நெறிப்படுத்துதல்‌ 
வேண்டும்‌- 

(அ) குடிமக்கள்‌, ஆண்களும்‌ பெண்களும்‌ சரிநிகராக, வாழ்க்கைக்குப்‌ போதுமான 
வழிவகைக்கு உரிமை உடையவராதல்‌; 

(ஆ) பொதுமக்கள்‌ நலன்களுக்கு நனிசிறக்க உதவும்‌ வகையில்‌, சமுதாயத்தின்‌ 
பொருள்வளங்கள்‌ மீதான சொத்துரிமையினையும்‌ கட்டாள்கையினையும்‌ 
பகிர்ந்தளித்தல்‌; 

(இ) பொருளியல்‌ முறைமையின்‌ செயற்பாட்டினால்‌, செல்வவளமும்‌ உற்பத்திச்‌ 
சாதனங்களும்‌, பொது நலனுக்கு ஊறுவிளைவிக்கும்‌ வகையில்‌ ஒரு சிலரிடம்‌ 
குவிந்துவிடாது இருத்தல்‌; 

(ஈ) ஆண்‌, பெண்‌ இருபாலரும்‌ ஒத்த வேலைக்கு ஒத்த சம்பளம்‌ பெறுதல்‌; 


1. 38 ஆம்‌ உறுப்பானது அதன்‌ (ர ஆம்‌ கூறாக, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ 
(20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மறுஎண்ணிடப்பட்டது. 
2. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 


21 


உ) ஆண்‌, பெண்‌ உழைப்பாளர்களின்‌ உடல்நலம்‌, உடல்வலிவு, சிறார்களின்‌ 
இளம்பருவம்‌ இவற்றை நெறிதவறிப்‌ பயன்படுத்தாமை; மேலும்‌, பொருளியல்‌ 
தேவையுறுத்தம்‌ காரணமாகக்‌ குடிமக்கள்‌ தங்கள்‌ வயதுக்கோ உடல்‌ வலிவுக்கோ 
பொருந்தாத பிழைப்புகளில்‌ ஈடுபடுமாறு இறுக்கப்படாமை; 

(ஊ) நலஞ்சார்‌ முறையிலும்‌ சுதந்திரமும்‌ கண்ணியமும்‌ நிலவும்‌ சூழ்நிலைகளிலும்‌ 
வளர்ச்சியுறுவதற்கான வாய்ப்புநலன்களும்‌ வளவசதிகளும்‌ சிறார்கள்‌ பெறுமாறு 
செய்தல்‌; மேலும்‌, பிறர்‌ நலனுக்காகக்‌ குழந்தைப்‌ பருவத்தினரும்‌ இளமைப்‌ 
பருவத்தினரும்‌ கருவிகளாக்கப்படுவதினின்றும்‌, ஒழுக்கம்‌ மற்றும்‌ உயிர்வாழ்‌ 
வசதி அற்றுப்போகுமாறு கைவிடப்படுவதினின்றும்‌ பாதுகாத்தல்‌.] 

[39 இ): சமநீதியும்‌ இலவசச்‌ சட்ட உதவியும்‌ : 


சமவாய்ப்பின்‌ அடிப்படையில்‌ நீதி ஓங்குமாறு சட்டமுறையமைவு செயற்படுவதை அரசு 
உறுதிசெய்தல்‌ வேண்டும்‌; மேலும்‌, குறிப்பாக, குடிமகன்‌ எவரும்‌ நீதியைப்‌ பெறுவதில்‌ பொருளியல்‌ 
அல்லது பிற ஏலாமைகள்‌ காரணமாக அவருக்கு வாய்ப்பு நலன்கள்‌ மறுக்கப்படாமலிருப்பதை 
உறுதிசெய்யும்‌ வகையில்‌ அரசு, தகுந்த சட்டமியற்றல்‌ அல்லது செயல்திட்டங்கள்‌ வழியாகவோ பிற 
வழியாகவோ இலவசச்‌ சட்ட உதவி அளித்தல்‌ வேண்டும்‌.] 
40. ஊராட்சி மன்றங்களை அமைத்தல்‌ : 

அரசு, ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கும்‌, தன்னாட்சி அமைப்புக்‌ கூறுகளாக அவை 
இயங்குவதற்குத்‌ தேவைப்படும்‌ அதிகாரங்களையும்‌ அதிகாரஅடைவையும்‌ அவற்றுக்கு 
வழங்குவதற்கும்‌ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 
41. வேலை, கல்வி, குறித்தசில நேர்வுகளில்‌ பொதுநல உதவி ஆகியவற்றைப்‌ பெறுவதற்கான 

உரிமை: 

அரசு, தன்‌ பொருளியல்‌ திறனுக்கும்‌ வளர்ச்சிக்கும்‌ அடங்கியவாறு, வேலைபெறுதல்‌, கல்வி 
பெறுதல்‌, மேலும்‌, வேலையின்மை , முதுமை, பிணி, உடல்ஊனம்‌ ஆகிய நேர்வுகளிலும்‌, பிற தகாத 
வறுமைநேர்வுகளிலும்‌ பொதுநல உதவி பெறுதல்‌ இவற்றுக்கான உரிமையினை எய்திடுவதற்குப்‌ 
பயனுறு ஏற்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும்‌. 


42. இசைவானதும்‌ இதமானதுமான வேலைச்‌ சூழல்களுக்கும்‌, பேறுகால உதவிக்கும்‌ ஏற்பாடு 
செய்தல்‌ : 

அரசு, இசைவானதும்‌ இதமானதுமான வேலைச்‌ சூழல்களை எய்திடவும்‌ பேறுகால உதவி 
கிடைக்கவும்‌ ஏற்பாடு செய்தல்‌ வேண்டும்‌. 
43. தொழிலாளர்களுக்கு வாழ்வுக்கேற்ற கூலி முதலியவை : 

வேளாண்மை, விசைத்தொழில்‌ அல்லது பிறவகைத்‌ தொழிலாளர்‌ அனைவரையும்‌, வேலை, 
வாழ்வுக்கேற்ற கூலி, சீர்மையான வாழ்க்கைத்தரத்தையும்‌ ஒய்வுநேரத்தை நிறைவுற நுகர்தலையும்‌ 
உறுதியாக அளிக்கும்‌ வேலைச்சூழல்கள்‌, சமுதாய, பண்பாட்டு வாய்ப்பு நலன்கள்‌ ஆகியவற்றை 
எய்திடச்‌ செய்வதற்கு, தகுந்த சட்டமியற்றல்‌ அல்லது பொருளியல்‌ அமைப்பு வழியாகவோ, பிற 
வழியாகவோ அரசு முனைந்து முயலுதல்‌ வேண்டும்‌, குறிப்பாக, அரசு, ஊரகப்‌ பகுதிகளில்‌ தனிமனித 
அல்லது கூட்டுறவு அடிப்படையில்‌ குடிசைத்தொழில்களை வளர்ப்பதற்கு முனைந்து முயலுதல்‌ 
வேண்டும்‌. 
EE 


1 ண கூறுக்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 
2. மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 8 ஆம்‌ பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது. 


306-22—4 


22 


1[43 இ. விசைத்தொழில்களின்‌ மேலாண்மையில்‌ தொழிலாளர்கள்‌ பங்கேற்றல்‌ : 

விசைத்தொழில்‌ எதிலும்‌ ஈடுபட்டுள்ள ஏற்பமைவுகள்‌, நிறுவனங்கள்‌ அல்லது பிற அமைப்புகளின்‌ 
மேலாண்மையில்‌ தொழிலாளர்கள்‌ பங்கேற்பதை எய்திடச்‌ செய்வதற்கு தகுந்த சட்டமியற்றல்‌ 
வழியாகவோ பிற வழியாகவோ அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல்‌ வேண்டும்‌.] 


[43 . கூட்டுறவுச்‌ சங்கங்களை வளர்த்தல்‌ : 

கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ தன்விருப்பான உருவாக்கம்‌, தன்னாட்சி இயக்கம்‌, மக்களாட்சி முறை 
கட்டாள்கை மற்றும்‌ விழைதொழில்‌ மேலாண்மை ஆகியவற்றை வளர்ப்பதற்கு அரசு முனைந்து 
முயலுதல்‌ வேண்டும்‌. ] 
44. குடிமக்களுக்கு ஒரே சீரான உரிமையியல்‌ சட்டத்தொகுப்பு : 

குடிமக்கள்‌ அனைவரும்‌, இந்திய ஆட்சிநிலவரை எங்கணும்‌, ஒரே சீரான உரிமையியல்‌ சட்டத்‌ 
தொகுப்பினை எய்திடச்‌ செய்வதற்கு அரசு முனைந்து முயலுதல்‌ வேண்டும்‌. 


“[45. ஆறு வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு குழந்தைப்பருவ ஆரம்பநிலையில்‌ கவனிப்பும்‌ கல்வியும்‌ 
அளிக்க ஏற்பாடு செய்தல்‌ : 
சிறார்கள்‌ அனைவருக்கும்‌, அவர்களுக்கு ஆறு வயது முடியும்‌ வரை, குழந்தைப்பருவ ஆரம்ப 
நிலையில்‌ கவனிப்பும்‌, கல்வியும்‌ அளிக்க ஏற்பாடு செய்வதற்கு அரசு முனைந்து முயலுதல்‌ 
வேண்டும்‌.] 


46. பட்டியலில்கண்ட சாதியினர்‌, பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌, பிற நலிந்த பிரிவினர்‌ 
ஆகியோரின்‌ கல்வி, பொருளியல்‌ நலன்களை வளர்த்தல்‌ : 
மக்களில்‌ நலிந்த பிரிவினர்‌, குறிப்பாக, பட்டியலில்கண்ட சாதியினர்‌, பட்டியலில்கண்ட 
பழங்குடியினர்‌ ஆகியோரின்‌ கல்வி, பொருளியல்‌ நலன்களை அரசு தனிப்‌ பொறுப்புணர்வுடன்‌ 
வளர்த்தல்‌ வேண்டும்‌, மேலும்‌, சமுதாய  அநீதியிலிருந்தும்‌ அனைத்து வகைப்பட்ட 
சுரண்டல்களிலிருந்தும்‌ அவர்களைப்‌ பாதுகாத்தலும்‌ வேண்டும்‌. 


47. உணவுச்சத்தின்‌ தரநிலை, வாழ்க்கைத்தரம்‌ ஆகியவற்றை உயர்த்தவும்‌ மக்களின்‌ 
உடல்நலத்தை மேம்படுத்தவும்‌ அரசிற்குள்ள கடமை : 

்‌ மக்களின்‌ உணவுச்சத்தின்‌ தரநிலை, வாழ்க்கைத்தரம்‌ ஆகியவற்றை உயர்த்துவதும்‌, மக்களின்‌ 
உடல்நலத்தை மேம்படுத்துவதும்‌ தன்னுடைய தலையாய கடமைகளுள்‌ அமைவன என்பதை அரசு 
கருத்திற்கொள்ளுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, குறிப்பாக, போதைதரும்‌ குடி வகைகளையும்‌ 
உடல்நலனுக்கு ஊறுவிளைவிக்கும்‌ மருந்துப்‌ பொருள்களையும்‌ மருந்தாக அன்றி, உட்கொள்வதைத்‌ 
தடை செய்வதற்கு அரசு முனைந்து முயலுதல்‌ வேண்டும்‌. 
48. வேளாண்மை, கால்நடை பேணுகை ஆகியவற்றின்‌ அமைப்பு : 

வேளாண்மை, கால்நடை பேணுகை ஆகியவற்றைத்‌ தற்கால அறிவியல்‌ முறைகளில்‌ 

அமைப்பதற்கு அரசு முனைந்து முயலுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, குறிப்பாக, பசுக்கள்‌, கன்றுகள்‌, பிற 
கறவை மற்றும்‌ இழுவைக்‌ கால்நடை இனங்களைப்‌ பேணிக்காப்பதற்கும்‌ மேம்படுத்துவதற்கும்‌ 
அவற்றை வன்கொலை செய்வதைத்‌ தடைசெய்வதற்கும்‌ நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 


1 அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2011 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (15-2-2012 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

3.45 ஆம்‌ உறுப்புக்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2002 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-2010 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


.. 8306-22-48 


23 


[480 சுற்றுச்சூழலைப்‌ பாதுகாத்து மேம்படுத்துதல்‌ மற்றும்‌ காடுகள்‌, காடுவாழ்‌ உயிரினங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ நலங்காத்தல்‌ : 

அரசு, சுற்றுச்சூழலைப்‌ பாதுகாத்து மேம்படுத்துவதற்கும்‌, நாட்டின்‌ காடுகள்‌, காடுவாழ்‌ 
உயிரினங்களின்‌ நலக்காப்பிற்கும்‌ முனைந்து முயலுதல்‌ வேண்டும்‌.] 
49. தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்த நினைவுச்சின்னங்கள்‌, இடங்கள்‌, பொருள்கள்‌ 

ஆகியவற்றைப்‌ பாதுகாத்தல்‌ : 

தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்ததென “[நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டத்தாலோ அதன்‌ 
வழியாலோ] விளம்பப்படும்‌ கலை அல்லது வரலாற்றுச்‌ சிறப்பு வாய்ந்த நினைவுச்‌ சின்னம்‌, இடம்‌ 
அல்லது பொருள்‌ எதனையும்‌ கவர்ந்து செல்லல்‌, உருக்குலைத்தல்‌, அழித்தல்‌, அகற்றுதல்‌, 
அயலடைவு செய்தல்‌, அல்லது ஏற்றுமதி செய்தல்‌, நேர்வுக்கேற்ப இவற்றிலிருந்து பாதுகாப்பது 
அரசின்‌ கடமைப்பாடாக இருத்தல்‌ வேண்டும்‌. 
50. ஆட்சித்துறையினின்றும்‌ நீதித்துறையைப்‌ பிரித்தல்‌ : 

அரசின்‌ பொதுப்‌ பணியங்களில்‌ ஆட்சித்துறையினின்றும்‌ நீதித்‌ துறையினைத்‌ தனியாகப்‌ 
பிரிப்பதற்கு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 
51. பன்னாடுகளிடையே அமைதியையும்‌ காப்புணர்வையும்‌ வளர்த்தல்‌ : 

அரசு - 

(அ) பன்னாடுகளிடையே அமைதியையும்‌ காப்புணர்வையும்‌ வளர்ப்பதற்கும்‌; 

(ஆ) நாடுகளிடையே நேர்மையும்‌ நன்மதிப்புணர்வும்‌ தோய்ந்த உறவுகளைப்‌ 
பேணுவதற்கும்‌; 

(இ) ஒழுங்கமைவுள்ள மக்களினங்கள்‌ தமக்குள்‌ எழும்‌ தொடர்புகளில்‌ பன்னாட்டுச்‌ 
சட்டத்தையும்‌ உடன்படிக்கைக்‌ கடமைப்பாடுகளையும்‌ மதித்து நடப்பதைப்‌ பேணி 
வளர்ப்பதற்கும்‌; மற்றும்‌ 

(ஈ) பன்னாடுகளிடையே எழும்‌ பூசல்களுக்குப்‌ பொதுவரின்‌ தீர்ப்புவழி தீர்வு 
காண்பதை ஊக்குவிப்பதற்கும்‌ 

முனைந்து முயலுதல்‌ வேண்டும்‌. 
“பகுதி 17-(இ) 


அடிப்படைக்‌ கடமைகள்‌ 
51 இ. அடிப்படைக்‌ கடமைகள்‌ : 
பின்வருவன இந்தியக்‌ குடிமக்கள்‌ ஒவ்வொருவரின்‌ கடமைகள்‌ ஆகும்‌ - 


(அ) அரசமைப்பு ஆவணத்திற்கு இணங்கி இயங்குதல்‌; மேலும்‌, அதன்‌ 
குறிக்கோள்கள்‌, உறுப்பமைவுகள்‌, நாட்டுக்கொடி, நாட்டுப்பண்‌ இவற்றை 
மதித்து நடத்தல்‌; 

(ஆ) நமது நாட்டு விடுதலைப்‌ போராட்டத்திற்கு உணர்வூட்டிய உயா்‌ 

ப குறிக்கோள்களைப்‌ பேணிப்‌ பின்பற்றுதல்‌; 


1. அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 10 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. “நாடாளுமன்றத்தால்‌ சட்டத்தினால்‌ விளம்பப்பட்ட” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 27 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 11 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

306-22—4b 


24 


(இ) இந்திய நாட்டின்‌ இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை 
ஒங்கச்செய்து ஒம்பிக்காத்தல்‌; 

(ஈ) வேண்டுங்கால்‌, நாட்டினைக்‌ காத்தல்‌; மற்றும்‌ நாட்டுப்பணி ஆற்றுதல்‌; 

(௨) சமயம்‌, மொழி மற்றும்‌ வட்டார அல்லது வகுப்பு வேறுபாடுகளைக்‌ கடந்து, இந்திய 
மக்கள்‌ அனைவரிடையேயும்‌ நல்லிணக்கத்தையும்‌ பொது உடன்பிறப்புணர்வையும்‌ 
வளர்த்தல்‌; பெண்கள்தம்‌ மாண்பிற்கு இழுக்காகும்‌ பழக்கங்களை 
விட்டொழித்தல்‌; 

(ஊ) நமது கலப்புருவான பண்பாட்டின்‌ வளமார்ந்த மரபுச்‌ செல்வத்தை மதித்துப்‌ 
பாதுகாத்தல்‌; 

(௭) காடுகள்‌, ஏரிகள்‌, ஆறுகள்‌, வனவிலங்குகள்‌ இவை உள்ளிட்ட இயற்கைச்‌ 
சூழலை அழியாது காத்து வளர்த்தல்‌; உயிரினங்கள்பால்‌ இரக்கங்காட்டுதல்‌; 

(ஏ) அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம்‌, ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும்‌ 
ஆர்வம்‌ ஆகியவற்றை வளர்த்தல்‌; 

(ஐ பொதுச்‌ சொத்தினைக்‌ நலங்காத்தல்‌; மேலும்‌, வன்முறையினை முற்றாக கைவிடுதல்‌; 

(ஒ) சலியாத முயற்சியிலும்‌ சாதனையிலும்‌ உயர்மிகு நிலைகளை நாடு இடையறாது 
மேன்மேலும்‌ எய்தும்‌ வகையில்‌, தனிமனித மற்றும்‌ கூட்டுச்‌ சேர்ந்து அனைத்து 
துறைகளிலும்‌ உயர்திறம்‌ நோக்கி ஒயாது முயலுதல்‌.] 

(ஓ) பெற்றோராக அல்லது காப்பாளராக இருக்கிற நிலையில்‌, ஆறு முதல்‌ பதினான்கு 
வயது வரையுள்ள தனது சிறாருக்கு அல்லது நேர்விற்கேற்ப காப்பிலுள்ளவருக்குக்‌ 
கல்விக்கான வாய்ப்புகளுக்கு ஏற்பாடு செய்தல்‌.] 


பகுதி 7 
ஒன்றியம்‌ 
அத்தியாயம்‌ | -ஆட்சித்துறை 
குடியரசுத்தலைவரும்‌ துணைத்தலைவரும்‌ 
52. இந்தியக்‌ குடியரசுத்தலைவர்‌: 
இந்தியக்‌ குடியரசுத்தலைவர்‌ என்று ஒருவர்‌ இருப்பார்‌. 
53. ஒன்றியத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌ : 
(0 ஒன்றியத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌ குடியரசுத்தலைவரிடம்‌ உற்றமைந்திருக்கும்‌; மேலும்‌, 
அதை அவர்‌ நேரடியாகவோ தமக்குக்‌ கீழமைந்துள்ள பதவியாளர்கள்‌ வழியாகவோ இந்த 
அரசமைப்புக்கு இணங்கச்‌ செலுத்திவருவார்‌. 


(2) மேலேகண்ட வகையத்தின்‌ பொதுப்பாங்கிற்குக்‌ குந்தகமின்றி, ஒன்றியத்துப்‌ பாதுகாப்புப்‌ 
படைகளின்‌ மீதான உயர்தனி ஆணையதிகாரம்‌ குடியரசுத்தலைவரிடம்‌ உற்றமைந்திருக்கும்‌; மேலும்‌, 
அதைச்‌ செலுத்துவது சட்டத்தினால்‌ ஒழுங்குறுத்தப்படும்‌. 

1. அரசமைப்புச்‌ (எண்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2002 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-2010 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


306-22---4௦ 


25 


(3) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌ - 

(அ) நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றினால்‌ மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசிற்கோ பிறவகை 
அதிகார அமைப்பிற்கோ வழங்கப்பட்ட பதவிப்‌ பணிகள்‌ எவற்றையும்‌ 
குடியரசுத்தலைவருக்கு மாற்றுவதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது; அல்லது 

(ஆ) நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌, குடியரசுத்தலைவர்‌ அல்லாத பிறவகை அதிகார 
அமைப்புகளுக்குப்‌ பதவிப்பணிகளை வழங்குவதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை . 

54. குடியரசுத்தலைவரைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌ : 
குடியரசுத்தலைவர்‌ - 


(அ) நாடாளுமன்ற ஈரவைகளிலுமுள்ள தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்களையும்‌, 
(ஆ) மாநிலங்களின்‌ சட்டமன்றப்‌ பேரவைகளிலுள்ள தேர்ந்தெடுக்கப்பெற்ற 
உறுப்பினர்களையும்‌ 
கொண்ட வாக்காளர்‌ குழாத்தின்‌ உறுப்பினர்களால்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெறுவார்‌. 
[விளக்கம்‌ - இந்த உறுப்பிலும்‌ 55 ஆம்‌ உறுப்பிலும்‌ “மாநிலம்‌” என்பது, தில்லி தேசியத்தலைநகர்‌ 
ஆட்சிநிலவரையையும்‌ *பாண்டிச்சேரி ஒன்றியத்து ஆட்சிநிலவரையையும்‌ உள்ளடக்கும்‌. 
55, குடியரசுத்தலைவரைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ முறை : 
(1 குடியரசுத்தலைவர்‌ தேர்தலில்‌ பல்வேறு மாநிலங்களுக்குள்ள சார்பாற்றத்தின்‌ விகிதப்பாடு 
இயலுமளவு ஒருபடித்தாக இருத்தல்‌ வேண்டும்‌. 


2) மாநிலங்களுக்கு இடையே அத்தகைய ஒருபடித்தான நிலை, அத்துடன்‌ மாநிலங்கள்‌ 
அனைத்திற்கும்‌ ஒன்றியத்திற்கும்‌ இடையே சரிசமநிலை என்ற இவற்றை எய்திடும்‌ பொருட்டு, 
நாடாளுமன்றத்திற்கும்‌ மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்கும்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற 
உறுப்பினர்‌ ஒவ்வொருவரும்‌, அத்தேர்தலில்‌ எத்தனை வாக்குகள்‌ அளிப்பதற்கு உரிமை கொண்டவர்‌ 
என்பதைப்‌ பின்வரும்‌ முறையில்‌ தீர்மானித்தல்‌ வேண்டும்‌ : -- 

(அ) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌, அந்த மாநிலத்தின்‌ மக்கள்‌ தொகையை அச்சட்டமன்றப்‌ 
பேரவைக்குத்‌ தோந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்களின்‌ மொத்த 
எண்ணிக்கையால்‌ வகுத்திட வரும்‌ ஈவுஎண்ணில்‌ எத்தனை ஆயிரங்கள்‌ 
உள்ளனவோ அத்தனை வாக்குகள்‌ உண்டு; 

(ஆ மேற்சொன்ன அத்தனை ஆயிரங்கள்‌ போக, எஞ்சிய எண்ணிக்கை 
ஐந்நூற்றுக்குக்‌ குறையாமல்‌ இருக்குமாயின்‌, அப்போது (க) உட்கூறில்‌ 
சுட்டப்பட்டுள்ள உறுப்பினர்‌ ஒவ்வொருவருக்குமுள்ள வாக்கு எண்ணிக்கையுடன்‌ 
மேலும்‌ ஒரெண்ணைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌; 

(இ) நாடாளுமன்ற ஈரவைகள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌, (இ, (இ ஆகிய உட்கூறுகளின்படி மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவைகளின்‌ உறுப்பினர்களுக்குக்‌ குறித்தளிக்கப்பட்ட 
வாக்குகளின்‌ மொத்த எண்ணிக்கையை, நாடாளுமன்ற அவைகள்‌ இரண்டிற்கும்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்களின்‌ மொத்த எண்ணிக்கையால்‌ வகுத்து, 
அதில்‌ அரைக்கு மேற்பட்ட பின்னங்களை ஒன்று எனக்‌ கொண்டும்‌, பிற 
பின்னங்களைத்‌ தள்ளியும்‌ கணக்கிட்டால்‌ எத்தனை வாக்குகள்‌ வருமோ 
அத்தனை வாக்குகள்‌ உண்டு. 

rr 
1. அரசமைப்புச்‌ (எழுபதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-6-1995 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


உ தற்போது புதுச்சேரி, பாண்டிச்சேரி (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2006 (44/2006) 3 ஆம்‌ பிரிவைக்‌ (1-10-2006 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு காண்க. 


26 


(3) குடியரசுத்தலைவரின்‌ தேர்தல்‌, ஒற்றை மாற்று வாக்கு வழியிலான வீதச்சார்பாற்ற 
முறைக்கிணங்க நடத்தப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அத்தகைய தேர்தலில்‌ வாக்களித்தல்‌, 
மறைவான வாக்களிப்பு என்ற முறையில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 

[விளக்கம்‌.- இந்த உறுப்பில்‌ “மக்கள்தொகை” என்னும்‌ சொல்‌, கடைசிமுறை மக்கள்‌ 
கணக்கெடுப்பின்படி தொடர்புடையவிவரங்களைக்‌ கண்டறிந்து வெளியிடப்பட்டுள்ள 
மக்கள்தொகை என்று பொருள்படும்‌: 

வரம்புரையாக: இந்த விளக்கத்தில்‌, தொடர்புடைய விவரங்கள்‌ வெளியிடப்பட்டுள்ள 
கடைசிமுறை மக்கள்கணக்கெடுப்பு என்பது, [2026] ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பின்னர்‌ முதலாவதாக 
எடுக்கப்படும்‌ மக்கள்‌ கணக்கெடுப்பின்படியாகும்‌ தொடர்புடைய விவரங்கள்‌ வெளியிடப்படும்‌ 
வரையில்‌, 1971 ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ கணக்கெடுப்பைச்‌ சுட்டுவதாகவே பொருள்கொள்ளப்படுதல்‌ 
வேண்டும்‌. ] 

56. குடியரசுத்தலைவரின்‌ பதவிக்காலம்‌ : 

(0 குடியரசுத்தலைவர்‌, தாம்‌ பதவி ஏற்கும்‌ தேதியிலிருந்து ஐந்தாண்டுக்‌ காலத்திற்குப்‌ பதவி 
வகிப்பார்‌: 
வரம்புரையாக : 

(அ) குடியரசுத்தலைவர்‌, தம்‌ கையொப்பமிட்டு குடியரசுத்‌ துணைத்தலைவருக்கு 
எழுத்துவழித்‌ தெரிவித்துத்‌ தம்‌ பதவியைவிட்டு விலகிக்‌ கொள்ளலாம்‌; 

(ஆ) இந்த அரசமைப்பை மீறிய நடத்தைக்காக, 61 ஆம்‌ உறுப்பில்‌ வகைசெய்யப்பட்டுள்ள 
முறைப்படி குடியரசுத்தலைவர்‌, அவையில்‌ பழிசாட்டப்பட்டுப்‌ பதவியிலிருந்து 
அகற்றப்படலாம்‌; 

(இ) குடியரசுத்தலைவர்‌, தம்‌ பதவிக்காலம்‌ கழிவுற்றாலுங்கூட, அவருக்கு அடுத்துவருபவர்‌ 
பதவி ஏற்கும்வரையில்‌ தொடர்ந்து பதவி வகித்துவருவார்‌. 

(2). (9 ஆம்‌ கூறின்‌ வரம்புரையின்‌ (௮) கூறின்படி, தமக்குத்‌ தெரிவிக்கப்பட்ட பதவிவிலகலைக்‌ 
குறித்து, குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌, மக்களவைத்‌ தலைவருக்கு உடனடியாகச்‌ செய்தியனுப்புதல்‌ 
வேண்டும்‌. 

57. மீண்டும்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெறுவதற்கான தகுமை : 

குடியரசுத்தலைவராகப்‌ பதவி வகிக்கும்‌ அல்லது வகித்திருந்த ஒருவர்‌, இந்த அரசமைப்பின்‌ பிற 
வகையங்களுக்கு உட்பட்டு, மீண்டும்‌ அந்தப்‌ பதவிக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெறுவதற்குத்‌ 
தகுமையுடையவர்‌ ஆவார்‌. 

58. குடியரசுத்தலைவராகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெறுவதற்கான தகுதிப்பாடுகள்‌ : 


0 ஒருவர்‌ - 
(அ) இந்தியக்‌ குடிமகனாகவும்‌, 
(ஆ) முப்பத்தைந்து வயது முடிந்தவராகவும்‌, 
(இ) மக்களவையின்‌ ஓர்‌ உறுப்பினராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுவதற்கான 
தகுதிப்பாடுடையவராகவும்‌ 
இருந்தாலன்றி, அவர்‌ குடியரசுத்தலைவராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுவதற்கான தகுமையுடையவர்‌ 
ஆகார்‌. ்‌ 





1. விளக்கத்திற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 12 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. “2000” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2001 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (21-2-2002 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


27 


(2) ஒருவர்‌, இந்திய அரசின்‌ அல்லது மாநில அரசு ஒன்றின்‌ கீழோ அவற்றில்‌ ஒன்றின்‌ 
கட்டாள்கைக்கு உட்பட்டிருக்கிற உள்ளாட்சி அல்லது பிறவகை அதிகாரஅமைப்பின்‌ கீழோ 
ஊதியப்பதவி எதனையும்‌ வகிப்பாராயின்‌, அவர்‌ குடியரசுத்தலைவராகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பெறுவதற்கான தகுமையுடையவர்‌ ஆகார்‌. 

விளக்கம்‌.- இந்த உறுப்பினைப்‌ பொறுத்தவரை, ஒருவர்‌ ஒன்றியத்தின்‌ குடியரசுத்‌ 
தலைவராகவோ துணைத்தலைவராகவோ மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆளுநராகவோ '[***] ஒன்றியத்தின்‌ 
அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ அமைச்சராகவோ இருக்கிறார்‌ என்னும்‌ காரணத்தினால்‌ மட்டுமே, அவர்‌ 
ஊதியப்பதவி ஒன்றை வகிப்பவராகக்‌ கொள்ளப்பெறுதல்‌ ஆகாது. 
59. குடியரசுத்‌ தலைவரின்‌ பதவிக்கான வரைமுறைகள்‌ : 

(0 குடியரசுத்தலைவர்‌ நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதிலுமோ மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்ற 
அவை ஒன்றிலோ உறுப்பினராக இருத்தல்‌ ஆகாது; மேலும்‌, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ 
அல்லது மாநிலச்‌ சட்டமன்ற அவை ஒன்றின்‌ உறுப்பினராகவுள்ள ஒருவர்‌ குடியரசுத்தலைவராகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெறுவாராயின்‌, அவர்‌ குடியரசுத்தலைவராகப்‌ பதவி ஏற்கும்‌ தேதியன்று அந்த 
அவையிலுள்ள தம்‌ பதவியிடத்தை விட்டகன்றவராகக்‌ கொள்ளப்பெறுவார்‌. 

(2) குடியரசுத்தலைவர்‌ பிற ஊதியப்பதவி எதனையும்‌ வகித்தல்‌ ஆகாது. 


(3) குடியரசுத்தலைவர்‌, தம்‌ பதவிக்குரிய உறைவிடங்களில்‌ வாடகை ஏதுமின்றி உறைவதற்கு 
உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌; நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ தீர்மானிக்கும்‌ பதவியூதியங்கள்‌, 
படித்தொகைகள்‌, மதிப்புரிமைகள்‌ ஆகியவற்றிற்கும்‌ அவர்‌ உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌; அவ்வாறு 
அதன்‌ பொருட்டு வகைசெய்யப்படும்‌ வரையிலும்‌, இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள பதவியூதியங்கள்‌, படித்தொகைகள்‌, மதிப்புரிமைகள்‌ ஆகியவற்றிற்கு அவர்‌ 
உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌. 

(4) குடியரசுத்தலைவருக்குள்ள பதவியூதியங்களையும்‌ படித்தொகைகளையும்‌, அவருடைய 
பதவிக்காலத்தின்போது குறைக்கப்படுதல்‌ ஆகாது. 

60. குடியரசுத்தலைவருக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி : . 

குடியரசுத்தலைவர்‌ ஒவ்வொருவரும்‌, குடியரசுத்தலைவராகச்‌ செயல்படும்‌ அல்லது 
குடியரசுத்தலைவருக்குள்ள பதவிப்பணிகளை ஆற்றிவரும்‌ ஒவ்வொருவரும்‌, தாம்‌ பதவி ஏற்பதற்கு 
முன்பு, இந்தியத்‌ தலைமை நீதிபதியின்‌ முன்னிலையில்‌ அல்லது அவர்‌ இல்லாதபோது, அங்கிருக்கும்‌ 
உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில்‌ மிக்க முதுநிலையரான ஒருவரின்‌ முன்னிலையில்‌, ஒர்‌ ஆணை 
மொழியை அல்லது உறுதிமொழியைப்‌ பின்வரும்‌ சொன்முறையில்‌ உள்ளபடி ஏற்றுக்‌ 
கையொப்பமிடுதல்‌ வேண்டும்‌; அதாவது - 

“அ, ஆ. ஆகிய நான்‌, உண்மையான பற்றுடன்‌ இந்தியக்‌ குடியரசுத்‌ தலைவரின்‌ 
பதவிப்பொறுப்பை நிறைவேற்றி வருவதோடு (அல்லது இந்தியக்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள 
பதவிப்பணிகளை ஆற்றிவருவதோடு) அரசமைப்பு முறையினையும்‌ சட்ட நெறியினையும்‌ என்‌ 
முழுத்திறன்கொண்டு புரந்தும்‌ பேணியும்‌ புறங்காத்தும்‌ நிற்பேன்‌ என்றும்‌, இந்திய மக்களின்‌ 
நற்பணிக்கும்‌ நல்வாழ்வுக்கும்‌ முற்றுமாக என்னை நான்‌ ஆட்படுத்திக்கொள்வேன்‌ என்றும்‌ 
கடவுளை முன்னிறுத்தி ஆணை மொழிகின்றேன்‌” 

உள்ளார்ந்து உறுதி மொழிகின்றேன்‌.” 





1. “அல்லது இராஜப்பிரமுகராகவோ அல்லது உபஇராஜப்பிரமுகராகவோ” என்னும்‌ சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 
1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டுவிடப்பட்டன. 


26 


61. குடியரசுத்தலைவர்‌ மீது அவையில்‌ பழிசாட்டுவதற்கான நெறிமுறை : 


(॥ இந்த அரசமைப்பை மீறிய நடத்தைக்காக குடியரசுத்தலைவர்‌ மீது அவையில்‌ 
பழிசாட்டப்படுவதாயின்‌, அதற்கான குற்றச்சார்த்து, நாடாளுமன்றத்தின்‌ ஈரவைகளில்‌ ஒன்றினால்‌ 
கொணரப்படுதல்‌ வேண்டும்‌. 

(2) அத்தகைய குற்றச்சார்த்து கொணரப்படவேண்டுமெனில்‌ - 

(அ) அக்குற்றச்சார்த்தினைக்‌ கொணரவிருக்கும்‌ செயற்குறிப்பு, ஒரு தீர்மானத்தின்‌ 
வடிவில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌; அந்த அவையின்‌ மொத்த உறுப்பினர்களில்‌ நான்கில்‌ 
ஒரு பங்கிற்குக்‌ குறையாதோர்‌ அத்தீர்மானத்தை முன்மொழியவிருப்பதாகவுள்ள 
தங்கள்‌ கருத்தினைத்‌ தெரிவித்து, கையொப்பமிட்டு எழுத்துவழிப்‌ பதினான்கு 
நாட்களுக்குக்‌ குறையாமல்‌ முன்னறிவிப்பு கொடுத்ததற்குப்‌ பின்னர்‌, அத்தீர்மானம்‌ 
முன்மொழியப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌, அத்துடன்‌, 


(ஆ அத்தீர்மானம்‌ அந்த அவையின்‌ மொத்த உறுப்பினர்களில்‌ மூன்றில்‌ இரண்டு 
பங்கிற்குக்‌ குறையாத பெரும்பான்மையினரால்‌ நிறைவேற்றப்பட்டிருத்தலும்‌ வேண்டும்‌. 


(3) நாடாளுமன்ற எஈரவைகளில்‌ ஒன்றினால்‌ ஒரு குற்றச்சார்த்து அவ்வாறு 
கொணரப்பட்டிருக்குமாயின்‌, மறு அவை அந்தக்‌ குற்றச்சார்த்தினை ஆய்வு செய்தலோ 
செய்வித்தலோ வேண்டும்‌; மேலும்‌, அத்தகைய ஆய்வின்போது, குடியரசுத்தலைவர்‌ தாமே நேரில்‌ 
வருவதற்கும்‌ சார்பாற்றுநரை வைத்துக்கொள்வதற்கும்‌ உரிமையுடையவர்‌ ஆவார்‌. 


(4) அந்த ஆய்வின்‌ விளைவாக, குடியரசுத்தலைவர்மீது கொணரப்பட்ட அக்குற்றச்சார்த்து 
மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது என விளம்பும்‌ தீர்மானம்‌ ஒன்றை, அக்குற்றச்சார்த்தினை ஆய்வு செய்த 
அல்லது செய்வித்த அவையின்‌ மொத்த உறுப்பினர்களில்‌ மூன்றில்‌ இரண்டு பங்கிற்குக்‌ குறையாத 
பெரும்பான்மையினர்‌ நிறைவேற்றினால்‌, அத்தீர்மானம்‌ அவ்வாறு நிறைவேற்றப்படும்‌ தேதியிலிருந்து 
குடியரசுத்தலைவரை அவர்தம்‌ பதவியிலிருந்து அகற்றிய செல்திறம்‌ உடையது ஆகும்‌. 


62. குடியரசுத்தலைவரின்‌ பதவி காலியிடமாகும்‌ போது அதை நிரப்புவதற்காகத்‌ தேர்தல்‌ 
நடத்த வேண்டிய காலமும்‌ இடைநேர்வான . காலியிடத்தை நிரப்புவதற்காகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்‌ பெறுபவரின்‌ பதவிக்காலமும்‌ : 

(1) குடியரசுத்தலைவரின்‌ பதவிக்காலம்‌ கழிவுறுவதால்‌ ஏற்படும்‌ காலியிடத்தை 
நிரப்புவதற்கான தேர்தலை, அந்தக்‌ காலம்‌ கழிவுறுவதற்கு முன்பே நடத்தி முடித்தல்‌ வேண்டும்‌. 

(2) குடியரசுத்தலைவரின்‌ இறப்பு, பதவிவிலகல்‌ அல்லது பதவியகற்றுகை காரணத்தினாலோ 
பிறவாறாகவோ அவருடைய பதவி காலியிடமாகுமானால்‌, அதை நிரப்புவதற்கான தேர்தல்‌, அது 
காலியான தேதிக்குப்‌ பின்பு, இயன்ற அளவு விரைவிலும்‌, எந்நேர்விலும்‌ அந்தத்‌ தேதியிலிருந்து ஆறு 
மாதங்களுக்குப்‌ பிற்படாமலும்‌ நடத்தப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அந்தக்‌ காலியிடத்தை 
நிரப்புவதற்காகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுபவர்‌, 56 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, அவர்‌ 
பதவி ஏற்கும்‌ தேதியிலிருந்து முழுப்‌ பதவிக்காலமாகிய ஐந்தாண்டுகள்‌ பதவி வகிப்பதற்கு 
உரிமைகொண்டவர்‌ ஆவார்‌. 


63. இந்தியக்‌ குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌: 
இந்தியக்‌ குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ என்று ஒருவர்‌ இருப்பார்‌. 


29 


64. குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ மாநிலங்களவைக்குப்‌ புதலிவழித்‌ தலைவராக இருப்பார்‌: 
குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ மாநிலங்களவைக்குப்‌ பதலிலழித்‌ தலைவராக இருப்பார்‌; அவர்‌ பிற 
ஊதியப்பதவி எதனையும்‌ வகித்தல்‌ ஆகாது: 


வரம்புரையாக: குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ 65 ஆம்‌ உறுப்பின்படி குடியரசுத்தலைவராகச்‌ 
செயல்படும்போதும்‌, குடியரசுத்தலைவரின்‌ பதவிப்‌ பணிகளை ஆற்றிவரும்போதும்‌ 
மாநிலங்களவையின்‌ தலைவர்‌ பதவிக்குள்ள கடமைகளைப்‌ புரிதல்‌ ஆகாது; மேலும்‌, 97 ஆம்‌ 
உறுப்பின்படி மாநிலங்களவையின்‌ தலைவருக்கு வழங்கத்தக்க வரையூதியம்‌ அல்லது படித்தொகை 
எதற்கும்‌ அவர்‌ உரிமை கொண்டவர்‌ ஆகார்‌. 
65. குடியரசுத்தலைவரின்‌ பதவி இடைநேர்வாகக்‌ காலியிடமாகும்போது அல்லது அவர்‌ 
இல்லாதபோது குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌, குடியரசுத்தலைவராகச்‌ செயல்படுவார்‌ அல்லது 
அவருடைய பதவிப்‌ பணிகளை ஆற்றி வருவார்‌ : 


(1) குடியரசுத்தலைவரின்‌ இறப்பு, பதவிவிலகல்‌ அல்லது பதவியகற்றுகை காரணத்தினாலோ 
பிறவாறாகவோ அவருடைய பதவி காலியிடமாகுமானால்‌, இந்த அத்தியாயத்தின்‌ வகையங்களுக்கு 
இணங்க, அத்தகைய காலியிடத்தை நிரப்புவதற்காகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறும்‌ ஒரு புதிய 
குடியரசுத்தலைவர்‌ தம்‌ பதவியை ஏற்கும்‌ தேதி வரையிலும்‌, குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌, 
குடியரசுத்தலைவராகச்‌ செயல்படுவார்‌. 

(2) குடியரசுத்தலைவர்‌, தம்‌ இருத்தலின்மை, நோய்‌ அல்லது பிற காரணம்‌ எதனாலும்‌ தம்‌ 
பதவிப்பணிகளை ஆற்ற இயலாதபோது, அவர்‌ தம்‌ கடமைகளை மீண்டும்‌ மேற்கொள்ளும்‌ தேதி 
வரையிலும்‌, அவருடைய பதவிப்பணிகளைக்‌ குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ ஆற்றி வருவார்‌. 


(3) அவ்வாறு குடியரசுத்தலைவராகச்‌ செயல்படும்போதும்‌, குடியரசுத்தலைவருடைய 
பதவிப்பணிகளை ஆற்றிவரும்போதும்‌, அக்‌ காலஅளவைப்‌ பொறுத்தும்‌, குடியரசுத்தலைவருக்குள்ள 
அனைத்து அதிகாரங்களையும்‌ காப்புரிமைகளையும்‌ குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ உடையவர்‌ ஆவார்‌; 
மேலும்‌, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ தீர்மானிக்கும்‌ பதவியூதியங்கள்‌, படித்தொகைகள்‌, 
மதிப்புரிமைகள்‌ ஆகியவற்றிற்கு உரிமைகொண்டவர்‌ ஆவார்‌; அவ்வாறு அதன்பொருட்டு 
வகைசெய்யப்படும்‌ வரையிலும்‌, இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பதவியூதியங்கள்‌, படித்தொகைகள்‌, மதிப்புரிமைகள்‌ ஆகியவற்றிற்கு அவர்‌ உரிமை கொண்டவர்‌ 
ஆவார்‌. 

66. குடியரசுத்‌ துணைத்தலைவரைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌ : 

() குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌, நாடாளுமன்ற ஈரவைகளிலுமுள்ள உறுப்பினர்களைக்‌ 
கொண்ட வாக்காளர்‌ குழாத்தின்‌ உறுப்பினர்களால்‌] ஒற்றை மாற்று வாக்கு வழியிலான 
வீதச்சார்பாற்ற முறைக்கிணங்க தேர்ந்தெடுக்கப்‌ பெறுவார்‌; மேலும்‌, அத்தகைய தேர்தலில்‌ 
வாக்களித்தல்‌, மறைவான வாக்களிப்பு என்ற முறையில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


(2) குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதிலுமோ மாநிலம்‌ ஒன்றின்‌ 
சட்டமன்ற அவை ஒன்றிலோ உறுப்பினராக இருத்தல்‌ ஆகாது; மேலும்‌, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ 
ஒன்றின்‌ அல்லது மாநிலச்‌ சட்டமன்ற அவை ஒன்றின்‌ உறுப்பினராகவுள்ள ஒருவர்‌ குடியரசுத்‌ 
துணைத்தலைவராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுவாராயின்‌, அவர்‌ குடியரசுத்‌ துணைத்தலைவராகப்‌ பதவி 
ஏற்கும்‌ தேதியன்று அந்த அவையிலுள்ள தம்‌ பதவியிடத்தை விட்டகன்றவராகக்‌ கொள்ளப்பெறுவார்‌. 





1. “கூட்டுக்‌ கூட்டம்‌ ஒன்றில்‌ கூடிய நாடாளுமன்ற ஈரவைகளிலுமுள்ள உறுப்பினர்களால்‌”? என்பதற்கு, அரசமைப்புச்‌ (பதினோராம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1961 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (19-12-1961 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


30 


(3) ஒருவர்‌- 
(அ) இந்தியக்‌ குடிமகனாகவும்‌, 
(ஆ) முப்பத்தைந்து வயது முடிந்தவராகவும்‌, 
(இ) மாநிலங்களவையின்‌ ஓர்‌ உறுப்பினராகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெறுவதற்கான 
தகுதிப்பாடுடையவராகவும்‌ 


இருந்தாலன்றி, அவர்‌ குடியரசுத்‌ துணைத்தலைவராகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெறுவதற்கான 
தகுமையுடையவர்‌ ஆகார்‌. 


(4) ஒருவர்‌, இந்திய அரசின்‌ அல்லது மாநில அரசு ஒன்றின்‌ கீழோ அவற்றில்‌ ஒன்றின்‌ 
கட்டாள்கைக்கு உட்பட்டிருக்கிற உள்ளாட்சி அல்லது பிறவகை அதிகாரஅமைப்பின்‌ கீழோ 
ஊதியப்பதவி எதனையும்‌ வகிப்பாராயின்‌, அவர்‌ குடியரசுத்‌ துணைத்தலைவராகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ 
பெறுவதற்கான தகுமையுடையவர்‌ ஆகார்‌. 


விளக்கம்‌.- இந்த உறுப்பினைப்‌ பொறுத்தவரை, ஒருவர்‌ ஒன்றியத்தின்‌ குடியரசுத்தலைவராகவோ 
துணைத்தலைவராகவோ மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆளுநராகவோ '[***] ஒன்றியத்தின்‌ அல்லது மாநிலம்‌ 
ஒன்றின்‌ அமைச்சராகவோ இருக்கிறார்‌ என்னும்‌ காரணத்தினால்‌ மட்டுமே அவர்‌ ஊதியப்பதவி 
ஒன்றை வகிப்பவராகக்‌ கொள்ளப்பெறுதல்‌ ஆகாது. 


67. குடியரசுத்‌ துணைத்தலைவரின்‌ பதவிக்காலம்‌ : 

குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌, தாம்‌ பதவி ஏற்கும்‌ தேதியிலிருந்து ஐந்தாண்டு காலத்திற்குப்‌ பதவி 
வகிப்பார்‌: 
வரம்புரையாக: 


(அ) குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌, தம்‌ கையொப்பமிட்டு குடியரசுத்‌ தலைவருக்கு 
எழுத்துவழித்‌ தெரிவித்துத்‌ தம்‌ பதவியைவிட்டு விலகிக்கொள்ளலாம்‌; 


(ஆ) குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌, மாநிலங்களவையின்‌ அப்போதைய அனைத்து 
உறுப்பினர்களில்‌ பெரும்பான்மையினரால்‌ நிறைவேற்ற பட்டு, மக்களவையாலும்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படும்‌ தீர்மானம்‌ ஒன்றினால்‌ அவருடைய பதவியிலிருந்து 
அகற்றப்படலாம்‌; ஆனால்‌ இந்தக்‌ கூறினைப்‌ பொறுத்தவரை அத்தகைய தீர்மானம்‌ 
எதுவும்‌, அதை முன்மொழியவிருக்கும்‌ கருத்தினைத்‌ தெரிவித்துப்‌ பதினான்கு 


நாட்களுக்குக்‌ குறையாமல்‌ முன்னறிவிப்பு கொடுத்திருந்தாலன்றி, _- 


முன்மொழியப்படுதல்‌ ஆகாது; 


(இ) குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌, தம்‌ பதவிக்காலம்‌ கழிவுற்றாலுங்கூட, அவருக்கு 
அடுத்துவருபவர்‌ பதவி ஏற்கும்‌ வரையிலும்‌ தொடர்ந்து பதவி வகித்துவருவார்‌. 





1. “அல்லது இராஜப்பிரமுகராகவோ அல்லது உபராஜப்பிரமுகராகவோ'' என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 
1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ [1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டன. 


31 


68. குடியரசுத்‌ துணைத்தலைவரின்‌ பதவி காலியிடமாகும்போது அதை நிரப்புவதற்காகத்‌ 
தேர்தல்‌ நடத்த வேண்டிய காலமும்‌ இடைநேர்வான காலியிடத்தை நிரப்புவதற்காகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெறுபவரின்‌ பதவிக்காலமும்‌ : 

(0 குடியரசுத்‌ துணைத்தலைவரின்‌ பதவிக்காலம்‌ கழிவுறுவதால்‌ ஏற்படும்‌ காலியிடத்தை 
நிரப்புவதற்கான தேர்தலை, அந்தக்‌ காலம்‌ கழிவுறுவதற்கு முன்பே நடத்தி முடித்தல்‌ வேண்டும்‌. 

(2) குடியரசுத்‌ துணைத்தலைவரின்‌ இறப்பு, பதவிவிலகல்‌ அல்லது பதவியகற்றுகை 
காரணத்தினாலோ பிறவாறாகவோ அவருடைய பதவி காலியிடமாகுமானால்‌, அதை நிரப்புவதற்கான 
தேர்தல்‌, அது காலியான பின்பு இயன்ற அளவு விரைவில்‌ நடத்தப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அந்தக்‌ 
காலியிடத்தை நிரப்புவதற்காகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுபவர்‌, 67 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கு 
உட்பட்டு, அவர்‌ பதவி ஏற்கும்‌ தேதியிலிருந்து முழுப்‌ பதவிக்காலமாகிய ஐந்தாண்டுகள்‌ பதவி 
வகிப்பதற்கு உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌. 


69. குடியரசுத்‌ துணைத்தலைவருக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி : 
குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ ஒவ்வொருவரும்‌, தாம்‌ பதவி ஏற்பதற்கு முன்பு, 
குடியரசுத்தலைவரின்‌ அல்லது அவரால்‌ அதன்பொருட்டு அமர்த்தப்பெறும்‌ ஒருவரின்‌ முன்னிலையில்‌ 


ஒர்‌ ஆணைமொழியை அல்லது உறுதிமொழியைப்‌ பின்வரும்‌ சொன்முறையில்‌ உள்ளபடி ஏற்றுக்‌ 
கையொப்பமிடுதல்‌ வேண்டும்‌; அதாவது -- 





“அ, ஆ, ஆகிய நான்‌, சட்டமுறையில்‌ அமைவுறு இந்திய அரசமைப்பின்பால்‌ உண்மையான 
நம்பிக்கையும்‌ பற்றும்‌ பூண்டிருப்பேன்‌ என்றும்‌, நான்‌ ஏற்கவுள்ள கடமையினை அகத்தூய்மையோடு 
ஆற்றுவேன்‌ என்றும்‌ கடவுளை முன்னிறுத்தி ஆணைமொழிகின்றேன்‌” 

உள்ளார்ந்து உறுதிமொழிகின்றேன்‌.” 








70. பிற நினையாநிகழ்வுகளில்‌ குடியரசுத்‌ தலைவரின்‌ பதவிப்பணிகளை ஆற்றி வருதல்‌ : 


இந்த அத்தியாயத்தில்‌ வகை செய்யப்பட்டிராத நினையாநிகழ்வு எதிலும்‌ குடியரசுத்தலைவரின்‌ 
பதவிப்பணிகளை ஆற்றிவருவதற்கு நாடாளுமன்றம்‌ தான்‌ தக்கதெனக்‌ கருதுகிற ஏற்பாட்டினைச்‌ 
செய்யலாம்‌. 


71. [குடியரசுத்தலைவரை அல்லது குடியரசுத்‌ துணைத்தலைவரைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌ பற்றிய 
அல்லது அதன்‌ தொடர்பான பொருட்பாடுகள்‌ : 


() குடியரசுத்தலைவரை அல்லது குடியரசுத்‌ துணைத்தலைவரைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌ பற்றியோ 
அதன்‌ தொடர்பாகவோ எழும்‌ அனைத்து ஐயப்பாடுகளையும்‌ வழக்குகளையும்‌, உச்ச நீதிமன்றம்‌ 
விசாரித்து முடிவு செய்யும்‌; அதன்‌ முடிபே அறுதியானது ஆகும்‌. 


(2 குடியரசுத்தலைவராகவோ குடியரசுத்‌ துணைத்தலைவராகவோ ஒருவரைத்‌ 
தேர்ந்தெடுத்தது இல்லாநிலையது ஆகும்‌ என உச்ச நீதிமன்றம்‌ விளம்புமாயின்‌, உச்ச நீதிமன்றம்‌ 
அவ்வாறு முடிபு கூறிய தேதியன்றோ அதற்கு முன்போ, குடியரசுத்தலைவரின்‌ அல்லது குடியரசுத்‌ 
துணைத்தலைவரின்‌ பதவிக்குள்ள அதிகாரங்களைச்‌ செலுத்தும்‌ வகையிலும்‌ கடமைகளைப்‌ புரியும்‌ 
வகையிலும்‌ அவர்‌ செய்த செயல்கள்‌, அந்த விளம்புகையினால்‌ செல்லாதவை ஆவதில்லை. 


1. 71 ஆம்‌ உறுப்பு, மேலே உள்ளவாறு வாசிக்க, அரசமைப்புச்‌ (முப்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ 
(10-8-1975 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 10 ஆம்‌ 
பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) அடுத்தடுத்து மாற்றாக அமைக்கப்பட்டது. 





32 


(3) இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, குடியரசுத்தலைவரையோ குடியரசுத்‌ 
துணைத்தலைவரையோ தேர்ந்தெடுத்தல்‌ பற்றிய அல்லது அதன்‌ தொடர்பான பொருட்பாடு 
எதனையும்‌, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ ஒழுங்குறுத்தலாம்‌. 

(4) குடியரசுத்தலைவராகவோ குடியரசுத்‌ துணைத்தலைவராகவோ ஒருவர்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெற்றதை, அவரைத்‌ தேர்ந்தெடுத்த வாக்காளர்‌ குழாத்து உறுப்பினர்களிடையே 
ஏதோ ஒரு காரணத்தால்‌ காலியிடம்‌ எதுவும்‌ இருந்தது என்பதை ஆதாரமாகக்‌ கொண்டு எதிர்த்து 
வாதிடுதல்‌ ஆகாது.] 

72. குறித்தசில நேர்வுகளில்‌ குற்றமன்னிப்புகள்‌ முதலியவை அளிப்பதற்கும்‌ மற்றும்‌ 
தீர்ப்புத்தண்டனைகளைத்‌ தற்காலிகமாக நிறுத்திவைப்பதற்கு, இறுத்தல்‌ செய்வதற்கு 
அல்லது மாற்றிக்குறைப்பதற்கும்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌ : 

(0 (அ) படைத்துறையாட்சி நீதிமன்றத்தால்‌ தண்டனை அல்லது தீர்ப்புத்தண்டனை 

விதிக்கப்படுகிற அனைத்து நேர்வுகளிலும்‌; 


(ஆ ஒன்றியத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌ அளாவும்‌ ஒரு பொருட்பாடு பற்றிய சட்டத்திற்கு 
எதிரான ஒரு குற்றச்செயலுக்காகத்‌ தண்டனை அல்லது தீர்ப்புத்தண்டனை 
விதிக்கப்படுகிற அனைத்து நேர்வுகளிலும்‌; 


(இ) தீர்ப்புத்தண்டனை, மரணதண்டனையாகவுள்ள அனைத்து நேர்வுகளிலும்‌ 


ஒரு  குற்றச்செயலுக்காகக்‌ குற்றத்தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவரின்‌ தண்டனை பொறுத்து 
குற்றமன்னிப்புகள்‌ அளிக்கவும்‌, தண்டனையை நிறுத்திவைக்கவும்‌ அதை நிறைவேற்றுவதைத்‌ 
தள்ளிவைக்கவும்‌ அல்லது எஞ்சிய தண்டனையை இறுத்தல்‌ செய்யவும்‌ அல்லது 
தீர்ப்புத்தண்டனையைத்‌ தற்காலிகமாக நிறுத்தி வைக்க, இறுத்தல்‌ செய்ய அல்லது 
மாற்றிக்குறைக்கவும்‌ குடியரசுத்தலைவர்‌ அதிகாரம்‌ உடையவர்‌ ஆவார்‌. 

(2). ௫0 ஆம்‌ கூறின்‌ (அ உட்கூறிலுள்ள எதுவும்‌, படைத்துறையாட்சி நீதிமன்றத்தால்‌ 
விதிக்கப்பட்ட ஒரு தீர்ப்புத்தண்டனையைத்‌ தற்காலிகமாக நிறுத்திவைப்பதற்கோ இறுத்தல்‌ 
செய்வதற்கோ மாற்றிக்‌ குறைப்பதற்கோ ஒன்றியத்தின்‌ ஆயுதப்படைகளின்‌ அலுவலர்‌ எவருக்கும்‌ 
சட்டத்தினால்‌ வழங்கப்பட்ட அதிகாரத்தைப்‌ பாதிப்பதில்லை. 

(3. (0 ஆம்‌ கூறின்‌ (இ) உட்கூறிலுள்ள எதுவும்‌, அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌ 
எதன்படியும்‌ ஒரு மரணதண்டனையைத்‌ தற்காலிகமாக நிறுத்திவைக்க, இறுத்தல்‌ செய்ய அல்லது 
மாற்றிக்குறைக்க மாநில ஆளுநர்‌ '[***] ஒருவர்‌ செலுத்தத்தக்க அதிகாரத்தைப்‌ பாதிப்பதில்லை. 

73. ஒன்றியத்து ஆட்சி அதிகாரத்தின்‌ அளாவுகை : 
() இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு -- 


(அ) சட்டங்களை இயற்றுவதற்கு நாடாளுமன்றம்‌ அதிகாரம்‌ கொண்டுள்ள 
பொருட்பாடுகளையும்‌, 

(ஆ) உடன்படிக்கை அல்லது உடன்பாடு ஒன்றின்‌ காரணமாக இந்திய அரசு 
செலுத்துவதாகும்‌ உரிமைகள்‌, பெற்ற அதிகாரம்‌, உற்ற அதிகாரம்‌ ஆகியவற்றைச்‌ 
செலுத்துவதையும்‌ 

ஒன்றியத்து ஆட்சி அதிகாரம்‌ அளாவி நிற்கும்‌: 


1. “அல்லது இராஜபிரமுகர்‌” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டுவிடப்பட்டன. 


33 


வரம்புரையாக : (அ) உட்கூறில்‌ சுட்டப்பட்ட ஆட்சி அதிகாரமானது, இந்த அரசமைப்பிலோ 
நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ ஒன்றிலோ தெரிநிலையாக வகைசெய்யப்படிருந்தால்‌ 
அன்றி, சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு ஒரு மாநிலச்‌ சட்டமன்றமும்‌ அதிகாரம்‌ கொண்டுள்ள 
பொருட்பாடுகளைப்‌ பொறுத்து, '[***] அந்த மாநிலத்தில்‌ அளாவி நிற்றல்‌ ஆகாது. 


(2) இந்த உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, நாடாளுமன்றத்தால்‌ பிறவாறு வகை செய்யப்படும்‌ 
வரையில்‌ ஒரு மாநிலமும்‌ அந்த மாநிலத்தின்‌ அலுவலர்‌ எவரும்‌ அல்லது அதிகாரஅமைப்பு எதுவும்‌ 
அந்த மாநிலத்திற்காகச்‌ சட்டங்கள்‌ இயற்ற நாடாளுமன்றம்‌ அதிகாரம்‌ கொண்டுள்ள 
பொருட்பாடுகளைப்‌ பொறுத்து இந்த அரசமைப்பின்‌ ர்க ண்கள்‌ உடன்முன்பு 
செலுத்தக்கூடியதாக இருந்த ஆட்சி அதிகாரத்தையோ பதவிப்பணிகளையோ அந்த மாநிலம்‌ 
அல்லது அதன்‌ அலுவலர்‌ அல்லது அதிகாரஅமைப்பு தொடர்ந்து செலுத்தி வரலாம்‌. 


அமைச்சரவை 


74. குடியரசுத்தலைவருக்கு அமைச்சரவை உறுதுணையாக இருத்தலும்‌ தேர்வுரை 
வழங்குதலும்‌ : 


[0 குடியரசுத்தலைவருக்கு உறுதுணையாக இருப்பதற்கும்‌ தேர்வுரை வழங்குவதற்கும்‌ 
தலைமை அமைச்சரைத்‌ தலைவராகக்‌ கொண்ட அமைச்சரவை ஒன்று இருத்தல்‌ வேண்டும்‌; 
குடியரசுத்தலைவர்‌ தம்‌ பதவிப்பணிகளை ஆற்றுகையில்‌ அத்தகைய தேர்வுரைக்கு இணங்கச்‌ 
செயல்படுதல்‌ வேண்டும்‌ :] 


“[வரம்புரையாக : குடியரசுத்தலைவர்‌ அத்தகைய தேர்வுரையைப்‌ பொதுவாக அல்லது பிறவாறு 
மறுபடியும்‌ ஒர்வு செய்யுமாறு அமைச்சரவையை வேண்டுறுத்தலாம்‌; அத்தகைய மறு ஒர்வுக்குப்‌ பின்பு 
வழங்கப்படும்‌ தேர்வுரைக்கு இணங்கக்‌ குடியரசுத்தலைவர்‌ செயல்படுதல்‌ வேண்டும்‌.] 


(2) குடியரசுத்தலைவருக்கு அமைச்சர்கள்‌ தேர்வுரை எதுவும்‌ வழங்கினார்களா, 
அவ்வாறாயின்‌ அது யாது என்பது பற்றி நீதிமன்றம்‌ எதிலும்‌ விசாரிக்கப்படுதல்‌ ஆகாது. 
75. அமைச்சர்களைப்‌ பற்றிய பிற வகையங்கள்‌ : 


() தலைமை அமைச்சர்‌, குடியரசுத்தலைவரால்‌ பதவியில்‌ அமர்த்தப்பெறுவார்‌; பிற 
அமைச்சர்கள்‌, தலைமை அமைச்சரின்‌ தேர்வுரையின்படி குடியரசுத்தலைவரால்‌ பதவியில்‌ 
அமர்த்தப்பெறுவர்‌. 


“[1(௫)) அமைச்சரவையில்‌ தலைமை அமைச்சர்‌ உள்ளடங்கலான அமைச்சர்களின்‌ மொத்த 
எண்ணிக்கை, மக்களவை உறுப்பினர்களின்‌ மொத்த எண்ணிக்கையில்‌ பதினைந்து விழுக்காட்டிற்கு 
மேற்படுதல்‌ ஆகாது. 


த முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி (அ) அல்லது பகுதி (ஐ இல்‌ குறித்துரைக்கப்பட்ட”” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ 
எழுத்துக்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டுவிடப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 13 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1978 இன்‌ 11 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

4. அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-1-2004 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு புகுத்தப்பட்டது. 


34 


(1 (பத்தாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 2 ஆம்‌ பத்தியின்படி நாடாளுமன்ற அவையின்‌ ஓர்‌ 
உறுப்பினராக இருப்பதற்குத்‌ தகுதிக்கேடுற்றவராக இருக்கிற அரசியல்‌ கட்சி எதனையும்‌ சார்ந்த 
அந்த அவை ஏதொன்றின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌ அவர்‌ அவ்வாறு தகுதிக்கேடுற்ற தேதியிலிருந்து 
தொடங்கி, அத்தகைய உறுப்பினராக அவரது பதவிக்‌ காலஅளவு கழிவுறுகிற தேதி வரையுள்ள 
காலஅளவு வரையில்‌ அல்லது அந்தக்‌ காலஅளவு கழிவறுவதற்கு முன்பு நாடாளுமன்ற அவைகளில்‌ 
ஏதாவது ஒன்றின்‌ தேர்தல்‌ எதிலும்‌ அவர்‌ போட்டியிடுகிறவிடத்து, அவர்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டதாக 
விளம்பப்படுகிற தேதி வரையில்‌, இவற்றில்‌ எது முந்தியதோ அதுவரையில்‌, () ஆம்‌ கூறின்படி 
அமைச்சராக அமர்த்தப்படுவதற்கும்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌.] 

(2) அமைச்சர்கள்‌, குடியரசுத்தலைவர்‌ விழையுமளவும்‌ பதவி வகிப்பர்‌. 


(3) அமைச்சரவை, மக்களவைக்குக்‌ கூட்டுப்‌ பொறுப்புடையதாக இருக்கும்‌. 


(4) அமைச்சர்‌ ஒருவர்‌ தம்‌ பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, குடியரசுத்தலைவர்‌, 
அவரைப்‌ பதவியும்‌ மறைகாப்பும்‌ பற்றிய ஆணைமொழிகளை மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
அதற்கென உள்ள சொன்முறைகளுக்கு இணங்க ஏற்கச்செய்தல்‌ வேண்டும்‌. 

(5) அமைச்சர்‌ ஒருவர்‌, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதிலும்‌ தொடர்ச்சியான ஏதேனுமோர்‌ 
ஆறுமாதக்‌ காலஅளவிற்கு உறுப்பினராக இல்லாவிடில்‌, அந்தக்‌ காலஅளவு கழிவற்றதும்‌ தம்‌ 
அமைச்சர்‌ பதவியை இழந்தவர்‌ ஆவார்‌. 

(6) அமைச்சர்களின்‌ வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌ நாடாளுமன்றம்‌ அவ்வப்போது 
சட்டத்தினால்‌ தீர்மானிக்கிறவாறு இருக்கும்‌, நாடாளுமன்றம்‌ அவ்வாறு தீர்மானிக்கிற வரையில்‌, 
அவை இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ளவாறு இருந்து வரும்‌. 


இந்தியாவின்‌ தலைமை வழக்கறிஞர்‌ 
76. இந்தியாவின்‌ தலைமை வழக்கறிஞர்‌ : 
() குடியரசுத்தலைவர்‌, உச்ச நீதிமன்றத்தின்‌ நீதிபதியாக அமர்த்தப்‌ பெறுவதற்குத்‌ 
தகுதிப்பாடுடைய ஒருவரை இந்தியாவின்‌ தலைமை வழக்கறிஞராக அமர்த்துவார்‌. i 
(2) குடியரசுத்தலைவரால்‌, அவ்வப்போது குறித்தனுப்பப்படும்‌ சட்டப்பொருட்பாடுகளைப்‌ 
பொறுத்து இந்திய அரசிற்கு ஆய்வுரை அளிப்பதும்‌, அவரால்‌ தமக்குக்‌ குறித்தளிக்கப்படும்‌ 
சட்டப்பாங்குடைய பிற கடமைகளைப்‌ புரிவதும்‌, இந்த அரசமைப்பினாலோ அதன்‌ வழியாலோ 


அல்லது நிகழுறுகாலத்தில்‌ செல்லாற்றலிலுள்ள பிற சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ தமக்கு 
வழங்கப்படும்‌ பதவிப்பணிகளை ஆற்றுவதும்‌ தலைமை வழக்கறிஞரின்‌ கடமை ஆகும்‌. 


(3) தலைமை வழக்கறிஞர்‌, தம்‌ கடமைகளைப்‌ புரிகையில்‌, இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள 
அனைத்து நீதிமன்றங்களிலும்‌ வாதிடும்‌ உரிமை உடையவர்‌ ஆவார்‌. 
(4) தலைமை வழக்கறிஞர்‌, குடியரசுத்தலைவர்‌ விழையுமளவும்‌ பதவி . வகிப்பார்‌; 
குடியரசுத்தலைவர்‌ தீர்மானிக்கும்‌ பணியூதியத்தைப்‌ பெறுவார்‌. 
அரசின்‌ அலுவல்‌ நடத்துமுறை 
77. இந்திய அரசின்‌ அலுவல்‌ நடத்துமுறை : 


() இந்திய அரசின்‌ ஆட்சித்துறை நடவடிக்கைகள்‌ அனைத்தும்‌, குடியரசுத்தலைவரின்‌ 
பதவிப்பெயரால்‌ எடுக்கப்படுவதாக இயம்பப்பெறுதல்‌ வேண்டும்‌. 


35 


(2) குடியரசுத்தலைவரின்‌ பதவிப்பெயரால்‌ பிறப்பிக்கப்படும்‌ ஆணைகளும்‌ ஆக்கப்படும்‌ 
முறையாவணங்களும்‌, குடியரசுத்தலைவர்‌ வகுக்கும்‌ விதிகளில்‌ குறித்துரைக்கப்படும்‌ முறையில்‌ 
உறுதிச்சான்றிடப்படுதல்‌ வேண்டும்‌; அவ்வாறு உறுதிச்சான்றிடப்பட்ட ஆணை அல்லது 
முறையாவணம்‌ குடியரசுத்‌ தலைவரால்‌ பிறப்பிக்கப்பட்ட ஆணை அல்லது ஆக்கப்பட்ட 
முறையாவணம்‌ அன்று என்னும்‌ காரணங்காட்டி, அதன்‌ செல்லுந்தன்மையை எதிர்த்து வாதிடுதல்‌ 
ஆகாது. 

(3) குடியரசுத்தலைவர்‌, இந்திய அரசின்‌ அலுவல்கள்‌ மேலும்‌ இசைவுற 
நடைபெறுவதற்காகவும்‌, அந்த அலுவல்களை அமைச்சர்களிடையே பகிர்ந்து ஒதுக்குவதற்காகவும்‌ 
விதிகளை வகுப்பார்‌. 

11 4] 
78. குடியரசுத்தலைவருக்குத்‌ தகவல்‌ தருவது முதலியவை பொறுத்துத்‌ தலைமை 
அமைச்சருக்குள்ள கடமைகள்‌ : 
பின்வருவன தலைமை அமைச்சரின்‌ கடமைகள்‌ ஆகும்‌ - 


(அ) ஒன்றியத்து அலுவல்‌ நடவடிக்கைகளை நிருவகித்தல்‌ தொடர்பாக அமைச்சரவையின்‌ 
முடிபுகள்‌ மற்றும்‌ சட்டமியற்றுவதற்கான செயற்குறிப்புகள்‌ அனைத்தையும்‌ 
குடியரசுத்தலைவருக்குத்‌ தெரிவித்தல்‌; 

(ஆ ஒன்றியத்து அலுவல்‌ நடவடிக்கைகளை நிருவகித்தல்‌ மற்றும்‌ சட்டமியற்றுவதற்கான 
செயற்குறிப்புகள்‌ தொடர்பாகக்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ கேட்டனுப்பும்‌ தகவலைத்‌ தருதல்‌; 
மற்றும்‌ வல்‌ 

இ) ஓர்‌ அமைச்சரால்‌ முடிபு எடுக்கப்பட்டு, ஆனால்‌ அமைச்சரவையால்‌ ஒர்வு 
செய்யப்பட்டிராத பொருட்பாடு எதனையும்‌, ஓர்வுக்காக அமைச்சரவையின்‌ 
முன்வைக்குமாறு குடியரசுத்தலைவர்‌ வேண்டுறுத்துவாராயின்‌, அவ்வாறு செய்தல்‌. 


அத்தியாயம்‌ |! - நாடாளுமன்றம்‌ 
பொதுவியல்‌ 


79. நாடாளுமன்றத்தின்‌ அமைப்பு : 


ஒன்றியத்திற்கென நாடாளுமன்றம்‌ ஒன்று இருக்கும்‌; அது, குடியரசுத்தலைவரையும்‌ 
மாநிலங்களவை, மக்களவை எனப்படும்‌ இரண்டு அவைகளையும்‌ கொண்டதாக இருக்கும்‌. 


80. மாநிலங்களவையின்‌ கட்டமைப்பு : 


(1 22“ மாநிலங்களவை]- 


1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 14 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) (4) ஆம்‌ 
கூறு புகுத்தப்பட்டது; மற்றும்‌ அரசமைப்புச்‌ நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 12 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 

2. "மாநிலங்களவை" என்பதற்கு, அரசமைப்புச்‌ (முப்பத்து ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1974 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (1-3-1975 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3.“பத்தாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 4 ஆம்‌ பத்தியின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (முப்பத்து ஆறாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1974 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ ( 26-4-1975 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டுவிடப்பட்டன. 


36 


(அ) (3) ஆம்‌ கூறின்‌ வகையங்களுக்கு இணங்க, குடியரசுத்தலைவரால்‌ நியமனம்‌ 
செய்யப்பெறும்‌ உறுப்பினர்கள்‌ பன்னிருவரையும்‌, 


(ஆ) மாநிலங்கள்‌, [மற்றும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌] இவற்றின்‌ சார்பாற்றுநர்களாக 
இருநூற்று முப்பத்தெட்டுக்கு மேற்படாதவர்களையும்‌ 
கொண்டதாக இருக்கும்‌. 


(2) மாநிலங்கள்‌, '[மற்றும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌] இவற்றின்‌ சார்பாற்றுநர்களால்‌ 
மாநிலங்களவையில்‌ நிரப்பப்பட வேண்டிய பதவியிடங்களைப்‌ பகிர்ந்து ஒதுக்குதல்‌, நான்காம்‌ 
இணைப்புப்பட்டியலில்‌ இதற்கென வகை செய்யப்பட்டுள்ளவாறு இருக்கும்‌. 


(3). (0 ஆம்‌ கூறின்‌ (கு) உட்கூறின்படி குடியரசுத்தலைவரால்‌ நியமனம்செய்யப்பெறும்‌ 
உறுப்பினர்கள்‌, பின்வருவன போன்ற பொருட்பாடுகளைப்‌ பொறுத்துச்‌ சிறந்த தனியறிவோ 
செயலுறுபட்டறிவோ உடையவர்களாக இருத்தல்‌ வேண்டும்‌, அவையாவன:- 


இலக்கியம்‌, அறிவியல்‌, கலை மற்றும்‌ சமுதாயப்‌ பணி. 


(4) மாநிலங்களவையிலுள்ள”*** ஒவ்வொரு மாநிலத்தின்‌ சார்பாற்றுநர்களும்‌, அந்த மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவையின்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்களால்‌ ஒற்றைமாற்று வாக்குவழியிலான 
வீதச்சார்பாற்ற முறைக்கிணங்கத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுவர்‌. 


(5) மாநிலங்களவையிலுள்ள “[ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளின்‌]  சார்பாற்றுநர்கள்‌, 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகுத்துரைக்கும்‌ முறையில்‌ தெரிந்தெடுக்கப்பெறுவர்‌. 


*[81. மக்களவையின்‌ கட்டமைப்பு : 


(0. “[331 ஆம்‌ உறுப்பின்‌” *** வகையங்களுக்கு உட்பட்டு], மக்களவை - 


(அ) மாநிலங்களிலுள்ள நிலவரைத்தேர்தல்‌ தொகுதிகளிலிருந்து நேரடித்‌ தேர்தல்‌ 
வாயிலாகத்‌ தெரிந்தெடுக்கப்பெறும்‌ ”[ஐந்நூற்று முப்பதுக்கு] மேற்படாத 
*[உறுப்பினர்களையும்‌, ] மற்றும்‌ 


(ஆ) ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளின்‌ சார்பாற்றத்திற்காக நாடாளுமன்றம்‌, சட்டத்தின்‌ 
வழி, வகைசெய்யும்‌ முறையில்‌ தெரிந்தெடுக்கப்பெறும்‌ “[இருபதுக்கு] மேற்படாத 
“[உறுப்பினர்களையும்‌] 

கொண்டதாக இருக்கும்‌. 


1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ ( 1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

2. முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி (3) மற்றும்‌ பகுதி இல்‌ குறித்துரைக்கப்பட்ட” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துக்கள்‌ 
அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) விட்டுவிடப்பட்டது. 

3. முதலாவது இணைப்புப்பட்டியலின்‌ பகுதிஇஇல்‌ குறித்துரைக்கப்பட்ட மாநிலங்களின்‌” என்பதற்கு, மெற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

4. 81 மற்றும்‌ 82 ஆம்‌ உறுப்புகளுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 

5.“331 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (முப்பத்து ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1974 இன்‌ 4 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-3-1975 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

6." மற்றும்‌ பத்தாவது இணைப்புப்பட்டியலின்‌ 4 ஆம்‌ பத்தி” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எண்‌, அரசமைப்புச்‌ (முப்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌ 
சட்டம்‌, 1975 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (26-4-1975 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டன. 

7. "ஐநூற்றி இருபத்து ஐந்து உறுப்பினர்கள்‌" என்பதற்கு, கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ மறுசீரமைப்புச்‌ சட்டம்‌, 1987 (18/1987) இன்‌ 63 
ஆம்‌ பிரிவினால்‌ (30-5-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

8, "இருபத்து ஐந்து உறுப்பினர்கள்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (முப்பத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1973 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ 
(17-10-1973 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


37 


(2). (0 ஆம்‌ கூறின்‌ (அ) உட்கூறினைப்‌ பொறுத்தவரை- 


(அ) ஒவ்வொரு மாநிலத்திற்கும்‌ மக்களவையில்‌ பகிர்ந்து ஒதுக்கப்படும்‌ பதவியிடங்களின்‌ 
எண்ணிக்கைக்கும்‌ அந்தந்த மாநிலத்தின்‌ மக்கள்தொகைக்கும்‌ உள்ள விகிதம்‌, 
இயலுமளவு, மாநிலங்கள்‌ அனைத்திற்கும்‌ ஒருபடித்தாய்‌ இருக்கும்‌ வண்ணம்‌, மாநிலம்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ மக்களவையில்‌ பதவியிடங்கள்‌ பகிர்ந்து ஒதுக்கப்படுதல்‌ 
வேண்டும்‌; மற்றும்‌ 

(ஆ) மாநிலத்தின்‌ தேர்தல்தொகுதி ஒவ்வொன்றின்‌ மக்கள்தொகைக்கும்‌, அதற்குப்‌ 
பகிர்ந்து ஒதுக்கப்படும்‌ பதவியிடங்களின்‌ எண்ணிக்கைக்கும்‌ உள்ள விகிதம்‌, 
இயலுமளவு, மாநிலம்‌ எங்கணும்‌ ஒருபடித்தாய்‌ இருக்கும்‌ வண்ணம்‌, மாநிலம்‌ 
ஒவ்வொன்றும்‌ நிலவரைத்தேர்தல்‌ தொகுதிகளாகப்‌ பிரிக்கப்படுதல்‌ வேண்டும்‌ : 

"வரம்புரையாக : மக்களவையில்‌ எந்த மாநிலத்திற்கும்‌, பதவியிடங்களைப்‌ பகிர்ந்து ஒதுக்குதல்‌ 
பொருட்டு அந்த மாநிலத்தின்‌ மக்கள்‌ தொகை அறுபது இலட்சத்துக்கு மேற்படாதிருக்கும்‌ வரையில்‌, 
இந்தக்‌ கூறின்‌ (அ) உட்கூறின்‌ வகையங்கள்‌ பொருந்துதல்‌ ஆகாது.] 

(3) இந்த உறுப்பில்‌, “மக்கள்தொகை” என்னும்‌ சொல்‌, கடைசிமுறை மக்கள்‌ 
கணக்கெடுப்பின்படி, தொடர்புடைய விவரங்களைக்‌ கண்டறிந்து வெளியிடப்பட்டுள்ள 
மக்கள்தொகை என்று பொருள்படும்‌ : 

*[வரம்புரையாக : இந்தக்‌ கூறில்‌, தொடர்புடைய விவரங்கள்‌ வெளியிடப்பட்டுள்ள கடைசிமுறை 
மக்கள்‌ கணக்கெடுப்பு என்பது “[2026] ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பின்னர்‌ முதலாவதாக எடுக்கப்படும்‌ 
மக்கள்‌ கணக்கெடுப்பின்‌ படியாகும்‌ தொடர்புடைய விவரங்கள்‌, வெளியிடப்படும்‌ வரையில்‌,- 


“[(1) (2) ஆம்‌ கூறின்‌ (அ) உட்கூறின்‌ நோக்கங்களுக்காகவும்‌, அந்தக்‌ கூறின்‌ வரம்புரையின்‌ 
நோக்கத்திற்காகவும்‌, 1971 ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ கணக்கெடுப்பைச்‌ சுட்டுவதாகப்‌ 
பொருள்‌ கொள்ளப்படும்‌; மற்றும்‌ 

(1) (2) ஆம்‌ கூறின்‌ (ஆ) உட்கூறின்‌ நோக்கங்களுக்காக “[2001] ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ 
கணக்கெடுப்பைச்‌ சுட்டுவதாகப்‌ பொருள்‌ கொள்ளப்படும்‌.]] 


82. ஒவ்வொரு முறையும்‌ மக்கள்‌ கணக்கெடுப்பிற்குப்‌ பின்பு மறுநேரமைவு செய்தல்‌ : 


ஒவ்வொரு முறையும்‌ மக்கள்‌ கணக்கெடுப்பு முடிவடைவதன்‌ மேல்‌, மக்களவையில்‌, 
மாநிலங்களுக்குப்‌ பதவியிடங்களைப்‌ பகிர்ந்து ஒதுக்குதலும்‌, மாநிலம்‌ ஒவ்வொன்றையும்‌ நிலவரைத்‌ 
தேர்தல்‌ தொகுதிகளாகப்‌ பிரித்தலும்‌ நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ தீர்மானிக்கும்‌ 
அதிகாரஅமைப்பாலும்‌ முறையிலும்‌ மறுநேரமைவு செய்யப்படுதல்‌ வேண்டும்‌ : 


வரம்புரையாக : அத்தகைய மறுநேரமைவு, அப்போது நிலவுறும்‌ மக்களவை கலைக்கப்படும்‌ 
வரையில்‌, மக்களவையிலுள்ள சார்பாற்றத்தைப்‌ பாதிக்காது : 





1. அரசமைப்புச்‌ (முப்பத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1973 ஆல்‌ புகுத்தப்பட்டது. 

2, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 15 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

3, “2000” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2001 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (21-2-2002 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4, குறித்தசில சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2001 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ 
(21-2-2002 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டன. 

5,"1991” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (22-6-2003 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


306-22—5 


38 


மேலும்‌ வரம்புரையாக : அத்தகைய மறுநேரமைவு, குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி, 
குறித்துரைக்கும்‌ தேதியிலிருந்து செல்திறம்‌ பெறும்‌, அத்தகைய மறுநேரமைவு செல்திறம்‌ பெறும்‌ 
வரையில்‌, அந்த அவைக்கான தேர்தல்‌ எதுவும்‌, அத்தகைய மறுநேரமைவுக்கு முன்பு நிலவிய 
நிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளின்‌ அடிப்படையில்‌ நடத்தப்படலாம்‌. 

இன்னும்‌ வரம்புரையாக : 1[2026] ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பின்னர்‌ முதலாவதாக எடுக்கப்படும்‌ மக்கள்‌ 
கணக்கெடுப்பின்படி மக்கள்‌ தொகை விவரங்கள்‌ வெளியிடப்படும்‌ வரையில்‌ - 


2 (4) 1971 ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ கணக்கெடுப்பின்படி மறுநேரமைவு செய்யப்பட்டவாறு, 
மாநிலங்களுக்கு மக்களவையில்‌ பதவியிடங்கள்‌ பகிர்ந்து ஒதுக்குவதையும்‌, 


(ர) [2001] ஆம்‌ ஆண்டு மக்கள்‌  கணக்கெடுப்பின்பி மறுநேரமைவு 
செய்யப்படலாகிறவாறு, மாநிலம்‌ ஒவ்வொன்றையும்‌ நிலவரைத்தேர்தல்‌ 
தொகுதிகளாகப்‌ பிரிப்பதையும்‌ 

இந்த உறுப்பின்படி மறுநேரமைவு] செய்யவேண்டிய தேவையில்லை. 
83. நாடாளுமன்ற அவைகளின்‌ காலவரை : 


() மாநிலங்களவை கலைப்புக்கு உள்ளாவதில்லை; ஆனால்‌, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ 
இதன்பொருட்டு வகுக்கும்‌ வகையங்களுக்கு இணங்க ஒவ்வோர்‌ இரண்டாம்‌ ஆண்டும்‌ 
கழிவுறுவதன்‌ மேல்‌, கூடியவிரைவில்‌, அந்த அவையின்‌ உறுப்பினர்களில்‌ ஏறத்தாழ மூன்றில்‌ ஒரு 
பகுதியினர்‌ விலகிவிடுதல்‌ வேண்டும்‌. 

(2) மக்களவை, அது முன்னதாகவே கலைக்கப்பட்டாலன்றி, அதன்‌ முதல்‌ கூட்டத்திற்காகக்‌ 
குறிக்கப்பட்ட தேதியிலிருந்து “[ஐந்தாண்டுகள்‌] தொடர்ந்து இருக்கும்‌; அதற்குமேல்‌ நீடித்தல்‌ 
ஆகாது. மேற்சொன்ன “[ஐந்தாண்டுக்‌] காலஅளவு கழிவுறுங்கால்‌, அந்த அவை கலைக்கப்பட்டதாக 
ஆகிவிடும்‌ : 

வரம்புரையாக: நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று செயற்பாட்டில்‌ இருக்குங்கால்‌, 
மேற்சொன்ன காலஅளவை, ஒரு தடவையில்‌ ஓர்‌ ஆண்டுக்கு மேற்படாமலும்‌, எந்நேர்விலும்‌, அந்தச்‌ 
சாற்றாணை செயற்பாடு அற்றுப்போன பின்பு ஆறுமாதக்‌ காலஅளவிற்கு மேற்படாமலும்‌, 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ நீட்டிக்கலாம்‌. 


84. நாடாளுமன்ற உறுப்பினர்‌ பதவிக்கான தகுதிப்பாடு : 
ஒருவர்‌-- 


(அ) இந்தியக்‌ குடிமகனாக இருக்கிறார்‌ என்பதுடன்‌, தேர்தல்‌ ஆணையத்தால்‌ 
அதன்பொருட்டு அதிகாரமளிக்கப்பெற்றுள்ள ஒருவர்‌ முன்னிலையில்‌, மூன்றாம்‌ 
இணைப்புப்பட்டியலில்‌ உள்ள சொன்முறைக்கிணங்க ஓர்‌ ஆணைமொழியை அல்லது 
உறுதிமொழியை ஏற்றுக்‌ கையொப்பமிட்டவராகவும்‌,] 


1.2000” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2001 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (21-2-2002 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. குறித்தசில சொற்களுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 

3. “1991” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (22-6-2003 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4.“ஆறு ஆண்டுகள்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 13 ஆம்‌ பிரிவினால்‌ 
(20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. “ஜந்து ஆண்டுகள்‌” என்று முதன்முதலில்‌ இருந்த 
சொற்களுக்கு “ஆறு ஆண்டுகள்‌” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 17 ஆம்‌ 
பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு மாற்றாக அமைக்கப்பட்டன. 

5. அரசமைப்புச்‌ (பதினாறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (65-10-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 


£ 306-22—5a 


39 


(ஆ) மாநிலங்களவையிலுள்ள பதவியிடமாக இருப்பின்‌ முப்பது வயதிற்குக்‌ 
குறையாதவராகவும்‌, மக்களவையிலுள்ள பதவியிடமாக இருப்பின்‌ இருபத்தைந்து 
வயதிற்குக்‌ குறையாதவராகவும்‌, 

(இ) நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ அதன்பொருட்டு 
வகுத்துரைக்கப்படும்‌ பிற தகுதிப்பாடுகளை உடையவராகவும்‌ 

இருந்தாலன்றி, அவர்‌ நாடாளுமன்றப்‌ பதவியிடம்‌ ஒன்றில்‌ அமர்வதற்கெனத்‌ தெரிந்தெடுக்கப்‌ 

பெறுவதற்குத்‌ தகுதிப்பாடு உடையவர்‌ ஆகார்‌. 

85. நாடாளுமன்றக்‌ கூட்டத்‌ தொடர்கள்‌, அக்கூட்டத்‌ தொடர்களை இறுதி செய்தல்‌ 
மற்றும்‌ கலைத்தல்‌ : 

() குடியரசுத்தலைவர்‌, தாம்‌ தக்கதெனக்‌ கருதும்‌ காலத்திலும்‌ இடத்திலும்‌ கூடுமாறு 
அவ்வப்போது நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றுக்கும்‌ அழைப்பு விடுப்பார்‌; ஆனால்‌, ஒரு கூட்டத்‌ 
தொடரின்‌ கடைசி அமர்வுக்கும்‌, அடுத்த கூட்டத்தொடரின்‌ முதல்‌ அமர்வுக்கெனக்‌ குறிப்பிடப்படும்‌ 
தேதிக்கும்‌ இடையேயுள்ள காலஅளவு ஆறு மாதங்களுக்குக்‌ குறைவாகவே இருத்தல்‌ வேண்டும்‌. 


(2) குடியரசுத்தலைவர்‌, அவ்வப்போது - 
(அ) ஈரவைகளின்‌ அல்லது ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ கூட்டத்‌ தொடரினை இறுதிசெய்யலாம்‌; 
(ஆ மக்களவையைக்‌ கலைத்துவிடலாம்‌.] 


86. நாடாளுமன்ற அவைகளில்‌ உரையாற்றவும்‌ அவற்றிற்குச்‌ செய்தியுரை அனுப்பவும்‌ 
குடியரசுத்தலைவருக்குள்ள உரிமை : 
(0) குடியரசுத்தலைவர்‌ நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றில்‌ அல்லது ஈரவைகளின்‌ ஒருங்கமர்‌ 
கூட்டத்தில்‌ உரையாற்றலாம்‌; மேலும்‌, அதற்காக உறுப்பினர்களின்‌ வருகையை வேண்டுறுத்தலாம்‌. 


(2) குடியரசுத்தலைவர்‌, நாடாளுமன்றத்தில்‌ அப்போது ஒர்விலுள்ள ஒரு சட்டமுன்வடிவைப்‌ 
பொறுத்தோ பிற எதனையும்‌ பொறுத்தோ நாடாளுமன்றத்தின்‌ ஈரவைகளில்‌ எதற்கும்‌ செய்தியுரை 
அனுப்பலாம்‌; அவ்வாறான செய்தியுரையினைப்‌ பெற்றுள்ள அவை, அச்செய்தியுரையில்‌ ஒர்வுக்கு 
எடுத்துக்கொள்ள வேண்டுமென வேண்டுறுத்தப்பட்ட பொருட்பாட்டை ஒல்லும்‌ விரைவுடன்‌ 
ஒர்வுசெய்தல்‌ வேண்டும்‌. 

87. குடியரசுத்தலைவரின்‌ சிறப்புரை : 

() ”[மக்களவைக்கான பொதுத்தேர்தல்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ பின்பு நடைபெறும்‌ முதல்‌ 
கூட்டத்தொடரின்‌] தொடக்கத்திலும்‌, [ஒவ்வோர்‌ ஆண்டின்‌ முதல்‌ கூட்டத்‌ தொடரின்‌ 
தொடக்கத்திலும்‌,] நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ ஒருங்கமர்‌ கூட்டத்தில்‌ குடியரசுத்தலைவர்‌ 
உரையாற்றி, அதனைக்‌ கூட்டியதற்கான காரணங்களையும்‌ நாடாளுமன்றத்திற்குத்‌ தெரிவிப்பார்‌. 

(2) அவ்வுரையில்‌ சுட்டப்பட்ட பொருட்பாடுகளைப்‌ பற்றி விவாதம்‌ செய்வதற்கு2*** நேரம்‌ 
ஒதுக்குவதற்காக, ஈரவைகளின்‌ நெறிமுறையை ஒழுங்குறுத்தும்‌ விதிகளின்வழி 
வகைசெய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 
FC அ ணை 
1. அரசமைப்புச்‌ (ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1951 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 

அமைக்கப்பட்டது. 
2. "ஒவ்வொரு கூட்டத்தொடரின்‌” என்பதற்கு, சேற்படிச்‌ சட்டத்தின்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 


3.மற்றும்‌ அத்தகைய விவாதம்‌ அவையின்‌ பிற அலுவல்கள்‌ மீது முந்துரிமை கொள்வதற்கு” என்ற சொற்கள்‌, 
மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. ்‌ 


306-22—5b 


40 


88. நாடாளுமன்ற அவைகள்‌ தொடர்பாக அமைச்சர்களுக்கும்‌ தலைமை வழக்கறிஞருக்கும்‌ 

உள்ள உரிமைகள்‌ : 

அமைச்சர்‌ ஒவ்வொருவரும்‌, இந்தியத்‌ தலைமை வழக்கறிஞரும்‌, ஈரவைகளில்‌ எதிலும்‌ அல்லது 
அவைகளின்‌ கூட்டு அமர்வு எதிலும்‌ அல்லது தாம்‌ உறுப்பினராகக்‌ குறிக்கப்பெறும்‌ நாடாளுமன்றக்‌ 
குழு எதிலும்‌ உரையாற்றவும்‌ பிறவகையில்‌ அதன்‌ நடவடிக்கைகளில்‌ பங்குகொள்ளவும்‌ உரிமை 
உடையவர்‌ ஆவார்‌; ஆனால்‌, இந்த உறுப்பின்‌ பயன்திறனை வைத்து அவர்‌ வாக்களிக்கும்‌ உரிமை 
கொண்டவர்‌ ஆகார்‌. 
நாடாளுமன்றப்‌ பதவியாளர்கள்‌ 

89. மாநிலங்களவைத்‌ தலைவரும்‌, துணைத்‌ தலைவரும்‌ : 

(0 இந்தியக்‌ குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ தம்‌ பதவிவழியில்‌ மாநிலங்களவைத்‌ தலைவராக 
இருப்பார்‌. 

2) மாநிலங்களவை, அந்த அவையின்‌ உறுப்பினர்‌ ஒருவரை அதன்‌ துணைத்தலைவராகக்‌ 
கூடிய விரைவில்‌ தெரிந்தெடுத்தல்‌ வேண்டும்‌; மேலும்‌, துணைத்தலைவர்‌ பதவி காலியாகுந்தோறும்‌ 
மற்றோர்‌ உறுப்பினரை அதன்‌ துணைத்தலைவராக அந்த அவை தெரிந்தெடுத்தல்‌ வேண்டும்‌. 


90. மாநிலங்களவைத்‌ துணைத்‌ தலைவர்‌ பதவியை விட்டகலுதலும்‌ பதவி விலகுதலும்‌ 
பதவியிலிருந்து அகற்றப்படுதலும்‌ : 
மாநிலங்களவைத்‌ துணைத்‌ தலைவராகப்‌ பதவி வகிக்கும்‌ ஒர்‌ உறுப்பினர்‌ - 
(அ) மாநிலங்களவையின்‌ உறுப்பினராக இருப்பது அற்றுப்போய்விடின்‌ அவர்‌ தம்‌ 
பதவியை விட்டகலுதல்‌ வேண்டும்‌; 
(ஆ) மாநிலங்களவைத்‌ தலைவருக்கு எச்சமயத்திலும்‌ தம்‌ கையொப்பமிட்டு எழுத்து வழித்‌ 
தெரிவித்து, தம்‌ பதவியை விட்டு விலகிக்கொள்ளலாம்‌; மற்றும்‌ 
(இ) மாநிலங்களவையின்‌ அப்போதைய அனைத்து உறுப்பினர்களில்‌ 
பெரும்பான்மையினர்‌ அந்த அவையில்‌ நிறைவேற்றும்‌ தீர்மானம்‌ ஒன்றினால்‌ 
அவருடைய பதவியிலிருந்து அகற்றப்படலாம்‌ : 
வரம்புரையாக : (இ) கூறினைப்‌ பொறுத்த தீர்மானம்‌ எதுவும்‌ அத்தீர்மானத்தை முன்‌ 
மொழியவிருக்கும்‌ கருத்தினைத்‌ தெரிவித்துப்‌ பதினான்கு நாட்களுக்குக்‌ குறையாமல்‌ 
முன்னறிவிப்புக்‌ கொடுத்திருந்தாலன்றி, முன்மொழியப்படுதல்‌ ஆகாது. 


91. மாநிலங்களவைத்‌ தலைவரின்‌ பதவிக்குள்ள கடமைகளைப்‌ புரிந்து வரவோ தலைவராகச்‌ 
செயல்படவோ துணைத்‌ தலைவருக்கு அல்லது பிற உறுப்பினருக்குள்ள அதிகாரம்‌ : 

(9 மாநிலங்களவைத்‌ தலைவரின்‌ பதவி காலியாக இருக்குங்கால்‌ அல்லது குடியரசுத்‌ 
துணைத்தலைவர்‌ குடியரசுத்தலைவராகச்‌ செயல்படும்‌ காலத்தில்‌ அல்லது குடியரசுத்தலைவரின்‌ 
பதவிப்பணிகளை ஆற்றிவரும்‌ காலத்தில்‌, மாநிலங்களவைத்‌ தலைவரின்‌ பதவிக்குள்ள 
கடமைகளை, அவைத்‌ துணைத்‌ தலைவரும்‌, அவைத்‌ துணைத்தலைவர்‌ பதவியும்‌ காலியாக 
இருப்பின்‌, குடியரசுத்தலைவர்‌ அதன்பொருட்டு அமர்த்தும்‌ மாநிலங்களவையின்‌ உறுப்பினர்‌ எவரும்‌ 
புரிந்துவருதல்‌ வேண்டும்‌. 

(2) மாநிலங்களவையின்‌ அமர்வு எதிலும்‌ அவைத்தலைவர்‌ இல்லாதபோது 
துணைத்தலைவரும்‌, அவரும்‌ இல்லாதிருப்பின்‌, அவையின்‌ நெறிமுறை விதிகளின்படி 
தீர்மானிக்கப்பெறும்‌ உறுப்பினர்‌ எவரும்‌, அத்தகையவரும்‌ இல்லாதிருப்பின்‌, அவையினால்‌ 
தீர்மானிக்கப்பெறும்‌ பிற உறுப்பினர்‌ எவரும்‌ அவைத்‌ தலைவராகச்‌ செயல்படுதல்‌ வேண்டும்‌. 


. 306-22--5௦ 


41 


92. மாநிலங்களவைத்‌ தலைவரை அல்லது துணைத்‌ தலைவரைப்‌ பதவியிலிருந்து 
அகற்றுவதற்கான தீர்மானத்தின்‌ மீது ஒர்வு நிகழும்போது அவர்‌ தலைமை வகித்தல்‌ 
ஆகாது : 

(0 மாநிலங்களவையின்‌ அமர்வு எதிலும்‌, குடியரசுத்‌ துணைத்தலைவரை, அவருடைய 
பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தின்‌ மீது ஒர்வு நிகழும்போது அவைத்தலைவரும்‌ 
அல்லது துணைத்தலைவரை அவருடைய பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தின்‌ மீது 
ஓர்வு நிகழும்போது துணைத்தலைவரும்‌, அவர்‌ அந்த அவையில்‌ இருந்தபோதிலும்‌, தலைமை 
வகித்தல்‌ ஆகாது; மேலும்‌, அத்தகைய ஒவ்வோர்‌ அமர்வுக்கும்‌, 91 ஆம்‌ உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்‌ 
வகையங்கள்‌, அவைத்தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப துணைத்தலைவர்‌ இல்லாதிருக்கிற ஒர்‌ 
அமர்வுக்குப்‌ பொருந்துவனபோன்றே பொருந்துவன ஆகும்‌. 

2 மாநிலங்களவையில்‌ குடியரசுத்‌ துணைத்தலைவரை அவருடைய பதவியிலிருந்து 
அகற்றுவதற்கான தீர்மானத்தின்‌ மீது ஒர்வு நிகழும்போது, அவைத்தலைவர்‌ அந்த அவையில்‌ 
உரையாற்றுவதற்கும்‌, பிற வகையில்‌ அதன்‌ நடவடிக்கைகளில்‌ பங்குகொள்வதற்கும்‌ உரிமை 
உடையவர்‌ ஆவார்‌; மேலும்‌, 100 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, அவர்‌ அத்தகைய 
தீர்மானத்தின்‌ மீதும்‌ அது தொடர்பான நடவடிக்கைகளில்‌ எழும்‌ பிற எந்தப்‌ பொருட்பாட்டின்‌ மீதும்‌ 
எவ்வகையிலும்‌ வாக்களிப்பதற்கு உரிமை கொண்டவர்‌ ஆகார்‌. 

93. மக்களவைத்தலைவரும்‌ துணைத்‌ தலைவரும்‌ : 

மக்களவை, அந்த அவையின்‌ உறுப்பினர்கள்‌ இருவரை முறையே அதன்‌ தலைவராகவும்‌ 

துணைத்தலைவராகவும்‌, கூடியவிரைவில்‌, தெரிந்தெடுத்தல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அவைத்தலைவர்‌ 

அல்லது துணைத்தலைவர்‌ பதவி காலியாகுந்தோறும்‌, மற்றோர்‌ உறுப்பினரை, அதன்‌ தலைவராக 
அல்லது, நேர்வுக்கேற்ப, துணைத்தலைவராக அந்த அவை தெரிந்தெடுத்தல்‌ வேண்டும்‌. 

94. மக்களவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ ஆகியோர்‌ பதவியை விட்டகலுதலும்‌ பதவி 
விலகுதலும்‌ பதவியிலிருந்து அகற்றப்படுதலும்‌ : 

மக்களவைத்‌ தலைவராகவோ துணைத்தலைவராகவோ பதவி வகிக்கும்‌ ஓர்‌ உறுப்பினர்‌ - 


(அ மக்களவையின்‌ உறுப்பினராக இருப்பது அற்றுப்போய்விடின்‌, அவர்‌ தம்‌ 
பதவியை விட்டகலுதல்‌ வேண்டும்‌; 

(அ) அந்த உறுப்பினர்‌ அவைத்தலைவராக இருப்பின்‌, துணைத்‌ தலைவருக்கும்‌, அந்த 
உறுப்பினர்‌ துணைத்தலைவராக இருப்பின்‌, அவைத்‌ தலைவருக்கும்‌, 
எச்சமயத்திலும்‌, தம்‌ கையொப்பமிட்டு எழுத்துவழித்‌ தெரிவித்து, தம்‌ பதவியைவிட்டு 
விலகிக்‌ கொள்ளலாம்‌; மற்றும்‌ 

(இ) மக்களவையின்‌ அப்போதைய அனைத்து உறுப்பினர்களில்‌ 
பெரும்பான்மையினர்‌அந்த அவையில்‌ நிறைவேற்றும்‌ தீர்மானம்‌ ஒன்றினால்‌ 
அவருடைய பதவியிலிருந்து அகற்றப்படலாம்‌ : 

வரம்புரையாக : (இ) கூறினைப்‌ பொறுத்த தீர்மானம்‌ எதுவும்‌, அத்தீர்மானத்தை 
முன்மொழியவிருக்கும்‌ கருத்தினைத்‌ தெரிவித்துப்‌ பதினான்கு நாட்களுக்குக்‌ குறையாமல்‌ 
முன்னறிவிப்புக்‌ கொடுத்திருந்தாலன்றி, முன்மொழியப்படுதல்‌ ஆகாது: 

மேலும்‌ வரம்புரையாக : மக்களவை கலைக்கப்படுந்தோறும்‌, அவ்வாறு கலைக்கப்பட்டதன்‌ 
பின்பு, அடுத்து மக்களவையின்‌ முதல்‌ கூட்டம்‌ தொடங்குவதற்கு உடன்முன்பு வரையில்‌, 
அவைத்தலைவர்‌ தம்‌ பதவியை விட்டகல வேண்டியதில்லை. 


42 


95. மக்களவைத்‌ தலைவரின்‌ பதவிக்குள்ள கடமைகளைப்‌ புரிந்துவரவோ தலைவராகச்‌ 
செயல்படவோ துணைத்‌ தலைவருக்கு அல்லது பிற உறுப்பினருக்குள்ள அதிகாரம்‌ : 


(1 மக்களவைத்‌ தலைவரின்‌ பதவி காலியாக இருக்குங்கால்‌, அப்பதவிக்குள்ள கடமைகளை, 
அவைத்‌ துணைத்தலைவரும்‌, அவைத்‌ துணைத்தலைவர்‌ பதவியும்‌ காலியாக இருப்பின்‌, 
குடியரசுத்தலைவர்‌ அதன்பொருட்டு அமர்த்தும்‌ மக்களவையின்‌ உறுப்பினர்‌ எவரும்‌ புரிந்து வருதல்‌ 
வேண்டும்‌. 

(2 மக்களவையின்‌ அமர்வு எதிலும்‌, அவைத்தலைவர்‌ இல்லாதபோது துணைத்தலைவரும்‌, 
அவரும்‌ இல்லாதிருப்பின்‌, அவையின்‌ நெறிமுறை விதிகளின்படி தீர்மானிக்கப்பெறும்‌ உறுப்பினர்‌ 
எவரும்‌, அத்தகையவரும்‌ இல்லாதிருப்பின்‌, அந்த அவையினால்‌ தீர்மானிக்கப்பெறும்‌ பிற உறுப்பினர்‌ 
எவரும்‌ அவையின்‌ தலைவராகச்‌ செயல்படுதல்‌ வேண்டும்‌. 


96. மக்களவைத்‌ தலைவரை அல்லது துணைத்‌ தலைவரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான 
தீர்மானத்தின்‌ மீது ஓர்வு நிகழும்போது அவர்‌ தலைமை வகித்தல்‌ ஆகாது : 

(0 மக்களவையில்‌ அமர்வு எதிலும்‌, அவைத்‌ தலைவரை அவருடைய பதவியிலிருந்து 
அகற்றுவதற்கான  தீர்மானத்தின்மீது ஓர்வு நிகழும்போது, அவைத்தலைவரும்‌ அல்லது 
துணைத்தலைவரை அவருடைய பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தின்மீது ஓர்வு 
நிகழும்போது துணைத்தலைவரும்‌, அவர்‌ அந்த அவையில்‌ இருந்தபோதிலும்‌, தலைமை வகித்தல்‌ 
ஆகாது; மேலும்‌, அத்தகைய ஒவ்வோர்‌ அமர்வுக்கும்‌, 95 ஆம்‌ உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்‌ 
வகையங்கள்‌, அவைத்தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, துணைத்தலைவர்‌ இல்லாதிருக்கிற ஒர்‌ 
அமர்வுக்குப்‌ பொருந்துவனபோன்றே பொருந்துவன ஆகும்‌. 


2 மக்களவையில்‌, அவைத்‌ தலைவரை அவருடைய பதவியிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு 
தீர்மானத்தின்மீது ஓர்வு நிகழும்போது, அவைத்‌ தலைவர்‌ அந்த அவையில்‌ உரையாற்றுவதற்கும்‌, 
பிறவகையில்‌ அதன்‌ நடவடிக்கைகளில்‌ பங்கு கொள்வதற்கும்‌ உரிமை உடையவர்‌ ஆவார்‌; மேலும்‌, 
100 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, அவர்‌ அத்தகைய தீர்மானத்தின்‌ மீதும்‌, அது தொடர்பான 
நடவடிக்கைகளில்‌ எழும்‌ பிற எந்தப்‌ பொருட்பாட்டின்மீதும்‌ முதற்கண்‌ மட்டுமே வாக்களிப்பதற்கு 
உரிமைகொண்டவர்‌ ஆவாரேயன்றி, வாக்குகள்‌ சமன்மையாக அமையும்‌ நேர்வில்‌, வாக்களிப்பதற்கு 
உரிமைகொண்டவர்‌ ஆகார்‌. 


97. மாநிலங்களவைத்‌ தலைவர்‌, துணைத்தலைவர்‌, மக்களவைத்‌ தலைவர்‌, துணைத்தலைவர்‌ 
ஆகியோரின்‌ வரையூதியங்களும்‌, படித்தொகைகளும்‌ : 
மாநிலங்களவைத்‌ தலைவர்‌, துணைத்தலைவர்‌, மக்களவைத்‌ தலைவர்‌, துணைத்தலைவர்‌ 
ஆகியோருக்கு முறையே நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ நிருணயிக்கும்‌ வரையூதியங்களும்‌ 
படித்தொகைகளும்‌ வழங்கப்படும்‌; அவ்வாறு அதன்பொருட்டு வகைசெய்யப்படும்‌ வரையில்‌, 
இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌ 
வழங்கப்பட்டு வரும்‌. 
98. நாடாளுமன்றத்தின்‌ செயலகம்‌ : 


() நாடாளுமன்றத்தின்‌ அவை ஒவ்வொன்றும்‌ தனித்தனியே செயலகப்‌ பணியாளர்‌ தொகுதி 
ஒன்றைக்‌ கொண்டிருக்கும்‌: 


வரம்புரையாக : இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, நாடாளுமன்றத்தின்‌ ஈரவைகளுக்கும்‌ 
பொதுவான பதவிகள்‌ உருவாக்கப்படுவதைத்‌ தடையூறு செய்வதாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ 
ஆகாது. 


43 


(2) நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதனின்‌ செயலகப்‌ பணியாளர்‌ தொகுதிக்கும்‌ 
ஆளெடுப்பதையும்‌, அதற்கு அமர்த்தப்பெறுபவர்களின்‌ பணி வரைக்கட்டுகளையும்‌ நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌ ஒழுங்குறுத்தலாம்‌. 

(3. (2ஆம்‌ கூறின்படி நாடாளுமன்றம்‌ வகைசெய்கிற வரையில்‌, குடியரசுத்தலைவர்‌, _- 
மக்களவைத்‌ தலைவருடன்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, மாநிலங்களவைத்‌ தலைவருடன்‌ கலந்தாய்வு 
செய்த பின்பு, மக்களவையின்‌ அல்லது மாநிலங்களவையின்‌ செயலகப்‌ பணியாளர்‌ தொகுதிக்கு 
ஆளெடுப்பதையும்‌ அதற்கு அமர்த்தப்பெறுபவர்களின்‌ பணிவரைக்கட்டுகளையும்‌ ஒழுங்குறுத்தும்‌ 
விதிகளை வகுக்கலாம்‌; மற்றும்‌ அவ்வாறு வகுக்கப்படும்‌ விதிகள்‌, மேற்சொன்ன கூறின்படி 
இயற்றப்படும்‌ சட்டத்தின்‌ வகையங்களுக்கு உட்பட்டுச்‌ செல்திறம்‌ உடையன ஆகும்‌. 


அலுவல்‌ நடத்துமுறை 


99. உறுப்பினர்களுக்குள்ள்‌ ஆணைமொழி அல்லது உறுதிமொழி : 


நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ உறுப்பினர்‌ ஒவ்வொருவரும்‌, தம்‌ பதவியினை ஏற்று அமரும்‌ முன்பு, 
குடியரசுத்தலைவரின்‌ அல்லது அதன்பொருட்டு அவரால்‌ அமர்த்தப்பெற்ற ஒருவரின்‌ முன்னிலையில்‌ 
மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ அதற்கென உள்ள சொன்முறையில்‌ ஓர்‌ ஆணைமொழியை அல்லது 
உறுதிமொழியை ஏற்றுக்‌ கையொப்பமிடுதல்‌ வேண்டும்‌. 

100. நாடாளுமன்ற அவைகளில்‌ வாக்களித்தல்‌, காலியிடங்கள்‌ இருந்தபோதிலும்‌ 
செயல்படுவதற்கு அவைகளுக்குள்ள அதிகாரம்‌ மற்றும்‌ குறைவெண்‌ : 

(1) இந்த அரசமைப்பில்‌ பிறவாறு வகைசெய்யப்பட்டி ருப்பது நீங்கலாக, ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ 
அமர்விலோ அவைகளின்‌ கூட்டமர்விலோ எழும்‌ வினாக்கள்‌ அனைத்தும்‌, மக்களவைத்‌ 
தலைவரையும்‌, மாநிலங்களவைத்‌ தலைவராகவோ மக்களவைத்‌ தலைவராகவோ 
செயல்படுகின்றவரையும்‌ தவிர்த்து, வந்திருந்து வாக்களிக்கும்‌ ஏனைய உறுப்பினர்களின்‌ 
பெரும்பான்மை வாக்குகளால்‌ தீர்மானிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

மாநிலங்களவைத்‌ தலைவரோ மக்களவைத்‌ தலைவரோ அல்லது அத்தகையவராகச்‌ 
செயல்படுகின்றவரோ முதற்கண்‌ வாக்களித்தல்‌ ஆகாது; ஆனால்‌, வாக்குகள்‌ சமன்மையாக 
அமையும்‌ நேர்வில்‌, அவருக்கு அறுதிசெய்‌ வாக்கு ஒன்று உண்டு; அதனை அவர்‌ அளித்தலும்‌ 
வேண்டும்‌. 

(2) நாடாளுமன்ற ஈரவைகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ உறுப்பினர்‌ பதவியில்‌ காலியிடம்‌ எதுவும்‌ 
இருந்தபோதிலும்‌, அந்த அவை செயல்படுவதற்கு அதிகாரம்‌ உடையது ஆகும்‌; மேலும்‌, நாடாளுமன்ற 
நடவடிக்கைகளின்போது அவையில்‌ அமர்ந்திருக்கவோ வாக்களிக்கவோ  பிறவாறாகப்‌ 
பங்குகொள்ளவோ உரிமை கொண்டிராத எவரும்‌ அவ்வாறு செய்தார்‌ எனத்‌ தெரியவந்தபோதிலும்‌ 
அந்நடவடிக்கைகள்‌ செல்லுந்தன்மையுடையன ஆகும்‌. 

13) நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு வகைசெய்கிறவரையில்‌, நாடாளுமன்ற 
ஈரவைகளில்‌ எதனின்‌ கூட்டமும்‌ அமைவுறுவதற்கான குறைவெண்‌, அந்த அவையின்‌ மொத்த 
உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கையில்‌ பத்தில்‌ ஒரு பங்காக இருத்தல்‌ வேண்டும்‌. 

(4) ஓர்‌ அவையின்‌ கூட்டம்‌ நடைபெறும்போது எச்சமயத்திலேனும்‌ குறைவெண்‌ 
இல்லாதிருப்பின்‌, அந்த அவையை ஒத்திவைப்பதோ குறைவெண்‌ அமைகிற வரையில்‌ அந்தக்‌ 
கூட்டத்தைத்‌ தற்காலிகமாக நிறுத்திவைப்பதோ மாநிலங்களவைத்‌ தலைவரின்‌ அல்லது மக்களவைத்‌ 
தலைவரின்‌ அல்லது அத்தகையவராகச்‌ செயல்படுகின்றவரின்‌ கடமை ஆகும்‌.] 


1. (3) மற்றும்‌ (4) ஆம்‌ கூறுகள்‌, அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 18 ஆம்‌ பிரிவினால்‌ (தேதி இன்னும்‌ 
அறிவிக்கை செய்யப்பட வேண்டும்‌) விட்டுவிடப்பட்டன. 


44 


உறுப்பினர்களின்‌ தகுதிக்கேடுகள்‌ 
101. பதவியிடங்களை விட்டகலுதல்‌ : 

() எவர்‌ ஒருவரும்‌ நாடாளுமன்ற ஈரவைகளிலும்‌ உறுப்பினராக இருத்தல்‌ ஆகாது; ஒருவர்‌ 
ஈரவைகளுக்கும்‌ உறுப்பினராகத்‌ தெரிந்தெடுக்கப்‌ பெற்றிருப்பாராயின்‌, அவர்‌, அவ்விரு அவைகளில்‌ 
ஏதாவது ஒன்றில்‌ தம்‌ பதவியிடத்தை விட்டகலுவதற்கு நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகைசெய்தல்‌ 
வேண்டும்‌. 

2) எவர்‌ ஒருவரும்‌, நாடாளுமன்றம்‌, *** ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ ஒர்‌ அவை ஆகிய 
இரண்டிலும்‌ உறுப்பினராக இருத்தல்‌ ஆகாது; நாடாளுமன்றம்‌, ஒரு மாநிலச்‌] சட்டமன்றத்தின்‌ ஓர்‌ 
அவை ஆகிய இரண்டிற்கும்‌ ஒருவர்‌ தெரிந்தெடுக்கப்‌ பெற்றிருப்பாராயின்‌, அப்போது, 
குடியரசுத்தலைவரால்‌ வகுக்கப்படும்‌ விதிகளில்‌ குறித்துரைக்கப்படும்‌ காலஅளவு கழிவுறுவதற்கு 
முன்னரே, அவர்‌ மாநிலச்‌ சட்டமன்றத்திலுள்ள தம்‌ பதவியிடத்தை விட்டு விலகியிருந்தாலன்றி, 
நாடாளுமன்றத்திலுள்ள அவருடைய பதவியிடம்‌ அக்‌ காலஅளவு கழிவுற்றதும்‌ காலியாகிவிடும்‌. 


(3) நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌ - 


(அ) [102 ஆம்‌ உறுப்பின்‌ (] ஆம்‌ கூறில்‌ அல்லது (2) ஆம்‌ கூறில்‌] குறிப்பிடப்பட்ட 
தகுதிக்கேடுகளில்‌ எதற்கேனும்‌ உள்ளாகி விடுவாராயின்‌, அல்லது 
“(ஆ) மாநிலங்களவைத்‌ தலைவருக்கோ, நேர்வுக்கேற்ப, மக்களவைத்‌ தலைவருக்கோ தம்‌ 
கையொப்பமிட்டு எழுத்துவழிப்‌ பதவி விலகுவதாகத்‌ தெரிவித்து அவ்வாறு அவர்‌ 
பதவி விலகுதல்‌ மாநிலங்களவைத்‌ தலைவராலோ, நேர்வுக்கேற்ப, மக்களவைத்‌ 
தலைவராலோ ஏற்றுக்கொள்ளப்படுமாயின்‌,] 
அதன்மேல்‌ அவருடைய பதவியிடம்‌ காலியானதாகிவிடும்‌: 


*[வரம்புரையாக: (ஆ) உட்கூறில்‌ சுட்டப்பட்ட பதவிவிலகலைப்‌ பொறுத்தவரை, 
மாநிலங்களவைத்‌ தலைவரோ, நேர்வுக்கேற்ப, மக்களவைத்‌ தலைவரோ தாம்‌ பெற்ற தகவலிலிருந்தும்‌ 
பிறவற்றைக்‌ கொண்டும்‌ தாம்‌ தக்கதெனக்‌ கருதும்‌ விசாரணைக்குப்‌ பின்பு, அந்தப்‌ பதவிவிலகல்‌ 
அவரால்‌ தம்விருப்பாகச்‌ செய்யப்பட்டதன்று அல்லது உண்மையானதன்று எனத்‌ தெளிவுறக்‌ 

காண்பாராயின்‌, அந்தப்‌ பதவிவிலகலை அவர்‌ ஏற்றுக்கொள்ளுதல்‌ ஆகாது.] 
(4) நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ உறுப்பினர்‌ அந்த அவையின்‌ அனுமதியின்றி அதன்‌ 
அனைத்துக்‌ கூட்டங்களுக்கும்‌ அறுபது நாள்‌ காலஅளவிற்கு வாராதிருப்பாராயின்‌, அவருடைய 
பதவியிடம்‌ காலியாகிவிட்டதென அந்த அவை விளம்பலாம்‌: 

வரம்புரையாக : அந்த அறுபது நாள்‌ காலஅளவைக்‌ கணக்கிடுகையில்‌, அந்த அவையின்‌ 
கூட்டத்தொடர்‌ இறுதிசெய்யப்பட்டிருந்த காலஅளவு அல்லது தொடர்ச்சியாக நான்கு 
நாட்களுக்குமேல்‌ அந்த அவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த காலஅளவு எதனையும்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளுதல்‌ ஆகாது. 





1. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி (இ) அல்லது பகுதி இல்‌ குறித்துரைக்கப்பட்ட” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துக்கள்‌ 
அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு விட்டுவிடப்பட்டன. 

2. “அத்தகைய ஒரு மாநிலம்‌” என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3.102 ஆம்‌ உறுப்பின்‌ (ந ஆம்‌ கூறில்‌" என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஐம்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1985 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-3-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4, அரசமைப்புச்‌ (முப்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1974 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (19-5-1974 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

5. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 


45 


102. உறுப்பினர்‌ பதவித்‌ தகுதிக்கேடுகள்‌ : 
(9 ஒருவர்‌-- 


(அ) . எந்த ஊதியப்‌ பதவியை வகிப்பவர்‌ உறுப்பினராயிருப்பதற்குத்‌ தகுதிக்கேடு 
உறுவதில்லை என்று நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்புகிறதோ அந்தப்பதவி 
அல்லாத பிற ஊதியப்‌ பதவி எதனையும்‌ இந்திய அரசின்‌ கீழோ மாநிலம்‌ 
ஒன்றின்‌ அரசின்‌ கீழோ வகிப்பாராயின்‌;] 


(ஆ) பித்துப்பிடித்தவராக இருந்து, அத்தகையவரெனத்‌ தகுதிறமுள்ள நீதிமன்றம்‌ 
ஒன்றினால்‌ விளம்பப்‌ பெற்றிருப்பாராயின்‌; 


(இ) விடுவிப்புப்‌ பெறாத நொடிப்புநிலையராக இருப்பாராயின்‌; 


(ஈ) இந்தியக்‌ குடிமகனாக இல்லாதிருப்பாராயின்‌ அல்லது ஓர்‌ அயல்நாட்டின்‌ 
குடிமையினைத்‌ தம்விருப்பாகப்‌ பெற்றிருப்பாராயின்‌ அல்லது எவ்வகையிலேனும்‌ ஒர்‌ 
அயல்நாட்டிடம்‌ பற்றுறவோ சார்புறவோ தமக்கு உள்ளதென ஒப்பியவராய்‌ 
இருப்பாராயின்‌; 

(உ) நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ உறுப்பினராக 
இருப்பதற்குத்‌ தகுதிக்கேடுற்றவராக இருப்பாராயின்‌ 

அவர்‌, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதிலும்‌ உறுப்பினராகத்‌ தெரிந்தெடுக்கப்‌ பெறுவதற்கும்‌, 
உறுப்பினராக இருந்து வருவதற்கும்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌. 


விளக்கம்‌. - இந்தக்‌ கூறினைப்‌ பொறுத்தவரை, ஒருவர்‌ ஒன்றியத்தின்‌ அல்லது மாநிலம்‌. 
ஒன்றின்‌ அமைச்சராயிருக்கும்‌ காரணத்தினால்‌ மட்டுமே அவர்‌ இந்திய அரசின்‌ கீழோ அத்தகைய 
மாநில அரசின்‌ கீழோ ஊதியப்‌ பதவி ஒன்றை வகிப்பவராகக்‌ கொள்ளப்பெறுதல்‌ ஆகாது.] 


(2) ஒருவர்‌ பத்தாம்‌ இணைப்புப்பட்டியலின்படி தகுதிக்கேடுற்றவராயிருப்பின்‌, அவர்‌, 
நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதிலும்‌ உறுப்பினராக இருந்துவருவதற்குத்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌.] 


“[103. உறுப்பினர்களின்‌ தகுதிக்கேடுகள்‌ பற்றிய வினாக்களின்‌ மீது முடிபு : 


(0 நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, 102 ஆம்‌ உறுப்பின்‌ () ஆம்‌ 
கூறில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிக்கேடுகளில்‌ எதற்கேனும்‌ உள்ளாகிவிட்டாரா என்பது பற்றிய 
வினா எதுவும்‌ எழுமாயின்‌, அவ்வினா குடியரசுத்தலைவரின்‌ முடிபுக்குக்‌ குறித்தனுப்பப்படுதல்‌ 
வேண்டும்‌; அவருடைய முடிபே அறுதியானது ஆகும்‌. 


TTT 

4. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 19 ஆம்‌ பிரிவினால்‌ “ (௮) எந்த ஊதியப்‌ பதவியை வகிப்பவர்‌ 
உறுப்பினராயிருப்பதற்குத்‌ தகுதிக்கேடு உற்றவர்‌ என்று நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்புகிறதோ அத்தகைய ஊதியப்‌ பதவி 
எதனையும்‌ இந்திய அரசின்‌ கீழோ மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசின்‌ கீழோ வகிப்பாராயின்‌”(தேதி இன்னும்‌ அறிவிக்கை செய்யப்பட 
வேண்டும்‌) என்று வாசிக்க, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. “(2) இந்த உறுப்பின்‌ நோக்கங்களுக்காக'” என்பதற்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1985 இன்‌ 3 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-3-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 

4,103 ஆம்‌ உறுப்பு, மேலே உள்ளவாறு வாசிக்குமாறு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 20 ஆம்‌ 
பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 14 
ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) அடுத்தடுத்து மாற்றாக அமைக்கப்பட்டது. 


46 


(2) அத்தகைய வினா எதன்மீதும்‌ முடிபு ஒன்றை வழங்குவதற்கு முன்பு, குடியரசுத்தலைவர்‌, 
தேர்தல்‌ ஆணையத்தின்‌ கருத்துரையைப்‌ பெற்று, அந்தக்‌ கருத்துரையின்படியே செயல்படுவார்‌] 


104. 99 ஆம்‌ உறுப்பின்பி ஆணைமொழி அல்லது உறுதிமொழி ஏற்பதற்கு முன்போ, 
தகுதியற்றவராக அல்லது தகுதிக்கேடுற்றவராக இருக்கும்‌ போதோ அவையில்‌ 
அமர்ந்தாலும்‌ வாக்களித்தாலும்‌ அதற்குள்ள தண்டம்‌ : 

ஒருவர்‌, 99 ஆம்‌ உறுப்பின்‌ வேண்டுறுத்தங்களுக்கேற்ப நடப்பதற்கு முன்பு அல்லது நாடாளுமன்ற 
அவை ஒன்றின்‌ உறுப்பினர்‌ பதவிக்குத்‌ தாம்‌ தகுதியற்றவராகவோ தகுதிக்கேடுற்றவராகவோ 
நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களால்‌ தாம்‌ 
தடைசெய்யப்பட்டிருப்பதாகவோ இருப்பதை அறிந்திருந்தும்‌, அவர்‌ நாடாளுமன்ற அவை ஒன்றின்‌ 
உறுப்பினராக அமர்வாராயின்‌ அல்லது வாக்களிப்பாராயின்‌, அவர்‌ அவ்வாறு அமரும்‌ அல்லது 
வாக்களிக்கும்‌ நாள்‌ ஒவ்வொன்றையும்‌ பொறுத்து, ஐந்நூறு ரூபாய்‌ தண்டத்திற்கு உள்ளாவார்‌; அது 
ஒன்றியத்திற்குரிய கடன்‌ என வசூல்‌ செய்யப்படும்‌. 

நாடாளுமன்றத்திற்கும்‌ அதன்‌ உறுப்பினர்களுக்கும்‌ உள்ள அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌ 

மற்றும்‌ காப்புரிமைகள்‌ 

105. நாடாளுமன்ற அவைகளுக்கும்‌ அவற்றின்‌ உறுப்பினர்களுக்கும்‌ குழுக்களுக்கும்‌ உள்ள 
அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌ முதலியவை: 

0 இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கும்‌, நாடாளுமன்ற நெறிமுறையினை 
ஒழுங்குறுத்துகின்ற விதிகள்‌, நிலையாணைகள்‌ ஆகியவற்றிற்கும்‌ உட்பட்டு, நாடாளுமன்றத்தில்‌ 
பேச்சுச்‌ சுதந்திரம்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 

(2 நாடாளுமன்ற உறுப்பினர்‌ எவரும்‌, நாடாளுமன்றத்தில்‌ அல்லது அதன்‌ குழு எதிலும்‌ அவர்‌ 
கூறிய எதனைப்‌ பொறுத்தும்‌ அல்லது அளித்த வாக்கு எதனைப்‌ பொறுத்தும்‌ நீதிமன்ற நடவடிக்கை 
எதற்கும்‌ உள்ளாக மாட்டார்‌; அவ்வாறே எவரும்‌ நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றால்‌ அல்லது அதன்‌ 
அதிகாரத்தின்‌ கீழ்‌ அறிக்கை, வரையேடு, வாக்களிப்புகள்‌ அல்லது நடவடிக்கைகள்‌ பற்றிச்‌ 
செய்யப்படும்‌ வெளியீடு பொறுத்தும்‌ அத்தகைய நடவடிக்கைக்கு உள்ளாகமாட்டார்‌. 


1(3) பிற வகைகளில்‌, நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றுக்கும்‌ ஒவ்வோர்‌ அவையின்‌ 
உறுப்பினர்களுக்கும்‌ குழுக்களுக்கும்‌ உள்ள அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌, காப்புரிமைகள்‌ 
ஆகியவை, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ அவ்வப்போது வரையறை செய்கின்றவாறு இருக்கும்‌; 
அத்துடன்‌, அவ்வாறு வரையறை செய்யப்படும்‌ வரையில்‌, [அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌ ,1978 இன்‌ 15 ஆம்‌ பிரிவு செல்லாற்றல்‌ பெறுவதற்கு உடன்முன்பு, அந்த அவைக்கும்‌ 
அதன்‌ உறுப்பினர்களுக்கும்‌ குழுக்களுக்கும்‌ இருந்தவாறே இருக்கும்‌.]] 

(0). 0, 2, 8) ஆகிய கூறுகளின்‌ வகையங்கள்‌, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குப்‌ 
பொருந்துவன போன்றே, நாடாளுமன்ற அவை ஒன்றில்‌ அல்லது அதன்‌ குழு ஒன்றில்‌ பேசுவதற்கு 
மற்றும்‌ பிறவாறு அதன்‌ நடவடிக்கைகளில்‌ இந்த அரசமைப்பின்படி பங்குகொள்வதற்கு 
உரிமையுடையவர்களுக்கும்‌ பொருந்துவன ஆகும்‌. 





1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 21 ஆம்‌ பிரிவினால்‌ கீழே உள்ளவாறு வாசிக்குமாறு மாற்றாக 
அமைக்கப்பட்டது.*3) பிற வகைகளில்‌, நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றுக்கும்‌ ஒவ்வோர்‌ அவையின்‌ உறுப்பினர்களுக்கும்‌ 
குழுக்களுக்கும்‌ உள்ள அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌, காப்புரிமைகள்‌ ஆகியவை அந்த அவை மற்றும்‌ அதன்‌ உறுப்பினர்கள்‌ 
மற்றும்‌ குழுக்களுக்கு அவ்வப்போது அத்தகைய நாடாளுமன்ற அவையினால்‌ உண்டாக்கப்படுகிறவாறும்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து 
இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 21 ஆம்‌ பிரிவின்‌ தொடக்கநிலையில்‌ இருந்தவாறும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌”. (தேதி இன்னும்‌ 
அறிவிக்கை செய்யப்பட வேண்டும்‌. 

2. குறித்தசில சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 15 ஆம்‌ பிரிவினால்‌ 
(20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டன . ்‌ 


47 


106. உறுப்பினர்களின்‌ வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌ : 


நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ உறுப்பினர்களும்‌, நாடாளுமன்றம்‌ அவ்வப்போது சட்டத்தினால்‌ 
தீர்மானிக்கும்‌ வரையூதியங்களையும்‌ படித்தொகைகளையும்‌ பெறுவதற்கு உரிமை கொண்டவர்கள்‌ 
ஆவர்‌; அதன்பொருட்டு அவ்வாறு வகைசெய்யப்படும்‌ வரையில்‌, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, இந்தியத்‌ தன்னாட்சிய அரசமைப்புப்‌ பேரவை உறுப்பினர்களுக்குப்‌ 
பொருந்துவனவாக இருந்த அதே வீதங்களிலும்‌ அதே வரைக்கட்டுகளின்படியும்‌ படித்தொகைகள்‌ 
பெறுவதற்கு அவர்கள்‌ உரிமை கொண்டவர்கள்‌ ஆவர்‌. 


சட்டமியற்றுவதற்கான நெறிமுறை 
107. சட்டமுன்வடிவுகளை அறிமுகம்‌ செய்தலும்‌ நிறைவேற்றுதலும்‌ பற்றிய வகையங்கள்‌ : 


௫ பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌, பிற நிதிச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ இவற்றைப்‌ பொறுத்த, 109, 117 
ஆகிய உறுப்புகளின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, சட்டமுன்வடிவு எதுவும்‌, நாடாளுமன்ற 
ஈரவைகளில்‌ எதிலும்‌ முதலில்‌ கொண்டு வரப்படலாம்‌. 

2 108, 109 ஆகிய உறுப்புகளின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, திருத்தம்‌ ஏதும்‌ இல்லாமல்‌ 
அல்லது நாடாளுமன்ற ஈரவைகளும்‌ ஏற்றுக்கொண்ட திருத்தங்களை மட்டும்‌ கொண்டு, ஒரு 
சட்டமுன்வடிவை ஈரவைகளும்‌ ஏற்றுக்‌ கொண்டிருந்தாலன்றி, அது ஈரவைகளாலும்‌ 
நிறைவேற்றப்பட்டதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


(3) நாடாளுமன்றத்தின்‌ ஒர்விலுள்ள ஒரு சட்டமுன்வடிவு, அதன்‌ அவைகளின்‌ கூட்டத்தொடர்‌ 
இறுதிசெய்யப்படுவதன்‌ காரணத்தால்‌ அற்றுப்போவதில்லை. 


(4) மக்களவையால்‌ நிறைவேற்றப்படாதநிலையில்‌ மாநிலங்களவையின்‌ ஓர்விலுள்ள ஒரு 
சட்டமுன்வடிவு, மக்களவை கலைக்கப்படுமாயினும்‌ அற்றுப்போவதில்லை. 


(5) மக்களவையின்‌ ஓர்விலுள்ள அல்லது மக்களவையால்‌ நிறைவேற்றப்பட்டிருந்து, 
மாநிலங்களவையின்‌ ஓர்விலுள்ள ஒரு சட்டமுன்வடிவு, மக்களவை கலைக்கப்படுவதன்மேல்‌, 
108 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, அற்றுப்போகும்‌. 

108. குறித்தசில நேர்வுகளில்‌ ஈரவைகளின்‌ கூட்டமர்வு : 


(0 ஒரு சட்டமுன்வடிவு ஒர்‌ அவையால்‌ நிறைவேற்றப்பட்டி ருந்து, மறுஅவைக்கு அனுப்பப்பட்ட 
பின்பு 
(அ) அச்சட்டமுன்வடிவு, அந்த மறுஅவையால்‌ மறுக்கப்படுமாயின்‌; அல்லது 
(ஆ) அச்சட்டமுன்வடிவிற்கான திருத்தங்கள்‌ குறித்த அந்த அவைகள்‌ இறுதியாக 
வேறுபடுமாயின்‌; அல்லது 
(இ) அந்த மறுஅவை அச்சட்டமுன்வடிவைப்‌ பெற்ற தேதியிலிருந்து, அச்சட்டமுன்வடிவு 
நிறைவேற்றப்படாமலேயே ஆறு மாதங்களுக்குமேல்‌ கழிந்திருக்குமாயின்‌ 
மக்களவை  கலைக்கப்பட்டதன்‌ காரணமாக அச்சட்டமுன்வடிவு அற்றுப்போனாலன்றி, 
குடியரசுத்தலைவர்‌, அச்சட்டமுன்வடிவைப்‌ பற்றிக்‌ கலந்தாராய்ந்து வாக்களிக்கும்‌ பொருட்டு அந்த 
அவைகளை ஒரு கூட்டமர்வாகக்‌ கூடுமாறு தாம்‌ அழைக்கக்‌ கருதியுள்ளதை, அந்த அவைகள்‌ 
அமர்விலிருப்பின்‌, செய்தியுரை வாயிலாகவோ அமர்வில்‌ இல்லாதிருப்பின்‌ பொது அறிவிக்கை 
வாயிலாகவோ அந்த அவைகளுக்கு அறிவிக்கலாம்‌ : 


48 


வரம்புரையாக: இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, பணச்‌ சட்ட முன்வடிவுக்குப்‌ பொருந்துவதில்லை. 


(2. (9 ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட ஆறு மாதக்‌ காலஅளவைக்‌ கணக்கிடுகையில்‌, அந்தக்‌ கூறின்‌ 
(இ) உட்கூறில்‌ சுட்டப்பட்ட அந்த அவையின்‌ கூட்டத்தொடர்‌ இறுதிசெய்யப்பட்ட காலஅளவையும்‌ 
தொடர்ச்சியாக நான்கு நாட்களுக்கு மேல்‌ ஒத்திவைக்கப்பட்டிருந்த காலஅளவையும்‌ கணக்கில்‌ 
எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ ஆகாது. 


(3) குடியரசுத்தலைவர்‌, ஈரவைகளையும்‌ கூட்டமர்வாகக்‌ கூடுமாறு தாம்‌ அழைக்கக்‌ 
கருதியள்ளதை ( ஆம்‌ கூறின்படி அறிவித்திருக்குமிடத்து, ஈரவைகளில்‌ எதுவும்‌, 
அச்சட்டமுன்வடிவின்‌ மீதான நடவடிக்கையை மேற்கொண்டு தொடர்தல்‌ ஆகாது; மேலும்‌, 
குடியரசுத்தலைவர்‌, தம்‌ அறிவிக்கைத்‌ தேதிக்குப்‌ பின்பு, எச்சமயத்திலும்‌ அந்த அறிவிக்கையில்‌ 
குறித்துரைக்கப்பட்ட காரணத்திற்காகக்‌ கூட்டமர்வாகக்‌ கூடுமாறு அந்த அவைகளுக்கு அழைப்பு 
விடுக்கலாம்‌; அவர்‌ அவ்வாறு செய்வாராயின்‌, அந்த அவைகள்‌ அதற்கிணங்க கூடுதல்‌ வேண்டும்‌. 


(4) ஈரவைகளின்‌ கூட்டமர்வில்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருத்தங்கள்‌, எவையேனுமிருப்பின்‌, 
அவற்றுடன்‌ சேர்த்து அச்சட்டமுன்வடிவு, ஈரவைகளின்‌ மொத்த உறுப்பினர்களில்‌ வந்திருந்து 
வாக்களிப்பவர்களின்‌ எண்ணிக்கையில்‌ பெரும்பான்மையினரால்‌ அக்கூட்டமர்வில்‌ 
நிறைவேற்றப்படுமாயின்‌, அது, இந்த அரசமைப்பைப்‌ பொறுத்தவரை, ஈரவைகளாலும்‌ 
நிறைவேற்றப்பட்டதாகக்‌ கொள்ளப்படும்‌: 


வரம்புரையாக : கூட்டமர்வு ஒன்றில்‌ - 


(அ) அச்சட்டமுன்வடிவு ஒர்‌ அவையினால்‌ நிறைவேற்றப்பட்டிருந்து, மறு அவையினால்‌ 
திருத்தங்களுடன்‌ நிறைவேற்றப்படாமலும்‌ அது முதலில்‌ கொண்டுவரப்பட்ட 
அவைக்குத்‌ திருப்பியனுப்பப்படாமலும்‌ இருக்குமாயின்‌, அச்சட்டமுன்வடிவை 
நிறைவேற்றுவதில்‌ ஏற்பட்ட காலத்தாழ்வு காரணமாகத்‌ தேவைப்படும்‌ திருத்தங்கள்‌ 
(எவையேனுமிருப்பின்‌ அவை) அல்லாத பிற திருத்தம்‌ எதுவும்‌, 
அச்சட்டமுன்வடிவுக்குக்‌ கொணரப்படுதல்‌ ஆகாது; 

(ஆ) அச்சட்டமுன்வடிவு அவ்வாறு நிறைவேற்றப்பட்டுத்‌ திருப்பியனுப்பப்பட்டிருக்குமாயின்‌, 
மேற்சொன்ன அத்திருத்தங்களும்‌ ஈரவைகளும்‌ ஏற்றுக்கொள்ளாத பொருட்பாடுகள்‌ 
பொறுத்த பிற திருத்தங்களும்‌ மட்டுமே அச்சட்டமுன்வடிவுக்குக்‌ கொணரப்படுதல்‌ 
வேண்டும்‌, 

மேலும்‌, இந்தக்‌ கூறின்படி அனுமதிக்கத்தக்க திருத்தங்கள்‌ எவை என்பதைப்‌ பொறுத்து, 
தலைமைவகிப்பவரின்‌ முடிபே அறுதியானது ஆகும்‌. 


௫) கூட்டமர்வாகக்‌ கூடுமாறு தாம்‌ அழைக்கக்‌ கருதியுள்ளதைக்‌. குறித்துக்‌ 
குடியரசுத்தலைவர்‌ அறிவிக்கை விடுத்த பின்னர்‌, மக்களவையைக்‌ கலைக்க நேர்ந்தாலும்‌; இந்த 
உறுப்பின்படி கூட்டமர்வாகக்‌ கூடி அதில்‌ அச்சட்டமுன்வடிவை நிறைவேற்றலாம்‌. 

109. பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ பொறுத்த தனியுறு நெறிமுறை : 


௫ பணச்‌ சட்டமுன்வடிவு எதனையும்‌ மாநிலங்களவையில்‌ அறிமுகப்படுத்துதல்‌ ஆகாது. 


49 


2) பணச்‌ சட்டமுன்வடிவு எதுவும்‌, மக்களவையினால்‌ நிறைவேற்றப்பட்ட பின்பு 
மாநிலங்களவைக்கு அதன்‌ பரிந்துரைகளுக்காக அனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌; மாநிலங்களவை, 
அச்சட்டமுன்வடிவைப்‌ பெற்ற தேதியிலிருந்து, பதினான்கு நாள்‌ காலஅளவிற்குள்‌ 
அச்சட்டமுன்வடிவை மக்களவைக்குத்‌ தன்‌ பரிந்துரைகளுடன்‌ திருப்பியனுப்புதல்‌ வேண்டும்‌; 
அதன்மேல்‌, மக்களவை, மாநிலங்களவையினால்‌ செய்யப்பட்ட பரிந்துரைகள்‌ அனைத்தையும்‌ 
அல்லது அவற்றில்‌ எதனையும்‌ ஏற்றுக்கொள்ளலாம்‌ அல்லது ஏற்கமறுக்கலாம்‌. 


(3) மாநிலங்களவையின்‌ பரிந்துரைகளில்‌ எதனையும்‌ மக்களவை ஏற்றுக்கொள்ளுமாயின்‌, 
மாநிலங்களவையினால்‌ பரிந்துரை செய்யப்பட்டு மக்களவையினால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
திருத்தங்களுடன்‌ அந்தப்‌ பணச்‌ சட்டமுன்வடிவு ஈரவைகளாலும்‌ நிறைவேற்றப்பட்டதாகக்‌ 
கொள்ளப்படும்‌. 

(4) மாநிலங்களவையின்‌ பரிந்துரைகளில்‌ எதனையும்‌ மக்களவை ஏற்றுக்‌ கொள்ளாவிடின்‌, 
அந்தப்‌ பணச்‌ சட்டமுன்வடிவு, மாநிலங்களவை பரிந்துரை செய்த திருத்தங்களில்‌ எதுவுமின்றி, 
மக்களவையால்‌ நிறைவேற்றப்பட்ட வடிவத்திலேயே ஈரவைகளாலும்‌ நிறைவேற்றப்பட்டதாகக்‌ 
கொள்ளப்படும்‌. 

(5) மக்களவையால்‌ நிறைவேற்றப்பட்டு, மாநிலங்களவைக்கு அதன்‌ பரிந்துரைகளுக்காக 
அனுப்பப்பட்ட ஒரு பணச்‌ சட்டமுன்வடிவு, மேற்சொன்ன பதினான்கு நாள்‌ காலஅளவிற்குள்‌ 
மக்களவைக்குத்‌ திருப்பி அனுப்பப்படாவிடின்‌, அந்தக்‌ காலஅளவு கழிவுற்றதும்‌, அச்சட்டமுன்வடிவு, 
மக்களவையால்‌ நிறைவேற்றப்பட்ட வடிவத்திலேயே ஈரவைகளாலும்‌ நிறைவேற்றப்பட்டதாகக்‌ 
கொள்ளப்படும்‌. 


110. “பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌” என்பதன்‌ பொருள்வரையறை : 
() இந்த அத்தியாயத்தைப்‌ பொறுத்தவரை, ஒரு சட்டமுன்வடிவு, பின்வரும்‌ பொருட்பாடுகள்‌ 


அனைத்தையும்‌ அல்லது அவற்றில்‌ எதனையும்‌ பற்றிய வகையங்களை மட்டுமே 
கொண்டிருப்பதாயின்‌, அது ஒரு பணச்‌ சட்டமுன்வடிவு எனக்‌ கொள்ளப்படும்‌, அவையாவன:- 


(அஆ வரி எதனையும்‌ விதித்தல்‌, நீக்குதல்‌, குறைத்தல்‌, மாற்றுதல்‌ அல்லது ஒழுங்குறுத்துதல்‌; 


(ஆ) இந்திய அரசால்‌ பணம்‌ கடன்‌ வாங்கப்படுவதை அல்லது பொறுப்புறுதி எதுவும்‌ 
அளிக்கப்படுவதை ஒழுங்குறுத்துதல்‌ அல்லது இந்திய அரசு பொறுப்பேற்றுள்ள 
அல்லது பொறுப்பேற்கவுள்ள நிதிபற்றிய கடமைப்பாடுகள்‌ எவற்றையும்‌ பொறுத்த 
சட்டத்தைத்‌ திருத்தம்‌ செய்தல்‌; 

இ) இந்தியத்‌  திரள்நிதியத்தை அல்லது நினையாநிகழ்வு நிதியத்தைக்‌ 
கையடைவுகொள்ளல்‌, அத்தகைய நிதியம்‌ எதிலும்‌ பணம்‌ செலுத்துதல்‌ அல்லது 
அதிலிருந்து பணம்‌ எடுத்தல்‌; 


(ஈ) இந்தியத்‌ திரள்நிதியத்தினின்றும்‌ பணம்‌ ஒதுக்கீடு செய்தல்‌; 


(௨) செலவினம்‌ எதனையும்‌ இந்தியத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்பட்ட செலவினம்‌ என 
விளம்புதல்‌ அல்லது அத்தகைய செலவினத்‌ தொகை எதனையும்‌ கூடுதலாக்குதல்‌; 


50 


(ஊ) இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ அல்லது இந்திய அரசுப்‌ பொதுக்கணக்கின்‌ பொருட்டு 
பணம்‌ பெறுதல்‌ அல்லது அத்தகைய பணத்தைக்‌ கையடைவுகொள்ளல்‌ அல்லது 
வழங்குதல்‌ அல்லது ஒன்றியத்தின்‌ அல்லது ஒரு மாநிலத்தின்‌ கணக்குகளைத்‌ 
தணிக்கை செய்தல்‌; அல்லது 

(ஸு. (அ) முதல்‌ (௨) வரையுள்ள உட்கூறுகளில்‌ குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடுகளில்‌ 
எதனையும்‌ சார்ந்த ஒரு பொருட்பாடு. 


(2) ஒரு சட்டமுன்வடிவு அபராதங்களை அல்லது பிற பணத்தண்டங்களை விதிப்பதற்கு 
அல்லது உரிமங்களுக்கான கட்டணங்களையோ செய்யப்பட்ட பணிகளுக்கான கட்டணங்களையோ 
கோருவதற்கும்‌ செலுத்துவதற்கும்‌ அது வகைசெய்கிறது என்ற காரணத்தால்‌ மட்டுமோ, உள்ளாட்சி 

அதிகாரஅமைப்பு அல்லது குழுமம்‌ ஒன்று, உள்ளாட்சி நோக்கங்களுக்காக வரி எதனையும்‌ 
விதிப்பதற்கு, நீக்குவதற்கு, குறைப்பதற்கு, மாற்றுவதற்கு அல்லது ஒழுங்குறுத்துவதற்கு அது 
வகைசெய்கிறது என்ற காரணத்தாலோ அதை ஒரு பணச்‌ சட்டமுன்வடிவு எனக்‌ கொள்ளுதல்‌ 
ஆகாது. 

(3) ஒரு சட்டமுன்வடிவு, பணச்‌ சட்டமுன்வடிவா இல்லையா என்னும்‌ வினா ஒன்று எழுமாயின்‌, 
அதன்மேல்‌ மக்களவைத்‌ தலைவர்‌ அளிக்கும்‌ முடிபே அறுதியானது ஆகும்‌. 

(4) ஒவ்வொரு பணச்‌ சட்டமுன்வடிவும்‌ 109 ஆம்‌ உறுப்பின்படி மாநிலங்களவைக்கு 
அனுப்பப்படும்போதும்‌, 111 ஆம்‌ உறுப்பின்படி ஏற்பிசைவுக்காகக்‌ குடியரசுத்தலைவரிடம்‌ 
முன்னிடப்படும்போதும்‌, அது ஒரு பணச்சட்டமுன்வடிவு என மக்களவைத்‌ தலைவர்‌ கையொப்பமிட்ட 
ஓர்‌ உறுதிச்சான்று மேற்குறிப்பாக அதன்மீது எழுதப்படுதல்‌ வேண்டும்‌. 

111. சட்டமுன்வடிவுகளுக்கு ஏற்பிசைவு : 
ஒரு சட்டமுன்வடிவு நாடாளுமன்ற அவைகளால்‌ நிறைவேற்றப்பட்டதன்மேல்‌, அது 


குடியரசுத்தலைவரிடம்‌ முன்னிடப்படுதல்‌ வேண்டும்‌; குடியரசுத்தலைவர்‌, தாம்‌ அச்சட்டமுன்வடிவுக்கு 
ஏற்பிசைவு அளிப்பதாகவோ அதற்கு ஏற்பிசைவு அளிப்பதை நிறுத்திவைப்பதாகவோ விளம்புவார்‌ : 


வரம்புரையாக : குடியரசுத்தலைவர்‌, தம்மிடம்‌ ஏற்பிசைவுக்காக ஒரு சட்டமுன்வடிவு 
முன்னிடப்பட்ட பின்பு, இயன்றளவு விரைவில்‌, அது “ஒரு பணச்‌ சட்டமுன்வடிவாக இல்லாதிருப்பின்‌, 
அச்சட்டமுன்வடிவையோ அதில்‌ குறித்துரைக்கப்பட்ட வகையங்கள்‌ எவற்றையுமோ அந்த அவைகள்‌ 
மறுஆய்வு செய்யுமாறும்‌, குறிப்பாக, தாம்‌ பரிந்துரைக்கும்‌ திருத்தங்கள்‌ எவற்றையும்‌ 
அறிமுகப்படுத்துவது விரும்பத்தக்கதா என்பதைப்‌ பற்றிக்‌ கருதுமாறும்‌ கேட்டுக்கொள்கின்ற 
செய்தியுரையுடன்‌ அச்சட்டமுன்வடிவை அவற்றுக்குத்‌ திருப்பியனுப்பலாம்‌; அவ்வாறு ஒரு 
சட்டமுன்வடிவு திருப்பியனுப்பப்பட்டிருக்கும்போது, அந்த அவைகள்‌ அதன்படியே 
அச்சட்டமுன்வடிவை மறுஆய்வு செய்தல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அந்த அவைகளால்‌ அச்சட்டமுன்வடிவு 
திருத்தத்துடனோ திருத்தமின்றியோ மீண்டும்‌ நிறைவேற்றப்பட்டுக்‌ குடியரசுத்‌ தலைவரிடம்‌ 
ஏற்பிசைவுக்காக முன்னிடப்படுமாயின்‌, குடியரசுத்தலைவர்‌ அதற்கு ஏற்பிசைவு அளிப்பதை 
நிறுத்திவைத்தல்‌ ஆகாது. 

நிதிபற்றிய பொருட்பாடுகளுக்குள்ள நெறிமுறை 


112. ஆண்டு நிதிநிலை அறிக்கை: 


() குடியரசுத்தலைவர்‌, ஒவ்வொரு நிதியாண்டைப்‌ பொறுத்தும்‌, அந்த ஆண்டிற்கான இந்திய 
அரசு வரவு-செலவினங்கள்‌ மதிப்பீட்டு விவர அறிக்கை ஒன்றை, நாடாளுமன்றத்தின்‌ ஈரவைகளின்‌ 
முன்பும்‌ வைக்குமாறு செய்தல்‌ வேண்டும்‌; அது இந்தப்‌ பகுதியில்‌ “ஆண்டு நிதிநிலை அறிக்கை” 
எனக்‌ குறிப்பிடப்படும்‌. 


51 


2) ஆண்டு நிதிநிலை அறிக்கையில்‌ அடங்கியுள்ள செலவின மதிப்பீடுகளில்‌ - 


(அ) இந்த அரசமைப்பில்‌, இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்பட்ட செலவினம்‌ என 
விவரிக்கப்பட்டுள்ள செலவினத்திற்குத்‌ தேவைப்படும்‌ பணத்தொகைகளைத்‌ 
தனியாகவும்‌, be 


(ஆ) இந்தியத்‌ திரள்நிதியத்திலிருந்து செலவுசெய்யக்‌ கருதியுள்ள பிற செலவினத்திற்குத்‌ 
தேவைப்படும்‌ பணத்தொகைகளைத்‌ தனியாகவும்‌! 


காட்டுதல்‌ வேண்டும்‌; அத்துடன்‌, வருவாய்க்‌ கணக்குவகைச்‌ செலவினத்தைப்‌ பிறவகைச்‌ 
செலவினத்திலிருந்து வேறுபடுத்திக்‌ காட்டுதலும்‌ வேண்டும்‌. 


(3) பின்வரும்‌ செலவினங்கள்‌ இந்தியத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்பட்ட 
செலவினங்களாக இருத்தல்‌ வேண்டும்‌ - 


(அ) குடியரசுத்தலைவரின்‌ பதவியூதியங்கள்‌, படித்தொகைகள்‌ மற்றும்‌ அவருடைய பதவி 
தொடர்பான பிற செலவினங்கள்‌; 


ஆ 


இ 


(ஈ) 


உ) 


மாநிலங்களவைத்‌ தலைவர்‌, துணைத்தலைவர்‌ மற்றும்‌ மக்களவைத்‌ தலைவர்‌, 
துணைத்தலைவர்‌ ஆகியோரின்‌ வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌; 


வட்டி, கடனடைப்பு நிதியச்‌ செலவீடுகள்‌, மீட்புச்‌ செலவீடுகள்‌ உள்ளடங்கலாக இந்திய 
அரசின்‌ மீது பொறுப்படைவுள்ள உறுகடன்‌ செலவீடுகள்‌ மற்றும்‌ பெறுகடன்‌ 
எழுப்புதல்‌, உறுகடன்‌ அடைத்தல்‌, மீட்டல்‌ ஆகியவை தொடர்பான செலவினங்கள்‌; 


() 


(1) 


(ப) 


உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும்‌ அவர்கள்‌ தொடர்பாகவும்‌ வழங்கத்தக்க 
வரையூதியங்கள்‌, படித்தொகைகள்‌ மற்றும்‌ ஓய்வூதியங்கள்‌; 

கூட்டாட்சிய நீதிமன்ற நீதிபதிகளுக்கும்‌ அவர்கள்‌ தொடர்பாகவும்‌ 
வழங்கத்தக்க ஓய்வூதியங்கள்‌; 

இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ அடங்கிய ஒரு வரையிடத்தைப்‌ பொறுத்து 
அதிகாரத்தைச்‌ செலுத்துகிற அல்லது இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு 
முன்பு எச்சமயத்திலேனும்‌ '[இந்தியத்‌ தன்னாட்சியத்தின்‌ ஆளுநர்‌ மாகாணம்‌ 
ஒன்றில்‌] உள்ளடங்கியிருந்த ஒரு வரையிடத்தைப்‌ பொறுத்து அதிகாரம்‌ 
செலுத்திவந்த ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ நீதிபதிகளுக்கும்‌, அவர்கள்‌ 
தொடர்பாகவும்‌ வழங்கத்தக்க ஓய்வூதியங்கள்‌; 


இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையருக்கும்‌, அவர்‌ தொடர்பாகவும்‌ 
வழங்கத்தக்க வரையூதியம்‌, படித்தொகைகள்‌ மற்றும்‌ ஓய்வூதியம்‌; 

(ஊ) நீதிமன்றம்‌ அல்லது பொதுவர்‌ தீர்ப்பாயம்‌ ஒன்றின்‌ தீர்ப்புரை, தீர்ப்பாணை அல்லது 
தீர்வம்‌ எதன்படியும்‌ செலுத்தித்‌ தீர்ப்பதற்குத்‌ தேவைப்படும்‌ பணத்தொகைகள்‌; 


(௭ இவ்வாறு சார்த்தப்படவேண்டுமென இந்த அரசமைப்போ சட்டத்தினால்‌ 
நாடாளுமன்றமோ விளம்புகிற பிற செலவினங்கள்‌. 


rrr 
1. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி @ இல்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஒரு மாநிலத்திற்கு நேரிணையான ஒரு மாகாணம்‌” 
என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது . 


52 


113. மதிப்பீடுகள்‌ பற்றிய நாடாளுமன்ற நெறிமுறை : 

() இந்தியத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்பட்ட செலவினங்கள்‌ தொடர்பான மதிப்பீடுகளை 
நாடாளுமன்றத்தின்‌ வாக்களிப்பிற்கு வைத்திடுதல்‌ ஆகாது; ஆனால்‌, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ 
எதிலும்‌, அந்த மதிப்பீடுகளில்‌ எதனையும்‌ பற்றி விவாதிப்பதை இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌ தடையூறு 
செய்வதாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


(2) மேற்சொன்னவற்றில்‌ பிற செலவினங்கள்‌ . தொடர்பான மதிப்பீடுகளை, 
மானியக்கோரிக்கைகளாக மக்களவையின்‌ முன்‌ வைத்தல்‌ வேண்டும்‌; மற்றும்‌ கோரிக்கை எதற்கும்‌ 
ஏற்பிசைவு அளிக்கவோ ஏற்பிசைவு அளிக்க மறுக்கவோ அக்கோரிக்கையில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள தொகையைக்‌ குறைத்து ஏற்பிசைவு அளிக்கவோ மக்களவை அதிகாரம்‌ 
உடையது ஆகும்‌. 


(3) மானியம்‌ எதுவும்‌, குடியரசுத்தலைவரின்‌ பரிந்துரையின்‌ மீதல்லாமல்‌, கோரப்படுதல்‌ 
ஆகாது. 
114. நிதிஒதுக்களிப்புச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ : 


() மக்களவை 113 ஆம்‌ உறுப்பின்படி மானியங்களை வழங்கிய பின்பு, கூடியவிரைவில்‌ - 


(அ) மக்களவையால்‌ அவ்வாறு வழங்கப்பட்ட மானியங்களுக்கும்‌, 


(ஆ) நாடாளுமன்றத்தில்‌ முன்னரே வைக்கப்பட்ட விவர அறிக்கையில்‌ கண்ட தொகைக்கு 
எவ்வகையிலும்‌ மேற்படாமல்‌ இந்தியத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்பட்ட 
செலவினங்களுக்கும்‌ 


தேவைப்படும்‌ பணம்‌ அனைத்தையும்‌ இந்தியத்‌ திரள்நிதியத்தினின்றும்‌ ஒதுக்களிப்பதற்கு 
வகைசெய்யும்‌ சட்டமுன்வடிவு ஒன்று அறிமுகப்படுத்தப்படுதல்‌ வேண்டும்‌. 


(2) அத்தகைய சட்டமுன்வடிவு எதற்கும்‌, அவ்வாறு வழங்கப்பட்ட மானியம்‌ ஒன்றின்‌ 
தொகையில்‌ மாறுதலையோ அத்தொகை எதற்கெனக்‌ கோரப்பட்டதோ அதில்‌ மாற்றத்தையோ 
இந்தியத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்பட்ட செலவினத்‌ தொகையில்‌ மாறுதலையோ 
விளைவிப்பதான திருத்தம்‌ எதுவும்‌, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதிலும்‌ முன்மொழியப்படுதல்‌ 
ஆகாது; அத்தகைய திருத்தம்‌ எதுவும்‌, இந்தக்‌ கூறின்படி ஏற்றுக்கொள்ளத்தகாததா என்பது பற்றி 
அவையில்‌ தலைமை வகிப்பவரின்‌ முடிபே அறுதியானது ஆகும்‌. 


3) 115, 116 ஆகிய உறுப்புகளின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, இந்த உறுப்பின்‌ 
வகையங்களுக்கு இணங்க நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால்‌ செய்யப்பட்ட நிதி 
ஒதுக்களிப்பின்படியல்லாமல்‌, இந்தியத்‌ திரள்நிதியத்திலிருந்து பணம்‌ எதுவும்‌ எடுக்கப்படுதல்‌ 
ஆகாது. 


115. துணை, கூடுதல்‌ அல்லது மிகை மானியங்கள்‌ : 


(॥ குடியரசுத்‌ தலைவர்‌ - 


53 


(அ) நடப்பு நிதியாண்டில்‌ ஒரு குறிப்பிட்ட பணிக்கெனச்‌ செலவிடுவதற்கு 114 ஆம்‌ 
உறுப்பின்‌ வகையங்களுக்கு இணங்க இயற்றப்பட்ட சட்டம்‌ ஒன்றினால்‌ அதிகார 
அளிப்புப்பெற்ற பணத்தொகை, அந்த ஆண்டிற்குரிய பணிக்குப்‌ போதுமானதன்று 
எனக்‌ காணப்படுமாயின்‌ அல்லது நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில்‌ 
கருதப்படாத புதியதொரு பணியினைப்‌ பொறுத்து குறைநிறைவு செய்வதான அல்லது 
கூடுதலான செலவினத்‌ தேவை ஒன்று அந்த ஆண்டில்‌ எழுமாயின்‌, அல்லது 


(ஆ) ஒரு நிதியாண்டில்‌ பணி ஒன்றிற்கு வழங்கப்பட்ட தொகைக்கு மிகையாகப்‌ பணம்‌ 
எதுவும்‌ அந்த ஆண்டின்‌ போது அந்தப்‌ பணிக்குச்‌ செலவழிக்கப்பட்டிருக்குமாயின்‌, 
அச்செலவினங்களின்‌ மதிப்பீட்டுத்‌ தொகையைக்‌ காட்டும்‌ பிறிதொரு விவரஅறிக்கையை 
நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ முன்பும்‌ வைக்கும்படி செய்யவோ அல்லது, நேர்வுக்கேற்ப, அத்தகைய 
. மிகைத்தொகைக்கான ஒரு கோரிக்கையை மக்களவையில்‌ முன்னிடும்படி செய்யவோ வேண்டும்‌. 


(2) ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அதில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள செலவினங்கள்‌, ஒரு 
மானியத்திற்கான கோரிக்கை, மற்றும்‌ அந்தச்‌ செலவினங்கள்‌ அல்லது மானியத்திற்காக இந்தியத்‌ 
திரள்நிதியத்தினின்றும்‌ பணத்தை ஒதுக்களிப்பதற்கு அதிகாரம்‌ வழங்கி இயற்றப்படவேண்டிய சட்டம்‌ 
இவற்றைப்‌ பொறுத்து 112, 113, 114 ஆகிய உறுப்புகளின்‌ வகையங்கள்‌ எவ்வாறு செல்திறம்‌ 
கொண்டனவோ, அவ்வாறே இதில்‌ கூறப்பட்டுள்ள அறிக்கை, செலவினங்கள்‌, கோரிக்கை, மற்றும்‌ 
அச்செலவினங்கள்‌ அல்லது  அக்கோரிக்கை பற்றிய  மானியத்திற்காக இந்தியத்‌ 
திரள்நிதியத்தினின்றும்‌ பணத்தை ஒதுக்களிப்பதற்கு அதிகாரம்‌ வழங்கி இயற்றப்படவேண்டிய சட்டம்‌ 
இவற்றைப்‌ பொறுத்தும்‌ செல்திறம்‌ கொண்டன ஆகும்‌. 


116. முன்னளிப்பு மானியம்‌, முன்பற்றுத்‌ தொகை மானியம்‌, தனிச்சிறப்பு மானியம்‌ இவற்றின்‌ 
மீதான வாக்களிப்பு : 


() இந்த அத்தியாயத்தின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, மக்களவை- 


(அ) மானியத்தின்‌ மீது வாக்களிப்பதற்கு 113 ஆம்‌ உறுப்பில்‌ வகுத்துரைக்கப்பட்டுள்ள 
நெறிமுறை முடிவடையாமலும்‌, மதிப்பீட்டுச்‌ செலவினங்களுக்காக 114 ஆம்‌ உறுப்பின்‌ 
வகையங்களின்படி சட்டம்‌ நிறைவேற்றப்படாமலும்‌ உள்ள நிலையில்‌, நிதியாண்டின்‌ 
ஒரு பகுதிக்குரிய அச்செலவினத்திற்கான மானியத்தை முன்னதாக அளிப்பதற்கும்‌; 


(ஆ) பணியின்‌ அளப்பருந்தன்மை அல்லது திட்டவட்டமற்ற தன்மை காரணமாக ஒரு 
கோரிக்கையைப்பற்றி ஆண்டு நிதிநிலை அறிக்கையில்‌ வழக்கமாகக்‌ 
கொடுக்கப்படும்‌ விவரங்களுடன்‌ கூற இயலாதபோது, எதிர்பார்க்க முடியாத 
அக்கோரிக்கைக்காக இந்தியாவின்‌ வருவாய்‌ ஆதாரங்களின்மீது மானியம்‌ 
அளிப்பதற்கும்‌; | 

(இ) ஒரு நிதியாண்டின்‌ நடப்புப்‌ பணியின்‌ ஒரு பகுதியாக அமையாத தனிச்சிறப்பு மானியம்‌ 
ஒன்றை அளிப்பதற்கும்‌, 

அதிகாரம்‌ உடையது ஆகும்‌; மேலும்‌, மேற்சொன்ன மானியங்கள்‌ பொருட்டு இந்தியத்‌ 
திரள்நிதியத்திலிருந்து பணம்‌ எடுப்பதற்கும்‌ சட்டத்தினால்‌ அதிகாரமளிக்க நாடாளுமன்றம்‌ 
அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 


' 306-22--6 


54 


(2) ஆண்டு நிதிநிலை அறிக்கையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள செலவினத்திற்கான மானியத்தை 
அளித்தல்‌, அச்செலவினத்திற்காக இந்தியத்‌ திரள்நிதியத்திலிருந்து பண ஒதுக்களிப்பிற்கு 
அதிகாரம்‌ வழங்கி இயற்றப்படவேண்டிய சட்டம்‌ இவற்றைப்‌ பொறுத்து 113, 114 ஆகிய உறுப்புகளின்‌ 
வகையங்கள்‌ எவ்வாறு செல்திறம்‌ கொண்டனவோ, அவ்வாறே (9 ஆம்‌ கூறின்படி மானியம்‌ 
எதனையும்‌ அளித்தல்‌, அக்கூறின்படி இயற்றப்படவேண்டிய சட்டம்‌ இவற்றைப்‌ பொறுத்தும்‌ செல்திறம்‌ 
கொண்டன ஆகும்‌. 


117. நிதிச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ பற்றிய தனியுறு வகையங்கள்‌ : 


(0. 110 ஆம்‌ உறுப்பின்‌ () ஆம்‌ கூறின்‌ (அ) முதல்‌ (6௭) வரையுள்ள உட்கூறுகளில்‌ 
குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடுகளில்‌ எதற்கும்‌ வகைசெய்யும்‌ சட்டமுன்வடிவு அல்லது திருத்தம்‌ 
எதனையும்‌, குடியரசுத்‌ தலைவரின்‌ பரிந்துரையின்‌ மீதல்லாமல்‌, அறிமுகப்படுத்துதலோ 
கொண்டுவருதலோ ஆகாது; அவ்வாறு வகைசெய்யும்‌ சட்ட முன்வடிவு எதனையும்‌ 
மாநிலங்களவையில்‌ அறிமுகப்படுத்துதலும்‌ ஆகாது: 

வரம்புரையாக : வரி எதனையும்‌ குறைப்பதற்காக அல்லது நீக்குவதற்காக வகைசெய்யும்‌ ஒரு 
திருத்தத்தைக்‌ கொண்டுவருவதற்கு இந்தக்‌ கூறின்படியான பரிந்துரை எதுவும்‌ வேண்டுவதில்லை. 

(2) சட்டமுன்வடிவு அல்லது திருத்தம்‌ எதுவும்‌, அபராதங்கள்‌ அல்லது பிற பணத்‌ தண்டங்கள்‌ 
விதிப்பதற்கு அல்லது உரிமங்களுக்கான கட்டணங்களையோ செய்யப்பட்ட பணிகளுக்கான 
கட்டணங்களையோ கோருவதற்கும்‌ செலுத்துவதற்கும்‌ அது வகைசெய்கிறது என்ற காரணத்தால்‌ 
மட்டுமோ உள்ளாட்சி அதிகாரஅமைப்பு அல்லது குழுமம்‌ ஒன்று உள்ளாட்சி நோக்கங்களுக்காக வரி 
எதனையும்‌ விதிப்பதற்கு, நீக்குவதற்கு, குறைப்பதற்கு, மாற்றுவதற்கு அல்லது ஒழுங்குறுத்துவதற்கு 
அது வகை செய்கிறது என்ற காரணத்தாலோ, மேலே கூறப்பட்ட பொருட்பாடுகளில்‌ எதற்கும்‌ 
வகைசெய்வதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 

(3) ஒரு சட்டமுன்வடிவு, சட்டமாக இயற்றப்பட்டுச்‌ செயற்பாட்டுக்குக்‌ கொண்டுவரப்பட்டால்‌ 
இந்தியத்‌ திரள்நிதியத்திலிருந்து செலவு செய்ய வேண்டிய நிலையை அது ஏற்படுத்துமாயின்‌, 
அதனை ஒர்வு செய்யுமாறு நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ 
பரிந்துரை செய்திருந்தாலன்றி, அந்த அவை அதனை நிறைவேற்றுதல்‌ ஆகாது. 

பொதுவியலான நெறிமுறை 
118. நெறிமுறை விதிகள்‌ : 

(0 நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றும்‌, இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, 
அதற்குரிய நெறிமுறையையும்‌'*** அலுவல்‌ நடத்துமுறையையும்‌ ஒழுங்குறுத்துவதற்கான விதிகளை 
வகுத்துக்‌ கொள்ளலாம்‌. 

(2) . (9 ஆம்‌ கூறின்படி விதிகளை வகுத்துக்கொள்ளும்‌ வரையில்‌ இந்தியத்‌ தன்னாட்சியத்தின்‌ 
சட்டமன்றத்தைப்‌ பொறுத்து, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு 
செல்லாற்றலிலிருந்து நெறிமுறை விதிகளும்‌, நிலையாணைகளும்‌, நாடாளுமன்றத்தைப்‌ பொறுத்து 
மாநிலங்களவைத்‌ தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, மக்களவைத்‌ தலைவர்‌ அவற்றில்‌ செய்யும்‌ 
மாற்றமைவுகளுக்கும்‌ தழுவமைவுகளுக்கும்‌ உட்பட்டு, செல்திறம்‌ உடையன ஆகும்‌. 

(3) குடியரசுத்‌ தலைவர்‌, மாநிலங்களவைத்‌ தலைவருடனும்‌ மக்களவைத்‌ தலைவருடனும்‌ 
கலந்தாய்வு செய்த பின்பு, ஈரவைகளின்‌ கூட்டு அமர்வுகளையும்‌, அவற்றுக்கிடையேயான 
செய்தித்தொடர்புகளையும்‌ பற்றிய நெறிமுறை விதிகளை வகுக்கலாம்‌. 





1. “(அவையின்‌ ஒரு கூட்டத்தை அமைப்பதற்கான குறைவெண்ணை உள்ளடக்கிய)?” என்ற அடைப்புக்குறிகள்‌ மற்றும்‌ சொற்கள்‌, 
அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 ஆல்‌ (தேதி இன்னும்‌ அறிவிக்கை செய்யப்பட 
வேண்டும்‌) புகுத்தப்பட்டன. ்‌ 

£ 306-22—6a 


55 


(4) ஈரவைகளின்‌ கூட்டமர்வில்‌, மக்களவைத்‌ தலைவர்‌ அல்லது அவர்‌ இல்லாதபோது, 
(3) ஆம்‌ கூறின்படி வகுக்கப்பட்ட நெறிமுறை விதிகளால்‌ தீர்மானிக்கப்பெறும்‌ ஒருவர்‌ தலைமை 
வகிப்பார்‌. 


119. நாடாளுமன்றத்தில்‌ நிதி அலுவல்கள்‌ பற்றிய நெறிமுறையைச்‌ சட்டத்தினால்‌ 
ஒழுங்குறுத்துதல்‌ : 

நாடாளுமன்றத்தில்‌, நிதி அலுவல்களை உரிய காலத்தில்‌ முடிக்கும்‌ பொருட்டு, நிதிபற்றிய 
பொருட்பாடு எதன்‌ தொடர்பாகவும்‌ அல்லது இந்தியத்‌ திரள்நிதியத்தினின்றும்‌ பண 
ஒதுக்களிப்பிற்கான சட்டமுன்வடிவு எதன்‌ தொடர்பாகவும்‌ நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றின்‌ 
நெறிமுறையையும்‌ அலுவல்‌ நடத்துமுறையையும்‌ சட்டத்தினால்‌ ஒழுங்குறுத்தலாம்‌; அவ்வாறு 
இயற்றப்பட்ட சட்டத்தின்‌ வகையம்‌ எதற்கும்‌ 118 ஆம்‌ உறுப்பின்‌ (] ஆம்‌ கூறின்படி நாடாளுமன்றம்‌ 
அவை ஒன்றினால்‌ வகுக்கப்பட்ட விதி எதுவும்‌ அல்லது அந்த உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்படி 
நாடாளுமன்றம்‌ தொடர்பாகச்‌ செல்திறம்‌ உடைய விதி அல்லது நிலையாணை எதுவும்‌ முரணாக 
இருப்பின்‌ அவ்வாறு முரணாக இருக்கும்‌ அளவிற்கு, அந்த வகையமே மேலோங்கி நிற்கும்‌. 


120. நாடாளுமன்றத்தில்‌ பயன்படுத்தப்பட வேண்டிய மொழி: 


0. 41 ஆம்‌ பகுதியில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, நாடாளுமன்ற அலுவல்கள்‌, 348 ஆம்‌ 
உறுப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, இந்தியில்‌ அல்லது ஆங்கிலத்தில்‌ நடத்தப்படுதல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : இந்தியில்‌ அல்லது ஆங்கிலத்தில்‌ தம்‌ கருத்தைத்‌ தக்கவாறு எடுத்தியம்ப 
இயலாத உறுப்பினர்‌ “எவரையும்‌, அவருடைய தாய்‌ மொழியிலேயே அவையில்‌ உரையாற்றுவதற்கு, 
மாநிலங்களைத்‌ தலைவர்‌ அல்லது மக்களவைத்தலைவர்‌ அல்லது அத்தகையவராகச்‌ 
செயல்படுகின்றவர்‌ அனுமதிக்கலாம்‌. 

(2) நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு வகைசெய்தாலன்றி, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலையிலிருந்து பதினைந்து ஆண்டுக்‌ காலஅளவு கழிவுறுவதன்பின்பு, இந்த 
உறுப்பிலிருந்து, “அல்லது ஆங்கிலத்தில்‌” என்னும்‌ சொற்கள்‌ நீக்கப்பட்டிருந்தால்‌ எப்படியோ 
அப்படியே இந்த உறுப்பு செல்திறம்‌ உடையது ஆகும்‌. 

121. நாடாளுமன்றத்தில்‌ விவாதத்தின்‌ மீது வரையறை : 

உச்ச நீதிமன்றத்தின்‌ அல்லது ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ நீதிபதி ஒருவர்‌, தம்‌ கடமைகளை 
ஆற்றுகையில்‌ அவர்‌ நடந்துகொண்ட விதம்‌ குறித்து விவாதம்‌ எதுவும்‌, அந்த நீதிபதியைப்‌ 
பதவிநீக்கம்‌ செய்வதற்காக, இதன்பின்பு வகைசெய்துள்ளவாறு, குடியரசுத்தலைவரிடம்‌ 
வேண்டுதலுரை முன்னிடுவதற்கான தீர்மானத்தின்‌ மீதல்லாமல்‌, நாடாளுமன்றத்தில்‌ நடைபெறுதல்‌ 
ஆகாது. 
122. நாடாளுமன்ற நடவடிக்கைகள்‌ குறித்து நீதிமன்றங்கள்‌ விசாரித்தல்‌ ஆகாது : 


(0 நெறிமுறையைப்‌ பின்பற்றுவதில்‌ முறைகேடு இருப்பதாகக்‌ காரணம்‌ காட்டி நாடாளுமன்றம்‌ 
நடவடிக்கைகள்‌ எவற்றின்‌ செல்லுந்தன்மையையும்‌ எதிர்த்து வாதிடுதல்‌ ஆகாது. 


(2) நாடாளுமன்றப்‌ பதவியாளர்‌ அல்லது உறுப்பினர்‌ ஒருவர்‌, நாடாளுமன்ற 
நெறிமுறையையோ அலுவல்‌ நடத்துமுறையையோ ஒழுங்குறுத்துவதற்காக அல்லது 
ஒழுங்கமைதியை நிலைநாட்டுவதற்காக, இந்த அரசமைப்பினாலோ அதன்‌ வழியாலோ அவருக்கு 
உற்றமைந்துள்ள அதிகாரங்களைச்‌ செலுத்துவது பொறுத்து நீதிமன்றம்‌ எதனின்‌ 
அதிகாரவரம்பிற்கும்‌ உட்பட்டவர்‌ ஆகார்‌. 
306-22—-6b 


௦6 


அத்தியாயம்‌ ॥1॥ 
குடியரசுத்தலைவருக்குள்ள சட்டமியற்றும்‌ அதிகாரங்கள்‌ 
123. நாடாளுமன்றத்தின்‌ கூட்டத்தொடர்‌ இறுதி செய்யப்பட்டுள்ள காலத்தின்போது 
அவசரச்சட்டங்களைச்‌ சாற்றம்செய்வதற்குக்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌ : 

(0) நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ கூட்டத்‌ தொடர்களும்‌ தொடர்நிலையிலுள்ள காலம்‌ தவிர, 
வேறு எச்சமயத்திலும்‌, குடியரசுத்தலைவர்‌, தாம்‌ அவசரமாக நடவடிக்கை எடுக்கவேண்டியதை 
அவசியமாக்கும்‌ சூழ்நிலைகள்‌ உள்ளன என்று தெளிவுறக்‌ காண்பாராயின்‌, 
அச்சூழ்நிலைகளுக்கேற்பத்‌ தேவையென்று தாம்‌ கருதும்‌ அவசரச்சட்டங்களைச்‌ சாற்றம்‌ செய்யலாம்‌. 

(2 இந்த உறுப்பின்படி சாற்றம்‌ செய்யப்பட்ட ஓர்‌ அவசரச்‌ சட்டம்‌, நாடாளுமன்றத்தால்‌ 
இயற்றப்பட்ட சட்டத்திற்குள்ள அதே செல்லாற்றலும்‌ செல்திறமும்‌ உடையது ஆகும்‌, ஆனால்‌, 
அத்தகைய அவசரச்‌ சட்டம்‌ ஒவ்வொன்றும்‌ - 

(அ) நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ முன்பும்‌ வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; மற்றும்‌, 
நாடாளுமன்றம்‌ மீண்டும்‌ கூடியதிலிருந்து ஆறு வாரங்கள்‌ கழிவுற்றவுடன்‌ அல்லது 
அக்கால அளவு கழிவுறுவதற்கு முன்பே அதற்கு ஒப்பேற்பு அளிக்க மறுக்கும்‌ 
தீர்மானங்களை ஈரவைகளும்‌ நிறைவேற்றுமாயின்‌, அவற்றில்‌ இரண்டாம்‌ மமமானம்‌ . 
நிறைவேற்றப்பட்டவுடன்‌, செயற்பாடு அற்றுப்போகும்‌; மேலும்‌, 

(ஆ) குடியரசுத்‌ தலைவரால்‌ எச்சமயத்திலும்‌ விலக்கிக்‌ கொள்ளப்படலாம்‌. 

விளக்கம்‌. -- நாடாளுமன்ற அவைகள்‌ வெவ்வேறு தேதிகளில்‌ மீண்டும்‌ கூடுமாறு அழைப்பு 
விடுக்கப்பட்டிருக்குமிடத்து, இந்தக்‌ கூறினைப்‌ பொறுத்தவரை, அந்த ஆறு வாரக்‌ காலஅளவு 
அத்தேதிகளில்‌ பிந்திய தேதியிலிருந்து கணக்கிடப்படுதல்‌ வேண்டும்‌. 

(3) இந்த அரசமைப்பின்படி நாடாளுமன்றம்‌ சட்டமாக இயற்றத்‌ தகுதிறமில்லாத வகையம்‌ 
எதனையும்‌ இந்த உறுப்பின்படியான ஓர்‌ அவசரச்சட்டம்‌ கொண்டிருப்பின்‌, அந்த அளவிற்கு அது 
இல்லாநிலையது ஆகும்‌. 

14) * x 


அத்தியாயம்‌ 14 
ஒன்றியத்து நீதித்துறை 


124. உச்ச நீதிமன்றத்தை நிறுவுதலும்‌ அதன்‌ அமைப்பும்‌ : 

(] இந்திய உச்ச நீதிமன்றம்‌ என ஒன்று இருக்கும்‌; இந்தியத்‌ தலைமை நீதிபதியையும்‌, 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ அதிக அளவு எண்ணிக்கையை வகுத்துரைக்கும்‌ வரையில்‌, 
எழுவருக்கு” மேற்படாத பிற நீதிபதிகளையும்‌, அது கொண்டதாக இருக்கும்‌. 


1. (4) ஆம்‌ கூறு அரசமைப்புச்‌ (முப்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவு செல்திறனுடன்‌) 
புகுத்தப்பட்டது; மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 16 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது, 

2. தற்போது “முப்பத்து மூன்று” (9-8-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு உச்ச நீதிமன்றத்‌ ௫திபதிகளின்‌ எண்ணிக்கை) 
திருத்தச்‌ சட்டம்‌, 2019 (37/2019) இன்‌ 2 ஆம்‌ வய பார்க்கவும்‌. 

306-22--66 


57 


(2) உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒவ்வொருவரையும்‌, '[124 (௮) உறுப்பில்‌ சுட்டப்பட்ட தேசிய 
நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ ஆணையத்தின்‌ பரிந்துரையின்‌ பேரில்‌] குடியரசுத்தலைவர்‌ தம்‌ 
கையொப்பமும்‌ முத்திரையும்‌ கொண்ட அதிகார ஆணையினால்‌ அமர்த்துவார்‌; மற்றும்‌, அவர்‌ 
அறுபத்தைந்து வயது நிறைவெய்தும்‌ வரையில்‌ பதவி வகிப்பார்‌. 

“[ * 4| 
“[வரம்புரையாக : 1-- 


(அ) நீதிபதி ஒருவர்‌ குடியரசுத்தலைவருக்குத்‌ தம்‌ கையொப்பமிட்டு எழுத்துவழித்‌ 
தெரிவித்துத்‌ தம்‌ பதவியை விட்டு விலகிக்கொள்ளலாம்‌; 


(ஆ) நீதிபதி ஒருவர்‌, (4) ஆம்‌ கூறில்‌ வகைசெய்யப்பட்டுள்ள வழி முறையின்படி அவருடைய 
பதவியிலிருந்து அகற்றப்படலாம்‌. 


(2 (இ) உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவரின்‌ வயது என்ன என்பது, நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌ வகைசெய்யும்‌ அதிகாரஅமைப்பினாலும்‌ வகை செய்யும்‌ வழிமுறையிலும்‌ 
தீர்மானிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

(3) ஒருவர்‌, இந்தியக்‌ குடிமகனாக இருப்பதுடன்‌- 


(அ) ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்திலோ, தொடர்ந்து இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட 
அத்தகைய  நீதிமன்றங்களிலோ குறைந்தது ஐந்தாண்டுகள்‌ நீதிபதியாக 
இருந்துள்ளவராக; அல்லது 


(ஆ) ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்திலோ, தொடர்ந்து இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட 
அத்தகைய நீதிமன்றங்களிலோ குறைந்தது பத்தாண்டுகள்‌ வழக்குரைஞராக 
இருந்துள்ளவராக; அல்லது 

(இ) குடியரசுத்தலைவரின்‌ கருத்தின்படி தனிச்சிறப்பு வாய்ந்த சட்டவியலறிஞராக 

இருந்தாலன்றி, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அமர்த்தப்பெறுவதற்குத்‌ தகுதிப்பாடு உடையவர்‌ ஆகார்‌. 
விளக்கம்‌ |. - இந்தக்‌ கூறில்‌, “உயர்நீதிமன்றம்‌” என்பது, இந்திய ஆட்சிநிலவரையில்‌ 

எப்பகுதியிலேனும்‌ அதிகாரம்‌ செலுத்திவருகிற அல்லது இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு 

உடன்முன்பு எச்சமயத்திலேனும்‌ அதிகாரம்‌ செலுத்திவந்த ஓர்‌ உயர்‌ நீதிமன்றம்‌ எனப்‌ பொருள்படும்‌. 


விளக்கம்‌ ॥1.- இந்தக்‌ கூறினைப்‌ பொறுத்தவரை, ஒருவர்‌ வழக்குரைஞராக இருந்துள்ள 
காலஅளவைக்‌ கணக்கிடுகையில்‌, அவர்‌ வழக்குரைஞரான பின்பு மாவட்ட நீதிபதி பதவிக்குக்‌ 
கீழ்ப்படாத நீதித்துறைப்‌ பதவியை வகித்து வந்திருக்கிற காலஅளவையும்‌ சேர்த்துக்கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 
1. “அந்நோக்கத்திற்காக குடியரசுத்‌ தலைவர்‌ தேவையெனக்‌ கருதலாகும்‌ உச்ச நீதிமன்றத்தின்‌ மற்றும்‌ மாநிலத்திலுள்ள உயர்‌ 
நீதிமன்றங்களின்‌ நீதிபதிகளுடன்‌ கலந்தாய்வு செய்த பின்பு'” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்பதாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 2014 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. இந்தத்‌ திருத்தம்‌ 
உச்ச நீதிமன்றத்தினால்‌ அறவு செய்யப்பட்டுள்ளது. புதிவுறு உழக்குரைஞர்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ என்ற 
வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ பிறப்பித்த, 2015, அக்டோபர்‌ 16 ஆம்‌ நாளிட்ட ஆணையைப்‌ பார்க்கவும்‌. ஏ.ஐ.ஆர்‌. 2016 உ.நீ 117 இல்‌ 
வெளியிடப்பட்டுள்ளது. 

2. பேற்படிச்‌ சட்டத்தினால்‌ வரம்புரை விட்டுவிடப்பட்டது. இந்தத்‌ திருத்தம்‌ உச்ச நீதிமன்றத்தினால்‌ அறவு செய்யப்பட்டுள்ளது. புதி 
வழக்குரைஞர்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ என்ற வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ பிறப்பித்த, 2015, அக்டோபர்‌ 16 ஆம்‌ 
நாளிட்ட ஆணை ஏ.ஐ.ஆர்‌. 2016 உ.நீ 117 இல்‌ வெளியிடப்பட்டுள்ளது. 

3. “மேலும்‌ வரம்புரையாக” என்ற சொற்களுக்கு அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2014 இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌ (13-4-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டன. இந்தத்‌ திருத்தம்‌ உச்ச நீதிமன்றத்தினால்‌ அறவு 
செய்யப்பட்டுள்ளது. புதிவுறு வழக்குரைஞர்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ என்ற வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ 
பிறப்பித்த, 2015, அக்டோபர்‌ 16 ஆம்‌ நாளிட்ட ஆணையைப்‌ பார்க்கவும்‌. ஏ.ஐ.ஆர்‌. 2016 உ.நீ 117 இல்‌ வெளியிடப்பட்டுள்ளது. 


58 


(4) உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர்‌, அவருடைய நெறிதிறம்பிய நடத்தை அல்லது 
திறமையின்மை மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது என்ற காரணத்தால்‌ பதவியிலிருந்து அகற்றப்பட 
வேண்டுமென நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றிலும்‌ அந்த அவையின்‌ மொத்த உறுப்பினர்களின்‌ 
எண்ணிக்கையில்‌ பெரும்பான்மையும்‌, மேலும்‌ அந்த அவை உறுப்பினர்களில்‌ வந்திருந்து 
வாக்களிப்பவர்களின்‌ எண்ணிக்கையில்‌ மூன்றில்‌ இரண்டு பங்கிற்குக்‌ குறையாத 
பெரும்பான்மையும்‌ கொண்ட உறுப்பினர்களால்‌ ஆதரிக்கப்பட்ட ஒரு வேண்டுதலுரை அதே கூட்டத்‌ 
தொடரில்‌ குடியரசுத்தலைவரிடம்‌ முன்னிடப்பட்டு அதன்மேல்‌ குடியரசுத்தலைவரால்‌ பிறப்பிக்கப்படும்‌ 
ஆணையினால்‌ அல்லாமல்‌, அவருடைய பதவியிலிருந்து அகற்றப்படுதல்‌ ஆகாது. 


(5). (4) ஆம்‌ கூறின்படி வேண்டுதலுரை ஒன்றை முன்னிடுவதற்கும்‌ நீதிபதி ஒருவரின்‌ 
நெறிதிறம்பிய நடத்தை அல்லது திறமையின்மையைக்‌ குறித்துப்‌ புலனாய்வு செய்வதற்கும்‌ அதனை 
மெய்பிப்பதற்குமான நெறிமுறையை நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ ஒழுங்குறுத்தலாம்‌. 


(6) உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அமர்த்தப்பெறும்‌ ஒவ்வொருவரும்‌, அவர்தம்‌ பதவியை 
ஏற்பதற்கு முன்பு, குடியரசுத்தலைவர்‌ அல்லது அவரால்‌ அதன்பொருட்டு அமர்த்தப்பெறும்‌ ஒருவரின்‌ 
முன்னிலையில்‌, மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ அதற்கென உள்ள சொன்முறையில்‌ ஓர்‌ ஆணை 
மொழியை அல்லது உறுதிமொழியை ஏற்றுக்‌ கையொப்பமிடுதல்‌ வேண்டும்‌.” 


(7) உச்ச நீதிமன்ற நீதிபதியாகப்‌ பதவி வகித்த எவரும்‌, இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ உள்ள 
நீதிமன்றம்‌ எதிலும்‌ அல்லது அதிகார அமைப்பு எதன்‌ முன்பும்‌ வழக்குரைஞராக வாதிடுதலோ 
செயல்படுதலோ ஆகாது. 


1[124 (௫) .தேசிய நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ ஆணையம்‌ : 


() தேசிய நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ ஆணையம்‌ என்று அழைக்கப்படும்‌ ஆணையம்‌ 
பின்வருபவர்களை கொண்டிருக்கும்‌, அவர்களாவர்‌:- 


(அ) இந்தியத்‌ தலைமை நீதிபதி, தலைமையர்‌, பதி ரரி, 

(ஆ இந்தியத்‌ தலைமை நீதிபதிக்கு அடுத்த நிலையிலுள்ள உச்ச நீதிமன்றத்தின்‌ பிற மூத்த 
நீதிபதிகள்‌ இருவர்‌ - உறுப்பினர்கள்‌, பசலி வழி, 

(இ) சட்டம்‌ மற்றும்‌ நீதி அமைச்சகத்தின்‌ பொறுப்பைக்‌ கொண்டுள்ள ஒன்றியத்து 
அமைச்சர்‌ - உறுப்பினர்‌, பசுனி வழி, 

(ஈ). தலைமை அமைச்சர்‌, இந்தியத்‌ தலைமை நீதிபதி, மக்களவையிலுள்ள எதிர்கட்சி 
தலைவர்‌ அல்லது அத்தகைய எதிர்கட்சி தலைவர்‌ எவரும்‌ இல்லாதவிடத்து, அப்போது 
மக்களவையிலுள்ள தனித்த மிகப்பெரிய கட்சியின்‌ தலைவர்‌ ஆகியோரைக்‌ கொண்ட 
குழுவினால்‌ நியமிக்கப்படும்‌ இரண்டு சீர்மிகு நபர்கள்‌- உறுப்பினர்கள்‌: 


1. அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2014 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. இந்தத்‌ திருத்தம்‌ உச்ச நீதிமன்றத்தினால்‌ அறவு செய்யப்பட்டுள்ளது. புதிஉறு உழுக்குரைஞாகள்‌ சங்கம்‌ மற்றும்‌ பிறர்‌ 
எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ என்ற வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ பிறப்பித்த, 2015 அக்டோபர்‌, 16 ஆம்‌ நாளிட்ட ஆணையைப்‌ 
பார்க்கவும்‌. ஏ.ஐ.ஆர்‌.2016 உ.நீ 117 ல்‌ வெளியிடப்பட்டுள்ளது. 


59 


வரம்புரையாக : சீர்மிகு நபர்களில்‌ ஒருவர்‌, பட்டியலில்கண்ட சாதியினர்‌, பட்டியலில்கண்ட 
பழங்குடியினர்‌, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்‌, சிறுபான்மையினர்‌ அல்லது 
பெண்களிடையேயிருந்து நியமிக்கப்படுவார்‌ : 


மேலும்‌ வரம்புரையாக : சீர்மிகு நபர்‌ ஒருவர்‌ மூன்றாண்டுகள்‌ காலஅளவிற்கு நியமிக்கப்படுவார்‌ 
மற்றும்‌ மறு நியமனத்திற்கு தகுமையுடையவர்‌ ஆகார்‌. 


ர] தேசிய நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ ஆணையத்தின்‌ செயல்‌ அல்லது நடவடிக்கைகள்‌ 
எவையும்‌, ஆணையத்தின்‌ அமைப்பிலுள்ள காலியிடம்‌ அல்லது குறைபாடு எதுவும்‌ இருந்து வரும்‌ 
காரணத்தினால்‌ மட்டுமே வினவப்படுதலோ செல்லாதவையாக்கப்படுதலோ ஆகாது. 


124 இ). ஆணையத்தின்‌ செயற்பணிகள்‌ : 
பின்வருவன தேசிய நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ ஆணையத்தின்‌ கடமை ஆகும்‌ - 


(அ) இந்தியத்‌ தலைமை நீதிபதியாக, உச்ச நீதிமன்றத்தின்‌ நீதிபதிகளாக, 
உயர்‌ நீதிமன்றங்களின்‌ தலைமை நீதிபதிகளாக, உயர்‌ நீதிமன்றங்களின்‌ பிற 
நீதிபதிகளாக பதவியமர்த்துவதற்கு நபர்களைப்‌ பரிந்துரை செய்தல்‌; 

(ஆ) உயர்‌.நீதிமன்றங்களின்‌ தலைமை நீதிபதிகள்‌ மற்றும்‌ பிற நீதிபதிகள்‌ ஆகியோரை ஓர்‌ 
உயர்‌ நீதிமன்றத்தில்‌ இருந்து பிற உயர்‌ நீதிமன்றம்‌ எதற்கும்‌ மாற்றுவதற்கு பரிந்துரை 
செய்தல்‌; மற்றும்‌ ழ்‌ 

(இ) பரிந்துரை செய்யப்பட்ட நபர்‌ -முழு திறமை மற்றும்‌ நேர்மையுடையவர்‌ என்று உறுதி 
செய்தல்‌. 


124 (இ.சட்டமியற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌ : 

நாடாளுமன்றம்‌, சட்டத்தின்‌ மூலம்‌ இந்தியத்‌ தலைமை நீதிபதி மற்றும்‌ உச்ச நீதிமன்றத்தின்‌ பிற 
நீதிபதிகள்‌ மற்றும்‌ உயர்‌ நீதிமன்றங்களின்‌ தலைமைநீதிபதிகள்‌ மற்றும்‌ பிற நீதிபதிகள்‌ 
ஆகியோரைப்‌  பதவியமர்த்துவதற்கான நடைமுறையை முறைப்படுத்தலாம்‌; மற்றும்‌ ஆணையம்‌ 
தன்னுடைய செயற்பணிகளை ஆற்றுவதற்கான நடைமுறை, பதவியமர்த்துகைக்காக நபர்களைத்‌ 
தேர்ந்தெடுக்கும்‌ முறை மற்றும்‌ அது அவசியமெனக்‌ கருதலாகும்‌ பிற பொருட்பாடுகள்‌ ஆகியவற்றை 
ஒழுங்குமுறை விதிகள்‌ மூலம்‌ வகுத்தமைப்பதற்கு ஆணையத்திற்கு அதிகாரம்‌ அளிக்கலாம்‌.] 


125. நீதிபதிகளின்‌ வரையூதியங்கள்‌ முதலியவை : 

1 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ தீர்மானிக்கும்‌ 
வரையூதியங்கள்‌ வழங்கப்படும்‌; அவ்வாறு அதன்பொருட்டு வகைசெய்யப்படும்‌ வரையிலும்‌, 
இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள வரையூதியங்கள்‌ வழங்கப்பட்டு வரும்‌.] 


1. 0 ஆம்‌ கூறுக்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1986 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1986 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


60 


(2 நீதிபதி ஒவ்வொருவரும்‌, நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டத்தாலோ அதன்‌ 
வழியாலோ தீர்மானிக்கப்படும்‌ மதிப்புரிமைகள்‌, படித்தொகைகள்‌, வாராமை விடுப்பும்‌ ஒய்வூதியமும்‌ 
பொறுத்த உரிமைகள்‌ ஆகியவற்றிற்கு உரிமைகொண்டவர்‌ ஆவார்‌; அவ்வாறு தீர்மானிக்கப்படும்‌ 
வரையிலும்‌, இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள மதிப்புரிமைகள்‌, 
படித்தொகைகள்‌ உரிமைகள்‌ ஆகியவற்றிற்கு அவர்‌ உரிமைகொண்டவராய்‌ இருப்பரா: 


வரம்புரையாக : நீதிபதி ஒருவரின்‌ மதிப்புரிமைகளோ படித்தொகைகளோ, வாராமை விடுப்பு 
அல்லது ஒய்வூதியம்‌ பொறுத்த அவருடைய உரிமைகளோ அவர்‌ அமர்த்தப்பெற்ற பின்பு அவருக்குப்‌ 
பாதகமான வகையில்‌ மாறுதல்‌ செய்யப்படுதல்‌ ஆகாது. 


126. செயலமர்‌ தலைமை நீதிபதியை அமர்த்துதல்‌ : 


இந்தியத்‌ தலைமை நீதிபதிப்‌ பதவி காலியாக இருக்கும்போதும்‌, தலைமை நீதிபதி தம்‌ 
இருத்தலின்மை அல்லது பிறவாறான காரணத்தால்‌ தமது பதவிக்குரிய கடமைகளைப்‌ புரிய 
இயலாதிருக்கும்‌ போதும்‌ குடியரசுத்தலைவர்‌ அதன்‌ பொருட்டு அமர்த்தும்‌ அந்நீதிமன்றத்துப்‌ பிற 
நீதிபதிகளில்‌ ஒருவர்‌ அப்பதவிக்குரிய கடமைகளைப்‌ புரிந்துவருவார்‌. 


127. குறித்த பணி நீதிபதிகளை அமர்த்துதல்‌ : 

(1) உச்ச நீதிமன்றத்தின்‌ அமர்வு ஒன்றை நடத்தவோ தொடர்ந்து நடத்திவரவோ 
தேவைப்படும்‌ நீதிபதிகளின்‌ குறைவெண்‌ எச்சமயத்திலேனும்‌ இல்லாமற்போகுமேயானால்‌, 
குடியரசுத்‌ தலைவரின்‌ முன்னிசைவுடன்‌ இந்தியத்‌ தலைமை நீதிபதியினால்‌ தேசிய நீதித்துறை 
பதவியமர்த்துகைகள்‌ ஆணையத்திற்கு செய்யப்படும்‌ சுட்டுகையின்‌ பேரில்‌] தொடர்புடைய உயர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தலைமை நீதிபதியுடன்‌ கலந்தாய்வு செய்த பின்பு, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக 
அமர்த்தப்பெறுவதற்கு உரிய தகுதிப்பாடுள்ள அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரைத்‌ தாம்‌ பெயர்‌ 
குறித்து அவரைத்‌ தேவைப்படும்‌ காலஅளவுக்கு, குறித்தபணி நீதிபதியாக உச்ச நீதிமன்ற 
அமர்வுகளில்‌ பணியாற்றுமாறு எழுத்துவழிக்‌ கேட்டுக்கொள்ளலாம்‌. 


(2) அவ்வாறு பெயர்‌ குறிக்கப்பட்ட நீதிபதி, தமது பணி தேவைப்படும்‌ போதும்‌ தேவைப்படும்‌ 
காலஅளவிற்கும்‌ உச்ச நீதிமன்ற அமர்வுகளில்‌ பணியாற்றுதல்‌ அவருடைய பதவிக்குரிய பிற 
கடமைகளில்‌ முந்துறு கடமை ஆகும்‌; அவ்வாறு பணியாற்றுகையில்‌ உச்ச நீதிமன்ற நீதிபதி 
ஒருவருக்குள்ள அதிகாரவரம்பு, அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌ அனைத்தையும்‌ அவர்‌ உடையவராகி 
உச்ச நீதிமன்ற நீதிபதியின்‌ கடமைகளை ஆற்றிவருவார்‌. 


1. “இந்தியத்‌ தலைமை நீதிபதி குடியரசுத்‌ தலைவரின்‌ முன்னிசைவுடன்‌”* என்பதற்கு, அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்பதாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 2014 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌, (13-4-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. இந்தத்‌ 
திருத்தம்‌, உச்ச நீதிமன்றத்தால்‌ அறவு செய்யப்பட்டுள்ளது. பதீலற வழக்குரைகஞூர்கள்‌ சங்கம்‌ முற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ 
என்ற வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ பிறப்பித்த, 2015 அக்டோபர்‌ 16 ஆம்‌ நாளிட்ட ஆணையைப்‌ பார்க்கவும்‌. ஏ.ஐ.ஆர்‌.2016 உநீ 117 ல்‌ 
வெளியிடப்பட்டுள்ளது. 


61 


128. ஓய்வுபெற்ற நீதிபதிகள்‌ உச்ச நீதிமன்றங்களில்‌ அமர்வுகளில்‌ பணியாற்றுதல்‌ : 

இந்த அத்தியாயத்தில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, [தேசிய நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ 
ஆணையம்‌] எச்சமயத்திலும்‌, குடியரசுத்தலைவரின்‌ முன்னிசைவுடன்‌ உச்ச நீதிமன்றத்தில்‌ அல்லது 
கூட்டாட்சிய நீதிமன்றத்தில்‌ நீதிபதி பதவி வகித்த ஒருவரையோ, “[ஓர்‌ உயர்‌ நீதிமன்ற நீதிபதி பதவி 
வகித்து, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அமர்த்தப்பெறுவதற்கு உரிய தகுதிப்பாடுள்ள ஒருவரையோ] 
உச்ச நீதிமன்ற நீதிபதியாக அமர்ந்து செயல்படும்படிக்‌ கேட்டுக்கொள்ளலாம்‌. அவ்வாறு 
கேட்டுக்கொள்ளப்பெற்ற ஒவ்வொருவரும்‌ அதன்படி அமர்ந்து செயல்படுங்கால்‌, குடியரசுத்தலைவர்‌ 
ஆணையினால்‌ தீர்மானிக்கும்‌ படித்தொகைகளுக்கு உரிமை கொண்டிருப்பதோடு, அந்நீதிமன்ற 
நீதிபதிக்குள்ள அதிகாரவரம்பு, அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌ அனைத்தையும்‌ உடையவர்‌ ஆவார்‌: 
ஆனால்‌, மற்றப்படி அவர்‌ அந்நீதிமன்றத்தின்‌ ஒரு நீதிபதியாகக்‌ கொள்ளப்பெறுவதில்லை. 


வரம்புரையாக : மேலே கூறப்பட்ட எவரும்‌, அந்நீதிமன்றத்தின்‌ நீதிபதியாக அமர்ந்து 
செயல்படுவதற்கு இசைவளித்திருந்தாலன்றி, அவரை அவ்வாறு செயல்படும்படி இந்த உறுப்பிலுள்ள 
எதுவும்‌ வேண்டுறுத்துவதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 
129. உச்ச நீதிமன்றம்‌ ஒரு நிலையாவண நீதிமன்றமாக இருக்கும்‌ : 

உச்ச நீதிமன்றம்‌ ஒரு நிலையாவண நீதிமன்றமாக இருக்கும்‌; மேலும்‌, தன்னை 
அவமதித்ததற்காகத்‌ தண்டிக்கும்‌ அதிகாரம்‌ உள்ளடங்கலாக அத்தகு நீதிமன்றத்திற்குள்ள 
அதிகாரங்கள்‌ அனைத்தையும்‌ அது உடையதாக இருக்கும்‌. 
130. உச்ச நீதிமன்றத்தின்‌ அமர்கை இடம்‌ : 


உச்ச நீதிமன்றம்‌ தில்லியிலோ குடியரசுத்தலைவரின்‌ ஒப்பேற்புடன்‌ இந்தியத்‌ தலைமை நீதிபதி 
அவ்வப்போது குறித்திடும்‌ பிற இடத்திலோ இடங்களிலோ அமரும்‌. 
131. உச்ச நீதிமன்றத்தின்‌ முதலேற்பு அதிகாரவரம்பு : 

இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்குட்பட்டு -- 


(அ) இந்திய அரசிற்கும்‌, ஒரு மாநிலம்‌ அல்லது பல மாநிலங்களுக்கும்‌ இடையே; 
அல்லது 


(ஆ) ஒரு புறம்‌, இந்திய அரசும்‌ ஏதேனும்‌ மாநிலம்‌ அல்லது மாநிலங்களும்‌ மறுபுறம்‌, - 
பிறிதொரு மாநிலம்‌ அல்லது மாநிலங்கள்‌ இவற்றிற்கிடையே, அல்லது; 


(இ) இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே 


எழும்‌ வழக்கு ஒன்றில்‌ சட்டமுறையான ஒர்‌ உரிமை உளதா என்பதையும்‌, அதன்‌ அளவு என்ன 
என்பதையும்‌ பற்றிய (சட்ட விளக்கம்‌ பற்றியதாகவோ பொருண்மை பற்றியதாகவோ உள்ள) வினா 
எதுவும்‌ அடங்கியிருக்குமாயின்‌, அத்தகைய வழக்கு எதிலும்‌, மற்ற நீதிமன்றங்கள்‌ நீங்கலாக, உச்ச 
நீதிமன்றமே முதலேற்பு அதிகாரவரம்பு உடையது ஆகும்‌ : 


1. “இந்தியத்‌ தலைமை நீதிபதி?” என்பதற்கு, அரசமைப்புச்‌ தொண்ணூற்று ஒன்பதாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2014 இன்‌ 5 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-4-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. இந்தத்‌ திருத்தம்‌ உச்ச நீதிமன்றத்தால்‌ 
அறவு செய்யப்பட்டுள்ளது. புதிஹு வழக்குரைஞர்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ என்ற 
வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ பிறப்பித்த, 2015 அக்டோபர்‌ 16 ஆம்‌ நாளிட்ட ஆணையைப்‌ பார்க்கவும்‌. ஏ.ஐ.ஆர்‌. 2016 உ.நீ 117ல்‌ 
வெளியிடப்பட்டுள்ளது. 

2. அரசமைப்புச்‌ (பதினைந்தாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1963 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


62 


[வரம்புரையாக: மேற்சொன்ன அதிகாரவரம்பில்‌, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு 
முன்பு செய்துகொள்ளப்பட்டிருந்தது அல்லது முறையாக ஆக்கப்பட்டிருந்து அத்தொடக்கநிலைக்குப்‌ 
பின்பும்‌ தொடர்ந்து செயற்பாட்டில்‌ இருந்து வருகிற அல்லது மேற்சொன்ன அதிகாரவரம்பு 
அளாவுதலாகாது என வகை செய்கிற உடன்படிக்கை, உடன்பாடு, முத்திரைஒப்பந்தம்‌, 
உறுதிவாக்கேற்பு, சன்னது அல்லது அதுபோன்ற பிற முறையாவணம்‌ ஆகியவற்றிலிருந்து எழும்‌ 
வழக்கு எதுவும்‌ உள்ளடங்குவதில்லை.] 


810. மையச்‌ சட்டங்களின்‌ அரசமைப்புச்‌ செல்லுந்தன்மைக்கான வினாக்கள்‌ குறித்த உச்ச 


ந்தியன்றத்தின்‌ தனிநிலை அதிகாரவரம்பி.- அரசமைப்புச்‌ நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌ 1977 
இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-1978 முதல்‌ செய்கிறோம்‌ பெறுமாறு] விட்டிவிடப்பட்டது. 


132. குறித்தசில வழக்குகளில்‌ உயர்‌ நீதிமன்றங்களிலிருந்து எழும்‌ மேல்முறையீடுகளில்‌ உச்ச 
நீதிமன்றத்திற்குள்ள மேல்முறையீட்டு அதிகாரவரம்பு : 


(1) இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ உரிமையியல்‌, குற்றவியல்‌ 
அல்லது பிற நடவடிக்கையில்‌ எழும்‌ தீர்ப்புரை, தீர்ப்யாணை அல்லது இறுதியாணை எதுவும்‌, 
அவ்வழக்கில்‌ இந்த அரசமைப்பின்‌ பொருள்கோள்‌ குறித்துச்‌ செறிவான சட்டவினா ஒன்று உள்ளது 
என [அந்த உயர்‌ நீதிமன்றம்‌ 134 ஐ உறுப்பின்படி உறுதிச்சான்றளிக்குமாயின்‌], உச்ச 
நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்து கொள்வதற்கு உற்றது ஆகும்‌. 


யங்க 


(3) அத்தகைய உறுதிச்சான்று ஒன்று அளிக்கப்படுமிடத்து, ”*** அவ்வழக்கின்‌ தரப்பினர்‌ 
எவரும்‌, மேற்சொன்ன வினா எதுவும்‌ தவறாகத்‌ தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தின்மீது, 
உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்து கொள்ளலாம்‌. £ *** 


விளக்கம்‌. --இந்த உறுப்பினைப்‌ பொறுத்தவரை, ஒரு வழக்கில்‌ எழுவினா ஒன்றின்‌ மீதான 
ஆணை மேல்முறையீட்டாளருக்குச்‌ சாதகமாக வழங்கப்பட்டிருந்து, அது அவ்வழக்கை இறுஃ பாக. 
தீர்ப்பதற்குப்‌ போதியதாக இருப்பின்‌, அத்தகைய ஆணையும்‌ “இறுதியாணை” என்னும்‌ பல்லில்‌ 
அடங்கும்‌. 





1. வரம்புரைக்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1976 இன்‌ 23 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

3. “உயர்‌ நீதிமன்றம்‌ உறுதிச்சான்றளிக்குமாயின்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 17 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-8-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4. (2) ஆம்‌ கூறு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டது. 

5. குறித்தசில சொற்கள்‌, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 


63 


133. உரிமையியல்‌ பொருட்பாடுகள்‌ குறித்து உயர்‌ நீதிமன்றங்களிலிருந்து எழும்‌ 
மேல்முறையீடுகளில்‌ உச்ச நீதிமன்றத்திற்குள்ள மேல்முறையீட்டு அதிகாரவரம்பு : 


[0 உரிமையியல்‌ நடவடிக்கை ஒன்றில்‌ இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள ஓர்‌ உயர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புரை, தீர்ப்பாணை அல்லது இறுதியாணை எதுவும்‌,- 


(அ) அந்த வழக்கில்‌ பொது முக்கியத்துவம்‌ வாய்ந்த செறிவான சட்டவினா ஒன்று 
உள்ளது என்றும்‌, 


(அ) அந்தப்‌ வினாவை உச்ச நீதிமன்றம்‌ தீர்வு செய்வது தேவையாகிறது என 
உயர்நீதிமன்றம்‌ கருதுகிறது என்றும்‌ ] 


[அந்த உயர்‌ நீதிமன்றம்‌, 134 (இ) உறுப்பின்படி உறுதிச்சான்றளிக்குமாயின்‌], உச்ச நீதிமன்றத்திற்கு 
மேல்முறையீடு செய்து கொள்வதற்கு உற்றது ஆகும்‌. 


(2) 132 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, (1 ஆம்‌ கூறின்படி உச்ச நீதிமன்றத்திற்கு 
மேல்முறையீடு செய்யும்‌ தரப்பினர்‌ எவரும்‌, இந்த அரசமைப்பின்‌ பொருள்கோள்‌ குறித்துச்‌ செறிவான 
சட்டவினா ஒன்று தவறாகத்‌ தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மேல்முறையீட்டிற்கான 
காரணங்களில்‌ ஒன்றாக வலியுறுத்தலாம்‌. 


(3) இந்த உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு 
வகைசெய்தாலன்றி, ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ தனித்த ஒரு நீதிபதியின்‌ தீர்ப்புரை, தீர்ப்பாணை 
அல்லது இறுதியாணை எதுவும்‌ உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்துகொள்வதற்கு உற்றது 
ஆகாது. 


134. குற்றவியல்‌ பொருட்பாடுகள்‌ குறித்து உச்ச நீதிமன்றத்திற்குள்ள மேல்முறையீட்டு 
அதிகாரவரம்பு : 

(9 குற்றவியல்‌ நடவடிக்கை ஒன்றில்‌ இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள ஓர்‌ உயர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புரை, இறுதியாணை அல்லது தீர்ப்புத்தண்டனை எதுவும்‌, அந்த உயர்‌ 
நீதிமன்றம்‌ -- 

(அ) குற்றஞ்சார்த்தப்பெற்ற ஒருவரைக்‌ குற்றத்தினின்றும்‌ விடுதலை செய்யும்‌ 
ஆணைமீதான மேல்முறையீட்டில்‌ அதை மாற்றியமைத்து அவருக்கு மரண தண்டனை 
விதித்திருக்குமாயின்‌;அல்லது 


(ஆ) தன்‌ அதிகாரத்தின்‌ கீழமைந்த நீதிமன்றம்‌ எதிலிருந்தும்‌ வழக்கு ஒன்றை 
விசாரணைக்காகத்‌ தன்முன்‌ எடுத்துக்கொண்டு குற்றஞ்சார்த்தப்பெற்றவரை அந்த 
விசாரணையில்‌, குற்றவாளி என்று தீர்ப்பளித்து, அவருக்கு மரண தண்டனை 
விதித்திருக்குமாயின்‌; அல்லது 


EE 
1 டூ ஆம்‌ கூறுக்கு, அரசமைப்புச்‌ (முப்பதாவது திருத்தம்‌) சட்டம்‌, 1972 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (27-2-1973 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 
2."உயர்‌ நீதிமன்றம்‌ உறுதிச்சான்றளிக்குமாயின்‌”' என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 18 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-8-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


64 


(இ) ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யப்படத்தக்கது என 
[134(இ உறுப்பின்படி உறுதியுரையளிக்குமாயின்‌] 


உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்து கொள்வதற்கு உற்றது ஆகும்‌ : 


வரம்புரையாக : (இ) உட்கூறின்படியான மேல்முறையீடு, 145 ஆம்‌ உறுப்பின்‌ (1 ஆம்‌ கூறின்படி 
அதன்பொருட்டுச்‌ செய்யப்படும்‌ வகையங்களுக்கும்‌ உயர்நீதிமன்றம்‌ வகுத்திடும்‌ அல்லது 
வேண்டுறுத்தும்‌ வரைக்கட்டுகளுக்கும்‌ உட்பட்டதாயிருக்கும்‌. 


(2) குற்றவியல்‌ நடவடிக்கை ஒன்றில்‌ இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள ஒர்‌ உயர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புரை, இறுதியாணை அல்லது தீர்ப்புத்தண்டனை எதிலிருந்தும்‌ எழும்‌ 
மேல்முறையீடுகளை ஏற்பதற்கும்‌ விசாரணை செய்வதற்கும்‌ நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌, 
அத்தகைய சட்டத்தில்‌ குறித்துரைக்கப்படும்‌ வரைக்கட்டுகளுக்கும்‌ வரம்புகளுக்கும்‌ உட்பட்ட 
கூடுதல்‌ அதிகாரங்களை உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கலாம்‌. 


1[1 340௫) . உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்து கொள்வதற்கான உறுதிச்சான்று : 
132 ஆம்‌ உறுப்பின்‌ (] ஆம்‌ கூறில்‌ அல்லது 133 ஆம்‌ உறுப்பின்‌ (] ஆம்‌ கூறில்‌ அல்லது 134ஆம்‌ 
உறுப்பின்‌ () ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட தீர்ப்புரை, தீர்ப்பாணை, இறுதியாணை அல்லது தீர்ப்புத்‌ 
தண்டனை எதனையும்‌ வழங்கும்‌ அல்லது பிறப்பிக்கும்‌ உயர்‌ நீதிமன்றம்‌, அவ்வாறு வழங்கிய அல்லது 
பிறப்பித்த பின்பு, கூடியவிரைவில்‌, அவ்வழக்கினைப்‌ பொறுத்து, 132 ஆம்‌ உறுப்பின்‌ (] ஆம்‌ கூறில்‌ 
அல்லது 133 ஆம்‌ உறுப்பின்‌ (0 ஆம்‌ கூறில்‌ அல்லது 134 ஆம்‌ உறுப்பின்‌ (1 ஆம்‌ கூறின்‌ (இ) உட்கூறில்‌ 
சுட்டப்பட்ட தன்மையுடைய உறுதிச்சான்று ஒன்றை அளிக்கலாமா என்ற வினாவைப்‌ பற்றி- 


(அ) தானே முனைந்து முடிவு செய்வது பொருத்தமெனக்‌ கொள்ளுமாயின்‌, தானே 
முடிவு செய்யலாம்‌; மற்றும்‌ 


(ஆ) அத்தகைய தீர்ப்புரை, தீர்ப்பாணை, இறுதியாணை அல்லது தீர்ப்புத்‌ தண்டனை 
வழங்கப்பட்டதும்‌ அல்லது பிறப்பிக்கப்பட்டதும்‌ உடனடியாக, குறையுற்ற 
தரப்பினரால்‌ அல்லது அவர்‌ சார்பில்‌ வாய்மொழியாக விண்ணப்பம்‌ ஒன்று செய்து ' 
கொள்ளப்படுமாயின்‌, அதன்மீது முடிவு செய்தல்‌ வேண்டும்‌.] 


EE 
1. “உறுதியுரையளிக்குமாயின்‌”” என்பதற்கு, அரசைமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 19 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-8-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 
2, அரசைமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 20 ஆம்‌ பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது. 


65 


135. நிலவுறும்‌ சட்டத்தின்படி கூட்டாட்சிய நீதியன்றத்திற்குள்ள அதிகாரவரம்பும்‌ 
அதிகாரங்களும்‌ உச்ச நீதிமன்றத்தாலும்‌ செலுத்தத்தகுவன ஆகும்‌ : 


133 ஆம்‌ உறுப்பின்‌ அல்லது 134 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்கள்‌ பொருந்தாத பொருட்பாடு 
எதனையும்‌ பொறுத்த அதிகாரவரம்பும்‌ அதிகாரங்களும்‌, நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றின்படி. இந்த 
அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு கூட்டாட்சிய நீதிமன்றத்தால்‌ 
செலுத்தத்தககுவானவாக இருந்திருப்பின்‌, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌  பிறவாறு 
வகைசெய்கிறவரையில்‌, அந்தப்‌ பொருட்பாடு தொடர்பான அதிகாரவரம்பு, அதிகாரங்கள்‌ 
ஆகியவற்றையும்‌ உச்ச நீதிமன்றம்‌ உடையது ஆகும்‌. 


136. உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்து கொள்வதற்கு அதன்‌ தனியுறு அனுமதி : 


(0 இந்த அத்தியாயத்தில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, உச்ச நீதிமன்றம்‌, தனது 
உளத்தேர்வின்படி, இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள ஒரு நீதிமன்றத்தால்‌ அல்லது தீர்ப்பாயத்தால்‌ 
வழக்கு அல்லது பொருட்பாடு எதிலும்‌ வழங்கப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்புரை, 
தீர்ப்பாணை, அறுதித்தீர்வு, தீர்ப்புத்‌ தண்டனை அல்லது ஆணை எதிலிருந்தும்‌ மேல்முறையீடு 
செய்துகொள்வதற்குத்‌ தனியுறு அனுமதி அளிக்கலாம்‌. 


(2. (0 ஆம்‌ கூறிலுள்ள எதுவும்‌, ஆயுதப்படைகள்‌ தொடர்பான சட்டம்‌ ஒன்றினாலோ 
அதன்‌ வழியாலோ அமைக்கப்பட்ட நீதிமன்றம்‌ அல்லது தீர்ப்பாயம்‌ ஒன்றினால்‌ பிறப்பிக்கப்பட்ட 
அல்லது வழங்கப்பட்ட தீர்ப்புரை, அறுதித்தீர்வு, தீர்ப்புத்‌ தண்டனை அல்லது ஆணை எதற்கும்‌ 
பொருந்துவதில்லை. 


137. உச்ச நீதிமன்றம்‌ தன்‌ தீர்ப்புரைகளை அல்லது ஆணைகளை மறு ஆய்வு செய்தல்‌ : 
உச்ச நீதிமன்றம்‌, தான்‌ பகர்ந்த தீர்ப்புரை அல்லது பிறப்பித்த ஆணை எதனையும்‌ தானே 


மறு ஆய்வு செய்வதற்கு நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ சட்டத்தின்‌ வகையங்களுக்கும்‌ 145 ஆம்‌ 
உறுப்பின்படி வகுக்கப்படும்‌ விதிகளுக்கும்‌ உட்பட்டு, அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. - 


138. உச்ச நீதிமன்ற அதிகாரவரம்பை விரிவாக்குதல்‌ : 

(0 உச்ச நீதிமன்றம்‌, ஒன்றியத்துப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்து 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வழங்கும்‌ கூடுதல்‌ அதிகாரவரம்பையும்‌ அதிகாரங்களையும்‌ உடையது 
ஆகும்‌. 


(2) எந்தப்‌ பொருட்பாடு பொறுத்தேனும்‌ இந்திய அரசும்‌ ஒரு மாநில அரசும்‌ செய்துகொள்ளும்‌ 
தனியுறு உடன்பாட்டின்‌ வழியாக உச்ச நீதிமன்றத்திற்குக்‌ கூடுதல்‌ அதிகாரவரம்பையும்‌ 
அதிகாரங்களையும்‌ வழங்கி, உச்ச நீதிமன்றம்‌ அவற்றைச்‌ செலுத்துவதற்கு நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌ வகைசெய்யுமாயின்‌, உச்ச நீதிமன்றம்‌, அத்தகைய கூடுதல்‌ அதிகாரவரம்பையும்‌ 
அதிகாரங்களையும்‌ உடையது ஆகும்‌. 


66 


139. குறித்தசில நீதிப்பேராணைகளைப்‌ பிறப்பிக்கும்‌ அதிகாரங்களை உச்ச நீதிமன்றத்திற்கு 
வழங்குதல்‌ : 

32 ஆம்‌ உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்டவை அல்லாத பிற எந்த நோக்கங்களுக்காகவும்‌ 
பணிப்புரைகளை, ஆணைகளை அல்லது ஆட்கொணர்லிப்பு செயலஹுத்கத;, தடையறுத்து, 
தகுதிவினஷ நெறிழுறைக்கேட்பு ஆகியவற்றின்‌ தன்மைகொண்ட நீதிப்பரோாணைகளை அல்லது 
அவற்றில்‌ எதனையும்‌ பிறப்பிக்கும்‌ அதிகாரத்தை நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ உச்ச 
நீதிமன்றத்திற்கு வழங்கலாம்‌. 


'[139@). குறித்தசில வழக்குகளை மாற்றுகை செய்தல்‌ : 

(9 ஒரே மாதிரியான அல்லது உட்பொருளில்‌ ஒரே மாதிரியான சட்ட வினாக்கள்‌ 
அடங்கிய வழக்குகள்‌, உச்ச நீதிமன்றம்‌, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்‌ நீதிமன்றங்கள்‌ 
இவற்றின்‌ முன்போ, இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட உயர்‌ நீதிமன்றங்களின்‌ முன்போ 
முடிவுறாநிலையிலிருக்குங்கால்‌, உச்ச நீதிமன்றம்‌, தானே முனைந்தோ இந்தியத்‌ தலைமை 
வழக்கறிஞரால்‌ அல்லது அத்தகைய வழக்கு ஒன்றின்‌ தரப்பினர்‌ ஒருவரால்‌ செய்யப்பட்ட 
விண்ணப்பத்தின்‌ மீதோ, அத்தகைய வினாக்கள்‌ பொது முக்கியத்துவம்‌ வாய்ந்த செறிவான 
வினாக்களாக இருக்கின்றன எனத்‌ தெளிவுறக்காணுமாயின்‌, அந்த உயர்‌ நீதிமன்றத்தின்‌ 
அல்லது உயர்‌ நீதிமன்றங்களின்‌ முன்பு முடிவுறாநிலையிலுள்ள வழக்கு அல்லது வழக்குகளை 
உச்ச நீதிமன்றம்‌ தன்முன்னர்‌ எடுத்துக்‌ கொண்டு அந்த வழக்குகள்‌ அனைத்தையும்‌ தானே 
முடிவு செய்யலாம்‌: 

வரம்புரையாக : உச்ச நீதிமன்றம்‌ மேற்சொன்ன சட்ட வினாக்களை அறுதியாகத்‌ தீர்வு 
செய்தபின்பு, தன்முன்னர்‌ எடுத்துக்கொண்ட வழக்கினை, அத்தகைய வினாக்களின்மீது தான்‌ 
அளித்த தீர்ப்புரையின்‌ படியுடன்‌, அந்த வழக்கு எந்த உயர்‌ நீதிமன்றத்திலிருந்து எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டதோ அந்த உயர்‌ நீதிமன்றத்திற்கு அதைத்‌ திருப்பியனுப்பலாம்‌; அதனைப்‌ 
. பெற்றுக்கொண்டதன்‌ மேல்‌ அந்த உயர்‌ நீதிமன்றம்‌ அத்தகைய தீர்ப்புரைக்கிணங்க அந்த 
வழக்கினை முடிவு செய்ய முற்படுதல்‌ வேண்டும்‌.] 


(2) ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ முன்பு முடிவுறாநிலையிலுள்ள வழக்கு, மேல்முறையீடு 
அல்லது பிற நடவடிக்கை எதனையும்‌, பிறிதோர்‌ உயர்‌ நீதிமன்றத்திற்கு மாற்றுகை செய்வது 
நீதிவழுவா நெறிமுறைக்கு உகந்ததாக இருக்கும்‌ என உச்ச நீதிமன்றம்‌ கருதுமாயின்‌, அது 
அவ்வாறே மாற்றலாம்‌.] 


140. உச்ச நீதிமன்றத்தின்‌ சார்பியல்வான அதிகாரங்கள்‌ : 


இந்த அரசமைப்பினாலோ அதன்‌ வழியாலோ வழங்கப்பட்ட அதிகாரத்தை மேலும்‌ திறம்படச்‌ 
செலுத்த உச்ச நீதிமன்றத்தை இயல்விப்பதற்குத்‌ தேவையாக அல்லது ஏற்புடையவையாக 
உள்ளவையும்‌, இந்த அரசமைப்பின்‌ வகையங்களில்‌ எதற்கும்‌ முரணாக இல்லாதவையுமான 
துணைவுறு அதிகாரங்களை அந்நீதிமன்றத்திற்கு வழங்குவதற்கு நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ 
வகை செய்யலாம்‌. 


1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 24 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) 
புகுத்தப்பட்டது. 

2. (9 ஆம்‌ கூறுக்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 21 ஆம்‌ பிரிவினால்‌ (1-8-1979 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


67 


141. உச்ச நீதிமன்றத்தால்‌ விளம்பப்படும்‌ சட்டநெறி, அனைத்து நீதிமன்றங்களையும்‌ 
கட்டுப்படுத்தும்‌ : 
உச்ச நீதிமன்றத்தால்‌ விளம்பப்படும்‌ சட்டநெறி, இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ உள்ள அனைத்து 
நீதிமன்றங்களையும்‌ கட்டுப்படுத்தும்‌. 
142. உச்ச நீதிமன்றத்‌ தீர்ப்பாணைகள்‌, ஆணைகளைச்‌ செயல்படுத்துதல்‌ மற்றும்‌ 
வெளிக்கொணர்தல்‌ குறித்த ஆணைகள்‌, முதலியவை : 


( உச்ச நீதிமன்றம்‌ தனது அதிகாரத்தைச்‌ செலுத்துகையில்‌, தன்முன்‌ 
முடிவுறாநிலையிலுள்ள வழக்கு அல்லது பொருட்பாடு எதிலும்‌ நிறைவுறு நீதி 
நிலையுறச்செய்வதற்குத்‌ தேவையாகும்‌ தீர்ப்பாணையை வழங்கலாம்‌ அல்லது எதனையும்‌ 
பிறப்பிக்கலாம்‌; அவ்வாறு வழங்கப்பட்ட தீர்ப்பாணை அல்லது பிறப்பிக்கப்பட்ட ஆணை எதுவும்‌, 
நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ வகுத்துரைக்கப்படும்‌ 
முறையிலும்‌, அவ்வாறு நாடாளுமன்றம்‌ வகை செய்யும்‌ வரையில்‌, குடியரசுத்தலைவர்‌ 
ஆணையின்வழி வகுத்துரைக்கும்‌ முறையிலும்‌, இந்திய ஆட்சிநிலவரை எங்கணும்‌ 
செயல்படுத்தத்‌ தகுவது ஆகும்‌. 


(2) நாடாளுமன்றத்தால்‌ இதன்பொருட்டு இயற்றப்படும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களுக்கு 
உட்பட்டு, உச்ச நீதிமன்றம்‌, இந்திய ஆட்சிநிலவரை முழுவதிலும்‌, எவரையும்‌ தன்முன்‌ 
வரவழைப்பதற்காக, ஆவணங்கள்‌ எவற்றையும்‌ வெளிக்கொணார்வதற்காக அல்லது 
முன்னிலைப்படுத்துவதற்காக அல்லது தன்னை அவமதித்த குற்றம்‌ பற்றி விசாரிக்கவோ அது 
குறித்துத்‌ தண்டனை விதிக்கவோ ஆணை எதனையும்‌ பிறப்பிப்பதற்கான அதிகாரங்கள்‌ 
அனைத்தையும்‌ உடையது ஆகும்‌. 

143. உச்ச நீதிமன்றத்துடன்‌ கலந்தாய்வு செய்வதற்குக்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌: 

(0 சட்டவிளக்கம்‌ அல்லது பொருண்மை பற்றி எழுந்துள்ள அல்லது எழக்கூடிய ஒரு 
வினாவின்‌ தன்மை அல்லது பொது முக்கியத்துவம்‌ காரணமாக அதன்மீது உச்ச நீதிமன்றத்தின்‌ 
கருத்துரையைப்‌ பெறுவது உகந்தது என்று குடியரசுத்தலைவருக்கு எச்சமயத்திலேனும்‌ 
தோன்றுமாயின்‌, அப்பொழுது, அவர்‌ அவ்வினாவை ஓர்வு செய்யுமாறு அந்நீதிமன்றத்திற்குக்‌ 
குறித்தனுப்பலாம்‌; அதன்மீது அந்நீதிமன்றம்‌ தான்‌ தக்கதெனக்‌ கருதும்‌ விசாரணைக்குப்‌ பின்பு, 
தன்‌ கருத்துரையைக்‌ குடியரசுத்தலைவருக்குத்‌ தெரிவிக்கும்‌. 

(2. 131 ஆம்‌ உறுப்பின்‌ வரம்புரையில்‌*** எது எவ்வாறிருப்பினும்‌, குடியரசுத்தலைவர்‌, 
[அந்த வரம்புரையில்‌] குறிப்பிடப்பட்ட வகை சார்ந்த ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்தின்‌ 
கருத்துரையைப்‌ பெறுவதற்காக அதற்குக்‌ குறித்தனுப்பலாம்‌; அதன்மீது உச்ச நீதிமன்றம்‌ தான்‌ 
தக்கதெனக்‌ கருதும்‌ விசாரணைக்குப்‌ பின்பு, தன்‌ கருத்துரையைக்‌ குடியரசுத்தலைவருக்குத்‌ 
தெரிவிக்கும்‌. 

144. ஆட்சிமுறை மற்றும்‌ நீதிமுறை அதிகாரஅமைப்புகள்‌ உச்ச நீதிமன்றத்திற்கு உதவும்‌ 
வகையில்‌ செயல்படும்‌ : 


இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள ஆட்சிமுறை மற்றும்‌ நீதிமுறை அதிகாரஅமைப்புகள்‌ 
அனைத்தும்‌, உச்ச நீதிமன்றத்திற்கு உதவும்‌ வகையில்‌ செயல்படவேண்டும்‌. 


அவனகக அ அ அல லை பபப ப ப 

௩ “ட) கூறில்‌?” என்ற சொல்‌, அடைப்புக்குறிகள்‌ மற்றும்‌ எண்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 ஆல்‌ (1-11-1956 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டன. 

2. “அந்தக்‌ கூறில்‌” என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


68 


1[144(இ) சட்டங்களின்‌ அரசமைப்புச்‌ செல்லுந்தன்மை தொடர்பான வினாக்களை தீர்வு செய்வதற்கான 
குன்று வைங்க: அரசமைப்புச்‌ நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1977 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ 
(13-04-1978 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டிவிடப்பட்டது. 


145. நீதிமன்ற விதிகள்‌ முதலியவை : 

() நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டத்தின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, உச்ச 
நீதிமன்றம்‌, குடியரசுத்தலைவரின்‌ ஒப்பேற்புடன்‌, பின்கண்டவை உள்ளடங்கலாக, 
அந்நீதிமன்றத்தின்‌ நடைமுறையையும்‌ நெறிமுறையையும்‌ பொதுவாறாக 
ஒழுங்குறுத்துவதற்கான விதிகளை அவ்வப்போது வகுத்திடலாம்‌ - 


(அ) அந்நீதிமன்றத்தில்‌ வழக்குரைத்தொழில்‌ புரிபவர்கள்‌ குறித்த விதிகள்‌; 


(ஆ மேல்முறையீடுகளை விசாரிப்பதற்கான நெறிமுறை, மற்றும்‌ எந்தக்‌ காலஅளவிற்குள்‌ 
மேல்முறையீடுகளை அந்நீதிமன்றத்தில்‌ முன்னிட வேண்டும்‌ என்பது உள்ளடங்கலாக, 
மேல்முறையீடு தொடர்பான பிற பொருட்பாடுகள்‌ ஆகியவை குறித்த விதிகள்‌; 


(இ ॥॥ ஆம்‌ பகுதியின்படி வழங்கப்பட்ட உரிமைகளில்‌ எதனையும்‌ அந்நீதிமன்றம்‌ 
செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள்‌ குறித்த விதிகள்‌; 


(இன “(189 (௫) உறுப்பின்‌]படி அந்நீதிமன்றத்தின்‌ முன்புள்ள நடவடிக்கைகள்‌ குறித்த 
விதிகள;] 


(ஈ) 134 ஆம்‌ உறுப்பின்‌ () ஆம்‌ கூறின்‌ (இ) உட்கூறின்படி மேல்முறையீடுகளை ஏற்று 
எடுப்பது குறித்த விதிகள்‌; 


(உ) அந்நீதிமன்றத்தால்‌ பகரப்பட்ட தீர்ப்புரையோ பிறப்பிக்கப்பட்ட ஆணையோ எந்த 
வரைக்கட்டுகளுக்கு உட்பட்டு மறுஆய்வு செய்யப்படலாம்‌ என்பது குறித்த விதிகள்‌; 
மேலும்‌ அத்தகைய மறுஆய்வு செய்வதற்கு எந்தக்‌ காலஅளவிற்குள்‌ 
அந்நீதிமன்றத்திற்கு விண்ணப்பங்கள்‌  முன்னிடப்பட வேண்டும்‌ என்பது 
உள்ளடங்கலாக, அத்தகைய மறுஆய்வு செய்தற்குரிய நெறிமுறை குறித்த ம்‌. 


(ஊ) அந்நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும்‌, அவற்றைச்‌ சார்ந்தவற்றிற்குமான வைன்‌ 
அவற்றைப்‌ பொறுத்து விதிக்கப்பட வேண்டிய கட்டணங்கள்‌ ஆகியவை பட்டு 
விதிகள்‌; + 

(௭) பிணையத்தில்‌ விடுவிப்பது குறித்த விதிகள்‌; ட்‌ 

(ஏ) நடவடிக்கைகளை நிறுத்திவைப்பது குறித்த விதிகள்‌; 


ப பபப பபப ப பபப அப பப பபப 


1 அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 25 ஆம்‌ பிரிவினால்‌ (3-12-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

2. மேர்படிச்‌ சட்டத்தின்‌ 26 ஆம்‌ பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது. 

3. “191 இ) மற்றும்‌ 139 (இ உறுப்புகளின்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1977 இன்‌ 6 ஆம்‌ 
பிரிவினால்‌ (13-44-1978 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டன. 


69 


(ஐ அற்பமானது அல்லது அலைக்கழிப்பதாகவுள்ளது அல்லது காலங்கடத்துவதற்கென்றே 
கொணரப்பட்டுள்ளது என்று அந்நீதிமன்றத்திற்குத்‌ தோன்றும்‌ மேல்முறையீடு 
எதனையும்‌ குறுகு முறையில்‌ அறுதித்தீர்வு செய்வதற்கு வகைசெய்யும்‌ விதிகள்‌; 

(ஓ 317ஆம்‌ உறுப்பின்‌ (] ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்டுள்ள விசாரணைகளுக்கான நெறிமுறை 
குறித்த விதிகள்‌. 

2. '2**இ) ஆம்‌ கூறின்‌ வகையங்களுக்கு] உட்பட்டு, எந்த வகையான 
விசாரணைக்காகவும்‌ அமரவேண்டிய நீதிபதிகளின்‌ எண்ணிக்கை குறைந்தது எத்தனை 
இருக்கவேண்டும்‌ என்பதை இந்த உறுப்பின்படி வகுக்கப்பட்ட விதிகள்‌ நிருணயிக்கலாம்‌; 
தனித்தமர்‌ நீதிபதிகளுக்கும்‌ நீதியர்‌ ஆயங்களுக்கும்‌ உள்ள அதிகாரங்களுக்கு இவ்விதிகள்‌ 
வகைசெய்யலாம்‌. 

(3) இந்த அரசமைப்பின்‌ பொருள்கோள்‌ குறித்த செறிவான சட்டவினா ஒன்று 
அடங்கியுள்ள வழக்கு எதனையும்‌ தீர்வு செய்வதற்கோ 143 ஆம்‌ உறுப்பின்படி 
குறித்தனுப்பப்படும்‌ எதனையும்‌ விசாரிப்பதற்கோ அமரவேண்டிய நீதிபதிகளின்‌ 
[எண்ணிக்கை குறைந்தது] ஐந்தாக இருத்தல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : 132 ஆம்‌ உறுப்பு நீங்கலாக, இந்த அத்தியாயத்தின்‌ பிற வகையங்களில்‌ 
ஒன்றின்படி மேல்முறையீட்டை விசாரிக்கும்‌ நீதிமன்றம்‌ ஐவருக்குக்‌ குறைவான நீதிபதிகளைக்‌ 
கொண்டிருந்து, அந்த மேல்முறையீட்டை விசாரிக்கையில்‌ இந்த அரசமைப்பின்‌ பொருள்கோள்‌ 
குறித்த செறிவான சட்டவினா அந்த மேல்முறையீட்டில்‌ அடங்கியுள்ளது என்றும்‌, அதைத்‌ 
தீர்மானிப்பது அந்த மேல்முறையீட்டை முடிவு செய்வதற்குத்‌ தேவையாகவுள்ளது என்றும்‌ 
தெளிவுறக்காணுமிடத்து, அந்நீதிமன்றம்‌, அவ்வினா அடங்கியுள்ள வழக்கு ஒன்றைத்‌ 
தீர்வுசெய்வதற்காக இந்தக்‌ கூறில்‌ வேண்டுறுத்தப்பட்டுள்ளவாறு அமைக்கப்படும்‌ ஒரு 
நீதிமன்றத்திற்கு, அதன்‌ கருத்துரையைக்‌ கோரி, அவ்வினாவைக்‌ குறித்தனுப்புதல்‌ வேண்டும்‌; 
அக்கருத்துரையைப்‌ பெற்றதன்மேல்‌, அத்தகைய கருத்துரைக்கிணங்க, அந்த மேல்முறையீட்டை 
முடிவு செய்தல்‌ வேண்டும்‌. 


(4) உச்ச நீதிமன்றத்தால்‌ தீர்ப்புரை எதுவும்‌ நீதிமன்றப்‌ பொதுவில்‌ அல்லாமல்‌ 
வழங்கப்படுதல்‌ ஆகாது; அவ்வாறே, நீதிமன்றப்‌ பொதுவில்‌ வழங்கப்பட்ட கருத்துரையின்படி 
அல்லாமல்‌, 143 ஆம்‌ உறுப்பின்படி அறிக்கை எதுவும்‌ அளிக்கப்படுதல்‌ ஆகாது. 

(5) தீர்ப்புரை எதுவும்‌ மற்றும்‌ அத்தகைய கருத்துரை எதுவும்‌ அவ்வழக்கின்‌ 
விசாரனையின்போது அமர்ந்திருந்த நீதிபதிகளில்‌ பெரும்பான்மையோருடைய ஒருங்கிசைவுடன்‌ 
அல்லாமல்‌, உச்ச நீதிமன்றத்தால்‌ வழங்கப்படுதல்‌ ஆகாது; ஆனால்‌, ஒருங்கிசைவளிக்காத 
நீதிபதி ஒருவர்‌ தமது மாறுபட்ட தீர்ப்புரையையோ கருத்துரையையோ வழங்குவதை இந்த 
கூறிலுள்ள எதுவும்‌ தடையூறு செய்வதாகக்‌ கொள்ளுதல்‌ ஆகாது. 

146. உச்ச நீதிமன்றத்தின்‌ அலுவலர்களும்‌ பணியாளர்களும்‌ செலவுகளும்‌ : 

(0 உச்ச நீதிமன்றத்தின்‌ அலுவலர்கள்‌, பணியாளர்கள்‌ ஆகியோர்‌ இந்தியத்‌ தலைமை 
நீதிபதியாலோ அவரால்‌ பணிக்கப்பெறும்‌ அந்நீதிமன்றத்தின்‌ வேறொரு நீதிபதியாலோ 
அலுவலராலோ அமர்த்தப்பெறுவர்‌: 





1. 9) ஆம்‌ கூறின்‌ வகையங்களுக்கு”” என்ற சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 
26 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டன. 

2. குறித்தசில சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1977 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-1978 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டன. 

3. “எண்ணிக்கை குறைந்தது” என்பதற்கு, அரசமைப்புச்‌ ( நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 26 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு ) மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4. அரசமைப்புச்‌ (நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1977 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-1978 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
விட்டுவிடப்பட்டது. 


306-22—7 


70 


வரம்புரையாக : குடியரசுத்தலைவர்‌, தாம்‌ வகுக்கும்‌ விதியினால்‌,  அவ்விதியில்‌ 
குறித்துரைக்கப்படும்‌ நேர்வுகளில்‌, ஏற்கெனவே அந்நீதிமன்றத்தைச்‌ சேர்ந்தவர்‌ அல்லாத எவரும்‌, 
ஒன்றியத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தைக்‌ கலந்தாய்வு செய்தபின்பல்லாமல்‌, 
அந்நீதிமன்றம்‌ தொடர்பான பதவி எதற்கும்‌ அமர்த்தப்பெறுதல்‌, ஆகாது என வேண்டுறுத்தலாம்‌. 

(2) நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, உச்ச 
நீதிமன்ற அலுவலர்கள்‌, பணியாளர்கள்‌ ஆகியோரின்‌ பணிவரைக்கட்டுகள்‌, இந்தியத்‌ தலைமை 
நீதிபதியாலோ அவரால்‌ அதற்கென விதிகள்‌ வகுப்பதற்கு அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
அந்நீதிமன்றத்தின்‌ வேறு நீதிபதி அல்லது அலுவலர்‌ ஒருவராலோ வகுக்கப்படும்‌ விதிகள்‌ 
வகுத்துரைக்கின்றவாறு இருக்கும்‌: 

வரம்புரையாக : இந்தக்‌ கூறின்படி வகுக்கப்படும்‌ விதிகளில்‌ வரையூதியங்கள்‌, 
படித்தொகைகள்‌, விடுப்பு அல்லது ஒய்வூதியங்கள்‌ பற்றிய விதிகளுக்குக்‌ குடியரசுத்தலைவரின்‌ 
ஒப்பேற்பு வேண்டுவது ஆகும்‌. 

(3) உச்ச நீதிமன்றத்தின்‌ அலுவலர்கள்‌, பணியாளர்கள்‌ ஆகியோருக்கும்‌ அவர்கள்‌ 
பொறுத்தும்‌ வழங்கத்தக்க வரையூதியங்கள்‌, படித்தொகைகள்‌, ஒய்வூதியங்கள்‌ அனைத்தும்‌ 
உள்ளிட்ட அதன்‌ நிருவாகச்‌ செலவுகள்‌, இந்தியத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்படும்‌; மேலும்‌ 
அந்நீதிமன்றம்‌ பெறும்‌ கட்டணங்களும்‌ பிற பணத்தொகைகளும்‌ அந்நிதியத்தை சேர்வன 
ஆகும்‌. 

147. பொருள்கோள்‌ : 

இந்த அத்தியாயத்திலும்‌ | ஆம்‌ பகுதியின்‌ 4 ஆம்‌ அத்தியாத்திலும்‌ இந்த அரசமைப்பின்‌ 
பொருள்கோள்‌ குறித்த செறிவான சட்டவினா என்று சுட்டப்படுபவை, இந்திய அரசு சட்டம்‌, 1935 
(அந்தச்‌ சட்டத்தைத்‌ திருத்தம்‌ செய்யும்‌ அல்லது அதற்குத்‌ துணையாக அமையும்‌ சட்டம்‌ எதுவும்‌ 
உள்ளடங்கலாக), ஆட்சியவையின்‌ ஆணை அல்லது அதன்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை அல்லது 
இந்திய விடுதலைச்‌ சட்டம்‌, 1947 அல்லது அதன்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஆகியவற்றின்‌ 
பொருள்கோள்‌ குறித்த செறிவான சட்டவினாக்களையும்‌ உள்ளடக்குவனவாகப்‌ பொருள்‌ 
கொள்ளப்படும்‌. 


அத்தியாயம்‌ V 
இந்தியக்‌ கணக்காய்வர்‌ - தலைமைத்‌ தணிக்கையர்‌ 
148. இந்தியக்‌ கணக்காய்வர்‌- தலைமைத்‌ தணிக்கையர்‌ : 
(1 இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையர்‌ என்று ஒருவர்‌ இருப்பார்‌; 


குடியரசுத்தலைவர்‌ தம்‌ கையொப்பமும்‌ முத்திரையும்‌ கொண்ட அதிகார ஆணையின்வழி 
அவரை அமர்த்துவார்‌; மேலும்‌, உச்ச நீதிமன்றத்தின்‌ நீதிபதி ஒருவரை அகற்றுவதுபோல்‌ அதே 
முறையிலும்‌ அதே காரணங்களின்‌ மீதும்‌ மட்டுமே அவர்‌ பதவியிலிருந்து அகற்றப்பெறுவார்‌. 

(2) இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையராக அமர்த்தப்பெறும்‌ 
ஒவ்வொருவரும்‌ தாம்‌ பதவி ஏற்பதற்கு முன்பு, குடியரசுத்தலைவரின்‌ அல்லது அதன்பொருட்டு 
அவரால்‌ அமர்த்தப்பெறும்‌ ஒருவரின்‌ முன்னிலையில்‌, மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
அதற்கென உள்ள சொன்முறையில்‌, ஒர்‌ ஆணைமொழியை அல்லது உறுதிமொழியை ஏற்றுக்‌ 
கையொப்பமிடுதல்‌ வேண்டும்‌. 


“306-22--74 


11 


(3) கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையரின்‌ வரையூதியமும்‌ பிற 
பணிவரைக்கட்டுகளும்‌ நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ தீர்மானிக்கிறவாறு இருக்கும்‌; அவ்வாறு 
தீர்மானிக்கப்படுகிற வரையில்‌ அவை இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ளவாறு இருந்துவரும்‌ : 

வரம்புரையாக : கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையரின்‌ வரையூதியமோ வாராமை 
விடுப்பு, ஒய்வூதியம்‌ அல்லது ஓய்வுபெறும்‌ வயது பொறுத்த அவரது உரிமைகளோ அவர்‌ 
அமர்த்தப்பெற்றதன்‌ பின்பு அவருக்குப்‌ பாதகமான வகையில்‌ மாற்றப்படுதல்‌ ஆகாது. 

(4) கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையர்‌, தாம்‌ பதவி வகிப்பது அற்றுப்போனபின்பு, 
இந்திய அரசின்‌ கீழோ மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசின்‌ கீழோ மேற்கொண்டும்‌ பதவி வகிக்கத்‌ 
தகுமையுடையவர்‌ ஆகார்‌. 

(5) இந்த அரசமைப்பு, நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டம்‌ ஆகியவற்றின்‌ 
வகையங்களுக்கு உட்பட்டு, இந்தியத்‌ தணிக்கைக்‌ கணக்குத்‌ துறையில்‌ பணிபுரிபவர்களின்‌ 
பணிவரைக்கட்டுகளும்‌ கணக்காய்வர்‌- தலைமைத்‌ தணிக்கையரின்‌ நிருவாக அதிகாரங்களும்‌ 
அவரைக்‌ கலந்தாய்வு செய்த பின்பு குடியரசுத்தலைவரால்‌ வகுக்கப்படும்‌ விதிகளின்வழி 
வகுத்துரைக்கப்படுகிறவாறு இருக்கும்‌. 

(6) கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையரின்‌ அலுவலகத்தில்‌ பணி புரிபவர்களுக்கோ 
அவர்கள்‌ பொறுத்தோ வழங்கத்தக்க வரையூதியங்கள்‌, படித்தொகைகள்‌, ஒய்வூதியங்கள்‌ 
அனைத்தும்‌ உள்ளடங்கலான அந்த அலுவலகத்து நிருவாகச்‌ செலவுகள்‌ இந்தியத்‌ 
திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்படும்‌. 


149. கணக்காய்வர்‌- தலைமைத்‌ தணிக்கையரின்‌ கடமைகளும்‌ அதிகாரங்களும்‌ : 


ஒன்றியம்‌, மாநிலங்கள்‌, பிற அதிகாரஅமைப்பு அல்லது குழுமம்‌ ஆகியவற்றின்‌ கணக்குகள்‌ 
தொடர்பாக,  நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ 
வகுத்துரைக்கப்படும்‌ கடமைகளைக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையர்‌ புரிவார்‌, 
அதிகாரங்களைச்‌ செலுத்துவார்‌; அதன்‌ பொருட்டு, அவ்வாறு வகைசெய்யப்படும்‌ வரையில்‌, இந்தியத்‌ 
தன்னாட்சியம்‌, மாகாணங்கள்‌ ஆகியவற்றின்‌ கணக்குகள்‌ தொடர்பாக, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, இந்தியத்‌ தலைமைத்‌ தணிக்கையருக்கு முறையே ஒன்றியம்‌, 
மாநிலங்கள்‌ ஆகியவற்றின்‌ கணக்குகள்‌ தொடர்பாக வழங்கப்பட்டதான அல்லது அவரால்‌ 
செலுத்தத்தகுமான கடமைகளைப்‌ புரிந்தும்‌, அதிகாரங்களைச்‌ செலுத்தியும்‌ வருவார்‌. 


1150. ஒன்றியம்‌, மாநிலங்கள்‌ ஆகியவற்றின்‌ கணக்குகளின்‌ அமைவுமுறை : 

ஒன்றியம்‌, மாநிலங்கள்‌ ஆகியவற்றின்‌ கணக்குகள்‌ இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ 
தணிக்கையரின்‌ “[தேர்வுரை மீது], குடியரசுத்தலைவர்‌ வகுத்துரைக்கும்‌ அமைவுமுறையில்‌ 
வைத்துவரப்படுதல்‌ வேண்டும்‌. ] 


151. தணிக்கை அறிக்கைகள்‌ : 


() ஒன்றியத்தின்‌ கணக்குகளைப்‌ பொறுத்த இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ 
தணிக்கையரின்‌ அறிக்கைகள்‌, குடியரசுத்தலைவருக்குப்‌ பணிந்தனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌; 
அவற்றை அவர்‌ நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றின்‌ முன்பும்‌ வைக்கும்படி செய்வார்‌. 


வனை யுவ வைனை வைக வகை கதைவை வன்க கள்‌ கைக கைகளை கை களவை கவத வை வனை கவை வைகை தவை வை ககன வ ன னை ன ல ன வ அட கடவை வவ வவ லட 

1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 27 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1977) முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
மாற்றாக அமைக்கப்பட்டது . 

2. கலந்தாய்வு செய்த பின்பு” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 22 ஆம்‌ பிரிவினால்‌ 
(20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

306-22—7b 


72 


(2) ஒரு மாநிலத்தின்‌ கணக்குகளைப்‌ பொறுத்த, இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ 
தணிக்கையரின்‌ அறிக்கைகள்‌, அந்த மாநிலத்தின்‌ ஆளுநருக்குப்‌'*** பணிந்தனுப்பப்படுதல்‌ 
வேண்டும்‌; அவற்றை அவர்‌ அந்த மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு வைக்கும்படி செய்வார்‌. 

பகுதி VI 


29% 


மாநிலங்கள்‌ 
அத்தியாயம்‌ | - பொதுவியல்‌ 


152. பொருள்வரையறை : 


இந்தப்‌ பகுதியில்‌, தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி, “மாநிலம்‌” என்னும்‌ சொல்‌, “[ஜம்மு- 
காஷ்மீர்‌ மாநிலத்தை உள்ளடக்குவதில்லை]. 


அத்தியாயம்‌ || 
ஆட்சித்துறை 
ஆளுநர்‌ 
153. மாநிலங்களின்‌ ஆளுநர்கள்‌ : 
ஒவ்வொரு மாநிலத்திற்கும்‌ ஆளுநர்‌ என்று ஒருவர்‌ இருப்பார்‌: 


*[வரம்புரையாக : ஒருவரையே இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு 
ஆளுநராக அமர்த்துவதற்கு இந்த உறுப்பில்‌ உள்ள எதுவும்‌ தடையூறு ஆவதில்லை.] 


154. மாநிலத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌ : 

( மாநிலத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌ ஆளுநரிடம்‌ உற்றமைந்திருக்கும்‌; மேலும்‌, அதை அவர்‌ 
நேரடியாகவோ தமக்கு கீழமைந்துள்ள பதவியாளர்கள்‌ வழியாகவோ இந்த அரசமைப்புக்கு 
இணங்கச்‌ செலுத்தி வருவார்‌. 

(2) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌ — 

(அ) நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றினால்‌ பிறவகை அதிகாரஅமைப்பு எதற்கும்‌ வழங்கப்பட்ட 
பதவிப்பணிகள்‌ எவற்றையும்‌ ஆளுநருக்கு மாற்றுவதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது; 
அல்லது 

(ஆ நாடாளுமன்றம்‌ அல்லது மாநிலச்‌ சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ ஆளுநரின்‌ 
கீழமைந்துள்ள அதிகாரஅமைப்பு எதற்கும்‌ பதவிப்பணிகளை வழங்குவதற்குத்‌ 
தடையூறு ஆவதில்லை . 


க வனை ன ட டட டட 


1“அல்லது இராஜபிரமுகருக்கு'” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 

2. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி இல்‌ உள்ள”' என்ற சொற்கள்‌, விட்டுவிடப்பட்டன. 

3. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி இல்‌ குறித்துரைக்கப்பட்ட ஒரு மாநிலம்‌ என்று பொருள்படும்‌” 
என்பதற்கு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4, மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ சேர்க்கப்பட்டது. 

306-22—7c 


73 


155. ஆளுநரை அமர்த்துதல்‌: 


ஒரு மாநிலத்தின்‌ ஆளுநர்‌, குடியரசுத்தலைவரால்‌ அவருடைய கையொப்பமும்‌ முத்திரையும்‌ 
கொண்ட அதிகார ஆணையின்வழி அமர்த்தப்பெறுவார்‌. 


156. ஆளுநரின்‌ பதவிக்காலம்‌ : 
() ஆளுநர்‌, குடியரசுத்தலைவர்‌ விழையுமளவும்‌ பதவி வகிப்பர்‌. 


(2) ஆளுநர்‌, தம்‌ கையொப்பமிட்டுக்‌ குடியரசுத்தலைவருக்கு எழுத்து வழித்‌ தெரிவித்துத்‌ 
தம்‌ பதவியை விட்டுவிலகிக்கொள்ளலாம்‌. 

(3) இந்த உறுப்பின்‌ மேலேகண்ட வகையங்களுக்கு உட்பட்டு, ஆளுநர்‌ ஒருவர்‌, தாம்‌ 
பதவி ஏற்கும்‌ தேதியிலிருந்து ஐந்தாண்டுக்‌ காலத்திற்குப்‌ பதவி வகிப்பார்‌: 


வரம்புரையாக : ஆளுநர்‌ ஒருவர்‌ தம்‌ பதவிக்காலம்‌ கழிவுற்றாலுங்கூட, அவருக்கு அடுத்து 
வருபவர்‌ பதவி ஏற்கும்‌ வரையிலும்‌ தொடர்ந்து பதவி வகித்து வருவார்‌. 


157. ஆளுநராக அமர்த்தப்‌ பெறுவதற்கான தகுதிப்பாடுகள்‌ : 


ஒருவர்‌, இந்தியக்‌ குடிமகனாகவும்‌, முப்பத்தைந்து வயது முடிந்தவராகவும்‌ இருந்தாலன்றி, அவர்‌ 
ஆளுநராக அமர்த்தப்பெறுவதற்கான தகுமையுடையவர்‌ ஆகார்‌. 


158. ஆளுநரின்‌ பதவிக்கான வரைக்கட்டுகள்‌ : 


() ஆளுநர்‌, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதிலுமோ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்ற அவை ஒன்றிலோ உறுப்பினராக 
இருத்தல்‌ ஆகாது; மேலும்‌, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ அல்லது ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்ற அவை ஒன்றின்‌ உறுப்பினராகவுள்ள ஒருவர்‌ ஆளுநராக அமர்த்தப்பெறுவாராயின்‌, 
அவர்‌ ஆளுநராகப்‌ பதவி ஏற்கும்‌ தேதியன்று அந்த அவையிலுள்ள தம்‌ பதவியிடத்தை 
விட்டகன்றவராகக்‌ கொள்ளப்பெறுவார்‌. 


(2) ஆளுநர்‌, பிற ஊதியப்பதவி எதனையும்‌ வகித்தல்‌ ஆகாது. 


(3) ஆளுநர்‌, தம்‌ பதவிக்குரிய உறைவிடங்களில்‌ வாடகை ஏதுமின்றி உறைவதற்கு 
உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌; நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ தீர்மானிக்கும்‌ பதவியூதியங்கள்‌, 
படித்தொகைகள்‌, மதிப்புரிமைகள்‌ ஆகியவற்றிற்கும்‌ அவர்‌ உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌; 
அவ்வாறு அதன்பொருட்டு வகை செய்யப்படும்‌ வரையிலும்‌, இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள பதவியூதியங்கள்‌, படித்தொகைகள்‌, மதிப்புரிமைகள்‌ ஆகியவற்றிற்கு 
அவர்‌ உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌. 


(இ) ஒருவரே இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களின்‌ ஆளுநராக 
அமர்த்தப்பெறுமிடத்து, ஆளுநருக்கு வழங்கத்தகுமான பதவியூதியங்களையும்‌ 
படித்தொகைகளையும்‌,  குடியரசுத்தலைவரால்‌ ஆணையின்வழித்‌  தீர்மானிக்கப்படும்‌ 
வீதத்திற்கேற்ப, அந்தந்த மாநிலங்கள்‌ பகிர்ந்தளித்தல்‌ வேண்டும்‌.] 

(4) ஆளுநருக்குள்ள பதவியூதியங்களையும்‌ படித்தொகைகளையும்‌ அவருடைய 
பதவிக்காலத்தின்‌ போது குறைக்கப்படுதல்‌ ஆகாது. 





1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


74 


159. ஆளுநருக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி : 

ஆளுநர்‌ ஒவ்வொருவரும்‌, ஆளுநரின்‌ பதவிப்பணிகளை ஆற்றிவரும்‌ ஒவ்வொருவரும்‌, தாம்‌ 
பதவி ஏற்பதற்கு முன்பு, அந்த மாநிலம்‌ தொடர்பாக அதிகாரம்‌ செலுத்தும்‌ உயர்‌ நீதிமன்றத்‌ தலைமை 
நீதிபதியின்‌ முன்னிலையில்‌ அல்லது அவர்‌ இல்லாதபோது, ஆங்கிருக்கும்‌ உயர்‌ நீதிமன்ற 
நீதிபதிகளில்‌ மிக்க முதுநிலையராக உள்ள ஒருவரின்‌ முன்னிலையில்‌, ஒர்‌ ஆணைமொழியை 
அல்லது உறுதிமொழியைப்‌ பின்வரும்‌ சொன்முறையில்‌ உள்ளபடி ஏற்றுக்‌ கையொப்பமிடுதல்‌ 
வேண்டும்‌: அதாவது - 

“அ. ஆ ., ஆகிய நான்‌ உண்மையான பற்றுடன்‌................. (மாநிலத்தின்‌ பெயர்‌ 
ஆளுநர்‌ பதவிப்‌ பொறுப்பை நிறைவேற்றி வருவதோடு (அல்லது ஆளுநருக்குள்ள பதவிப்பணிகளை 
ஆற்றிவருவதோடு) அரசமைப்பு முறையினையும்‌ சட்டநெறியினையும்‌ என்‌ முழுத்திறன்‌ கொண்டு 
புரந்தும்‌ பேணியும்‌ புறங்காத்தும்‌ நிற்பேன்‌ என்றும்‌ .................... ௮ (மாநிலத்தின்‌ பெயர்‌) மக்கள்‌ 
நற்பணிக்கும்‌ நல்வாழ்வுக்கும்‌ முற்றுமாக என்னை நான்‌ ஆட்படுத்திக்‌ கொள்வேன்‌ 
என்‌ றும்‌ கடவுளை முன்னிறுத்தி ஆணையமொழிகின்றேன்‌”" 

உள்ளார்ந்து உறுதிமொழிகின்றேன்‌.” 


160. குறித்தசில நினையாநிகழ்வுகளில்‌ ஆளுநரின்‌ பதவிப்‌ பணிகளை ஆற்றிவருதல்‌ : 


இந்த அத்தியாயத்தில்‌ வகைசெய்யப்பட்டிராத நினையாநிகழ்வு எதிலும்‌, மாநில ஆளுநரின்‌ 
பதவிப்பணிகளை ஆற்றிவருவதற்கு, குடியரசுத்தலைவர்‌ தாம்‌ தக்கதெனக்‌ கருதும்‌ ஏற்பாட்டினைச்‌ 
செய்யலாம்‌. 


161. குறித்தசில நேர்வுகளில்‌ குற்றமன்னிப்புகள்‌ முதலியவை அளிப்பதற்கும்‌ மற்றும்‌ 
தீர்ப்புத்தண்டனைகளைத்‌ தற்காலிகமாக  நிறுத்திவைப்பதற்கு, இறுத்தல்‌ செய்வதற்கு 
அல்லது மாற்றிக்குறைப்பதற்கும்‌ ஆளுநருக்குள்ள அதிகாரம்‌ : 


ஒரு மாநில ஆளுநர்‌, மாநிலத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌ அளாவும்‌ பொருட்பாடு குறித்த சட்டத்திற்கு 
எதிரான ஒரு குற்றச்செயலுக்காகக்‌ குற்றத்தீர்ப்பளிக்கப்பெற்ற ஒருவரின்‌ தண்டனையைப்‌ 
பொறுத்துக்‌ குற்றமன்னிப்புகள்‌ அளிக்கவும்‌ தண்டனையை நிறுத்திவைக்கவும்‌ அதை 
நிறைவேற்றுவதைத்‌ தள்ளிவைக்கவும்‌ அல்லது எஞ்சிய தண்டனையை இறுத்தல்செய்யவும்‌ அல்லது 
தீர்ப்புத்தண்டனையைத்‌ தற்காலிகமாக நிறுத்திவைக்க, இறுத்தல்செய்ய அல்லது 
மாற்றிக்குறைக்கவும்‌ அதிகாரம்‌ உடையவர்‌ ஆவார்‌. 


162. மாநில ஆட்சி அதிகாரத்தின்‌ அளாவுகை : 
இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, சட்டங்களை இயற்றுவதற்கு ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்றம்‌ அதிகாரம்‌ கொண்டுள்ள பொருட்பாடுகளை மாநில ஆட்சி அதிகாரம்‌ அளாவி நிற்கும்‌: 


வரம்புரையாக : ஒரு மாநிலச்‌ சட்டமன்றமும்‌ நாடாளுமன்றமும்‌ சட்டங்களை இயற்ற அதிகாரம்‌ 
கொண்டுள்ள பொருட்பாடு எதனையும்‌ பற்றிய மாநிலத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌, இந்த 
அரசமைப்பினாலோ நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டம்‌ ஒன்றினாலோ ஒன்றியத்துக்கு அல்லது அதன்‌ 
அதிகாரஅமைப்புகளுக்கெனக்‌ குறித்து வழங்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டதாகவும்‌ 
அதன்‌ வரம்பிற்குள்‌ அடங்கியதாகவும்‌ இருக்கும்‌. 


75 


அமைச்சரவை 


163. ஆளுநருக்கு அமைச்சரவை உறுதுணையாக இருத்தலும்‌ தேர்வுரை வழங்குதலும்‌ : 

( ஆளுநர்‌, இந்த அரசமைப்பினாலோ அதன்‌ வழியாலோ தம்‌ உளத்தேர்வின்படி 
செயலாற்ற வேண்டிய பதவிப்பணிகளை அல்லது அவற்றுள்‌ எதனையும்‌ தவிர, பிற பதவிப்பணிகளை 
ஆற்றுகையில்‌, அவருக்கு உறுதுணையாக இருப்பதற்கும்‌ தேர்வுரை வழங்குவதற்கும்‌ 
முதலமைச்சரைத்‌ தலைவராகக்‌ கொண்ட அமைச்சரவை ஒன்று இருத்தல்‌ வேண்டும்‌. 


(2) ஒரு பொருட்பாடு இந்த அரசமைப்பினாலோ அதன்‌ வழியாலோ ஆளுநர்‌ தம்‌ 
உளத்தேர்வின்படி செயலாற்றவேண்டிய ஒரு பொருட்பாடா இல்லையா என்பதைப்‌ பொறுத்து 
வினா எதுவும்‌ எழுமாயின்‌, ஆளுநர்‌ தம்‌ உளத்தேர்வின்படி செய்யும்‌ முடிபே அறுதியானது ஆகும்‌; 
ஆளுநர்‌, தம்‌ உளத்தேர்வின்படி செயற்பட்டிருக்க வேண்டும்‌ அல்லது கூடாது என்பதைக்‌ காரணமாக 
காட்டி, அவர்‌ செய்த எதனின்‌ செல்லுந்தன்மையையும்‌ எதிர்த்து வாதிடுதல்‌ ஆகாது. 


(3) ஆளுநருக்கு அமைச்சர்கள்‌ தேர்வுரை எதுவும்‌ வழங்கினார்களா, அவ்வாறாயின்‌ அது 
யாது என்பது பற்றி நீதிமன்றம்‌ எதிலும்‌ விசாரிக்கப்படுதல்‌ ஆகாது. 


164. அமைச்சர்களைப்‌ பற்றிய பிற வகையங்கள்‌ : 


() முதலமைச்சர்‌, ஆளுநரால்‌ பதவியில்‌ அமர்த்தப்‌ பெறுவார்‌; பிற அமைச்சர்கள்‌, 
முதலமைச்சரின்‌ தேர்வுரையின்படி ஆளுநரால்‌ பதவியில்‌ அமர்த்தப்பெறுவர்‌; அமைச்சர்கள்‌, 
ஆளுநர்‌ விழையுமளவும்‌ பதவி வகிப்பர்‌: 


வரம்புரையாக : '[சட்டிஸ்கர்‌, ஜார்கண்ட்‌], மத்தியபிரதேசம்‌, 2[ஒடிசா] ஆகிய மாநிலங்களில்‌ 
பழங்குடியினர்‌ நல்வாழ்வைத்‌ தம்‌ பொறுப்பில்‌ கொண்டுள்ள அமைச்சர்‌ ஒருவர்‌ இருத்தல்‌ வேண்டும்‌; 
அத்துடன்‌, பட்டியலில்கண்ட சாதியினர்‌, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்‌ ஆகியோரின்‌ நல்வாழ்வை 
அல்லது வேறு பணி எதனையுங்கூட அவர்‌ தம்‌ பொறுப்பில்‌ கொண்டிருக்கலாம்‌. 


5[(1 இ) ஒரு மாநில அமைச்சரவையில்‌, முதலமைச்சர்‌ உள்ளடங்கலாக, அமைச்சர்களின்‌ 
மொத்த எண்ணிக்கையானது, அந்த மாநிலச்‌ சட்டமன்ற உறுப்பினர்களின்‌ மொத்த 
எண்ணிக்கையில்‌ பதினைந்து விழுக்காட்டிற்கு மேற்படுதல்‌ ஆகாது: 


வரம்புரையாக: ஒரு மாநிலத்தில்‌ முதலமைச்சர்‌ உள்ளடங்கலாக, அமைச்சர்களின்‌ 
எண்ணிக்கையானது, பன்னிரண்டிற்குக்‌ குறைவாக இருத்தல்‌ ஆகாது: 





1, “பீகார்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (தொன்ணூற்று நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2006 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (12-6-2006 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2 “ஒரிசா” என்பதற்கு, ஒரிசா (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2011 (15 / 2010 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-2011 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ தொண்ணூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (1-1-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


76 


மேலும்‌ வரம்புரையாக : அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 
தொடக்கத்தில்‌ மாநிலம்‌ எதிலுமுள்ள அமைச்சரவையில்‌, முதலமைச்சர்‌ உள்ளடங்கலாக, 
அமைச்சர்களின்‌ மொத்த எண்ணிக்கையானது, மேற்சொன்ன பதினைந்து விழுக்காட்டிற்கு அல்லது, 
நேர்வுக்கேற்ப, முதல்‌ வரம்புரையில்‌ குறித்துரைக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேற்படுகிறவிடத்து, 
அந்த மாநிலத்தில்‌ அமைச்சர்களின்‌ மொத்த எண்ணிகையானது, குடியரசுத்தலைவர்‌, பொது 
அறிவிக்கை வாயிலாகக்‌ குறித்திடும்‌ தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்குள்‌, இந்தக்‌ கூறின்‌ 
வகையங்களுக்கிணங்கியதாகச்‌ செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 


(1 ) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ அல்லது பத்தாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 
(2) ஆம்‌ பத்தியின்படி சட்டமன்றப்‌ பேரவையின்‌ உறுப்பினராக இருப்பதற்குத்‌ தகுதிக்கேடுற்று, 
அரசியல்‌ கட்சி எதனையும்‌ சார்ந்திருந்து சட்டமன்ற மேலவையைக்‌ கொண்டிருக்கிற மாநில 
சட்டமன்றத்தின்‌ ஏதாவது ஓர்‌ அவையின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, அவர்‌ தகுதிக்கேடுற்ற 
தேதியிலிருந்து தொடங்கி, அத்தகைய உறுப்பினராக அவரது பதவிக்‌ காலஅளவு முடிவடையும்‌ 
தேதி, அல்லது அந்தக்‌ காலஅளவு கழிவுறுவதற்கு முன்பு, அவர்‌ ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ 
பேரவையின்‌ அல்லது நேர்வுக்கேற்ப, சட்டமன்ற மேலவையைக்‌ கொண்டிருக்கிற ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ தேர்தல்‌ எதிலும்‌ போட்டியிடுகிறவிடத்து, அவர்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டதாக விளம்பப்பட்ட தேதி, இவற்றில்‌ எது முந்தையதோ அதுவரையுள்ள 
காலஅளவின்போது (1 ஆம்‌ கூறின்படி ஓர்‌ அமைச்சராக அமர்த்தப்படுவதற்குத்‌ 
தகுதிக்கேடுற்றவராதலும்‌ வேண்டும்‌]. 

(2) அமைச்சரவை, மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்குக்‌ கூட்டுப்‌ பொறுப்புடையதாக 
இருக்கும்‌. 

(3) அமைச்சர்‌ ஒருவர்‌ தம்‌ பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, ஆளுநர்‌ அவரைப்‌ 
பதவியும்‌ மறைகாப்பும்‌ பற்றிய ஆணைமொழிகளை, மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ அதற்கென 
உள்ள சொன்முறைகளுக்கு இணங்க ஏற்கச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


(4) அமைச்சர்‌ ஒருவர்‌ மாநிலச்‌ சட்டமன்றத்தில்‌ தொடர்ச்சியாக ஏதேனும்‌ ஒர்‌ ஆறு மாதக்‌ 
கால அளவிற்கு ஓர்‌ உறுப்பினராக இல்லாவிடில்‌, அந்தக்‌ காலஅளவு லப்‌ தம்‌ அமைச்சர்‌ 
பதவியை இழந்தவர்‌ ஆவார்‌. 


(5) அமைச்சர்களின்‌ வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌, மாநிலச்‌ சட்டமன்றம்‌ 
அவ்வப்போது சட்டத்தினால்‌ தீர்மானிக்கிறவாறு இருக்கும்‌; மாநிலச்‌ சட்டமன்றம்‌ அவ்வாறு 
தீர்மானிக்கிற வரையில்‌, அவை இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ளவாறு இருந்துவரும்‌. 


மாநிலத்தின்‌ தலைமை வழக்குரைஞர்‌ 
165. மாநிலத்தின்‌ தலைமை வழக்குரைஞர்‌: 
(1 ஒவ்வொரு மாநிலத்தின்‌ ஆளுநரும்‌, உயர்‌ நீதிமன்றம்‌ ஒன்றின்‌ நீதிபதியாக 


அமர்த்தப்பெறுவதற்குத்‌ தகுதிப்பாடுடைய ஒருவரை அந்த மாநிலத்தின்‌ தலைமை 
வழக்குரைஞராக அமர்த்துவார்‌. 


நசி 


(2) ஆளுநரால்‌ அவ்வப்போது குறித்தனுப்பப்படும்‌ சட்டப்பொருட்பாடுகளைப்‌ பொறுத்து 
மாநில அரசிற்கு ஆய்வுரை அளிப்பதும்‌ அவரால்‌ தமக்குக்‌ குறித்தளிக்கப்படும்‌ 
சட்டப்பாங்குடைய பிற கடமைகளைப்‌ புரிவதும்‌ இந்த அரசமைப்பினாலோ அதன்‌ வழியாலோ 
அல்லது நிகழுறு காலத்தில்‌ செல்லாற்றலிலுள்ள பிற சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ தமக்கு 
வழங்கப்படும்‌ பதவிப்பணிகளை ஆற்றுவதும்‌ மாநிலத்‌ தலைமை வழக்குரைஞரின்‌ கடமை 
ஆகும்‌. 

(3) தலைமை வழக்குரைஞர்‌, ஆளுநர்‌ விழையுமளவும்‌ பதவி வகிப்பார்‌; ஆளுநர்‌ 
தீர்மானிக்கும்‌ பணியூதியத்தைப்‌ பெறுவார்‌. 


அரசின்‌ அலுவல்‌ நடத்துமுறை 


166. மாநில அரசின்‌ அலுவல்‌ நடத்துமுறை : 

(9 மாநில அரசின்‌ ஆட்சித்துறை நடவடிக்கைகள்‌ அனைத்தும்‌, ஆளுநரின்‌ 
பதவிப்பெயரால்‌ எடுக்கப்படுவதாக இயம்பப்பெறுதல்‌ வேண்டும்‌. 

(2) ஆளுநரின்‌ பதவிப்பெயரால்‌ பிறப்பிக்கப்படும்‌ ஆணைகளும்‌ ஆக்கப்படும்‌ 
முறையாவணங்களும்‌, ஆளுநர்‌ வகுக்கும்‌ விதிகளில்‌ குறித்துரைக்கப்படும்‌ முறையில்‌ 
உறுதிச்சான்றிடப்படுதல்‌ வேண்டும்‌; அவ்வாறு உறுதிச்சான்றிடப்பட்ட ஆணை அல்லது 
முறையாவணம்‌ ஆளுநரால்‌ பிறப்பிக்கப்பட்ட ஆணை அல்லது ஆக்கப்பட்ட முறையாவணம்‌ 
அன்று என்னும்‌ காரணம்‌ காட்டி, அதன்‌ செல்லுந்தன்மையை எதிர்த்து வாதிடுதல்‌ ஆகாது. 

(3) ஆளுநர்‌, மாநில அரசின்‌ அலுவல்கள்‌ மேலும்‌ இசைவுற நடைபெறுவதற்காகவும்‌ இந்த 
அரசமைப்பினாலோ அதன்‌ வழியாலோ ஆளுநர்‌ தம்‌ உளத்தேர்வின்படி செயலாற்ற வேண்டிய 
அலுவலாக இல்லாத பிற அலுவல்களை அமைச்சர்களிடையே பகிர்ந்து ஒதுக்குவதற்காகவும்‌ 
விதிகளை வகுப்பார்‌. 


1 
[ * *] 
167. ஆளுநருக்குத்‌ தகவல்‌ தருவது முதலியவை பொறுத்து முதலமைச்சருக்குள்ள கடமைகள்‌ : 
பின்வருவன ஒவ்வொரு மாநில முதலமைச்சரின்‌ கடமை ஆகும்‌ - 


(அ) மாநிலத்து அலுவல்‌ நடவடிக்கைகளை நிருவகித்தல்‌ தொடர்பாக அமைச்சரவையின்‌ 
முடிபுகள்‌ மற்றும்‌ சட்டமியற்றுவதற்கான செயற்குறிப்புகள்‌ அனைத்தையும்‌ மாநில 
ஆளுநருக்குத்‌ தெரிவித்தல்‌; 

(ஆ) மாநிலத்து அலுவல்‌ நடவடிக்கைகளை நிருவகித்தல்‌ மற்றும்‌ சட்டமியற்றுவதற்கான 
செயற்குறிப்புகள்‌ தொடர்பாக ஆளுநர்‌ கேட்டனுப்பும்‌ தகவலைத்‌ தருதல்‌; மற்றும்‌ 


(இ) ஓர்‌ அமைச்சரால்‌ முடிபு எடுக்கப்பட்டு, ஆனால்‌ அமைச்சரவையால்‌ ஓரர்வு 
செய்யப்பட்டிராத பொருட்பாடு எதனையும்‌ ஒர்வுக்காக அமைச்சரவையின்‌ 
முன்வைக்குமாறு ஆளுநர்‌ வேண்டுறுத்துவாராயின்‌, அவ்வாறு செய்தல்‌. 





1. (4) ஆம்‌ கூறு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 28 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, புகுத்தப்பட்டது; மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 23 ஆம்‌ பிரிவினால்‌ 
(20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 


78 


அத்தியாயம்‌ |! 
மாநிலச்‌ சட்டமன்றம்‌ 
பொதுவியல்‌ 
168. மாநிலச்‌ சட்டமன்றங்களின்‌ அமைப்பு : 


(0 ஒவ்வொரு மாநிலத்திற்குமென சட்டமன்றம்‌ ஒன்று இருக்கும்‌; அது ஆளுநரையும்‌ 


(அ) 1*** 2[ஆந்திரப்‌ பிரதேசம்‌], பீகார்‌”*** “[மத்தியப்பிரதேசம்‌] “*** [மகாராஷ்டிரம்‌] 
[கர்நாடகம்‌], *** (தமிழ்நாடு, தெலுங்கானா] [மற்றும்‌ உத்தரப்‌ பிரதேசம்‌] ஆகிய 
மாநிலங்களில்‌ இரண்டு அவைகளையும்‌, 

(ஆ) பிற மாநிலங்களில்‌ ஓர்‌ அவையினையும்‌ 

கொண்டதாக இருக்கும்‌. 


(2) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தில்‌ இரண்டு அவைகள்‌ இருக்குமிடத்து, ஒன்று சட்டமன்ற 
மேலவை என்றும்‌, மற்றொன்று சட்டமன்றப்‌ பேரவை என்றும்‌ வழங்கப்பெறும்‌; ஒரவை மட்டுமே 
இருக்குமிடத்து, அது சட்டமன்றப்‌ பேரவை என்று வழங்கப்பெறும்‌. 


169. மாநிலங்களில்‌ சட்டமன்ற மேலவைகளை ஒழித்தல்‌ அல்லது உருவாக்குதல்‌ : 


(3. 168 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலத்தில்‌, 
அந்தச்‌ சட்டமன்ற மேலவையை ஒழிப்பதற்கோ அத்தகைய சட்டமன்ற மேலவை இல்லாத ஒரு 
மாநிலத்தில்‌ மேலவையை உருவாக்குவதற்கோ அந்த மாநிலத்தின்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ 
மொத்த உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கையில்‌ பெரும்பான்மையும்‌, மேலும்‌, பேரவை 
உறுப்பினர்களில்‌ வந்திருந்து வாக்களிப்பவர்களின்‌ எண்ணிக்கையில்‌ மூன்றில்‌ இரண்டு 
பங்கிற்குக்‌ குறையாத பெரும்பான்மையும்‌ கொண்ட உறுப்பினர்களால்‌ தீர்மானம்‌ ஒன்று அந்தப்‌ 
பேரவையில்‌ நிறைவேற்றப்படுமாயின்‌, அவ்வாறு ஒழிப்பதற்கு அல்லது உருவாக்குவதற்கு 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகைசெய்யலாம்‌. 

EE 

1 “ஆந்திரப்‌ பிரதேசம்‌” என்ற சொற்கள்‌, ஆந்திரப்‌ பிரதேசச்‌ சட்டமன்ற மேலவைச்‌ (ஒழித்தல்‌) சட்டம்‌, 1985 (34/1985) இன்‌ 4 ஆய்‌ 
பிரிவினால்‌ (1-6-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டன. 

2, ஆந்திரப்‌ பிரதேசச்‌ சட்டமன்ற மேலவைச்‌ சட்டம்‌, 2005 (1 / 2006) இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (30-3-2007 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

3. “பம்பாய்‌” என்ற சொல்‌, பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 (11/1960) இன்‌ 20 ஆம்‌ பிரிவினால்‌ (1-5-1960 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 

4, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 8 ஆம்‌ பிரிவினால்‌ (தேதி இன்னும்‌ அறிவிக்கை செய்யப்பட வேண்டும்‌) 
புகுத்தப்பட்டது. 

5.“தமிழ்நாடு” என்ற சொல்‌, தமிழ்நாடு சட்டமன்ற மேலவைச்‌ (ஒழித்தல்‌) சட்டம்‌, 1986 (40/1986) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-11-1986 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டது. 

6. பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 (11/1960) இன்‌ 20 ஆம்‌ பிரிவினால்‌ (1-5-1960 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

7. “மைசூர்‌” என்பதற்கு, மைசூர்‌ மாநிலம்‌ (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 1973 (31/1973) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-11-1973 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டு, அது அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 8 (1)ஆம்‌ 
பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது. 

8. “பஞ்சாப்‌” என்ற சொல்‌, பஞ்சாப்‌ சட்டமன்ற மேலவைச்‌ (ஒழித்தல்‌) சட்டம்‌, 1969 (46/1969) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (7-1-1970 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டது. 

9. தமிழ்நாடு சட்டமன்ற மேலவைச்‌ சட்டம்‌, 2010 (16/2010) இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (தேதி இன்னும்‌ அறிவிக்கை செய்யப்பட 
வேண்டும்‌) புகுத்தப்பட்டது. 

10. “தமிழ்நாடு” என்பதற்கு, ஆந்திரப்‌ பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2014 (6/2014) இன்‌ 96 ஆம்‌ பிரிவினால்‌ (1-6-2014 முதல்‌ 

செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

11. “உத்தரப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ மேற்கு வங்காளம்‌” என்பதற்கு, மேற்கு வங்காள மேலவைச்‌ (ஒழித்தல்‌) சட்டம்‌, 1969 (20/1969) இன்‌ 

4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-8-1969 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 


79 


(2). (0 ஆம்‌ உறுப்பில்‌ சுட்டப்பட்ட சட்டம்‌ எதுவும்‌, அச்சட்டத்தின்‌ வகையங்களைச்‌ 
செல்திறப்படுத்துவதற்குத்‌ தேவையானவாறு, இந்த அரசமைப்பினைத்‌ திருத்துவதற்கான 
வகையங்களைக்‌ கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌; மேலும்‌ நாடாளுமன்றம்‌ தேவையெனக்‌ 
கொள்ளும்‌ துணைவுறு, சார்வுறு மற்றும்‌ விளைவுறு வகையங்களைக்‌ கொண்டதாகவும்‌ 
இருக்கலாம்‌. 

(3) மேற்சொன்ன சட்டம்‌ எதுவும்‌, 368 ஆம்‌ உறுப்பைப்‌ பொறுத்தவரை, இந்த 
அரசமைப்பின்‌ திருத்தமெனக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


1[170. சட்டமன்றப்‌ பேரவைகளின்‌ கட்டமைப்பு : 


(0) 333 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ சட்டமன்றப்‌ 
பேரவையும்‌, அந்த மாநிலத்தின்‌ நிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளிலிருந்து நேரடித்‌ தேர்தல்‌ 
வாயிலாகத்‌ தெரிந்தெடுக்கப்பெறும்‌ ஐந்நூற்றுக்கு மேற்படாத, ஆனால்‌ அறுபதுக்குக்‌ குறையாத 
உறுப்பினர்களைக்‌ கொண்டதாக இருக்கும்‌. 

(2). (0 ஆம்‌ கூறினைப்‌ 'பொறுத்தவரை, மாநிலத்தின்‌ தேர்தல்‌ தொகுதி ஒவ்வொன்றின்‌ 
மக்கள்தொகைக்கும்‌ அதற்குப்‌ பகிர்ந்தொதுக்கப்படும்‌ பதவியிடங்களின்‌ எண்ணிக்கைக்கும்‌ 
உள்ள விகிதம்‌, இயலுமளவு, மாநிலம்‌ எங்கணும்‌ ஒருபடித்தாய்‌ இருக்கும்‌ வண்ணம்‌, மாநிலம்‌ 
ஒவ்வொன்றும்‌ நிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளாகப்‌ பிரிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

*[விளக்கம்‌. - இந்தக்‌ கூறில்‌, “மக்கள்தொகை” என்னும்‌ சொல்‌, கடைசிமுறை மக்கள்‌ 
கணக்கெடுப்பின்படி தொடர்புடைய விவரங்களைக்‌ கண்டறிந்து வெளியிடப்பட்டுள்ள மக்கள்‌ 
தொகை என்று பொருள்படும்‌: 


வரம்புரையாக : இந்த விளக்கத்தில்‌ அண்டைய விவரங்கள்‌ வெளியிடப்பட்டுள்ள 
கடைசிமுறை மக்கள்‌ கணக்கெடுப்பு என்பது, 3[2026] ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பின்னர்‌ முதலாவதாக 
எடுக்கப்படும்‌ மக்கள்‌ கணக்கெடுப்பின்படியாகும்‌ தொடர்புடைய விவரங்கள்‌ வெளியிடப்படும்‌ 
வரையில்‌ [2001] ஆம்‌ மக்கள்‌ கணக்கெடுப்பைச்‌ சுட்டுவதாகவே பொருள்‌ கொள்ளப்படுதல்‌ 
வேண்டும்‌.] 

(3) ஒவ்வொரு முறையும்‌ மக்கள்‌ கணக்கெடுப்பு முடிவடைவதன்மேல்‌ மாநிலம்‌ 
ஒவ்வொன்றின்‌ சட்டமன்றப்‌ பேரவையிலுமுள்ள பதவியிடங்களின்‌ மொத்த எண்ணிக்கையும்‌ 
மாநிலம்‌ ஒவ்வொன்றையும்‌ நிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளாகப்‌ பிரித்தலும்‌, நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌ தீர்மானிக்கும்‌ அதிகாரஅமைப்பாலும்‌ முறையிலும்‌ மறுநேரமைவு செய்யப்படுதல்‌ 
வேண்டும்‌: 


வரம்புரையாக : அத்தகைய மறுநேரமைவு, அப்போது நிலவுறும்‌ சட்டமன்றப்‌ பேரவை 
கலைக்கப்படும்‌ வரையில்‌, அந்தப்‌ பேரவையிலுள்ள சார்பாற்றத்தைப்‌ பாதிக்காது:] 





1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

2, விளக்கத்திற்கு மாற்றாக அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 29 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) அமைக்கப்பட்டது. 

3. “2000” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2001 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (21-2-2002 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4, “1991” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (22-6-2003 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. முதன்முதலில்‌ இருந்த எண்கள்‌ “1971” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 2001 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ “1991” என்ற எண்கள்‌ (21-2-2002 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக 
அமைக்கப்பட்டன. 


80 


மேலும்‌ வரம்புரையாக : அத்தகைய மறுநேரமைவு, குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி, 
குறித்துரைக்கும்‌ தேதியிலிருந்து செல்திறம்‌ பெறும்‌; அத்தகைய மறுநேரமைவு செல்திறம்‌ 
பெறும்வரையில்‌, அந்தச்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்கான தேர்தல்‌ எதுவும்‌, அத்தகைய மறுநேரமைவுக்கு 
முன்பு நிலவிய நிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளின்‌ அடிப்படையில்‌ நடத்தப்பெறலாம்‌: 


இன்னும்‌ வரம்புரையாக : [2026] ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பின்னர்‌ முதலாவதாக எடுக்கப்படும்‌ மக்கள்‌ 
கணக்கெடுப்பின்படியாகும்‌ தொடர்புடைய விவரங்கள்‌ வெளியிடப்படும்‌ வரையில்‌ - 


*[(1) 1971 ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ கணக்கெடுப்பின்‌ அடிப்படையில்‌ மறுநேரமைவு 
செய்யப்பட்டவாறு, மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ சட்டமன்றப்‌ பேரவையிலுள்ள 
பதவியிடங்களின்‌ மொத்த எண்ணிக்கையையும்‌; 

(i) *[2001] ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ கணக்கெடுப்பின்‌ அடிப்படையில்‌ மறுநேரமைவு 
செய்யப்பட்டவாறு, அந்த மாநிலத்தை நிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளாகப்‌ 
பிரிப்பதையும்‌, 


இந்தக்‌ கூறின்படி மறுநேரமைவு] செய்யவேண்டிய தேவையில்லை.] 


171. சட்டமன்ற மேலவைகளின்‌ கட்டமைப்பு : 


() சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலத்தில்‌ அம்மேலவையிலுள்ள உறுப்பினர்களின்‌ 
மொத்த எண்ணிக்கை, அந்த மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையிலுள்ள உறுப்பினர்களின்‌ மொத்த 
எண்ணிக்கையில்‌ “[மூன்றில்‌ ஒரு] பகுதிக்கு மேற்படுதல்‌ ஆகாது: 

வரம்புரையாக : ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற மேலவையிலுள்ள உறுப்பினர்களின்‌ மொத்த 
எண்ணிக்கை, எந்நேர்விலும்‌, நாற்பதுக்குக்‌ குறைவாக இருத்தல்‌ ஆகாது. 


(2) நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ பிறவாறு வகைசெய்கிற வரையில்‌, ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்ற மேலவையின்‌ கட்டமைப்பு (3) ஆம்‌ கூறில்‌ வகை செய்யப்பட்டுள்ளவாறு இருக்கும்‌. 


3) ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற மேலவையிலுள்ள உறுப்பினர்களின்‌ மொத்த 
எண்ணிக்கையில்‌- 

(அ) கூடுமான வரையில்‌ மூன்றில்‌ ஒரு பகுதியினர்‌, நகராட்சிகள்‌, மாவட்டக்‌ கழகங்கள்‌, 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ குறித்துரைக்கும்‌ அந்த மாநிலத்திலுள்ள பிற உள்ளாட்சி - 
அதிகாரஅமைப்புகள்‌ ஆகியவற்றின்‌ உறுப்பினர்களைக்‌ கொண்ட வாக்காளர்‌ 
தொகுதிகளால்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுதல்‌ வேண்டும்‌; 

(ஆ கூடுமானவரையில்‌, பன்னிரண்டில்‌ ஒரு பகுதியினர்‌, இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள 
பல்கலைக்கழகம்‌ ஒன்றில்‌ குறைந்தது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாகப்‌ பட்டம்‌ 
பெற்றவர்களாகவும்‌ அல்லது அத்தகைய பல்கலைக்கழகம்‌ ஒன்றில்‌ பட்டம்‌ பெற்ற 
ஒருவரின்‌ தகுதிப்பாடுகளுக்கு நிகரானவை என நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட 
சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ வகுத்துரைக்கப்படும்‌ தகுதிப்பாடுகளைக்‌ குறைந்தது 
மூன்று ஆண்டுகளேனும்‌ உடையவர்களாகவும்‌ அந்த மாநிலத்தில்‌ 
வாழ்கின்றவர்களைக்‌ கொண்ட வாக்காளர்‌ தொகுதிகளால்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுதல்‌ 
வேண்டும்‌; 


1 அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 29 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) புகுத்தப்பட்டது. 

2. “2000” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2001 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (21-2-2002 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. குறித்தசில சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2001 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (21-2-2002 முதல்‌ செல்திறம்‌ 

பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

4. “1991” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (22-6-2003 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. முதன்முதலில்‌ இருந்த எண்கள்‌ “1971” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 2001 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ “1991” என்ற எண்கள்‌ (21-2--2002 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5. “நான்கில்‌ ஒரு'” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 10 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 


81 


(இ) கூடுமானவரையில்‌, பன்னிரண்டில்‌ ஒரு பகுதியினர்‌, நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ 
சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ வகுத்துரைக்கப்படும்‌ உயர்நிலைப்‌ பள்ளித்‌ 
தரத்திற்குக்‌ குறையாத அளவில்‌ அமைந்த மாநிலத்திலுள்ள கல்வி நிறுவனங்களில்‌ 
குறைந்தது மூன்று ஆண்டுகளேனும்‌ ஆசிரியராக இருந்தவர்களைக்‌ கொண்ட 
வாக்களார்‌ தொகுதிகளால்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுதல்‌ வேண்டும்‌; 

(ஈ) கூடுமானவரையில்‌, மூன்றில்‌ ஒரு பகுதியினர்‌, மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவை 
உறுப்பினர்களால்‌ அந்தப்‌ பேரவையின்‌ உறுப்பினர்களாக இல்லாதவர்களிலிருந்து 
தேர்ந்தெடுக்கப்பெறுதல்‌ வேண்டும்‌; 


(உ) எஞ்சியோர்‌, 6) ஆம்‌ கூறின்‌ வகையங்களுக்கு இணங்க ஆளுநரால்‌ 
நியமனம்‌ செய்யப்பெறுதல்‌ வேண்டும்‌. 


(4). (3) ஆம்‌ கூறின்‌ (அ, (ஐ), (இ) ஆகிய உட்கூறுகளின்படி தேர்ந்தெடுக்கப்பெற 
வேண்டிய உறுப்பினர்கள்‌, நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ 
வகுத்துரைக்கப்படும்‌ நிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளிலிருந்து தெரிந்தெடுக்கப்பெறுதல்‌ 
வேண்டும்‌; மேலும்‌, மேற்சொன்ன உட்கூறுகளின்படியும்‌, மேற்சொன்ன கூறின்‌ ௬) 
உட்கூறின்படியும்‌ நடைபெறும்‌ தேர்தல்கள்‌, ஒற்றைமாற்றுவாக்கு வழியிலான 
வீதச்‌ சார்பாற்றமுறைக்கிணங்க நடத்தப்பெறுதல்‌ வேண்டும்‌. ்‌ 

(5). (3) ஆம்‌ கூறின்‌ (௨) உட்கூறின்படி ஆளுநரால்‌ நியமனம்‌ செய்யப்பெறும்‌ 
உறுப்பினர்கள்‌ பின்வருவன போன்ற பொருட்பாடுகளைப்‌ பொறுத்துச்‌ சிறந்த தனியறிவோ, 
செயலுறு பட்டறிவோ உடையவர்களாக இருத்தல்‌ வேண்டும்‌, அவையாவன: - 


இலக்கியம்‌, அறிவியல்‌, கலை, கூட்டுறவு இயக்கம்‌ மற்றும்‌ சமுதாயப்பணி. 
172. மாநிலச்‌ சட்டமன்றங்களின்‌ காலவரை : 


() ஒவ்வொரு மாநிலத்தின்‌ சட்டமன்றப்‌ பேரவையும்‌, அது முன்னதாகவே 
கலைக்கப்பட்டாலன்றி, அதன்‌ முதல்‌ கூட்டத்திற்காகக்‌ குறிக்கப்பட்ட தேதியிலிருந்து 
ஐந்தாண்டுகள்‌] தொடர்ந்து இருக்கும்‌; அதற்குமேல்‌ நீடித்தலாகாது; மேற்சொன்ன 
[ஐந்தாண்டுக்‌] காலஅளவு கழிவுறுங்கால்‌ அந்த அவை கலைக்கப்பட்டதாக ஆகிவிடும்‌: _- 


வரம்புரையாக : நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று செயற்பாட்டில்‌ இருக்குங்கால்‌, 
மேற்சொன்ன காலஅளவை, ஒரு தடவையில்‌ ஒர்‌ ஆண்டுக்கு மேற்படாமலும்‌, எந்நேர்விலும்‌, அந்தச்‌ 
சாற்றாணை செயற்பாடு அற்றுப்போன பின்பு ஆறு மாதக்‌ காலஅளவிற்கு மேற்படாமலும்‌ 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ நீட்டிக்கலாம்‌. 

(2) ஒரு மாநிலத்தின்‌ சட்டமன்ற மேலவை கலைப்புக்கு உள்ளாவதில்லை; ஆனால்‌, 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ இதன்பொருட்டு வகுக்கும்‌ வகையங்களுக்கு இணங்க, ஒவ்வோர்‌ 
இரண்டாம்‌ ஆண்டும்‌ கழிவுறுவதன்மேல்‌, கூடியவிரைவில்‌, அந்த அவையின்‌ உறுப்பினர்களில்‌ 
ஏறத்தாழ மூன்றில்‌ ஒரு பகுதியினர்‌ விலகிவிடுதல்‌ வேண்டும்‌. 


1“ஆறு ஆண்டுகள்‌'” என்ற சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 24 ஆம்‌ பிரிவினால்‌ 
(6-9-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற), மாற்றாக அமைக்கப்பட்டன. முதன்முதலில்‌ இருந்த சொற்கள்‌ “ஐந்தாண்டுகள்‌” 
என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 30 ஆம்‌ பிரிவினால்‌ “ஆறு ஆண்டுகள்‌”*(3-1-1977 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 


82 


173. மாநிலச்‌ சட்டமன்ற உறுப்பினர்‌ பதவிக்கான தகுதிப்பாடு : 
ஒருவர்‌-— 


(ஓ) இந்தியக்‌ குடிமகனாக இருக்கிறார்‌ என்பதுடன்‌, தேர்தல்‌ ஆணையத்தால்‌ 
அதன்பொருட்டு அதிகாரமளிக்கப்பெற்றுள்ள ஒருவர்‌ முன்னிலையில்‌, மூன்றாம்‌ 
இணைப்புப்பட்டியலில்‌ உள்ள சொன்முறைகளுக்கிணங்க ஓர்‌ ஆணைமொழியை 
அல்லது உறுதிமொழியை ஏற்றுக்‌ கையொப்பமிட்டவராகவும்‌,] 

(ஆ சட்டமன்றப்‌ பேரவையிலுள்ள பதவியிடமாக இருப்பின்‌, இருபத்தைந்து வயதுக்குக்‌ 
குறையாதவராகவும்‌, சட்டமன்ற மேலவையிலுள்ள பதவியிடமாக இருப்பின்‌, முப்பது 
வயதுக்குக்‌ குறையாதவராகவும்‌, 

(இ) நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ அதன்பொருட்டு 
வகுத்துரைக்கப்படும்‌ பிற தகுதிப்பாடுகளை உடையவராகவும்‌ 

இருந்தாலன்றி, அவர்‌ ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பதவியிடம்‌ ஒன்றில்‌ அமர்வதற்கெனத்‌ 
தெரிந்தெடுக்கப்பெறுவதற்குத்‌ தகுதிப்பாடு உடையவர்‌ ஆகார்‌. 


21174. மாநிலச்‌ சட்டமன்றக்‌ கூட்டத்தொடர்கள்‌, அக்கூட்டத்‌ தொடர்களை இறுதி செய்தல்‌ 
மற்றும்‌ கலைத்தல்‌ : 

() ஆளுநர்‌ தாம்‌ தக்கதெனக்‌ கருதும்‌ காலத்திலும்‌ இடத்திலும்‌ கூடுமாறு அவ்வப்போது 
மாநிலச்‌ சட்டமன்ற அவைக்கு அல்லது அவை ஒவ்வொன்றுக்கும்‌ அழைப்பு விடுப்பார்‌; ஆனால்‌, ஒரு 
கூட்டத்தொடரின்‌ கடைசி அமர்வுக்கும்‌; . அடுத்த கூட்டத்தொடரின்‌ முதல்‌ அமர்வுக்கெனக்‌ 
குறிப்பிடப்படும்‌ தேதிக்கும்‌ இடையேயுள்ள காலஅளவு ஆறு மாதங்களுக்குக்‌ குறைவாகவே 
இருத்தல்‌ வேண்டும்‌. 

(2) ஆளுநர்‌, அவ்வப்போது - 

(ஆ அவையின்‌ அல்லது ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ கூட்டத்‌ தொடரினை இறுதிசெய்யலாம்‌; 
(ஆ சட்டமன்றப்‌ பேரவையைக்‌ கலைத்துவிடலாம்‌.] 


175. சட்டமன்ற அவையில்‌ அல்லது அவைகளில்‌ உரையாற்றவும்‌ அவற்றிற்குச்‌ செய்தியுரை 
அனுப்பவும்‌ ஆளுநருக்குள்ள உரிமை : 
(0 ஆளுநர்‌, சட்டமன்றப்‌ பேரவையில்‌ அல்லது சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலத்தில்‌, 
அந்த மாநிலச்‌ சட்டமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றில்‌ அல்லது ஈரவைகளின்‌ ஒருங்கமர்‌ கூட்டத்தில்‌ 
உரையாற்றலாம்‌; மேலும்‌, அதற்காக உறுப்பினர்களின்‌ வருகையை வேண்டுறுத்தலாம்‌. 


(2) ஆளுநர்‌, சட்டமன்றத்தில்‌ அப்போது ஒர்விலுள்ள ஒரு சட்டமுன்வடிவைப்‌ பொறுத்தோ பிற 
எதனையும்‌ பொறுத்தோ மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அவைக்கு அல்லது அவைகளுக்குச்‌ செய்தியுரை 
அனுப்பலாம்‌; அவ்வாறான செய்தியுரையினைப்‌ பெற்றுள்ள அவை, அச்செய்தியுரையில்‌ ஒர்வுக்கு 
எடுத்துக்கொள்ள வேண்டுமென வேண்டுறுத்தப்பட்ட பொருட்பாட்டை, ஒல்லும்‌ விரைவுடன்‌, ஒர்வு 
செய்தல்‌ வேண்டும்‌. 


1. அரசமைப்புச்‌ (பதினாறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (ஒன்றாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1951 இன்‌ 8 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 


83 


176. ஆளுநரின்‌ சிறப்புரை : 

(0 [சட்டமன்றப்‌ பேரவைக்கான பொதுத்‌ தேர்தல்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ பின்பு நடைபெறும்‌ 
முதல்‌ கூட்டத்தொடரின்‌] தொடக்கத்திலும்‌, [ஒவ்வோர்‌ ஆண்டின்‌ முதல்‌ கூட்டத்தொடரின்‌ 
தொடக்கத்திலும்‌,] சட்டமன்றப்‌ பேரவையில்‌ அல்லது சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலத்தில்‌, 
ஈரவைகளின்‌ ஒருங்கமர்‌ கூட்டத்தில்‌ ஆளுநர்‌ உரையாற்றி அதனைக்‌ கூட்டியதற்கான 
காரணங்களையும்‌ சட்டமன்றத்திற்குத்‌ தெரிவிப்பார்‌. 

(2) அவ்வுரையில்‌ சுட்டப்பட்ட பொருட்பாடுகளைப்‌ பற்றி விவாதம்‌ செய்வதற்கு2*** நேரம்‌ 
ஒதுக்குவதற்காக, அவையின்‌ அல்லது ஈரவைகளில்‌ ஒவ்வொன்றின்‌ நெறிமுறையை ஒழுங்குறுத்தும்‌ 
விதிகளின்வழி வகை செய்தல்‌ வேண்டும்‌. 

177. சட்டமன்ற அவைகள்‌ தொடர்பாக, அமைச்சர்களுக்கும்‌ தலைமை வழக்குரைஞருக்கும்‌ 
உள்ள உரிமைகள்‌ : 

மாநிலத்து அமைச்சர்‌ ஒவ்வொருவரும்‌, அந்த மாநிலத்‌ தலைமை வழக்குரைஞரும்‌, அந்த மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவையில்‌ அல்லது சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலத்தில்‌, ஈரவைகளிலும்‌ 
உரையாற்றவும்‌ பிற வகையில்‌ அதன்‌ நடவடிக்கைகளில்‌ பங்குகொள்ளவும்‌ தாம்‌ உறுப்பினராகப்‌ 
பெயர்‌ குறிக்கப்பெறும்‌ சட்டமன்றக்‌ குழு எதிலும்‌ உரையாற்றவும்‌ பிறவகையில்‌ அதன்‌ 
நடவடிக்கைகளில்‌ பங்குகொள்ளவும்‌ உரிமை உடையவர்‌ ஆவார்‌; ஆனால்‌, இந்த உறுப்பின்‌ 
பயன்திறனை வைத்து அவர்‌ வாக்களிக்கும்‌ உரிமை கொண்டவர்‌ ஆகார்‌. 


மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பதவியாளர்கள்‌ 


178. சட்டமன்றப்‌ பேரவைத்தலைவரும்‌ துணைத்‌ தலைவரும்‌ : 
மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவை ஒவ்வொன்றும்‌, அந்த அவையின்‌ உறுப்பினர்கள்‌ இருவரை 
முறையே அதன்‌ தலைவராகவும்‌ துணைத்தலைவராகவும்‌, கூடிய விரைவில்‌ தெரிந்தெடுத்தல்‌ 
வேண்டும்‌; மேலும்‌, பேரவைத்‌ தலைவர்‌ அல்லது துணைத்தலைவர்‌ பதவி காலியாகுந்தோறும்‌ 
மற்றோர்‌ உறுப்பினரைப்‌ பேரவைத்தலைவராக அல்லது, நேர்வுக்கேற்ப துணைத்‌ தலைவராக அந்த 
அவை தெரிந்தெடுத்தல்‌ வேண்டும்‌. 
179. பேரவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ ஆகியோர்‌ பதவியை விட்டகலுதலும்‌ 
பதவிவிலகுதலும்‌ பதவியிலிருந்து அகற்றப்படுதலும்‌ : 
பேரவைத்‌ தலைவராகவோ துணைத்‌ தலைவராகவோ பதவி வகிக்கும்‌ ஒர்‌ உறுப்பினர்‌ - 
(அ) பேரவையின்‌ உறுப்பினராக இருப்பது அற்றுப்போய்விடின்‌, அவர்‌ தம்‌ 
பதவியைவிட்டகலுதல்‌ வேண்டும்‌; 


(ஆ) அந்த உறுப்பினர்‌ பேரவைத்தலைவராக இருப்பின்‌, துணைத்‌ தலைவருக்கும்‌, அந்த 
உறுப்பினர்‌ துணைத்தலைவராக இருப்பின்‌, பேரவைத்‌ தலைவருக்கும்‌, 
எச்சமயத்திலும்‌, தம்‌ கையொப்பமிட்டு எழுத்துவழித்‌ தெரிவித்து, தம்‌ பதவியை 
விட்டுவிலகிக்‌ கொள்ளலாம்‌; மற்றும்‌ 

(இ) பேரவையின்‌ அப்போதைய அனைத்து உறுப்பினர்களில்‌ பெரும்பான்மையினர்‌ அந்த 
அவையில்‌ நிறைவேற்றும்‌ தீர்மானம்‌ ஒன்றினால்‌ அவருடைய பதவியிலிருந்து 
அகற்றப்படலாம்‌: 


1 “ஒவ்வொரு கூட்டத்தொடரின்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1951 ஆல்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 
2. “மற்றும்‌ அத்தகைய விவாதம்‌ அவையின்‌ பிற அலுவல்கள்‌ மீது முந்துரிமை கொள்வதற்கு” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ 
(ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1951 இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 


84 


வரம்புரையாக : (இ) கூறினைப்‌ பொறுத்த தீர்மானம்‌ எதுவும்‌, அத்தீர்மானத்தை 
முன்மொழியவிருக்கும்‌ கருத்தினைத்‌ தெரிவித்துப்‌ பதினான்கு நாட்களுக்குக்‌ குறையாமல்‌ 
முன்னறிவிப்புக்‌ கொடுத்திருந்தாலன்றி, முன்மொழியப்படுதல்‌ ஆகாது: 

மேலும்‌ வரம்புரையாக : பேரவை கலைக்கப்படுந்தோறும்‌, அவ்வாறு கலைக்கப்பட்டதன்‌ பின்பு, 
அடுத்த பேரவையின்‌ முதல்‌ கூட்டம்‌ தொடங்குவதற்கு உடன்முன்பு வரையில்‌, பேரவைத்தலைவர்‌ தம்‌ 
பதவியை விட்டகல வேண்டியதில்லை. 

180. பேரவைத்தலைவரின்‌ பதவிக்குள்ள கடமைகளைப்‌ புரிந்துவரவோ தலைவராகச்‌ 
செயல்படவோ துணைத்தலைவருக்கு அல்லது பிற உறுப்பினருக்கு உள்ள அதிகாரம்‌ : 

(] பேரவைத்தலைவரின்‌ பதவி காலியாக இருக்குங்கால்‌, அப்பதவிக்குள்ள கடமைகளைப்‌ 
பேரவைத்‌ துணைத்தலைவரும்‌, துணைத்தலைவர்‌ பதவியும்‌ காலியாக இருப்பின்‌, ஆளுநர்‌ 
அதன்பொருட்டு அமர்த்தும்‌ பேரவையின்‌ உறுப்பினர்‌ எவரும்‌ புரிந்துவருதல்‌ வேண்டும்‌. 

(2) பேரவையின்‌ அமர்வு எதிலும்‌, பேரவைத்தலைவர்‌ அவையில்‌ இல்லாதபோது 
துணைத்தலைவரும்‌, அவரும்‌ இல்லாதிருப்பின்‌, பேரவையின்‌ நெறிமுறை விதிகளின்படி 
தீர்மானிக்கப்பெறும்‌ உறுப்பினர்‌ எவரும்‌, அத்தகையவரும்‌ இல்லாதிருப்பின்‌, அந்தப்‌ பேரவையினால்‌ 
தீர்மானிக்கப்பெறும்‌ பிற உறுப்பினர்‌ எவரும்‌ பேரவைத்‌ தலைவராகச்‌ செயல்படுதல்‌ வேண்டும்‌. 

181. பேரவைத்தலைவரை அல்லது துணைத்தலைவரைப்‌ பதவியிலிருந்து அகற்றுவதற்கான 
தீர்மானத்தின்‌ மீது ஓர்வு நிகழும்‌ போது அவர்‌ தலைமை வகித்தல்‌ ஆகாது : 

() சட்டமன்றப்‌ பேரவையின்‌ அமர்வு எதிலும்‌, பேரவைத்தலைவரை அவருடைய 
பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தின்மீது ஒர்வு நிகழும்போது பேரவைத்தலைவரும்‌ 
அல்லது துணைத்தலைவரை அவருடைய பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தின்மீது ஒர்வு 
நிகழும்போது துணைத்தலைவரும்‌, அவர்‌ அந்த அவையில்‌ இருந்தபோதிலும்‌, தலைமை வகித்தல்‌ 
ஆகாது; மேலும்‌, அத்தகைய ஒவ்வோர்‌ அமர்வுக்கும்‌, 180 ஆம்‌ உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்‌ 
வகையங்கள்‌, பேரவைத்தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப துணைத்தலைவர்‌ இல்லாதிருக்கிற ஓர்‌ 
அமர்வுக்குப்‌ பொருந்துவன போன்றே பொருந்துவன ஆகும்‌. 

(2) சட்டமன்றப்‌. பேரவையில்‌, பேரவைத்தலைவரை அவருடைய பதவியிலிருந்து 
அகற்றுவதற்கான தீர்மானத்தின்மீது ஒர்வு நிகழும்போது, பேரவைத்தலைவர்‌ அந்த அவையில்‌ 
உரையாற்றுவதற்கும்‌ பிற வகையில்‌ அதன்‌ நடவடிக்கைகளில்‌ பங்குகொள்வதற்கும்‌ உரிமை 
உடையவர்‌ ஆவார்‌; மேலும்‌, 189 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, அவர்‌ அத்தகைய 
தீர்மானத்தின்மீதும்‌, அது தொடர்பான நடவடிக்கைகளில்‌ எழும்‌ பிற எந்தப்‌ பொருட்பாட்டின்மீதும்‌ 
முதற்கண்‌ மட்டுமே வாக்களிப்பதற்கு உரிமை கொண்டவர்‌ ஆவாரேயன்றி, வாக்குகள்‌ சமன்மையாக 
அமையும்‌ நேர்வில்‌, வாக்களிப்பதற்கு உரிமைகொண்டவர்‌ ஆகார்‌. 

182. சட்டமன்ற மேலவைத்தலைவரும்‌ துணைத்தலைவரும்‌ : 

சட்டமன்ற மேலவை உள்ள மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ மேலவையும்‌, அந்த அவையின்‌ 
உறுப்பினர்கள்‌ இருவரை முறையே அதன்‌ தலைவராகவும்‌ துணைத்தலைவராகவும்‌, கூடிய 
விரைவில்‌, தெரிந்தெடுத்தல்‌ வேண்டும்‌; மேலும்‌, மேலவைத்தலைவர்‌ அல்லது துணைத்தலைவர்‌ 
பதவி காலியாகுந்தோறும்‌, மற்றோர்‌ உறுப்பினரை, அதன்‌ தலைவராக அல்லது, நேர்வுக்கேற்ப, 
துணைத்‌ தலைவராக அந்த மேலவை தெரிந்தெடுத்தல்‌ வேண்டும்‌. 
183. சட்டமன்ற மேலவைத்தலைவர்‌, துணைத்தலைவர்‌ ஆகியோர்‌ பதவியை விட்டகலுதலும்‌ பதவி 

விலகுதலும்‌ பதவியிலிருந்து அகற்றப்படுதலும்‌ : 

ஒரு சட்டமன்ற மேலவைத்‌ தலைவராகவோ துணைத்தலைவராகவோ பதவி வகிக்கும்‌ ஓர்‌ 

உறுப்பினர்‌ - 


85 


(அ) மேலவையின்‌ உறுப்பினராக இருப்பது அற்றுப்போய்விடின்‌, அவர்‌ தம்‌ பதவியை 
விட்டகலுதல்‌ வேண்டும்‌; 


(ஆ) அத்தகைய உறுப்பினா்‌ மேலவைத்தலைவராக இருப்பின்‌, துணைத்‌ 
தலைவருக்கும்‌ அத்தகைய உறுப்பினர்‌ துணைத்தலைவராக இருப்பின்‌, மேலவைத்‌ 
தலைவருக்கும்‌, எச்சமயத்திலும்‌, தம்‌ கையொப்பமிட்டு எழுத்துவழித்‌ தெரிவித்து, தம்‌ 
பதவியை விட்டு விலகிக்கொள்ளலாம்‌; மற்றும்‌ 


(இ) மேலவையின்‌ அப்போதைய அனைத்து உறுப்பினர்களில்‌ பெரும்பான்மையினர்‌ அந்த 
அவையில்‌ நிறைவேற்றும்‌ தீர்மானம்‌ ஒன்றினால்‌ அவருடைய பதவியிலிருந்து 
அகற்றப்படலாம்‌ : 


வரம்புரையாக : (இ) கூறினைப்‌ பொறுத்த தீர்மானம்‌ எதுவும்‌, அத்தீர்மானத்தை 
முன்மொழியவிருக்கும்‌ கருத்தினைத்‌ தெரிவித்துப்‌ பதினான்கு நாட்களுக்குக்‌ குறையாமல்‌ 
முன்னறிவிப்புக்‌ கொடுத்திருந்தாலன்றி, முன்மொழியப்படுதல்‌ ஆகாது. 


184. மேலவைத்தலைவரின்‌ பதவிக்குள்ள கடமைகளைப்‌ புரிந்துவரவோ தலைவராகச்‌ செயல்படவோ 
துணைத்தலைவருக்கு அல்லது பிற உறுப்பினருக்கு உள்ள அதிகாரம்‌ : 
(0 மேலவைத்தலைவரின்‌ பதவி காலியாக இருக்குங்கால்‌, அப்பதவிக்குள்ள கடமைகளை 
மேலவைத்‌ துணைத்தலைவரும்‌, துணைத்தலைவர்‌ பதவியும்‌ காலியாக இருப்பின்‌, ஆளுநர்‌ 
அதன்பொருட்டு அமர்த்தும்‌ மேலவையின்‌ உறுப்பினர்‌ எவரும்‌ புரிந்துவருதல்‌ வேண்டும்‌. 


(2) மேலவையின்‌ அமர்வு எதிலும்‌ மேலவைத்தலைவர்‌ அவையில்‌ இல்லாதபோது 
துணைத்தலைவரும்‌, அவரும்‌ இல்லாதிருப்பின்‌, மேலவையின்‌ நெறிமுறை விதிகளின்படி 
தீர்மானிக்கப்பெறும்‌ உறுப்பினர்‌ எவரும்‌, அத்தகையவரும்‌ இல்லாதிருப்பின்‌, மேலவையினால்‌ 
தீர்மானிக்கப்பெறும்‌ பிற உறுப்பினர்‌ எவரும்‌, மேலவைத்தலைவராகச்‌ செயல்படுதல்‌ வேண்டும்‌. 


185. மேலவைத்தலைவரை அல்லது துணைத்தலைவரைப்‌ பதவியிலிருந்து அகற்றுவதற்கான 
தீர்மானத்தின்‌ மீது ஓர்வு நிகழும்போது அவர்‌ தலைமை வகித்தல்‌ ஆகாது : 

() சட்டமன்ற மேலவையின்‌ அமர்வு எதிலும்‌, மேலவைத்தலைவரை அவருடைய 
பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தின்மீது ஒர்வு நிகழும்போது மேலவைத்தலைவரும்‌ 
அல்லது துணைத்தலைவரை அவருடைய பதவியிலிருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தின்மீது ஒர்வு 
நிகழும்போது துணைத்தலைவரும்‌, அவர்‌ அந்த அவையில்‌ இருந்தபோதிலும்‌, தலைமை வகித்தல்‌ 
ஆகாது; மேலும்‌, அத்தகைய ஒவ்வோர்‌ அமர்வுக்கும்‌, 184 ஆம்‌ உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்‌ 
வகையங்கள்‌, மேலவைத்தலைவர்‌ அல்லது நேர்வுக்கேற்ப, துணைத்தலைவர்‌ இல்லாதிருக்கிற ஓர்‌ 
அமர்வுக்குப்‌ பொருந்துவன போன்றே, பொருந்துவன ஆகும்‌. 


(2) சட்டமன்ற மேலவையில்‌ மேலவைத்‌ தலைவரை அவருடைய பதவியிலிருந்து 
அகற்றுவதற்கான தீர்மானத்தின்மீது ஒர்வு நிகழும்போது மேலவைத்தலைவர்‌ அந்த அவையில்‌ 
உரையாற்றுவதற்கும்‌, பிறவகையில்‌ அதன்‌ நடவடிக்கைகளில்‌ பங்குகொள்வதற்கும்‌ உரிமை 
உடையவர்‌ ஆவார்‌; மேலும்‌, 1899ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, அவர்‌ அத்தகைய 
தீர்மானத்தின்மீதும்‌, அது தொடர்பான நடவடிக்கைகளில்‌ எழும்‌ பிற எந்தப்‌ பொருட்பாட்டின்மீதும்‌ 
முதற்கண்‌ மட்டுமே வாக்களிப்பதற்கு உரிமை கொண்டவர்‌ ஆவாரேயன்றி, வாக்குகள்‌ சமன்மையாக 
அமையும்‌ நேர்வில்‌, வாக்களிப்பதற்கு உரிமை கொண்டவர்‌ ஆகார்‌. 


306-22—8 


86 


186. பேரவைத்‌ தலைவர்‌, துணைத்தலைவர்‌, மேலவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ ஆகியோரின்‌ 
வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌ : 

சட்டமன்றப்‌ பேரவைத்‌ தலைவர்‌, துணைத்தலைவர்‌, சட்டமன்ற மேலவைத்‌ தலைவர்‌, 
துணைத்தலைவர்‌ ஆகியோருக்கு முறையே மாநிலச்‌ சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ நிருணயிக்கும்‌ 
வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌ வழங்கப்படும்‌; அவ்வாறு அதன்பொருட்டு வகைசெய்யப்படும்‌ 
வரையில்‌, இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள வரையூதியங்களும்‌ 
படித்தொகைகளும்‌ வழங்கப்பட்டு வரும்‌. 
187. மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ செயலகம்‌ : 


() ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அவை அல்லது அவை ஒவ்வொன்றும்‌ தனித்தனியே 
செயலகப்‌ பணியாளர்‌ தொகுதி ஒன்றைக்‌ கொண்டிருக்கும்‌: 

வரம்புரையாக: இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்றத்தைப்‌ பொறுத்தவரை, அத்தகைய சட்டமன்றத்தின்‌ ஈரவைகளுக்கும்‌ பொதுவான 
பதவிகள்‌ உருவாக்கப்படுவதைத்‌ தடையூறு செய்வதாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 

(2) மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அவையின்‌ அல்லது அவைகளின்‌ செயலகப்‌ பணியாளர்‌ 
தொகுதிக்கு ஆளெடுப்பதையும்‌ அதற்கு அமர்த்தப்பெறுபவர்களின்‌ பணிவரைக்கட்டுகளையும்‌ அந்த 
மாநிலச்‌ சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ ஒழுங்குறுத்தலாம்‌. 

(3). (2) ஆம்‌ கூறின்படி மாநிலச்‌ சட்டமன்றம்‌ வகைசெய்கிற வரையில்‌, ஆளுநர்‌, 
சட்டமன்றப்‌ பேரவைத்தலைவருடன்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, சட்டமன்ற மேலவைத்தலைவருடன்‌ 
கலந்தாய்வு செய்தபின்பு, சட்டமன்றப்‌ பேரவையின்‌ அல்லது சட்டமன்ற மேலவையின்‌ 
செயலகப்‌ பணியாளர்‌ தொகுதிக்கு ஆளெடுப்பதையும்‌ அதற்கு அமர்த்தப்பெறுபவர்களின்‌ 
பணிவரைக்கட்டுகளையும்‌ ஒழுங்குறுத்தும்விதிகளை வகுக்கலாம்‌; மற்றும்‌, அவ்வாறு வகுக்கப்படும்‌ 
விதிகள்‌ மேற்சொன்ன கூறின்படி இயற்றப்படும்‌ சட்டத்தின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு செல்திறம்‌ 
உடையன ஆகும்‌. 

அலுவல்‌ நடத்துமுறை 


188. உறுப்பினர்களுக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி : 

ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌. அல்லது சட்டமன்ற மேலவையின்‌ உறுப்பினர்‌ 
ஒவ்வொருவரும்‌, தம்‌ பதவியினை ஏற்று அமரும்‌ முன்பு, ஆளுநரின்‌ அல்லது அதன்பொருட்டு 
அவரால்‌ அமர்த்தப்பெறும்‌ ஒருவரின்‌ முன்னிலையில்‌, மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ அதற்கென 
உள்ள சொன்முறையில்‌ ஒர்‌ ஆணைமொழியை அல்லது உறுதிமொழியை ஏற்றுக்‌ கையொப்பமிடுதல்‌ 
வேண்டும்‌. 


189. சட்டமன்ற அவைகளில்‌ வாக்களித்தல்‌, காலியிடங்கள்‌ இருந்தபோதிலும்‌ செயல்படுவதற்கு 
அவைகளுக்குள்ள அதிகாரம்‌ மற்றும்‌ குறைவெண்‌ : 

() இந்த அரசமைப்பில்‌ பிறவாறு வகைசெய்யப்பட்டிருப்பது நீங்கலாக, ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற 
அவை ஒன்றின்‌ அமர்வில்‌ எழும்‌ வினாக்கள்‌ அனைத்தும்‌, பேரவைத்தலைவர்‌ அல்லது 
மேலவைத்தலைவர்‌ அல்லது அத்தகையவராகச்‌ செயல்படுகின்றவரைத்‌ தவிர்த்து, வந்திருந்து 
வாக்களிக்கும்‌ ஏனைய உறுப்பினர்களின்‌ பெரும்பான்மை வாக்குகளால்‌ தீர்மானிக்கப்படுதல்‌ 
வேண்டும்‌. 

பேரவைத்தலைவரோ மேலவைத்தலைவரோ அல்லது அத்தகையவராகச்‌ செயல்படுகின்றவரோ 
முதற்கண்‌ வாக்களித்தல்‌ ஆகாது; ஆனால்‌, வாக்குகள்‌ சமன்மையாக அமையும்‌ நேர்வில்‌, 
அவருக்கு அறுதிசெய்‌ வாக்கு ஒன்று உண்டு; அதனை அவர்‌ அளித்தலும்‌ வேண்டும்‌. 


306-22—8a 


87 


(2) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ ஒர்‌ அவையின்‌ உறுப்பினர்‌ பதவியில்‌ காலியிடம்‌ எதுவும்‌ 
இருந்தபோதிலும்‌, அந்த அவை செயல்படுவதற்கு அதிகாரம்‌ உடையது ஆகும்‌; மேலும்‌, சட்டமன்ற 
நடவடிக்கைகளின்போது அவையில்‌ அமர்ந்திருக்கவோ வாக்களிக்கவோ  பிறவாறாகப்‌ 
பங்குகொள்ளவோ உரிமை கொண்டிராத எவரும்‌ அவ்வாறு செய்தார்‌ எனப்‌ பின்பு தெரிய 
வந்தபோதிலும்‌, அந்நடவடிக்கைகள்‌ செல்லுந்தன்மையுடையன ஆகும்‌. 


(3) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு வகைசெய்கிற வரையில்‌, அந்த மாநிலச்‌ 
சட்டமன்ற அவையின்‌ கூட்டம்‌ அமைவுறுவதற்கான குறைவெண்‌, பத்து அல்லது அந்த அவையின்‌ 
மொத்த உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கையில்‌ பத்தில்‌ ஒரு பங்கு, இவற்றுள்‌ எது மிகுதியோ அந்த 
எண்ணாக இருத்தல்‌ வேண்டும்‌. 


(4) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ அல்லது சட்டமன்ற மேலவையின்‌ கூட்டம்‌ 
நடைபெறும்போது எச்சமயத்திலேனும்‌, குறைவெண்‌ இல்லாதிருப்பின்‌, அந்த அவையை 
ஒத்திவைப்பதோ, குறைவெண்‌ அமைவறுகிற வரையில்‌ அந்தக்‌ கூட்டத்தைத்‌ தற்காலிகமாக 
நிறுத்திவைப்பதோ பேரவைத்தலைவரின்‌ அல்லது மேலவைத்தலைவரின்‌ அல்லது அத்தகையவராகந்‌ 
செயல்படுகின்றவரின்‌ கடமை ஆகும்‌. ்‌ 


உறுப்பினர்களின்‌ தகுதிக்கேடுகள்‌ 


190. பதவியிடங்களை விட்டகலுதல்‌ : 


(1 எவர்‌ ஒருவரும்‌, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ ஈரவைகளிலும்‌ உறுப்பினராக இருத்தல்‌ 
ஆகாது; ஒருவர்‌ ஈரவைகளுக்கும்‌ உறுப்பினராகத்‌ தெரிந்தெடுக்கப்‌ பெற்றிருப்பாராயின்‌, அவர்‌ 
அவ்விரு அவைகளில்‌ ஏதாவது ஒன்றில்‌ தம்‌ பதவியிடத்தை விட்டகலுவதற்கு மாநிலச்‌ சட்டமன்றம்‌ 
சட்டத்தினால்‌ வகைசெய்தல்‌ வேண்டும்‌. 


(2) எவர்‌ ஒருவரும்‌, முதலாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள இரண்டு 
அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களின்‌ சட்டமன்றங்களில்‌ உறுப்பினராக இருத்தல்‌ ஆகாது; 
இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களின்‌ சட்டமன்றங்களுக்கு ஒருவர்‌ 
தெரிந்தெடுக்கப்பெற்றிருப்பாராயின்‌, அப்போது, கு குடியரசுத்தலைவரால்‌ வகுக்கப்படும்‌ விதிகளில்‌ 
குறித்துரைக்கப்படும்‌ காலஅளவு கழிவுறுவதற்கு முன்னரே, அவர்‌ அந்த மாநிலங்களில்‌ ஒன்று தவிர, 
பிற மாநிலச்‌ சட்டமன்றங்கள்‌ அனைத்திலுமுள்ள தம்‌ பதவியிடங்களை விட்டு விலகியிருந்தாலன்றி, 
அத்தகைய மாநிலங்கள்‌ அனைத்தின்‌ சட்டமன்றங்களிலுள்ள அவருடைய பதவியிடங்கள்‌ 
அக்காலஅளவு கழிவுற்றதும்‌ காலியாகிவிடும்‌. 


(3) ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற அவை ஒன்றின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌ - 


(அ) 11191 ஆம்‌ உறுப்பின்‌ (ந ஆம்‌ கூறில்‌ அல்லது (2) ஆம்‌ கூறில்‌] குறிப்பிடப்பட்ட 
தகுதிக்கேடுகளில்‌ எதற்கேனும்‌ உள்ளாகிவிடுவாராயின்‌]; அல்லது 


1. “191 ஆம்‌ உறுப்பின்‌ (9 ஆம்‌ கூறில்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஐம்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1985 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-3-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


306-22—8b 


88 


[(ஆ) பேரவைத்தலைவருக்கோ, நேர்வுக்கேற்ப, மேலவைத்தலைவருக்கோ 
தம்கையொப்பமிட்டு எழுத்துவழி, பதவிவிலகுவதாகத்‌ தெரிவித்து, அவ்வாறு 
அவர்பதவிவிலகுதல்‌ பேரவைத்தலைவராலோ, நேர்வுக்கேற்ப, 


மேலவைத்தலைவராலோ ஏற்றுக்‌ கொள்ளப்படுமாயின்‌ 
அதன்மேல்‌ அவருடைய பதவியிடம்‌ காலியாகிவிடும்‌:] 

*[வரம்புரையாக: (ஆ. உட்கூறில்‌ சுட்டப்பட்ட பதவிவிலகலைப்‌ பொறுத்தவரை, 
பேரவைத்தலைவரோ, நேர்வுக்கேற்ப மேலவைத்‌ தலைவரோ தாம்‌ பெற்ற தகவலிலிருந்தும்‌ 
பிறவற்றைக்கொண்டும்‌ தாம்‌ தக்கதெனக்‌ கருதும்‌ விசாரணைக்குப்‌ பின்பு அந்தப்‌ பதவிவிலகல்‌ 
அவரால்‌ தம்‌ விருப்பாகச்‌ செய்யப்பட்டதன்று அல்லது உண்மையானதன்று எனத்‌ தெளிவுறக்‌ 
காண்பாராயின்‌, அந்தப்‌ பதவிவிலகலை அவர்‌ ஏற்றுக்கொள்ளுதல்‌ ஆகாது.] 

(4) ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற அவை ஒன்றின்‌ உறுப்பினர்‌ எவரும்‌, அந்த அவையின்‌ 
அனுமதியின்றி, அதன்‌ அனைத்துக்‌ கூட்டங்களுக்கும்‌ அறுபது நாள்‌ காலஅளவிற்கு 
வாராதிருப்பாராயின்‌, அவருடைய பதவியிடம்‌ காலியாகிவிட்டதென அந்த அவை விளம்பலாம்‌: 

வரம்புரையாக : அந்த அறுபது நாள்‌ காலஅளவைக்‌ கணக்கிடுகையில்‌, அந்த அவையின்‌ 
கூட்டத்தொடர்‌ இறுதி செய்யப்பட்டிருந்த காலஅளவு அல்லது தொடர்ச்சியாக நான்கு 
நாட்களுக்குமேல்‌ அந்த அவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த காலஅளவு எதனையும்‌ கணக்கில்‌ 
எடுத்துக்கொள்ளுதல்‌ ஆகாது. 

191. உறுப்பினர்‌ பதவித்‌ தகுதிக்கேடுகள்‌ : 


() ஒருவர்‌-- 


(அ) எந்த ஊதியப்‌ பதவியை வகிப்பவர்‌ உறுப்பினராயிருப்பதற்குத்‌ தகுதிக்கேடு 
உறுவதில்லை என்று மாநிலச்‌ சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்புகிறதோ அந்தப்‌ பதவி 
அல்லாத பிற ஊதியப்பதவி எதனையும்‌ இந்திய அரசின்‌ கீழோ முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசின்‌ 
கீழோ வகிப்பாராயின்‌;] 

(ஆ பித்துப்பிடித்தவராக இருந்து, அத்தகையவரெனத்‌ தகுதிறமுள்ள நீதிமன்றம்‌ 
ஒன்றினால்‌ விளம்பப்பட்டி ரப்பாராயின்‌; 


(இ) விடுவிப்புப்‌ பெறாத நொடிப்புநிலையராக இருப்பாராயின்‌; 

(ஈ) இந்தியக்‌ குடிமகனாக  இல்லாதிருப்பாராயின்‌, அல்லது ஓர்‌ அயல்‌ 
நாட்டின்‌ குடிமையினைத்‌ தம்‌ விருப்பாகப்‌ பெற்றிருப்பாராயின்‌ அல்லது 
எவ்வகையிலேனும்‌ ஓர்‌ அயல்நாட்டிடம்‌ பற்றுறவோ சார்புறவோ தமக்கு உள்ளதென 
ஒப்பியவராக இருப்பாராயின்‌; 





1 (இ உட்கூறுக்கு, அரசமைப்புச்‌ (முப்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1974 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (19-5-1974 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. (இ) உட்கூறுக்கு, அரசமைப்புச்‌ (முப்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1974 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (19-5-1974 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) , புகுத்தப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 32 ஆம்‌ பிரிவினால்‌, “(அ எந்த ஊதியப்‌ பதவியை வகிப்பவர்‌, 
உறுப்பினராயிருப்பதற்குத்‌ தகுதிக்கேடு உற்றவர்‌ என்று நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்புகிறதோ, அத்தகைய ஊதியப்பதவி 
எதனையும்‌ இந்திய அரசின்‌ கீழோ அல்லது முதலாவது இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்ட மாநில அரசு ஒன்றின்‌ கீழோ 
வகிப்பாராயின்‌” (தேதி இன்னும்‌ அறிவிக்கை செய்யப்பட வேண்டும்‌) என்று வாசிக்க, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


306-22--86 


89 


(உ) நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ உறுப்பினராக 
இருப்பதற்குத்‌ தகுதிக்கேடுற்றவராக இருப்பாராயின்‌ 

அவர்‌ ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ அல்லது சட்டமன்ற மேலவையின்‌ உறுப்பினராகத்‌ 

தெரிந்தெடுக்கப்பெறுவதற்கும்‌ உறுப்பினராக இருந்துவருவதற்கும்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌. 

விளக்கம்‌. - இந்தக்‌ கூறினைப்‌ பொறுத்தவரை], ஒருவர்‌ ஒன்றியத்தின்‌ அல்லது முதலாம்‌ 

இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள மாநிலம்‌ ஒன்றின்‌  அமைச்சராயிருக்கும்‌ 

காரணத்தினால்‌ மட்டுமே அவர்‌ இந்திய அரசின்‌ கீழோ அத்தகைய மாநில அரசின்கீழோ 
ஊதியப்பதவி ஒன்றை வகிப்பவராகக்‌ கொள்ளப்பெறுதல்‌ ஆகாது. 


(2) ஒருவர்‌ பத்தாம்‌ இணைப்புப்பட்டியலின்படி தகுதிக்கேடுற்றவராயிருப்பின்‌, அவர்‌, ஒரு 
மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ அல்லது சட்டமன்ற மேலவையின்‌ உறுப்பினராக இருந்து 
வருவதற்குத்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌.] 


41192. உறுப்பினர்களின்‌ தகுதிக்கேடுகள்‌ பற்றிய வினாக்களின்‌ மீது முடிபு : 

(0 ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற அவை ஒன்றின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, 191 ஆம்‌ உறுப்பின்‌ (] ஆம்‌ 
கூறில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிக்கேடுகளில்‌ எதற்கேனும்‌ உள்ளாகிவிட்டாரா என்பது பற்றிய 
வினா எதுவும்‌ எழுமாயின்‌, அவ்வினா ஆளுநரின்‌ முடிபுக்குக்‌ குறித்தனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌; 
அவருடைய முடிபே அறுதியானது ஆகும்‌. 

(2) அத்தகைய வினா எதன்மீதும்‌ முடிபு ஒன்றை வழங்குவதற்கு முன்பு, ஆளுநர்‌, தேர்தல்‌ 
ஆணையத்தின்‌ கருத்துரையைப்பெற்று, அந்தக்‌ கருத்துரையின்படியே செயல்படுவார்‌.] 


193. 188ஆம்‌ உறுப்பின்டி ஆணைமொழி அல்லது உறுதிமொழி ஏற்பதற்கு முன்போ 
தகுதியற்றவராக அல்லது தகுதிக்கேடுற்றவராக இருக்கும்போதோ அவையில்‌ அமர்ந்தாலும்‌ 
வாக்களித்தாலும்‌ அதற்குள்ள தண்டம்‌ : 

ஒருவர்‌, 188ஆம்‌ உறுப்பின்‌ வேண்டுறுத்தங்களுக்கேற்ப நடப்பதற்கு முன்பு அல்லது ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவையின்‌ அல்லது சட்டமன்ற மேலவையின்‌ உறுப்பினர்‌ பதவிக்குத்‌ தாம்‌ 
தகுதியற்றவராகவோ  தகுதிக்கேடுற்றவராகவோ நாடாளுமன்றத்தால்‌ அல்லது மாநிலச்‌ 
சட்டமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களால்‌ தாம்‌ தடைசெய்யப்பட்டிருப்பதாகவோ 
இருப்பதை அறிந்திருந்தும்‌, அவர்‌ அந்த மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையில்‌ அல்லது சட்டமன்ற 
மேலவையில்‌ உறுப்பினராக அமர்வாராயின்‌ அல்லது வாக்களிப்பாராயின்‌, அவர்‌ அவ்வாறு அமரும்‌ 
அல்லது வாக்களிக்கும்‌ நாள்‌ ஒவ்வொன்றையும்‌ பொறுத்து, ஐந்நூறு ரூபாய்‌ தண்டத்திற்கு 
உள்ளாவார்‌; அது மாநிலத்திற்குரிய கடன்‌ என வசூல்‌ செய்யப்படும்‌. 


மாநிலச்‌ சட்டமன்றங்களுக்கும்‌ அவற்றின்‌ உறுப்பினர்களுக்கும்‌ உள்ள அதிகாரங்கள்‌, 
மதிப்புரிமைகள்‌ மற்றும்‌ காப்புரிமைகள்‌ 
194. சட்டமன்ற அவைகளுக்கும்‌ அவற்றின்‌ உறுப்பினர்களுக்கும்‌ குழுக்களுக்கும்‌ உள்ள 
அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌ முதலியவை: 
(1) இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கும்‌ சட்டமன்ற நெறிமுறையினை 
ஒழுங்குறுத்துகின்ற விதிகள்‌, நிலையாணைகள்‌ ஆகியவற்றிற்கும்‌ உட்பட்டு, ஒவ்வொரு மாநிலச்‌ 
சட்டமன்றத்திலும்‌ பேச்சுச்‌ சுதந்திரம்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 





1. “2) இந்த உறுப்பினைப்‌ பொறுத்தவரை” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஐம்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1985 இன்‌ 5 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-3-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. மேற்படிசீ சட்டத்தினால்‌, புகுத்தப்பட்டது. 

3. 192 ஆம்‌ உறுப்பு, மேலே உள்ளவாறு வாசிக்க, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 33 ஆம்‌ பிரிவினால்‌ 
(3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 25 ஆம்‌ பிரிவினால்‌ 
(20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), அடுத்தடுத்து மாற்றாக அமைக்கப்பட்டது. 


90 


(2) ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற உறுப்பினர்‌ எவரும்‌, சட்டமன்றத்தில்‌ அல்லது அதன்‌ குழு எதிலும்‌ 
அவர்‌ கூறிய எதனைப்‌ பொறுத்தும்‌ அல்லது அளித்த வாக்கு எதனைப்‌ பொறுத்தும்‌ நீதிமன்ற 
நடவடிக்கை எதற்கும்‌ உள்ளாகமாட்டார்‌; அவ்வாறே, எவரும்‌ அத்தகைய சட்டமன்ற அவை ஒன்றால்‌ 
அல்லது அதன்‌ அதிகாரத்தின்கீழ்‌ அறிக்கை, வரையேடு, வாக்களிப்புகள்‌ அல்லது நடவடிக்கைகள்‌ 
பற்றிச்‌ செய்யப்படும்‌ வெளியீடு பொறுத்தும்‌ அத்தகைய நடவடிக்கைக்கு உள்ளாகமாட்டார்‌. 

(3) பிறவகைகளில்‌, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ ஒர்‌ அவைக்கும்‌, அத்தகைய 
சட்டமன்றத்தின்‌ ஒர்‌ அவையின்‌ உறுப்பினர்களுக்கும்‌ குழுக்களுக்கும்‌ உள்ள அதிகாரங்கள்‌, 
மதிப்புரிமைகள்‌, காப்புரிமைகள்‌ ஆகியவை, சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ அவ்வப்போது வரையறை 
செய்கின்றவாறு இருக்கும்‌; அத்துடன்‌, அவ்வாறு வரையறை செய்யப்படும்‌ வரையில்‌, '[அரசமைப்புச்‌ 
(நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 26 ஆம்‌ பிரிவு செல்லாற்றல்‌ பெறுவதற்கு 
உடன்முன்பு அந்த அவைக்கும்‌ அதன்‌ உறுப்பினர்களுக்கும்‌ குழுக்களுக்கும்‌ இருந்தவாறே 
இருக்கும்‌.] 

(4). (0, (2), (3) ஆகிய கூறுகளின்‌ வகையங்கள்‌ மாநிலச்‌ சட்டமன்ற உறுப்பினர்களுக்குப்‌ 
பொருந்துவனபோன்றே, அச்சட்டமன்றத்தின்‌ அவை ஒன்றில்‌ அல்லது அதன்‌ குழு ஒன்றில்‌ 
பேசுவதற்கு மற்றும்‌ பிறவாறு அதன்‌ நடவடிக்கைகளில்‌ பங்குகொள்வதற்கு இந்த அரசமைப்பின்படி 
உரிமை உடையவர்களுக்கும்‌ பொருந்துவன ஆகும்‌. 

195. உறுப்பினர்களின்‌ வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌ : 


ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவை, சட்டமன்ற மேலவை ஆகியவற்றின்‌ உறுப்பினர்கள்‌, அந்த 
மாநிலச்‌ சட்டமன்றம்‌ அவ்வப்போது சட்டத்தினால்‌ தீர்மானிக்கும்‌ வரையூதியங்களையும்‌ 
படித்தொகைகளையும்‌ பெறுவதற்கு உரிமை கொண்டவர்கள்‌ ஆவர்‌; அதன்பொருட்டு அவ்வாறு 
வகைசெய்யப்படும்‌ வரையில்‌, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, நேரிணையான 
மாகாணத்தின்‌ சட்டமன்றப்‌ பேரவை உறுப்பினர்களுக்குப்‌ பொருந்துவனவாக இருந்த அதே 
வீதங்களிலும்‌ அதே வரைக்கட்டுகளின்படியும்‌, வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌ பெறுவதற்கு 
அவர்கள்‌ உரிமைகொண்டவர்கள்‌ ஆவர்‌. 

சட்டமியற்றுவதற்கான நெறிமுறை 

196. சட்டமுன்வடிவுகளை அறிமுகம்‌ செய்தலும்‌ நிறைவேற்றுதலும்‌ பற்றிய வகையங்கள்‌ : 


() பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌, பிற நிதிச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ இவற்றைப்‌ பொறுத்த 198, 207 
ஆகிய உறுப்புகளின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, சட்டமுன்வடிவு எதுவும்‌, சட்டமன்ற மேலவை உள்ள 
ஒரு மாநிலத்தின்‌ சட்டமன்ற ஈரவைகளில்‌ எதிலும்‌ முதலில்‌ கொண்டுவரப்படலாம்‌. 

(2). 197, 198 ஆகிய உறுப்புகளின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு 
மாநிலத்தின்‌ சட்டமன்ற ஈரவைகளிலும்‌ திருத்தம்‌ ஏதும்‌ இல்லாமல்‌ அல்லது அந்த ஈரவைகளும்‌ 
ஏற்றுக்கொண்ட திருத்தங்களை மட்டும்‌ கொண்டு, ஒரு சட்டமுன்வடிவை ஈரவைகளும்‌ ஏற்றுக்‌ 
கொண்டிருந்தாலன்றி, அது அந்த ஈரவைகளாலும்‌ நிறைவேற்றப்பட்டதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ 
ஆகாது. 

(3) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ ஒர்விலுள்ள ஒரு சட்டமுன்வடிவு, அச்சட்டமன்ற அவையின்‌ 
அல்லது அவைகளின்‌ கூட்டத்தொடர்‌ இறுதிசெய்யப்படுவதன்‌ காரணத்தால்‌ அற்றுப்போவதில்லை. 


(4) சட்டமன்றப்‌ பேரவையால்‌ நிறைவேற்றப்படாத நிலையில்‌, சட்டமன்ற மேலவையின்‌ 
ஓர்விலுள்ள ஒரு சட்டமுன்வடிவு, பேரவை கலைக்கப்படுமாயினும்‌ அற்றுப்போவதில்லை. 





1. குறித்தசில சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌ ) சட்டம்‌, 1978 இன்‌ 26 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டன. 


91 


(5) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையில்‌ ஒர்விலுள்ள அல்லது சட்டமன்றப்‌ பேரவையால்‌ 
நிறைவேற்றப்பட்டிருந்து சட்டமன்ற மேலவையின்‌ ஒர்விலுள்ள ஒரு சட்டமுன்வடிவு, அப்பேரவை 
கலைக்கப்படுவதன்மேல்‌ அற்றுப்போகும்‌. 


197. பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ அல்லாத பிற சட்டமுன்வடிவுகள்‌ குறித்துச்‌ சட்டமன்ற மேலவையின்‌ 
அதிகாரங்கள்‌ மீது வரையறை : 


() ஒரு சட்டமுன்வடிவு, சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையால்‌ 
நிறைவேற்றப்பட்டிருந்து அச்சட்டமன்ற மேலவைக்கு அனுப்பப்பட்ட பின்பு - 


(அ) அச்சட்டமுன்வடிவு அந்த மேலவையால்‌ மறுக்கப்படுமாயின்‌; அல்லது 


(ஆ) அந்த மேலவையின்முன்‌ அச்சட்டமுன்வடிவு வைக்கப்பெற்ற தேதியிலிருந்து, அச்சட்ட 
முன்வடிவு நிறைவேற்றப்படாமலேயே மூன்று மாதங்களுக்கு மேல்‌ கழிந்திருக்குமாயின்‌; 
அல்லது 

(இ) சட்டமன்றப்‌ பேரவையால்‌ ஏற்றுக்கொள்ளப்படாத திருத்தங்களுடன்‌ அச்சட்டமுன்வடிவு 
அந்த மேலவையால்‌ நிறைவேற்றப்படுமாயின்‌; 

அந்தச்‌ சட்டமன்றப்‌ பேரவை, அதன்‌ நெறிமுறையை ஒழுங்குறுத்தும்‌ விதிகளுக்கு உட்பட்டு, அதே 
கூட்டத்தொடரில்‌ அல்லது பிந்திய கூட்டத்தொடர்‌ எதிலும்‌, சட்டமன்ற மேலவை செய்துள்ள, 
குறிப்புரை செய்துள்ள அல்லது ஏற்றுக்கொண்டுள்ள திருத்தங்கள்‌, எவையேனுமிருப்பின்‌, 
அத்திருத்தங்களுடனோ அத்திருத்தங்களின்றியோ அச்சட்டமுன்வடிவை மீண்டும்‌ நிறைவேற்றி, 
அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட சட்டமுன்வடிவை சட்டமன்ற மேலவைக்கு அனுப்பலாம்‌. 


(2) அவ்வாறு ஒரு சட்டமுன்வடிவு, சட்டமன்றப்‌ பேரவையால்‌ இரண்டாம்‌ முறையாக 
நிறைவேற்றப்பட்டு, சட்டமன்ற மேலவைக்கு அனுப்பப்பட்ட பின்பு - 
(அ) அச்சட்டமுன்வடிவு அந்த மேலவையால்‌ மறுக்கப்படுமாயின்‌; அல்லது 
(ஆ) அந்த மேலவையின்முன்‌ அச்சட்டமுன்வடிவு வைக்கப்பெற்ற தேதியிலிருந்து, அச்சட்ட 
முன்வடிவு நிறைவேற்றப்படாமலேயே ஒரு மாதத்திற்கு மேல்‌ கழிந்திருக்குமாயின்‌; 
அல்லது - 
(இ) சட்டமன்றப்‌ பேரவையால்‌ ஏற்றுக்கொள்ளப்படாத திருத்தங்களுடன்‌ அச்சட்டமுன்வடிவு 
அந்த மேலவையால்‌ நிறைவேற்றப்படுமாயின்‌; 
அச்சட்டமுன்வடிவு, சட்டமன்ற மேலவை செய்துள்ள அல்லது குறிப்புரை செய்துள்ள 
திருத்தங்களில்‌ சட்டமன்றப்‌ பேரவை ஏற்றுக்கொள்ளும்‌ திருத்தங்கள்‌, எவையேனுமிருப்பின்‌, 
அவற்றுடன்‌, இரண்டாம்‌ முறையாகச்‌ சட்டமன்றப்‌ பேரவையால்‌ நிறைவேற்றப்பட்ட வடிவத்தில்‌ 
மாநிலச்‌ சட்டமன்ற அவைகளால்‌ நிறைவேற்றப்பட்டதாகக்‌ கொள்ளப்படும்‌. 


(3) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌ பணச்‌ சட்டமுன்வடிவுக்குப்‌ பொருந்துவதில்லை. 


198. பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ பொறுத்த தனியுறு நெறிமுறை: 
(0 பணச்‌ சட்டமுன்வடிவு எதனையும்‌ சட்டமன்ற மேலவையில்‌ அறிமுகப்படுத்துதல்‌ ஆகாது. 


92 


(2) பணச்‌ சட்டமுன்வடிவு எதுவும்‌ சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ 
பேரவையினால்‌ நிறைவேற்றப்பட்ட பின்பு, சட்டமன்ற மேலவைக்கு அதன்‌ பரிந்துரைகளுக்காக 
அனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌; சட்டமன்ற மேலவை, அந்தச்‌ சட்டமுன்வடிவைப்‌ பெற்ற தேதியிலிருந்து 
பதினான்கு நாள்‌ காலஅளவிற்குள்‌ அந்தச்‌ சட்டமுன்வடிவைச்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்குத்‌ தன்‌ 
பரிந்துரைகளுடன்‌ திருப்பியனுப்புதல்‌ வேண்டும்‌; அதன்மேல்‌, சட்டமன்றப்‌ பேரவை, சட்டமன்ற 
மேலவையினால்‌ செய்யப்பட்ட பரிந்துரைகள்‌ அனைத்தையும்‌ அல்லது அவற்றில்‌ எதனையும்‌ 
ஏற்றுக்கொள்ளலாம்‌ அல்லது ஏற்கமறுக்கலாம்‌. 


(3) சட்டமன்ற மேலவையின்‌ பரிந்துரைகளில்‌ எதனையும்‌ சட்டமன்றப்‌ பேரவை 
ஏற்றுக்கொள்ளுமாயின்‌, சட்டமன்ற மேலவையினால்‌ பரிந்துரை செய்யப்பட்டுச்‌ சட்டமன்றப்‌ 
பேரவையினால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருத்தங்களுடன்‌ அந்தப்‌ பணச்‌ சட்டமுன்வடிவு 
ஈரவைகளாலும்‌ நிறைவேற்றப்பட்டதாகக்‌ கொள்ளப்படும்‌. 

(4) சட்டமன்ற மேலவையின்‌ பரிந்துரைகளில்‌ எதனையும்‌ சட்டமன்றப்‌ பேரவை 
ஏற்றுக்கொள்ளாவிடின்‌, அந்தப்‌ பணச்‌ சட்டமுன்வடிவு சட்டமன்ற மேலவை பரிந்துரை செய்த 
திருத்தங்களில்‌ எதுவுமின்றி, சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ நிறைவேற்றப்பட்ட வடிவத்திலேயே 
ஈரவைகளாலும்‌ நிறைவேற்றப்பட்டதாகக்‌ கொள்ளப்படும்‌. 


(5) சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ நிறைவேற்றப்பட்டு, சட்டமன்ற மேலவைக்கு அதன்‌ 
பரிந்துரைகளுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பணச்சட்டமுன்வடிவு, மேற்சொன்ன பதினான்கு நாள்‌ 
காலஅளவிற்குள்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்குத்‌ திருப்பியனுப்பப்படாவிடின்‌, அந்தக்‌ காலஅளவு 
கழிவுற்றதும்‌ அச்சட்டமுன்வடிவு சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ நிறைவேற்றப்பட்ட வடிவத்திலேயே 
ஈரவைகளாலும்‌ நிறைவேற்றப்பட்டதாகக்‌ கொள்ளப்படும்‌. 


199. “பணச்‌ சட்டமுன்வடிவுகள்‌” என்பதன்‌ பொருள்வரையறை : 
0 இந்த அத்தியாயத்தைப்‌ பொறுத்தவரை, ஒரு சட்டமுன்வடிவு பின்வரும்‌ பொருட்பாடுகள்‌ 


அனைத்தையும்‌ அல்லது அவற்றில்‌ எதனையும்‌ பற்றிய வகையங்களை மட்டுமே 
கொண்டிருப்பதாயின்‌, அது ஒரு பணச்‌ சட்டமுன்வடிவு எனக்‌ கொள்ளப்படும்‌, அவையாவன : - 


(அ) வரி எதனையும்‌ விதித்தல்‌, நீக்குதல்‌, குறைத்தல்‌, மாற்றுதல்‌ அல்லது ஒழுங்குறுத்துதல்‌; 


(ஆ) மாநில அரசால்‌ பணம்‌ கடன்‌ வாங்கப்படுவதை அல்லது பொறுப்புறுதி எதுவும்‌ 
அளிக்கப்படுவதை ஒழுங்குறுத்துதல்‌ அல்லது மாநில அரசு பொறுப்பேற்றுள்ள அல்லது 
பொறுப்பேற்கவுள்ள நிதி பற்றிய கடமைப்பாடுகள்‌ எவற்றையும்‌ பொறுத்த சட்டத்தை 
திருத்தம்‌ செய்தல்‌; 


(இ) மாநிலத்‌ திரள்நிதியத்தை அல்லது நினையாநிகழ்வு நிதியத்தைக்‌ கையடைவு 
கொள்ளல்‌, அத்தகைய நிதியம்‌ எதிலும்‌ பணம்‌ செலுத்துதல்‌ அல்லது அதிலிருந்து 
பணம்‌ எடுத்தல்‌; 

(ஈ) மாநிலத்‌ திரள்நிதியத்தினின்றும்‌ பணம்‌ ஒதுக்கீடு செய்தல்‌; 


(உ) செலவினம்‌ எதனையும்‌ மாநிலத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்பட்ட செலவினம்‌ என 
விளம்புதல்‌ அல்லது அத்தகைய செலவினத்தொகை எதனையும்‌ கூடுதலாக்குதல்‌; 


93 


(ண) மாநிலத்‌ திரள்நிதியத்தின்‌ அல்லது மாநில அரசுப்‌ பொதுக்கணக்கின்‌ பொருட்டுப்‌ 
பணம்‌ பெறுதல்‌ அல்லது அத்தகைய பணத்தைக்‌ கையடவு கொள்ளல்‌ அல்லது 
வழங்குதல்‌; அல்லது 


(௭). (அ) முதல்‌ (ஊ) வரையுள்ள உட்கூறுகளில்‌ குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடுகளில்‌ 
எதனையும்‌ சார்ந்த பொருட்பாடு. 


(2) ஒரு சட்டமுன்வடிவு, அபராதங்களை அல்லது பிற தண்டங்களை விதிப்பதற்கு அல்லது 
உரிமங்களுக்கான கட்டணங்களையோ செய்யப்பட்ட பணிகளுக்கான கட்டணங்களையோ 
கோருவதற்கும்‌ செலுத்துவதற்கும்‌ அது வகைசெய்கிறது என்ற காரணத்தால்‌ மட்டுமோ, உள்ளாட்சி 
அதிகாரஅமைப்பு அல்லது குழுமம்‌ ஒன்று உள்ளாட்சி நோக்கங்களுக்காக வரி எதனையும்‌ 
விதிப்பதற்கு, நீக்குவதற்கு, குறைப்பதற்கு, மாற்றுவதற்கு அல்லது ஒழுங்குறுத்துவதற்கு அது 
வகைசெய்கிறது என்ற காரணத்தாலோ அதை ஒரு பணச்சட்டமுன்வடிவு எனக்‌ கொள்ளுதல்‌ 
ஆகாது. 


(3) சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தில்‌ அறிமுகப்படுத்தப்படும்‌ ஒரு 
சட்டமுன்வடிவு, பணச்‌ சட்டமுன்வடிவா இல்லையா என்னும்‌ வினா ஒன்று எழுமாயின்‌, அதன்மேல்‌ 
சட்டமன்றப்‌ பேரவைத்‌ தலைவர்‌ அளிக்கும்‌ முடிபே அறுதியானது ஆகும்‌. 


(4) ஒவ்வொரு பணச்‌ சட்டமுன்வடிவும்‌ 198 ஆம்‌ உறுப்பின்படி சட்டமன்ற மேலவைக்கு 
அனுப்பப்படும்போதும்‌, 200 ஆம்‌ உறுப்பின்படி ஏற்பிசைவுக்காக ஆளுநரிடம்‌ முன்னிடப்படும்போதும்‌, 
அது ஒரு பணச்‌ சட்டமுன்வடிவு எனச்‌ சட்டமன்றப்‌ பேரவைத்தலைவர்‌ கையொப்பமிட்ட உறுதியுரை 
ஒன்று மேற்குறிப்பாக அதன்மீது எழுதப்படுதல்‌ வேண்டும்‌. 


200. சட்ட முன்வடிவுகளுக்கு ஏற்பிசைவு : 


ஒரு சட்டமுன்வடிவு, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ நிறைவேற்றப்பட்டதன்மேல்‌ 
அல்லது சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலத்தில்‌ அந்த மாநிலச்‌ சட்டமன்ற ஈரவைகளினாலும்‌ 
நிறைவேற்றப்பட்டதன்மேல்‌, அது ஆளுநரிடம்‌ முன்னிடப்படுதல்‌ வேண்டும்‌; ஆளுநர்‌, தாம்‌ 
அச்சட்டமுன்வடிவுக்கு ஏற்பிசைவு அளிப்பதாகவோ அதற்கு ஏற்பிசைவு அளிப்பதை 
நிறுத்திவைப்பதாகவோ அச்சட்டமுன்வடிவைக்‌ குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக 
ஒதுக்கிவைப்பதாகவோ விளம்புவார்‌: 


வரம்புரையாக : ஆளுநர்‌, தம்மிடம்‌ ஏற்பிசைவுக்காக ஒரு சட்டமுன்வடிவு முன்னிடப்பட்ட பின்பு, 
இயன்றளவு விரைவில்‌, அது ஒரு பணச்சட்டமுன்வடிவாக இல்லாதிருப்பின்‌, அச்சட்டமுன்வடிவையோ 
அதில்‌ குறித்துரைக்கப்பட்ட வகையங்கள்‌ எவற்றையுமோ அந்த அவை அல்லது அவைகள்‌ மறுஆய்வு 
செய்யுமாறும்‌, குறிப்பாக, தாம்‌ பரிந்துரைக்கும்‌ திருத்தங்கள்‌ எவற்றையும்‌ அறிமுகப்படுத்துவது 
விரும்பத்தகுந்ததா என்பதைப்பற்றிக்‌ கருதுமாறும்‌ கேட்டுக்கொள்கின்ற செய்தியுரையுடன்‌ 
அச்சட்டமுன்வடிவை அந்த அவைக்கு அல்லது அவைகளுக்குத்‌ திருப்பியனுப்பலாம்‌; அவ்வாறு ஒரு 
சட்ட முன்வடிவு திருப்பியனுப்பப்பட்டிருக்கும்போது, அந்த அவை அல்லது அவைகள்‌ அதன்படியே 
அச்சட்டமுன்வடிவை மறுஆய்வு செய்தல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அந்த அவையினால்‌ அல்லது 
அவைகளினால்‌ அச்சட்டமுன்வடிவு திருத்தத்துடனோ திருத்தமின்றியோ மீண்டும்‌ 
நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம்‌ ஏற்பிசைவுக்காக முன்னிடப்படுமாயின்‌, ஆளுநர்‌ அதற்கு ஏற்பிசைவு 
அளிப்பதை நிறுத்திவைத்தல்‌ ஆகாது: 


94 


மேலும்‌ வரம்புரையாக : சட்டமுன்வடிவு எதுவும்‌ சட்டமாகிவிட்டால்‌, உயர்‌ நீதிமன்றத்திற்கு 
அமைந்திருக்க வேண்டும்‌ என்று இந்த அரசமைப்பில்‌ வரைந்தமைக்கப்பட்ட தகுநிலைக்குக்‌ 
கேடுவிளைவிக்கும்‌ வகையில்‌ அந்த நீதிமன்றத்தின்‌ அதிகாரங்களை அது திறக்குறைவு செய்யும்‌ 
என ஆளுநர்‌ கருதுவாராயின்‌, அச்சட்டமுன்வடிவு எதற்கும்‌ ஆளுநர்‌ ஏற்பிசைவு அளித்தல்‌ ஆகாது; 
அதனைக்‌ குடியரசுத்‌ தலைவரின்‌ ஒர்வுக்காக ஒதுக்கிவைத்தல்‌ வேண்டும்‌. 
201. ஓர்வுக்கென ஒதுக்கிவைக்கப்படும்‌ சட்டமுன்வடிவுகள்‌ : 


ஒரு சட்டமுன்வடிவு குடியரசுத்தலைவரின்‌  ஒர்வுக்கென ஆளுநர்‌ ஒருவரால்‌ 
ஒதுக்கிவைக்கப்படும்போது, குடியரசுத்தலைவர்‌, தாம்‌ அச்சட்டமுன்வடிவுக்கு ஏற்பிசைவு 
அளிப்பதாகவோ அதற்கு ஏற்பிசைவு அளிக்க நிறுத்திவைப்பதாகவோ விளம்புதல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : அச்சட்டமுன்வடிவு ஒரு பணச்‌ சட்டமுன்வடிவாக இல்லாதிருப்பின்‌, 
குடியரசுத்தலைவர்‌, 200 ஆம்‌ உறுப்பின்‌ முதல்‌ வரம்புரையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள செய்தியுரையுடன்‌ 
அச்சட்டமுன்வடிவை மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அவைக்கு அல்லது, நேர்வுக்கேற்ப, அவைகளுக்குத்‌ 
திருப்பியனுப்பும்படி ஆளுநருக்குப்‌ பணிப்புரை பிறப்பிக்கலாம்‌; அவ்வாறு ஒரு சட்டமுன்வடிவு 
திருப்பியனுப்பப்பட்டிருக்கும்போது, அந்த அவை அல்லது அவைகள்‌, அத்தகைய செய்தியுரையைப்‌ 
பெற்ற தேதியிலிருந்து ஆறுமாதக்‌ காலஅளவிற்குள்‌, அதற்கிணங்க அச்சட்டமுன்வடிவை மறுஆய்வு 
செய்தல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அந்த அவையினால்‌ அல்லது அவைகளினால்‌ அச்சட்டமுன்வடிவு 
திருத்தத்துடனோ திருத்தமின்றியோ மீண்டும்‌ நிறைவேற்றப்பட்டு, குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்கென 
மறுபடியும்‌ முன்னிடப்படுதல்‌ வேண்டும்‌. 


நிதி பற்றிய பொருட்பாடுகளுக்குள்ள நெறிமுறை 


202. ஆண்டு நிதிநிலை அறிக்கை: 

(॥ ஆளுநர்‌, ஒவ்வொரு நிதியாண்டைப்‌ பொறுத்தும்‌, அந்த ஆண்டிற்கான மாநில வரவு 
செலவினங்கள்‌ மதிப்பீட்டு விவர அறிக்கை ஒன்றை மாநிலச்‌ சட்டமன்ற அவையின்‌ அல்லது 
அவைகளின்‌ முன்பு வைக்குமாறு செய்தல்‌ வேண்டும்‌; அது இந்தப்‌ பகுதியில்‌ “ஆண்டு நிதிநிலை 
அறிக்கை” எனக்‌ குறிப்பிடப்படும்‌. 

(2) ஆண்டு நிதிநிலை அறிக்கையில்‌ அடங்கியுள்ள செலவின மதிப்பீடுகளில்‌-- 


(அ) இந்த அரசமைப்பில்‌ மாநிலத்‌ திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்பட்ட செலவினம்‌ 
என விவரிக்கப்பட்டுள்ள செலவினத்திற்குத்‌ தேவைப்படும்‌ பணத்தொகைகளைத்‌ 
தனியாகவும்‌, 

(ஆ) மாநிலத்‌ திரள்நிதியத்திலிருந்து செலவுசெய்யக்‌ கருதியுள்ள பிற செலவினத்திற்குத்‌ 
தேவைப்படும்‌ பணத்தொகைகளைத்‌ தனியாகவும்‌ 

காட்டுதல்‌ வேண்டும்‌; அத்துடன்‌, வருவாய்க்‌ கணக்குவகைச்‌ செலவினத்தைப்‌ பிறவகைச்‌ 
செலவினத்திலிருந்து வேறுபடுத்திக்‌ காட்டுதலும்‌ வேண்டும்‌. 


8) பின்வரும்‌ செலவினங்கள்‌ மாநிலத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்பட்ட 
செலவினங்களாக இருத்தல்‌ வேண்டும்‌ - 


(அ) ஆளுநரின்‌ பதவியூதியங்கள்‌, படித்தொகைகள்‌ மற்றும்‌ அவருடைய பதவி தொடர்பான 
பிற செலவினங்கள்‌; 


95 


(ஆ) சட்டமன்றப்‌ பேரவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ மற்றும்‌ சட்டமன்ற மேலவை உள்ள 
ஒரு மாநிலத்தைப்‌ பொறுத்தவரை, சட்டமன்ற மேலவைத்தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ 
ஆகியோரின்‌ வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌; 


(இ) வட்டி, கடனடைப்பு நிதியச்‌ செலவீடுகள்‌, மீட்புச்‌ செலவீடுகள்‌ உள்ளடங்கலாக 
மாநிலத்தின்மீது பொறுப்படைவுள்ள உறுகடன்‌ செலவீடுகள்‌ மற்றும்‌ 
பெறுகடன்‌ எழுப்புதல்‌, உறுகடன்‌ அடைத்தல்‌, மீட்டல்‌ ஆகியவை தொடர்பான 
செலவினங்கள்‌; 


(ஈ) உயர்‌ நீதிமன்றம்‌ எதனின்‌ நீதிபதிகளின்‌ வரையூதியங்கள்‌, படித்தொகைகள்‌ பொறுத்த 
செலவினங்கள்‌; 


(உ) நீதிமன்றம்‌ அல்லது பொதுவர்‌ தீர்ப்பாயம்‌ ஒன்றின்‌ தீர்ப்புரை, தீர்ப்பாணை அல்லது 
தீர்வம்‌ எதன்படியும்‌ செலுத்தித்‌ தீர்ப்பதற்குத்‌ தேவைப்படும்‌ பணத்தொகைகள்‌; 


(ஊ) இவ்வாறு சார்த்தப்பட வேண்டுமென இந்த அரசமைப்போ சட்டத்தினால்‌ மாநிலச்‌ 
சட்டமன்றமோ விளம்புகிற பிற செலவினங்கள்‌. 
203. மதிப்பீடுகள்‌ பற்றிய சட்டமன்ற நெறிமுறை : 

() மாநிலத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்பட்ட செலவினங்கள்‌ தொடர்பான மதிப்பீடுகளைச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவையின்‌ வாக்களிப்பிற்கு வைத்திடுதல்‌ ஆகாது; ஆனால்‌, சட்டமன்றத்தில்‌ அந்த 
மதிப்பீடுகளில்‌ எதனையும்‌ பற்றி விவாதிப்பதை இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌ தடையூறு செய்வதாகப்‌ 
பொருள்கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 

(2) மேற்சொன்னவற்றில்‌ பிற செலவினங்கள்‌ தொடர்பான மதிப்பீடுகளை மானியக்‌ 
கோரிக்கைகளாகச்‌ சட்டமன்றத்தில்‌ முன்வைத்தல்‌ வேண்டும்‌; மற்றும்‌, கோரிக்கை எதற்கும்‌ 
ஏற்பிசைவு அளிக்கவோ ஏற்பிசைவளிக்க மறுக்கவோ அக்கோரிக்கையில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
தொகையைக்‌ குறைத்து ஏற்பிசைவு அளிக்கவோ சட்டமன்றம்‌ அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 


(3) மானியம்‌ எதுவும்‌, ஆளுநரின்‌ பரிந்துரையின்‌ மீதல்லாமல்‌, கோரப்படுதல்‌ ஆகாது. 


204. நிதி ஒதுக்களிப்புச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ : 


() பேரவை, 203 ஆம்‌ உறுப்பின்படி மானியங்களை வழங்கிய பின்பு, கூடிய விரைவில்‌- 


(அ) பேரவையால்‌ அவ்வாறு வழங்கப்பட்ட மானியங்களுக்கும்‌, 


(ஆ அவையில்‌ அல்லது அவைகளில்‌ முன்னரே வைக்கப்பட்ட விவரஅறிக்கையில்‌ கண்ட 
தொகைக்கு எவ்வகையிலும்‌ மேற்படாமல்‌ மாநிலத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்பட்ட 
செலவினங்களுக்கும்‌ 

தேவைப்படும்‌ பணம்‌ அனைத்தையும்‌ மாநிலத்‌ திரள்நிதியத்தினின்றும்‌ ஒதுக்களிப்பதற்கு 
வகைசெய்யும்‌ சட்டமுன்வடிவு ஒன்று அறிமுகப்படுத்தப்படுதல்‌ வேண்டும்‌. 


96 


(2) அத்தகைய சட்டமுன்வடிவு எதற்கும்‌, மேற்கண்டவாறு வழங்கப்பட்ட மானியம்‌ ஒன்றின்‌ 
தொகையில்‌ மாறுதலையோ அத்தொகை எதற்கெனக்‌ கோரப்பட்டதோ அதில்‌ மாற்றத்தையோ 
மாநிலத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்பட்ட செலவினத்தொகையில்‌ மாறுதலையோ 
விளைவிப்பதான திருத்தம்‌ எதுவும்‌ மாநிலச்‌ சட்டமன்ற அவையில்‌ அல்லது ஈரவைகளில்‌ எதிலும்‌ 
முன்மொழியப்படுதல்‌ ஆகாது; அத்தகைய திருத்தம்‌ எதுவும்‌ இந்தக்‌ கூறின்படி 
ஏற்றுக்கொள்ளத்தகாததா என்பது பற்றி அவையில்‌ தலைமை வகிப்பவரின்‌ முடிபே அறுதியானது 
ஆகும்‌. 

(3). 205, 206 ஆகிய உறுப்புகளின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, இந்த உறுப்பின்‌ 
வகையங்களுக்கு இணங்க நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால்‌ செய்யப்பட்ட நிதி ஒதுக்களிப்பின்‌ 
படியல்லாமல்‌, மாநிலத்‌ திரள்நிதியத்திலிருந்து பணம்‌ எதுவும்‌ எடுக்கப்படுதல்‌ ஆகாது. 

205. துணை, கூடுதல்‌ அல்லது மிகை மானியங்கள்‌ : 


0 ஆளுநர்‌ - 


(அ) நடப்பு நிதியாண்டில்‌ ஒரு குறிப்பிட்ட பணிக்கெனச்‌ செலவிடுவதற்கு 204 ஆம்‌ 
உறுப்பின்‌ வகையங்களுக்கு இணங்க இயற்றப்பட்ட சட்டம்‌ ஒன்றினால்‌ 
அதிகாரஅளிப்புப்‌ பெற்ற பணத்தொகை, அந்த ஆண்டிற்குரிய பணிக்குப்‌ 
போதுமானதன்று எனக்‌ காணப்படுமாயின்‌ அல்லது நடப்பு நிதியாண்டிற்கான 
நிதிநிலை அறிக்கையில்‌ கருதப்படாத புதியதொரு பணியினைப்‌ பொறுத்து 
குறைநிறைவு செய்வதான அல்லது கூடுதலான செலவினத்‌ தேவை ஒன்று அந்த 
ஆண்டில்‌ எழுமாயின்‌, அல்லது 


(ஆ ஒரு நிதியாண்டில்‌ பணி ஒன்றிற்கு வழங்கப்பட்ட தொகைக்கு மிகையாகப்‌ பணம்‌ 
எதுவும்‌ அந்த ஆண்டின்போது அந்தப்‌ பணிக்குச்‌ செலவிடப்பட்டிருக்குமாயின்‌, 


அச்செலவினங்களின்‌ மதிப்பீட்டுத்‌ தொகையைக்‌ காட்டும்‌ பிறிதொரு விவர அறிக்கையை மாநிலச்‌ 
சட்டமன்ற அவையின்‌ அல்லது அவைகளின்‌ முன்பு வைக்கும்படிச்‌ செய்யவோ அல்லது, 
நேர்வுக்கேற்ப, அத்தகைய மிகைத்‌ தொகைக்கான ஒரு கோரிக்கையை அந்த மாநிலச்‌ சட்டமன்றப்‌ 
பேரவையில்‌ முன்னிடும்படிச்‌ செய்யவோ வேண்டும்‌. 


(2) ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அதில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள செலவினங்கள்‌, ஒரு 
மானியத்திற்கான கோரிக்கை மற்றும்‌ அந்தச்‌ செலவினங்கள்‌ அல்லது மானியத்திற்காக மாநிலத்‌ 
திரள்நிதியத்தினின்றும்‌ பண ஒதுக்களிப்பிற்கு அதிகாரம்‌ வழங்கி இயற்றப்பட வேண்டிய சட்டம்‌ 
இவற்றைப்‌ பொறுத்து 202, 203, 204 ஆகிய உறுப்புகளின்‌ வகையங்கள்‌ எவ்வாறு செல்திறம்‌ 
கொண்டனவோ, அவ்வாறே, இதில்‌ கூறப்பட்டுள்ள அறிக்கை, செலவினங்கள்‌, கோரிக்கை மற்றும்‌ 
அச்செலவினங்கள்‌ அல்லது அக்கோரிக்கை பற்றிய மானியத்திற்காக மாநிலத்‌ 
திரள்நிதியத்தினின்றும்‌ பண ஒதுக்களிப்பிற்கு அதிகாரம்‌ வழங்கி இயற்றப்பட வேண்டிய சட்டம்‌ 
இவற்றைப்‌ பொறுத்தும்‌ செல்திறம்‌ கொண்டன ஆகும்‌. 


206. முன்னளிப்பு மானியம்‌, முன்பற்றுத்தொகை மானியம்‌, தனிச்சிறப்பு மானியம்‌ இவற்றின்‌ 
மீதான வாக்களிப்பு : 
(0 இந்த அத்தியாயத்தின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவை -- 


97 


(அ) மானியத்தின்‌ மீது வாக்களிப்பதற்கு 203 ஆம்‌ உறுப்பில்‌ வகுத்துரைக்கப்பட்டுள்ள 
நெறிமுறை முடிவடையாமலும்‌, மதிப்பீட்டுச்‌ செலவினங்களுக்காக 204 ஆம்‌ உறுப்பின்‌ 
வகையங்களின்படி சட்டம்‌ நிறைவேற்றப்படாமலும்‌ உள்ள நிலையில்‌, நிதியாண்டின்‌ 
ஒரு பகுதிக்குரிய அச்செலவினத்திற்கான மானியத்தை முன்னதாக அளிப்பதற்கும்‌; 

(ஆ பணியின்‌ அளப்பருந்தன்மை அல்லது திட்டவட்டமற்ற தன்மை காரணமாக ஒரு 
கோரிக்கையைப்பற்றி ஆண்டு நிதிநிலை அறிக்கையில்‌ வழக்கமாகக்‌ 
கொடுக்கப்படும்‌ விவரங்களுடன்‌ கூற இயலாதபோது, எதிர்பார்க்க முடியாத 
அக்கோரிக்கைக்காக மாநிலத்தின்‌ வருவாய்‌ ஆதாரங்களின்‌ மீது மானியம்‌ 
அளிப்பதற்கும்‌; 

(இ) ஒரு நிதியாண்டின்‌ நடப்புப்‌ பணியின்‌ ஒரு பகுதியாக அமையாத தனிச்சிறப்பு 
மானியம்‌ ஒன்றை அளிப்பதற்கும்‌, 

அதிகாரம்‌ உடையது ஆகும்‌; மேலும்‌, மேற்சொன்ன மானியங்கள்‌ பொருட்டு மாநிலத்‌ 
திரள்நிதியத்திலிருந்து பணம்‌ எடுப்பதற்கும்‌ சட்டத்தினால்‌ அதிகாரமளிக்க மாநிலச்‌ சட்டமன்றம்‌ 
அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 

(2) ஆண்டு நிதிநிலை அறிக்கையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள செலவினத்திற்கான மானியத்தை 
அளித்தல்‌, அச்செலவினத்திற்காக மாநிலத்‌ திரள்நிதியத்திலிருந்து பண ஒதுக்களிப்பதற்கு 
அதிகாரம்‌ வழங்கி இயற்றப்படவேண்டிய சட்டம்‌ இவற்றைப்‌ பொறுத்து 203, 204 ஆகிய உறுப்புகளின்‌ 
வகையங்கள்‌ எவ்வாறு செல்திறம்‌ கொண்டனவோ, அவ்வாறே, () ஆம்‌ கூறின்படி மானியம்‌ 
அளித்தல்‌, அக்கூறின்படி இயற்றப்படவேண்டிய சட்டம்‌ இவற்றைப்‌ பொறுத்தும்‌ செல்திறம்‌ 
கொண்டன ஆகும்‌. 


207. நிதிச்‌ சட்டமுன்வடிவுகள்‌ பற்றிய தனியுறு வகையங்கள்‌ : 


(9. 199 ஆம்‌ உறுப்பின்‌ (] ஆம்‌ கூறின்‌ (அ) முதல்‌ (ஊ) வரையுள்ள உட்கூறுகளில்‌ 
குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடுகளில்‌ எதற்கும்‌ வகைசெய்யும்‌ சட்டமுன்வடிவு அல்லது திருத்தம்‌ 
எதனையும்‌, ஆளுநரின்‌ பரிந்துரையின்‌ மீதல்லாமல்‌, அறிமுகப்படுத்துதலோ கொண்டுவருதலோ 
ஆகாது; அவ்வாறு வகைசெய்யும்‌ சட்டமுன்வடிவு எதனையும்‌ ஒரு சட்டமன்ற மேலவையில்‌ 
அறிமுகப்படுத்துதலும்‌ ஆகாது: 


வரம்புரையாக : வரி எதனையும்‌ குறைப்பதற்காக அல்லது நீக்குவதற்காக வகைசெய்யும்‌ ஒரு 
திருத்தத்தைக்‌ கொண்டுவருவதற்கு இந்தக்‌ கூறின்படியான பரிந்துரை எதுவும்‌ வேண்டுவதில்லை. 

(2) சட்டமுன்வடிவு அல்லது திருத்தம்‌ எதுவும்‌, அபராதங்களை அல்லது பிற பணத்‌ 
தண்டங்களை விதிப்பதற்கு அல்லது உரிமங்களுக்கான கட்டணங்களையோ செய்யப்பட்ட 
பணிகளுக்கான கட்டணங்களையோ கோருவதற்கு அல்லது செலுத்துவதற்கு அது வகைசெய்கிறது 
என்ற காரணத்தால்‌ மட்டுமோ உள்ளாட்சி அதிகாரஅமைப்பு அல்லது குழுமம்‌ ஒன்று உள்ளாட்சி 
நோக்கங்களுக்காக வரி எதனையும்‌ விதிப்பதற்கு, நீக்குவதற்கு, குறைப்பதற்கு, மாற்றுவதற்கு 
அல்லது ஒழுங்குறுத்துவதற்கு அது வகை செய்கிறது என்ற காரணத்தாலோ மேலே கூறப்பட்ட 
பொருட்பாடுகளில்‌ எதற்கும்‌ வகைசெய்வதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


(3). ஒரு சட்டமுன்வடிவு, சட்டமாக இயற்றப்பட்டுச்‌ செயற்பாட்டுக்குக்‌ கொண்டுவரப்பட்டால்‌ 
ஒரு மாநிலத்‌ திரள்நிதியத்திலிருந்து செலவு செய்யவேண்டிய நிலையை அது ஏற்படுத்துமாயின்‌, 
அதனை ஓரர்வு செய்யுமாறு மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அவை எதற்கும்‌ ஆளுநர்‌ பரிந்துரை 
செய்திருந்தாலன்றி அந்த அவை அதனை நிறைவேற்றுதல்‌ ஆகாது. 


98 


- பொதுவியலான நெறிமுறை 
208. நெறிமுறை விதிகள்‌ : 


() மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அவை எதுவும்‌, இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, 
அதற்குரிய நெறிமுறையையும்‌'*** அலுவல்‌ நடத்துமுறையையும்‌ ஒழுங்குறுத்துவதற்கான விதிகளை 
வகுத்துக்கொள்ளலாம்‌. 

(2). (0 ஆம்‌ கூறின்படி விதிகளை வகுத்துக்கொள்ளும்‌ வரையில்‌, ஒரு மாநிலத்திற்கு 
நேரிணையான மாகாணத்தின்‌ சட்டமன்றத்தைப்‌ பொறுத்து, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு செல்லாற்றலிலிருந்த நெறிமுறை விதிகளும்‌ நிலையாணைகளும்‌, 
ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தைப்‌ பொறுத்துச்‌ சட்டமன்றப்‌ பேரவைத்‌ தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, 
சட்டமன்ற மேலவைத்‌ தலைவர்‌ அவற்றில்‌ செய்யும்‌ மாற்றமைவுகளுக்கும்‌ தழுவமைவுகளுக்கும்‌ 
உட்பட்டு, செல்திறம்‌ உடையன ஆகும்‌. 

(3) சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலத்தில்‌, ஆளுநர்‌, சட்டமன்றப்‌ பேரவைத்‌ 
தலைவருடனும்‌ சட்டமன்ற மேலவைத்‌ தலைவருடனும்‌ கலந்தாய்வு செய்த பின்பு, 
ஈரவைகளுக்குமிடையேயான செய்தித்தொடர்புகள்‌ பற்றிய நெறிமுறை விதிகளை வகுக்கலாம்‌. 


209. மாநிலச்‌ சட்டமன்றத்தில்‌ நிதி அலுவல்‌ பற்றிய நெறிமுறையைச்‌ சட்டத்தினால்‌ 
ஒழுங்குறுத்துதல்‌ : 

ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, நிதி அலுவல்களை உரிய காலத்தில்‌ முடிக்கும்‌ பொருட்டு, நிதி பற்றிய 
பொருட்பாடு எதன்‌ தொடர்பாகவும்‌ அல்லது மாநிலத்‌ திரள்நிதியத்தினின்றும்‌ பண 
ஒதுக்களிப்பிற்கான சட்டமுன்வடிவு எதன்‌ தொடர்பாகவும்‌, மாநிலச்‌ சட்டமன்ற அவையின்‌ அல்லது 
அவைகளின்‌ நெறிமுறையையும்‌ அலுவல்‌ நடத்துமுறையையும்‌ சட்டத்தினால்‌ ஒழுங்குறுத்தலாம்‌; 
அவ்வாறு இயற்றப்பட்ட சட்டத்தின்‌ வகையம்‌ எதற்கும்‌, 208 ஆம்‌ உறுப்பின்‌ (] ஆம்‌ கூறின்படி 
மாநிலச்‌ சட்டமன்ற அவையினால்‌ அல்லது ஈரவைகளில்‌ ஒன்றினால்‌ வகுக்கப்பட்ட விதி எதுவும்‌ 
அல்லது அந்த உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்படி மாநிலச்‌ சட்டமன்றம்‌ தொடர்பாகச்‌ செல்திறம்‌ உடைய 
விதி அல்லது நிலையாணை எதுவும்‌ முரணாக இருப்பின்‌, அவ்வாறு முரணாக இருக்கும்‌ அளவிற்கு, 
அந்த வகையமே மேலோங்கி நிற்கும்‌. 
210. சட்டமன்றத்தில்‌ பயன்படுத்தப்பட வேண்டிய மொழி : 

(0 241 ஆம்‌ பகுதியில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, 348 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கு 
உட்பட்டு, ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற அலுவல்கள்‌, அந்த மாநிலத்தின்‌ ஆட்சி மொழிகளிலோ அல்லது 
இந்தியிலோ ஆங்கிலத்திலோ நடத்தப்படுதல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : மேற்சொன்ன மொழிகள்‌ எதிலும்‌ தம்‌ கருத்தை தக்கவாறு எடுத்தியம்ப இயலாத 
உறுப்பினர்‌ எவரையும்‌, அவருடைய தாய்மொழியிலேயே அவையில்‌ உரையாற்றுவதற்கு, சட்டமன்றப்‌ 
பேரவைத்‌ தலைவர்‌ அல்லது சட்டமன்ற மேலவைத்‌ தலைவர்‌ அல்லது அத்தகையவராகச்‌ 
செயல்படுகின்றவர்‌ அனுமதிக்கலாம்‌. 

(2) மாநிலச்‌ சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு வகை செய்தாலன்றி, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்க நிலையிலிருந்து பதினைந்து ஆண்டுக்‌ காலஅளவு கழிவுறுவதன்‌ பின்பு, இந்த 
உறுப்பிலிருந்து “அல்லது ஆங்கிலத்தில்‌” என்னும்‌ சொற்கள்‌ நீக்கப்பட்டிருந்தால்‌ எப்படியோ, 
அப்படியே இந்த உறுப்பு செல்திறம்‌ உடையது ஆகும்‌: 





1. “(அவையின்‌ கூட்டம்‌ அமைவுறுவதற்கான குறைவெண்‌ உள்ளடங்கலான)” சொற்கள்‌ மற்றும்‌ அடைப்புக்குறிகள்‌, அரசமைப்புச்‌ 
(நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 35 ஆம்‌ பிரிவினால்‌ (தேதி இன்னும்‌ அறிவிக்கை செய்யப்பட வேண்டும்‌, 
புகுத்தப்பட்டன. 


99 


வரம்புரையாக : “[இமாச்சலப்‌ பிரதேசம்‌, மணிப்பூர்‌, மேகாலயா, திரிபுரா ஆகிய மாநிலங்களின்‌ 
சட்டமன்றங்களைப்‌] பொறுத்து, இந்தக்‌ கூறில்‌, “பதினைந்து ஆண்டு” என்னும்‌ சொற்களுக்கு 
மாற்றாக, “இருபத்தைந்து ஆண்டு” என்னும்‌ சொற்கள்‌ அமைக்கப்பட்டிருந்தால்‌ எப்படியோ, 
அப்படியே இந்தக்‌ கூறு செல்திறம்‌ உடையது ஆகும்‌:] 

[மேலும்‌ வரம்புரையாக: [அருணாச்சலப்‌ பிரதேசம்‌, கோவா, மிசோரம்‌] ஆகிய மாநிலங்களின்‌ 
சட்டமன்றங்களைப்‌] பொறுத்து, இந்தக்‌ கூறில்‌, “பதினைந்து ஆண்டு” என்னும்‌ சொற்களுக்கு 
மாற்றாக “நாற்பது ஆண்டு” என்னும்‌ சொற்கள்‌ அமைக்கப்பட்டிருந்தால்‌ எப்படியோ, அப்படியே 
இந்தக்‌ கூறு செல்திறம்‌ உடையது ஆகும்‌.] 

211. சட்டமன்றத்தில்‌ விவாதத்தின்‌ மீது வரையறை : 


உச்ச நீதிமன்றத்தின்‌ அல்லது ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ நீதிபதி ஒருவர்‌, தம்‌ கடமைகளை 
ஆற்றுகையில்‌ அவர்‌ நடந்துகொண்ட விதம்‌ குறித்து விவாதம்‌ எதுவும்‌ மாநிலச்‌ சட்டமன்றத்தில்‌ 
நடைபெறுதல்‌ ஆகாது. 
212. சட்டமன்ற நடவடிக்கைகள்‌ குறித்து நீதிமன்றங்கள்‌ விசாரித்தல்‌ ஆகாது : 


(9 நெறிமுறையைப்‌ பின்பற்றுவதில்‌ முறைகேடு இருப்பதாகக்‌ காரணம்‌ காட்டி, மாநிலச்‌ 
சட்டமன்றம்‌ ஒன்றின்‌ நடவடிக்கைகள்‌ எவற்றின்‌ செல்லுந்தன்மையையும்‌ எதிர்த்து வாதிடுதல்‌ 
ஆகாது. 


(2) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பதவியாளர்‌ அல்லது உறுப்பினர்‌ ஒருவர்‌, அச்சட்டமன்ற 
நெறிமுறையையோ அலுவல்‌ நடத்துமுறையையோ ஒழுங்குறுத்துவதற்காக அல்லது 
ஒழுங்கமைதியை நிலைநாட்டுவதற்காக, இந்த அரசமைப்பினாலோ அதன்‌ வழியாலோ அவருக்கு 
உற்றமைந்துள்ள அதிகாரங்களைச்‌ செலுத்துவது பொறுத்து, நீதிமன்றம்‌ எதனின்‌ 
அதிகாரவரம்பிற்கும்‌ உட்பட்டவர்‌ ஆகார்‌. 


அத்தியாயம்‌ |1/ 


ஆளுநருக்குள்ள சட்டமியற்றும்‌ அதிகாரம்‌ 
213. சட்டமன்றத்தின்‌ கூட்டத்தொடர்‌ இறுதி செய்யப்பட்டுள்ள காலத்தின்போது 
அவசரச்சட்டங்களை சாற்றம்‌ செய்வதற்கு ஆளுநருக்குள்ள அதிகாரம்‌ : 

(0 ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ கூட்டத்தொடர்‌ தொடர்நிலையிலுள்ள காலம்‌ தவிர 
அல்லது ஒரு மாநிலத்தில்‌ மேலவை உள்ளவிடத்து சட்டமன்ற ஈரவைகளின்‌ கூட்டத்தொடர்களும்‌ 
தொடர்நிலையிலுள்ள காலம்‌ தவிர வேறு எச்சமயத்திலேனும்‌ ஆளுநர்‌, தாம்‌ அவசரமாக நடவடிக்கை 
எடுக்க வேண்டியதை அவசியமாக்கும்‌ சூழ்நிலைகள்‌ உள்ளன என்று தெளிவுறக்காண்பாராயின்‌, 
அச்சூழ்நிலைகளுக்கேற்பத்‌ தேவையென்று தாம்‌ கருதும்‌ அவசரச்சட்டங்களைச்‌ சாற்றம்‌ செய்யலாம்‌: 


1. இமாச்சலப்‌ பிரதேச மாநிலச்‌ சட்டம்‌, 1970 (53/1970) இன்‌ 46 ஆம்‌ பிரிவினால்‌ (25-1-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. “இமாச்சலப்‌ பிரதேச மாநிலச்‌ சட்டமன்றம்‌” என்பதற்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு சட்டம்‌, 1971 (81/1979 இன்‌ 71 ஆம்‌ 
பிரிவினால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) இன்‌ 39 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு ) புகுத்தப்பட்டது. 

4.“மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டமன்றம்‌” என்பதற்கு, அருணாச்சலப்‌ பிரதேச மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (69/1986) இன்‌ 42 ஆம்‌ பிரிவினால்‌ 
(30-5-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5. “அருணாச்சலப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ மிசோரம்‌” என்பதற்கு, கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1987 (18/1987) இன்‌ 
63 ஆம்‌ பிரிவினால்‌ (30-5-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


100 


வரம்புரையாக : அத்தகைய அவசரச்சட்டம்‌ எதனையும்‌ -- 


(அ) ஒரு சட்டமுன்வடிவு அதே வகையங்களைக்‌ கொண்டிருந்தால்‌ அதனைச்‌ 
சட்டமன்றத்தில்‌ அறிமுகப்படுத்துவதற்குக்‌ குடியரசுத்தலைவரின்‌ முன்‌ ஒப்பளிப்பு 
இந்த அரசமைப்பின்படி வேண்டுவதாக இருந்திருக்கும்‌ எனில்‌; அல்லது 


(ஆ ஒரு சட்டமுன்வடிவு அதே வகையங்களைக்‌ கொண்டிருந்தால்‌ அதனைக்‌ 
குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக ஒதுக்கிவைப்பது அவசியம்‌ என அவர்‌ 
கருதியிருப்பார்‌ எனில்‌; அல்லது 


(இ) மாநிலச்‌ சட்டமன்றம்‌ இயற்றிய சட்டம்‌ ஒன்று அதே வகையங்களைக்‌ 
கொண்டிருந்தால்‌ குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக ஒதுக்கிவைத்து அது குடியரசுத்‌ 
தலைவரின்‌ ஏற்பிசைவையும்‌ பெற்றிருந்தாலன்றி, இந்த  அரசமைப்பின்படி 
செல்லுந்தன்மையற்றதாகிவிடும்‌ எனில்‌ 

குடியரசுத்தலைவரின்‌ நெறிவுறுத்தங்கள்‌ இன்றி, ஆளுநர்‌ சாற்றம்செய்தல்‌ ஆகாது. 


(2) இந்த உறுப்பின்படி சாற்றம்‌ செய்யப்பட்ட ஓர்‌ அவசரச்சட்டம்‌, மாநிலச்‌ சட்டமன்றம்‌ இயற்றி 
ஆளுநரால்‌ ஏற்பிசைவளிக்கப்பட்ட சட்டம்‌ ஒன்றிற்குள்ள அதே செல்லாற்றலும்‌ செல்திறமும்‌ 
உடையது ஆகும்‌; ஆனால்‌, அத்தகைய அவசரச்சட்டம்‌ ஒவ்வொன்றும்‌ - 


(அ) மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ முன்பு அல்லது சட்டமன்ற மேலவை உள்ள 
மாநிலத்தில்‌, ஈரவைகளின்‌ முன்பும்‌ வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; மற்றும்‌, சட்டமன்றம்‌ 
மீண்டும்‌ கூடியதிலிருந்து ஆறு வாரங்கள்‌ கழிவுற்றவுடன்‌ அல்லது அக்காலஅளவு 
கழிவுறுவதற்கு முன்பே அதற்கு ஒப்பேற்பு அளிக்க மறுக்கும்‌ ஒரு தீர்மானத்தைச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவை நிறைவேற்றி, அதனைச்‌ சட்டமன்ற மேலவை, ஏதேனுமிருப்பின்‌, 
அதுவும்‌ ஏற்றுக்கொண்டிருக்குமாயின்‌, அத்தீர்மானம்‌, அவ்வாறு 
நிறைவேற்றப்பட்டதன்‌ மேல்‌ அல்லது அத்தீர்மானத்தை மேலவை 
ஏற்றுக்கொண்டதன்மேல்‌, செயற்பாடு அற்றுப்போகும்‌; மேலும்‌, 


(ஆ) ஆளுநரால்‌, எச்சமயத்திலும்‌, விலக்கிக்கொள்ளப்படலாம்‌. 


விளக்கம்‌. -- சட்டமன்ற மேலவை உள்ள ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அவைகள்‌ வெவ்வேறு 
தேதிகளில்‌ மீண்டும்‌ கூடுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குமிடத்து, இந்தக்‌ கூறினைப்‌ 
பொறுத்தவரை, அந்த ஆறு வாரக்‌ காலஅளவு அத்தேதிகளில்‌ பிந்திய தேதியிலிருந்து 
கணக்கிடப்படுதல்‌ வேண்டும்‌. 

(3) மாநிலச்‌ சட்டமன்றம்‌ இயற்றி ஆளுநரால்‌ ஏற்பிசைவளிக்கப்பட்ட சட்டம்‌ ஒன்றில்‌ 
இடம்பெற்றிருந்தாலும்‌ எத்தகைய வகையம்‌ செல்லுந்தன்மையற்றுப்போகுமோ அத்தகைய வகையம்‌ 
எதனையும்‌, இந்த உறுப்பின்‌ படியான ஒர்‌ அவசரச்சட்டம்‌ கொண்டிருப்பின்‌, அந்த அளவிற்கு அது 
இல்லாநிலையுது ஆகும்‌ : 


வரம்புரையாக : ஒருங்கியல்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள ஒரு பொருட்பாடு குறித்த 
நாடாளுமன்றச்‌ சட்டத்திற்கோ நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றிற்கோ முரண்படும்‌ மாநிலச்‌ சட்டமன்றச்‌ 
சட்டத்தின்‌ செல்திறம்‌ பற்றிய இந்த அரசமைப்பின்‌ வகையங்களைப்‌ பொறுத்தவரை, 
குடியரசுத்தலைவரின்‌ நெறிவுறுத்தங்களை ஒட்டி இந்த உறுப்பின்படி சாற்றம்‌ செய்யப்பட்ட அவசரச்‌ 
சட்டம்‌ எதுவும்‌, குடியரசுத்தலைவரின்‌ ஓர்வுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டு அவரால்‌ 
ஏற்பிசைவளிக்கப்பட்ட மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ ஒரு சட்டமாகக்‌ கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 


தக்க 


அத்தியாயம்‌ V 


மாநிலங்களிலுள்ள உயர்‌ நீதிமன்றங்கள்‌ 


214. மாநிலங்களுக்கான உயர்‌ நீதிமன்றங்கள்‌ : 
Zhi 


மாநிலம்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ ஒர்‌ உயர்‌ நீதிமன்றம்‌ இருக்கும்‌. 


படு ஸ்‌ *] 


215. உயர்‌ நீதிமன்றங்கள்‌ நிலையாவண நீதிமன்றங்களாக இருக்கும்‌ : 


உயர்‌ நீதிமன்றம்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு நிலையாவண நீதிமன்றமாக இருக்கும்‌; மேலும்‌, தன்னை 
அவமதித்ததற்காகத்‌ தண்டிக்கும்‌ அதிகாரம்‌ உள்ளடங்கலாக, அத்தகு நீதிமன்றத்திற்குள்ள 
அதிகாரங்கள்‌ அனைத்தையும்‌ அது உடையதாக இருக்கும்‌. 


216. உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அமைப்பு: 


உயர்‌ நீதிமன்றம்‌ ஒவ்வொன்றும்‌, தலைமை நீதிபதி ஒருவரையும்‌, குடியரசுத்தலைவர்‌ 
தேவையெனக்‌ கருதி அவ்வப்போது அமர்த்தும்‌ பிற நீதிபதிகளையும்‌ கொண்டதாக இருக்கும்‌. 


ப்பு * *] 





* (4) ஆம்‌ கூறு, அரசமைப்புச்‌ (முப்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவுறுமாறு) புகுத்தப்பட்டது; 
மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 27 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
விட்டுவிடப்பட்டது. 

2, “9” அடைப்புக்குறிகள்‌ மற்றும்‌ எண்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 

3. (2) மற்றும்‌ (3) ஆம்‌ கூறுகள்‌, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 

4. வரம்புரையானது, மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 11 ஆம்‌ பிரிவினால்‌ விட்டுவிடப்பட்டது. 

- 306-22--9 


102 


217. உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின்‌ அமர்த்துகை மற்றும்‌ அப்பதவிக்கான வரைக்கட்டுகள்‌ : 


(0 உயர்‌ நீதிமன்ற நீதிபதி ஒவ்வொருவரையும்‌, குடியரசுத்‌ தலைவர்‌, '[124 உறுப்பில்‌ 
சுட்டப்பட்ட தேசிய நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ ஆணையத்தின்‌ பரிந்துரைகளின்‌ பேரில்‌] தம்‌ 
கையொப்பமும்‌ முத்திரையும்‌ கொண்ட அதிகார ஆணையின்வழி அமர்த்துவார்‌; மற்றும்‌, அவர்‌ ஒரு 
கூடுதல்‌ அல்லது செயலமர்‌ நீதிபதியாக இருப்பின்‌, 224 ஆம்‌ உறுப்பில்‌ 
வகைசெய்யப்பட்டுள்ளவாறும்‌, பிற நேர்வு எதிலும்‌, அவர்‌ “[அறுபத்திரண்டு] வயது நிறைவெய்தும்‌ 
வரையுலும்‌ பதவி வகிப்பார்‌. 


வரம்புரையாக 


(அ) நீதிபதி ஒருவர்‌, குடியரசுத்தலைவருக்குத்‌ தம்‌ கையொப்பமிட்டு எழுத்துவழித்‌ 
தெரிவித்துத்‌ தம்‌ பதவியை விட்டு விலகிக்‌ கொள்ளலாம்‌; 


(ஆ நீதிபதி ஒருவர்‌, உச்ச நீதிமன்றத்தின்‌ நீதிபதி ஒருவரைப்‌ பதவியிலிருந்து 
அகற்றுவதற்கு 124 ஆம்‌ உறுப்பின்‌ (4) ஆம்‌ கூறில்‌ வகைசெய்யப்பட்டுள்ள 
வழிமுறையின்படி, பதவியிலிருந்து குடியரசுத்தலைவரால்‌ அகற்றப்படலாம்‌; 


(இ) நீதிபதி ஒருவர்‌ உச்ச நீதிமன்றத்தின்‌ ஒரு நீதிபதியாகக்‌ குடியரசுத்‌ தலைவரால்‌ 
அமர்த்தப்பெறுவதன்‌ மேல்‌ அல்லது இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ உள்ள வேறு உயர்‌ 
நீதிமன்றம்‌ எதற்கும்‌ குடியரசுத்தலைவரால்‌ அவர்‌ மாற்றல்‌ செய்யப்பெறுவதன்‌ மேல்‌, 
அவருடைய பதவி காலியாகிவிடும்‌. 


(2) ஒருவர்‌, இந்தியக்‌ குடிமகனாக இருப்பதுடன்‌-- 


(அ) இந்திய ஆட்சிநிலவரையில்‌ குறைந்தது பத்தாண்டுகள்‌ நீதித்துறைப்‌ பதவியை 
வகித்துள்ளவராக; அல்லது 


(ஆ “ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்திலோ, தொடர்ந்து இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட 

4 அத்தகைய நீதிமன்றங்களிலோ குறைந்தது பத்தாண்டுகள்‌ வழக்குரைஞராக 
இருந்துள்ளவராக 

இருந்தாலன்றி,. உயர்‌ நீதிமன்றத்தின்‌ ஒரு நீதிபதியாக அமர்த்தப்பெறுவதற்குத்‌ தகுதிப்பாடு 


உடையவர்‌ ஆகார்‌. 


இ) ௫ ஸ்ஸ்‌ 
விளக்கம்‌. - இந்தக்‌ கூறினைப்‌ பொறுத்தவரை - 


1. குறித்தசில சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2014 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ 
(13-4-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டன. இந்தத்‌ திருத்தம்‌, உச்ச நீதிமன்றத்தால்‌ அறவு 
செய்யப்பட்டுள்ளது. ஏ.ஐ.ஆர்‌. 2016 உ. நீ 117 இல்‌ வெளியிடப்பட்டுள்ள உச்ச நீதிமன்ற பதிவுறு வழக்குரைஞர்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ 
பிறர்‌ எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ என்ற வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ பிறப்பித்த, 2015, அக்டோபர்‌ 16 ஆம்‌ நாளிட்ட ஆணையைப்‌ 
பார்க்கவும்‌. 

2. “அவர்‌ அறுபது வயது நிறைவெய்தும்‌ வரையிலும்‌ பதவி வகிப்பார்‌”? என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 
12 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. “அறுபது” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (பதினைந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்ட மாநிலம்‌ எதிலும்‌ உள்ள'' என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 

5, “அல்லது” என்ற சொல்லும்‌ (இ) உட்கூறும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 36 ஆம்‌ பிரிவினால்‌ 
(3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது; மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 28 
ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 


% 
306-22—9a 


103 


(அ) ஒருவர்‌ இந்திய ஆட்சிநிலவரையில்‌ நீதித்துறைப்‌ பதவியை வகித்துள்ள 
காலஅளவைக்‌ கணக்கிடுகையில்‌, அவர்‌ நீதித்துறைப்‌ பதவி எதனையும்‌ 
வகித்திருந்த பின்பு, உயர்‌ நீதிமன்ற வழக்குரைஞராக அவர்‌ இருந்துவந்துள்ள 
அல்லது ஒரு தீர்ப்பாயத்தின்‌ உறுப்பினர்‌ பதவியை அல்லது ஒன்றியத்தின்கீழ்‌ 
அல்லது ஒரு மாநிலத்தின்கீழ்‌ சட்டத்தில்‌ சிறப்பறிவு தேவைப்படுகிற பதவியிடம்‌ 
ஒன்றை வகித்து வந்திருக்கிற காலஅளவையும்‌ சேர்த்துக்கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌; ] 

7(அஅ)] ஒருவர்‌, உயர்‌ நீதிமன்ற வழக்குரைஞராக இருந்துள்ள காலஅளவைக்‌ 
கணக்கிடுகையில்‌, அவர்‌ வழக்குரைஞரான பின்பு, “[ஒரு நீதித்துறைப்‌ பதவியை 
அல்லது ஒரு தீர்ப்பாயத்தின்‌ உறுப்பினர்‌ பதவியை அல்லது ஒன்றியத்தின்கீழ்‌ 
அல்லது ஒரு மாநிலத்தின்கீழ்‌ சட்டத்தில்‌ சிறப்பறிவு தேவைப்படுகிற பதவியிடம்‌ 
ஒன்றை வகித்து வந்திருக்கிற] காலஅளவையும்‌ சேர்த்துக்கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌; 

(ஆ ஒருவர்‌, இந்திய ஆட்சிநிலவரையில்‌ நீதித்துறைப்‌ பதவியை வகித்துள்ள அல்லது 
உயர்‌ நீதிமன்ற வழக்குரைஞராக இருந்துள்ள காலஅளவைக்‌ கணக்கிடுகையில்‌, 
இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு இந்திய அரசுச்‌ சட்டம்‌, 1935 ஆல்‌ 
வரையறை செய்யப்பட்டிருந்த இந்தியாவிற்குள்‌ 1947 ஆம்‌ ஆண்டு ஆகஸ்டு 
14 ஆம்‌ நாளுக்கு முன்பு அடங்கியிருந்த பரப்பிடம்‌ எதிலும்‌ அவர்‌ நீதித்துறைப்‌ 
பதவி வகித்துள்ள அல்லது, நேர்வுக்கேற்ப, அத்தகைய பரப்பிடம்‌ எதிலும்‌ உள்ள 
உயர்‌ நீதிமன்றம்‌ எதிலும்‌ ஒரு வழக்குரைஞராக இருந்துள்ள காலஅளவையும்‌ 
சேர்த்துக்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 

“[3) உயர்‌ நீதிமன்ற நீதிபதி ஒருவரின்‌ வயது என்ன என்பது குறித்து வினா எதுவும்‌ 
எழுமாயின்‌, அவ்வினா இந்தியத்‌ தலைமை நீதிபதியைக்‌ கலந்தாய்வு செய்த பின்பு, 
குடியரசுத்தலைவரால்‌ முடிபு செய்யப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, குடியரசுத்தலைவரின்‌ முடிபே 
அறுதியானது ஆகும்‌.] 

218. உச்ச நீதிமன்றம்‌ தொடர்பான குறித்தசில வகையங்கள்‌ உயர்‌ நீதிமன்றங்களுக்குப்‌ 
பொருந்துதல்‌ : 

124 ஆம்‌ உறுப்பின்‌ (4), (5) ஆகிய கூறுகளின்‌ வகையங்கள்‌, உச்ச நீதிமன்றம்‌ தொடர்பாகப்‌ 
பொருந்துவன போன்றே, அவற்றிலுள்ள உச்ச நீதிமன்றம்‌ என்னும்‌ சுட்டுகைகளுக்கு மாற்றாக உயர்‌ 
நீதிமன்றம்‌ என்னும்‌ சுட்டுகைகளைக்‌ கொண்டு உயர்‌ நீதிமன்றம்‌ தொடர்பாகவும்‌ பொருந்துவன 
ஆகும்‌. 

219. உயர்‌ நீதிமன்ற நீதிபதிகளுக்குள்ள ஆணைமொழி அல்லது உறுதிமொழி : 


****உயர்‌ நீதிமன்ற நீதிபதியாக அமர்த்தப்பெறும்‌ ஒவ்வொருவரும்‌, அவர்‌ தம்‌ பதவியை ஏற்பதற்கு 
முன்பு, மாநில ஆளுநரின்‌ அல்லது அதன்பொருட்டு அவரால்‌ அமர்த்தப்பெறும்‌ ஒருவரின்‌ 
முன்னிலையில்‌, மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ அதற்கென உள்ள சொன்முறையில்‌ ஓர்‌ 
ஆணைமொழியை அல்லது உறுதிமொழியை ஏற்றுக்‌ கையொப்பமிடுதல்‌ வேண்டும்‌. 





1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 28 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

2. (அ) கூறு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ (அ அ) கூறாக மறு எண்ணிடப்பட்டது. 

3. “நீதித்துறைப்‌ பதவியை வகித்துள்ள” என்பதற்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 36 ஆம்‌ 
பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4. அரசமைப்புச்‌ (பதினைந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவு செல்திறனுடன்‌) (5-10-1963 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

5.“ஒரு மாநிலத்தின்‌” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 


306-22—9b 


104 


220. நிலையமர்‌ நீதிபதியாக இருந்தவர்‌ வழக்குரைஞராகத்‌ தொழிலாற்றுவதன்‌ மீது 
வரையறை : 

இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்குப்‌ பின்பு, ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்தில்‌ நிலையமர்‌ நீதிபதியாகப்‌ 
பதவி வகித்த எவரும்‌, உச்ச நீதிமன்றத்திலும்‌ பிற உயர்‌ நீதிமன்றங்களிலும்‌ தவிர, இந்தியாவிலுள்ள 
வேறு நீதிமன்றம்‌ எதிலும்‌ அல்லது அதிகாரஅமைப்பு எதன்‌ முன்பும்‌ வழக்குரைஞராக வாதிடுதலோ 
செயல்படுதலோ ஆகாது. 

விளக்கம்‌. - இந்த உறுப்பில்‌, “உயர்‌ நீதிமன்றம்‌" என்னும்‌ சொற்றொடர்‌ அரசமைப்புச்‌ 
(ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ தொடக்கநிலைக்கு முன்பு இருந்துவந்த, முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ இ பகுதியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஒரு மாநிலத்திற்கான உயர்‌ 
நீதிமன்றத்தை உள்ளடக்குவதில்லை.] 


221. நீதிபதிகளின்‌ வரையூதியங்கள்‌ முதலியவை : 


“(0 உயர்‌ நீதிமன்றம்‌ ஒவ்வொன்றின்‌ நீதிபதிகளுக்கும்‌ நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ 
தீர்மானிக்கும்‌ வரையூதியங்கள்‌ வழங்கப்படும்‌; அவ்வாறு அதன்பொருட்டு வகைசெய்யப்படும்‌ 
வரையிலும்‌, இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள வரையூதியங்கள்‌ 
வழங்கப்பட்டு வரும்‌.] 


(2) நீதிபதி ஒவ்வொருவரும்‌, நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டத்தாலோ அதன்‌ 
வழியாலோ தீர்மானிக்கப்படும்‌ படித்தொகைகள்‌, வாராமை விடுப்பும்‌ ஒய்வூதியமும்‌ பொறுத்த 
உரிமைகள்‌ ஆகியவற்றிற்கு உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌; அவ்வாறு தீர்மானிக்கப்படும்‌ வரையிலும்‌, 
இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள படித்தொகைகள்‌, உரிமைகள்‌ 
ஆகியவற்றிற்கு அவர்‌ உரிமைகொண்டவராய்‌ இருப்பார்‌: 


வரம்புரையாக : நீதிபதி ஒருவரின்‌ படித்தொகைகளோ வாராமை விடுப்பு அல்லது ஓய்வூதியம்‌ 
பொறுத்த அவருடைய உரிமைகளோ அவர்‌ அமர்த்தப்பெற்ற பின்பு அவருக்குப்‌ பாதகமான வகையில்‌ 
மாறுதல்‌ செய்யப்படுதல்‌ ஆகாது. 


222. நீதிபதி ஒருவரை ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாற்றுதல்‌ : 
() குடியரசுத்தலைவர்‌, [124 (௮) உறுப்பில்‌ சுட்டப்பட்ட தேசிய நீதித்துறை 


பதவியமர்த்துகைகள்‌ ஆணையத்தின்‌ பரிந்துரையின்‌ பேரில்‌], ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ நீதிபதி 
ஒருவரைப்‌”*** பிற உயர்‌ நீதிமன்றம்‌ எதற்கும்‌ மாற்றலாம்‌. 





1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 13 ஆம்‌ பிரிவினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2.() ஆம்‌ கூறுக்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1986 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (1 -4-1986 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

9. இந்தியத்‌ தலைமை நீதிபதியைக்‌ கலந்தாய்வு செய்த பின்பு” என்பதற்கு, அரசமைப்புச்‌ தொண்ணூற்று ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 
2014 இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. இந்தத்‌ திருத்தம்‌, உச்ச 
நீதிமன்றத்தால்‌ அறவு செய்யப்பட்டுள்ளது. ஏ.ஐ.ஆர்‌. 2016 உநீ 117 இல்‌ வெளியிடப்பட்டுள்ள உச்ச நீதிமன்ற பதிவுறு 
வழக்குரைஞர்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ என்ற வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ பிறப்பித்த, 2015, அக்டோபர்‌ 
16 ஆம்‌ நாளிட்ட ஆணையைப்‌ பார்க்கவும்‌. 

4“இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 14 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 


306-22—9c 


105 


2) அவ்வாறு மாற்றப்பெற்றுள்ள அல்லது மாற்றப்பெறும்‌ நீதிபதி ஒருவர்‌, அரசமைப்புச்‌ 
(பதினைந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ தொடக்கநிலைக்குப்‌ பின்பு பிற உயர்‌ நீதிமன்றத்தின்‌ 
நீதிபதியாகப்‌ பணிபுரிகிற காலத்தில்‌ தமது வரையூதியத்துடன்‌ சேர்த்து, நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌ தீர்மானிக்கும்‌ சரியீட்டுப்‌ படித்தொகைக்கும்‌ அவ்வாறு தீர்மானிக்கப்படும்‌ வரையில்‌, 
குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி குறித்திடும்‌ சரியீட்டுப்‌ படித்தொகைக்கும்‌ உரிமைகொண்டவர்‌ 
ஆவார்‌.] 


223. செயலமர்‌ தலைமை நீதிபதியை அமர்த்துதல்‌ : 


ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்‌ தலைமை நீதிபதிப்‌ பதவி காலியாக இருக்கும்‌ போது, அல்லது அத்தகைய 
தலைமை நீதிபதி எவரும்‌ தம்‌ இருத்தலின்மை அல்லது பிறவாறான காரணத்தால்‌ தமது பதவிக்குரிய 
கடமைகளைப்‌ புரிய இயலாதிருக்கும்போது, குடியரசுத்தலைவர்‌ அதன்பொருட்டு அமர்த்தும்‌ 
அந்நீதிமன்றத்துப்‌ பிற நீதிபதிகளில்‌ ஒருவர்‌ அப்பதவிக்குரிய கடமைகளைப்‌ புரிந்து வருவார்‌. 


₹[224. கூடுதல்‌ மற்றும்‌ செயலமர்‌ நீதிபதிகளை அமர்த்துதல்‌ : 


(0 ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ அலுவல்‌ அப்போதைக்கு அதிகரித்துள்ளதன்‌ காரணமாக 
அல்லது அங்குள்ள வேலை நிலுவைகள்‌ காரணமாக, அந்த நீதிமன்றத்தின்‌ நீதிபதிகளின்‌ 
எண்ணிக்கையை அப்போதைக்கு உயர்த்த வேண்டுமெனக்‌ குடியரசுத்தலைவருக்குத்‌ 
தோன்றுமாயின்‌, “[குடியரசுத்தலைவர்‌, தேசிய நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ ஆணையத்துடன்‌ 
கலந்தாய்வு செய்து], உரிய தகுதிப்பாடுள்ளவர்களை ஈராண்டுக்கு மேற்படாமல்‌, தாம்‌ 
குறித்துரைக்கும்‌ காலஅளவுக்கு அந்நீதிமன்றத்தின்‌ கூடுதல்‌ நீதிபதிகளாக “[அமர்த்தலாம்‌.] 


(2) ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்‌ தலைமை நீதிபதியல்லாத பிற நீதிபதி எவரும்‌ தம்‌ இருத்தலின்மை 
காரணமாக அல்லது பிற காரணம்‌ எதனாலும்‌ தமது பதவிக்குரிய கடமைகளைப்‌ புரிய 
இயலாதிருக்கும்போது அல்லது தலைமை நீதிபதியாக அப்போதைக்குச்‌ செயல்படுவதற்கு 
அமர்த்தப்பெறுகிறபோது, (குடியரசுத்தலைவர்‌, தேசிய நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ 
ஆணையத்துடன்‌ கலந்தாய்வு செய்து], உரிய தகுதிப்பாடுள்ள ஒருவரை, அந்த நீதிமன்றத்தின்‌ 
நிலையமர்‌ நீதிபதி தமது கடமைகளை மீண்டும்‌ தொடங்குகிற வரையிலும்‌, அந்நீதிமன்றத்தின்‌ ஒரு 
நீதிபதியாகச்‌ செயல்படுவதற்கு “[அமர்த்தலாம்‌.] 


3 ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ கூடுதல்‌ அல்லது செயலமர்‌ நீதிபதியாக அமர்த்தப்பெறும்‌ எவரும்‌, 
“[அறுபத்திரண்டு] வயதுநிறைவெய்திய பின்பு பதவி வகித்தல்‌ ஆகாது]. 


வனை ககக கக க ககக அ அஃ. அட ட டட ப ப அ 

1. அரசமைப்புச்‌ (பதினைந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. முதன்முதலில்‌ இருந்த (2) ஆம்‌ கூறு அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 14 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 15 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

9: குடியரசுத்‌ தலைவர்‌ அமர்த்தலாம்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2014 இன்‌ 8 ஆம்‌ 
பிரிவினால்‌ (13-4-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. இந்தத்‌ திருத்தம்‌, உச்ச நீதிமன்றத்தால்‌ 
அறவு செய்யப்பட்டுள்ளது. ஏ.ஐ.ஆர்‌. 2016 உ. நீ 117 இல்‌ வெளியிடப்பட்டுள்ள உச்ச நீதிமன்ற பதிவுறு வழக்குரைஞர்கள்‌ சங்கம்‌ 
மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ என்ற வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ பிறப்பித்த, 2015, அக்டோபர்‌ 16 ஆம்‌ நாளிட்ட ஆணையைப்‌ 
பார்க்கவும்‌. 

4.“அறுபது” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (பதினைந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


106 


1[224 ஞ்‌. உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அமர்வுகளில்‌, ஒய்வு பெற்ற நீதிபதிகளை அமர்த்துதல்‌ : 

இந்த அத்தியாயத்தில்‌, எது எவ்வாறிருப்பினும்‌, [தேசிய நீதித்துறை பதவியமர்த்துகைகள்‌ 
ஆணையம்‌, எந்த ஒரு மாநில உயர்‌ நீதிமன்றத்தின்‌ தலைமை நீதிபதியினால்‌ செய்யப்படும்‌ 
சுட்டுகையின்‌ பேரில்‌ குடியரசுத்தலைவரின்‌ முன்னிசைவுடன்‌,] அந்த நீதிமன்றத்தில்‌ அல்லது பிற 
உயர்‌ நீதிமன்றம்‌ எதிலும்‌ நீதிபதி பதவி வகித்த ஒருவரை அந்த மாநிலத்து உயர்‌ நீதிமன்றத்தின்‌ ஒரு 
நீதிபதியாக அமர்ந்து செயல்படும்படி கேட்டுக்கொள்ளலாம்‌; அவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பெற்ற 
ஒவ்வொருவரும்‌, அதன்படி அமர்ந்து செயல்படுங்கால்‌, குடியரசுத்‌ தலைவர்‌ ஆணையின்வழி 
தீர்மானிக்கும்‌ படித்தொகைகளுக்கு உரிமை கொண்டிருப்பதோடு, அந்த உயர்‌ நீதிமன்றத்தின்‌ 
நீதிபதி ஒருவருக்குள்ள அதிகாரவரம்பு, அதிகாரங்கள்‌, மதிப்புரிமைகள்‌ ஆகிய அனைத்தையும்‌ 
உடையவர்‌ ஆவார்‌; ஆனால்‌, மற்றபடி அவர்‌ அந்நீதிமன்றத்தின்‌ ஒரு நீதிபதியாகக்‌ 
கொள்ளப்பெறுவதில்லை : 


வரம்புரையாக: மேலே கூறப்பட்ட எவரும்‌, அந்நீதிமன்றத்தின்‌ ஒரு நீதிபதியாக அமர்ந்து 
செயல்படுவதற்கு இசைவளித்திருந்தாலன்றி, அவரை அவ்வாறு செயல்படும்படி இந்த உறுப்பிலுள்ள 
எதுவும்‌ வேண்டுறுத்துவதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது.] 


225. நிலவுறும்‌ உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அதிகாரவரம்பு : 


இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கும்‌ இந்த அரசமைப்பினால்‌ வழங்கப்பட்ட அதிகாரங்களின்‌ 

_ பயன்திறன்வழி உரிய சட்ட மன்றம்‌ இயற்றிய சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களுக்கும்‌ உட்பட்டு, நிலவுறும்‌ 

உயர்‌ நீதிமன்றம்‌ ஒன்றினுக்குள்ள அதிகாரவரம்பும்‌, அதில்‌ முறையாற்றப்படும்‌ சட்டநெறியும்‌, 

அந்நீதிமன்றத்தின்‌ விதிகளை வகுப்பதற்கும்‌, அந்நீதிமன்றத்தின்‌ அமர்வுகள்‌, அதன்‌ உறுப்பினர்கள்‌ 

தனியாக அல்லது ஆயமாக அமர்தல்‌ ஆகியவற்றை ஒழுங்குறுத்துவதற்குமான அதிகாரம்‌ எதுவும்‌ 

உள்ளடங்கலாக, அந்நீதிமன்றத்தில்‌ நீதி நிருவாகம்‌ தொடர்பாக அதன்‌ நீதிபதிகளுக்கு உள்ளதான 
அதிகாரங்களும்‌, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு இருந்தவாறே இருந்துவரும்‌: 


“[வரம்புரையாக : வருவாய்‌ பற்றிய அல்லது அதனை ஈட்டுவதற்கென இடப்பட்ட ஆணை அல்லது 
செய்யப்பட்ட செயல்‌ பற்றிய பொருட்பாடு எதனையும்‌ பொறுத்து, உயர்‌ நீதிமன்றங்களில்‌ எதுவும்‌ 
முதலேற்பு அதிகாரம்‌ செலுத்துவதற்கு இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு 
இருந்துவந்த வரையறை எதுவும்‌, அத்தகைய அதிகாரத்தைச்‌ செலுத்துவதற்கு இனிமேற்கொண்டு 
பொருந்துவதில்லை.] 


rrr அ அ அ அ ப ப அ அ அ அ அ 

1. அரசமைப்புச்‌ (பதினைந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது. 

2. “எந்த ஒரு மாநில உயர்‌ நீதிமன்றத்தின்‌ தலைமை நீதிபதி, எச்சமயத்திலும்‌, குடியரசுத்‌ தலைவரின்‌ முன்னிசைவுடன்‌”' 
என்பதற்கு, அரசமைப்புச்‌ தொண்ணூற்று ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2014 இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-2015 (முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. இந்தத்‌ திருத்தம்‌, உச்ச நீதிமன்றத்தால்‌ அறவு செய்யப்பட்டுள்ளது. ஏ.ஐ.ஆர்‌. 2016 ௨. நீ 117 
இல்‌ வெளியிடப்பட்டுள்ள உச்ச நீதிமன்ற பதிவுறு வழக்குரைஞர்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ என்ற வழக்கில்‌ 
உச்ச நீதிமன்றம்‌ பிறப்பித்த, 2015, அக்டோபர்‌ 16 ஆம்‌ நாளிட்ட ஆணையைப்‌ பார்க்கவும்‌. 

3. அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 29 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. முதன்முதலில்‌ இருந்த வரம்புரை அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 37 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 


107 


1[226. குறித்தசில நீதிப்பரோணைகளைப்‌ பிறப்பிக்க உயர்‌ நீதிமன்றங்களுக்குள்ள அதிகாரம்‌ : 

0 32 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, “*** “11 ஆம்‌ பகுதியினால்‌ வழங்கப்பெறும்‌ 
உரிமைகளில்‌ எதனையும்‌ செயலுறுத்துவதற்காகவும்‌, பிற நோக்கம்‌ எதற்காகவும்‌,] உயர்‌ நீதிமன்றம்‌ 
ஒவ்வொன்றும்‌, தான்‌ அதிகாரம்‌ செலுத்துகிற ஆட்சிநிலவரைகள்‌ எங்கணும்‌ உள்ள எவருக்கும்‌, 
அல்லது உரிய நேர்வுகளில்‌ அந்த ஆட்சிநிலவரைகளுக்குள்‌ உள்ள அரசு எதுவும்‌ உள்ளடங்கலாக 
அதிகாரஅமைப்பு எதற்கும்‌, பணிப்புரைகள்‌, ஆணைகள்‌ அல்லது ஆட்கொணர்விப்ப செயவறுத்து, 
தடையுறுத்து, தகுதிலினவ, நெறிழூறைக்கேட்டு ஆகியவற்றின்‌ தன்மை கொண்ட 
நீதிப்பரோணைகளை அல்லது அவற்றில்‌ எதனையும்‌] பிறப்பிப்பதற்கு அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 


(2) அரசு அல்லது அதிகாரஅமைப்பு எதற்கும்‌ அல்லது எவர்‌ ஒருவருக்கும்‌ பணிப்புரைகள்‌, 
ஆணைகள்‌, அல்லது நீதிப்பேராணைகள்‌ பிறப்பிப்பதற்கு (0 ஆம்‌ கூறினால்‌ வழங்கப்பட்ட 
அதிகாரத்தை, அதைச்‌ செலுத்துவதற்கான வழக்குமூலம்‌ முழுமையாகவோ பகுதியாகவோ 
எழுந்துள்ள நிலவரைகளில்‌ அதிகாரம்‌ செலுத்துகிற எந்த உயர்‌ நீதிமன்றமும்‌, அந்நிலவரைகளில்‌ 
அத்தகைய அரசின்‌ அல்லது அதிகாரஅமைப்பின்‌ அமர்கையிடம்‌ அல்லது அத்தகையவரின்‌ 
உறைவிடம்‌ இல்லாதிருப்பினும்‌, செலுத்தலாம்‌. 

“(3). (9 ஆம்‌ கூறின்படியான ஒரு மனுவின்‌ மீது அல்லது அது தொடர்பான நடவடிக்கை 
எதிலும்‌, உறுத்துக்கட்டளை அல்லது நிறுத்திவைப்பு ஆணை வாயிலாகவோ வேறெந்த முறையிலோ 
தரப்பினர்‌ எவருக்கும்‌ எதிராக, இடைக்கால ஆணை ஒன்று- 


(அ) அந்தத்‌ தரப்பினருக்கு அந்த மனுவின்‌ படிகளையும்‌ அத்தகைய இடைக்கால ஆணை 
கோரும்‌ வாதத்திற்கு ஆதரவாகவுள்ள ஆவணங்கள்‌ அனைத்தின்‌ படிகளையும்‌ 
அளிக்காமலும்‌, 

(ஆ) விசாரிக்கப்படும்‌ வாய்ப்பினை அந்தத்‌ தரப்பினருக்கு வழங்காமலும்‌ 


பிறப்பிக்கப்பட்டிருந்து, அதன்மேல்‌ அந்த ஆணையை நீக்கம்‌ செய்வதற்கு உயர்‌ நீதிமன்றத்திடம்‌ 
அந்தத்‌ தரப்பினர்‌ ஒரு விண்ணப்பம்‌ செய்து, அந்த ஆணை யாருக்குச்‌ சாதகமாகப்‌ 
பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்தத்‌ தரப்பினருக்கு அல்லது அந்தத்‌ தரப்பினரின்‌ வழக்குரைஞருக்கு 
அத்தகைய விண்ணப்பத்தின்‌ ஒரு படியினையும்‌ அளித்திருப்பாராயின்‌, உயர்‌ நீதிமன்றம்‌ அந்த 
விண்ணப்பத்தினைப்‌ பெற்ற தேதி அல்லது அத்தகைய விண்ணப்பத்தின்‌ ஒரு படி அளிக்கப்பட்ட 
தேதி, இதில்‌ எது பிந்தியதோ, அத்தேதியிலிருந்து இரண்டு வாரக்‌ காலஅளவு முடிவடைவதற்கு 
முன்பு அல்லது அந்தக்‌ காலஅளவின்‌ கடைசி நாளன்று உயர்‌ நீதிமன்றம்‌ மூடப்பட்டிருக்குமாயின்‌, 
உயர்‌ நீதிமன்றம்‌ அடுத்துத்‌ திறக்கப்படுகிற நாள்‌ முடிவடைவதற்கு முன்பு, அந்த விண்ணப்பத்தினை 
அந்நீதிமன்றம்‌ தீர்வுசெய்தல்‌ வேண்டும்‌; அந்த விண்ணப்பம்‌ அவ்வாறு தீர்வு 
செய்யப்படவில்லையானால்‌, அந்த இடைக்கால ஆணையானது, அந்தக்‌ காலஅளவு கழிவுற்றதும்‌ 
அல்லது, நேர்வுக்கேற்ப, மேற்சொன்ன அடுத்த நாள்‌ முடிவுற்றதும்‌, நீக்கமுற்றதாக ஆகிவிடும்‌.] 





1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 38 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. “ஆனால்‌ 131 இ உறுப்பின்‌ மற்றும்‌ 226 ௮) உறுப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு” என்ற சொற்கள்‌, எண்கள்‌ மற்றும்‌ 
எழுத்துக்கள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1977 இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (13-3-1978 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 

3,“ஆட்கொணர்விப்பு, செயலுறுத்து, தடையுறுத்து, தகுதி வினவு, நெறிமுறை கேட்பு ஆகியவற்றின்‌ தன்மை கொண்ட 
நீதிப்பராணைகளை அல்லது அவற்றில்‌ எதனையும்‌!” என்ற சொற்களுடன்‌ தொடங்கி, “அத்தகைய சட்டமுரண்‌, 
நீதியின்‌ பெரும்‌ செயலற்ற நிலைக்கு வழிவகுத்துள்ளது'” என்ற சொற்களுடன்‌ முடியும்‌ பகுதிக்கு அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 30 ஆம்‌ பிரிவினால்‌ (1-8-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டன. 

4. (3), (4, 6) மற்றும்‌ 6) ஆம்‌ கூறுகளுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 30 ஆம்‌ பிரிவினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 


108 


[4] இந்த உறுப்பினால்‌ ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்திற்கு வழங்கப்பெறும்‌ அதிகாரம்‌, 32 ஆம்‌ 
உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்படி உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கப்பெற்றுள்ள அதிகாரத்தைத்‌ 
திறக்குறைவு செய்வதில்லை.] 

1226 இ). மைய சட்டங்களின்‌ அரசமைப்புச்‌ செல்லுந்தன்மை 226 ஆம்‌ உறுப்பின்‌ கீறான 
கடக்கையில்‌ ஓர செய்யப்படுதல்‌ ஆகாது] 


227. அனைத்து நீதிமன்றங்களையும்‌ கண்காணிப்பதற்கு உயர்‌ நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌ : 


(9 உயர்‌ நீதிமன்றம்‌ ஒவ்வொன்றும்‌, தான்‌ அதிகாரம்‌ செலுத்தி வருகிற ஆட்சிநிலவரைகள்‌ 
எங்கணும்‌ உள்ள நீதிமன்றங்கள்‌, தீர்ப்பாயங்கள்‌ அனைத்தின்மீதும்‌ கண்காணிப்பு அதிகாரம்‌ 
உடையது ஆகும்‌.] 

(2) மேலேகண்ட வகையத்தின்‌ பொதுப்பாங்கிற்குக்‌ குந்தகமின்றி உயர்‌ நீதிமன்றம்‌ - 


(அ) அத்தகைய நீதிமன்றங்களிலிருந்து விவர அறிக்கைகளைக்‌ கேட்டுப்‌ பெறலாம்‌; 


(ஆ அத்தகைய நீதிமன்றங்களின்‌ நடைமுறையினையும்‌ நடவடிக்கைகளையும்‌ 
ஒழுங்குறுத்துவதற்காகப்‌ பொதுவியலான விதிகளை வகுத்தளிப்பதுடன்‌, முறையமை 
படிவங்களையும்‌ வகுத்தமைக்கலாம்‌; மற்றும்‌ 

(இ) அத்தகைய நீதிமன்றங்களின்‌ அலுவலர்கள்‌ வைத்துவர வேண்டிய புத்தகங்கள்‌, 
பதிவுக்குறிப்புகள்‌, கணக்குகள்‌ ஆகியவற்றுக்கான முறையமை படிவங்களை 
வகுத்தமைக்கலாம்‌. 

(3) உயர்‌ நீதிமன்றம்‌, அத்தகைய நீதிமன்றங்களின்‌ கட்டளைக்காப்புநருக்கும்‌, எழுத்தர்கள்‌, 
அலுவலர்கள்‌ ஆகிய அனைவருக்கும்‌, அங்குத்‌ தொழிலாற்றுகிற வழக்காற்றுநர்கள்‌, 
வழக்குரைஞர்கள்‌, வாதுரைஞர்கள்‌ ஆகியோருக்கும்‌ வழங்கப்படவேண்டிய கட்டணவீத 
அட்டவணைகளையும்‌ திட்டப்படுத்தலாம்‌: 


வரம்புரையாக : (2) ஆம்‌ கூறின்படி அல்லது (3) ஆம்‌ கூறின்படி வகுக்கப்பட்ட விதிகள்‌, 
வகுத்தமைக்கப்பட்ட முறையமை படிவங்கள்‌, அல்லது திட்டப்படுத்தப்பட்ட அட்டவணைகள்‌ 
எவையும்‌, நிகழுறுகாலத்தில்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டத்தின்‌ வகையங்களுக்கு முரணாக இருத்தல்‌ 
ஆகாது; அவற்றுக்கு ஆளுநரின்‌ முன்‌ ஒப்பேற்பும்‌ வேண்டுறுவதாகும்‌. 

(4) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, ஆயுதப்படைகள்‌ தொடர்பான சட்டத்தாலோ அதன்‌ 
வழியாலோ அமைக்கப்படும்‌ நீதிமன்றம்‌ அல்லது தீர்ப்பாயம்‌ எதன்மீதும்‌ கண்காணிப்பு 
அதிகாரங்களை ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்திற்கு வழங்குவதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 

“)* டத. 


எனவ வை கைகாகை கைக வையை யை கைதக வைகையை வையை வையை வை ட டட 


10 ஆம்‌ கூறு, (4) ஆம்‌ கூறாக, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 30 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-8-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மறுஎண்ணிடப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 39 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. அத்திருத்தம்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1977 இன்‌ 8 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-1978 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 

3.() ஆம்‌ கூறு, மேலே உள்ளவாறு வாசிக்க, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1976 இன்‌ 40 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மற்றும்‌ அரசமைப்புச்‌ நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 31 ஆம்‌ 
பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) அடுத்தடுத்து மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4.6) ஆம்‌ கூறு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 40 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, புகுத்தப்பட்டது மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 31 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 


109 


228. குறித்தசில வழக்குகளை உயர்‌ நீதிமன்றத்திற்கு மாற்றுதல்‌ : 
உயர்‌ நீதிமன்றம்‌, தனக்குக்‌ கீழமைந்துள்ள ஒரு நீதிமன்றத்தில்‌ முடிவுறாநிலையிலுள்ள ஒரு 
வழக்கில்‌, இந்த அரசமைப்பின்‌ பொருள்கோள்‌ குறித்துச்‌ செறிவான சட்டவினா ஒன்று உள்ளது 


என்றும்‌, அதனைத்‌ தீர்வுசெய்தல்‌ அந்த வழக்கினை முடிவு செய்வதற்கு அவசியமாகிறது என்றும்‌ 
தெளிவுறக்காணுமாயின்‌, '[2*** தான்‌ அந்த வழக்கினைஎடுத்துக்கொண்டு, --] 


(அ) அந்த வழக்கினையே முடிவு செய்து விடலாம்‌; அல்லது 


(ஆ) மேற்சொன்ன சட்டவினாவைத்‌ தீர்வுசெய்து, அந்த வழக்கு எந்த 
நீதிமன்றத்திடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அந்த நீதிமன்றத்திற்கு, 
அத்தகைய வினா மீதான தனது தீர்ப்புரையின்‌ ஒருபடியுடன்‌ சேர்த்து, 
அவ்வழக்கைத்‌ திருப்பியனுப்பலாம்‌; மேற்சொன்ன நீதிமன்றம்‌ அதனைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டதன்மேல்‌, அத்தகைய தீர்ப்புரைக்கு இணங்க அந்த வழக்கினை முடிவு 
செய்வதற்கு முற்படுதல்‌ வேண்டும்‌. 

[228 இ. மாநிலச்‌ சட்டங்களின்‌ அரசமைப்புச்‌ செல்லுந்தன்மை தொடர்பான வினாக்களை முடிவு 
செய்தலுக்கான தணியுறு வகையங்கள்‌] - அரசமைப்புச்‌ நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 
1977 இன்‌ 10 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-1978 முகல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுனிடப்பட்டது. 


229. உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அலுவலர்களும்‌ பணியாளர்களும்‌ செலவுகளும்‌ : 

(1) உயர்‌ நீதிமன்றத்தின்‌ அலுவலர்கள்‌, பணியாளர்கள்‌ ஆகியோர்‌ அந்நீதிமன்றத்தின்‌ தலைமை 
நீதிபதியாலோ, அவரால்‌ பணிக்கப்பெறும்‌ அந்நீதிமன்றத்தின்‌ வேறொரு நீதிபதியாலோ 
அலுவலராலோ அமர்த்தப்பெறுவர்‌: 

வரம்புரையாக : “***மாநில ஆளுநர்‌, தாம்‌ வகுக்கும்‌ விதியினால்‌, அவ்விதியில்‌ 
குறித்துரைக்கப்படும்‌ நேர்வுகளில்‌, ஏற்கெனவே அந்நீதிமன்றத்தைச்‌ சேர்ந்தவர்‌ அல்லாத எவரும்‌ 
மாநிலத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தைக்‌ கலந்தாய்வு செய்தபின்பல்லாமல்‌, அந்நீதிமன்றம்‌ 
தொடர்பான பதவி எதற்கும்‌ அமர்த்தப்பெறுதல்‌ ஆகாது என வேண்டுறுத்தலாம்‌. 

(2) மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, 
உயர்‌ நீதிமன்றத்தின்‌ அலுவலர்கள்‌, பணியாளர்கள்‌ ஆகியோரின்‌ பணிவரைக்கட்டுகள்‌, 
உயர்‌. நீதிமன்றத்தின்‌ தலைமை நீதிபதியாலோ அவரால்‌. அதற்கென விதிகள்‌ வகுப்பதற்கு 
அதிகாரமளிக்கப்பெற்றுள்ள அந்நீதிமன்றத்தின்‌ வேறு நீதிபதி அல்லது அலுவலர்‌ ஒருவராலோ 
வகுக்கப்படும்‌ விதிகள்‌ வகுத்துரைக்கின்றவாறு இருக்கும்‌ : 

வரம்புரையாக : இந்தக்‌ கூறின்படி வகுக்கப்படும்‌ விதிகளில்‌, வரையூதியங்கள்‌, 
படித்தொகைகள்‌, விடுப்பு அல்லது ஓய்வூதியங்கள்‌ பற்றிய விதிகளுக்கு ****மாநில ஆளுநரின்‌ 
ஒப்பேற்பு வேண்டுறுவதாகும்‌. 


1 “தான்‌ அந்த வழக்கினை எடுத்துக்‌ கொண்டு மற்றும்‌-' என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 
1976 இன்‌ 41 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. “131 இ) உறுப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு” என்ற சொற்கள்‌, எண்கள்‌ மற்றும்‌ எழுத்து, அரசமைப்புச்‌ நாற்பத்து மூன்றாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1977 இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-1978 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 

3 அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 42 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

4. “உயர்‌ நீதிமன்றத்தின்‌ தலைமை அமர்கையிடத்தைக்‌ கொண்டுள்ள'' என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 
1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 


110 


(3) ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ அலுவலர்கள்‌, பணியாளர்கள்‌ ஆகியோருக்கும்‌ அவர்கள்‌ 
பொறுத்தும்‌ வழங்கத்தக்க வரையூதியங்கள்‌, படித்தொகைகள்‌, ஒய்வூதியங்கள்‌ அனைத்தும்‌ 
உள்ளிட்ட அதன்‌ நிருவாகச்‌ செலவுகள்‌, மாநிலத்‌ திரள்நிதியத்தின்மீது சார்த்தப்படும்‌; மேலும்‌, 
அந்நீதிமன்றம்‌ பெறும்‌ கட்டணங்களும்‌ பிற பணத்தொகைகளும்‌ அந்நிதியத்தைச்‌ சேர்வன ஆகும்‌. 


230. உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அதிகாரவரம்பை  ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்கு 
அளாவச்செய்தல்‌ : 
() நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌, ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ அதிகாரவரம்பை, ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரை எதற்கும்‌ அளாவச்‌ செய்யலாம்‌ அல்லது ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ அதிகாரவரம்பை 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரை எதிலிருந்தும்‌ நீக்கிவிடலாம்‌. 


(2) ஓர்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரை தொடர்பாக ஒரு மாநிலத்தின்‌ உயர்‌ நீதிமன்றம்‌ அதிகாரம்‌ 
செலுத்தி வருகிறவிடத்து,-- 


(அ) இந்த அரசமைப்பிலுள்ள எதுவும்‌, அந்த அதிகாரவரம்பைக்‌ கூட்டவோ குறுக்கவோ 
ஒழிக்கவோ அந்த மாநிலச்‌ சட்டமன்றத்திற்கு அதிகாரமளிப்பதாகப்‌ 
பொருள்கொள்ளப்படுதல்‌ ஆகாது; மற்றும்‌ 


(ஆ 227 ஆம்‌ உறுப்பில்‌ ஆளுநர்‌ என்று சுட்டப்பட்டிருப்பது, அந்த ஆட்சிநிலவரையிலுள்ள 
கீழமை நீதிமன்றங்களுக்கான விதிகள்‌, முறையமைபடிவங்கள்‌, அட்டவணைகள்‌ 
இவற்றின்‌ தொடர்பாக குடியரசுத்தலைவர்‌ என்று சுட்டுவதாகப்‌ பொருள்‌ 
கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 


231. இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்குப்‌ பொதுவானதோர்‌ உயர்‌ 
நீதிமன்றத்தினை நிறுவுதல்‌: 

() இந்த அத்தியாயத்தின்‌ முந்தைய வகையங்களில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, 
நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்காக அல்லது 
இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரை 
ஒன்றிற்குமாக, பொதுவானதோர்‌ உயர்‌ நீதிமன்றத்தினை நிறுவலாம்‌. 

(2) அத்தகைய உயர்‌ நீதிமன்றம்‌ எதன்‌ தொடர்பாகவும்‌,-- 


பு * *] 


(ஆ 227 ஆம்‌ உறுப்பில்‌ ஆளுநர்‌ என்று சுட்டப்பட்டிருப்பது, கீழமை நீதிமன்றங்களுக்கான 
விதிகள்‌, முறையமை படிவங்கள்‌ அட்டவணைகள்‌ இவற்றின்‌ தொடர்பாக அந்தக்‌ 
கீழமை நீதிமன்றங்கள்‌ அமைந்துள்ள மாநில ஆளுநரைச்‌ சுட்டுவதாகப்‌ 
பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌; மற்றும்‌ 


1. 230, 231 மற்றும்‌ 232 ஆம்‌ உறுப்புகளுக்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 16 ஆம்‌ பிரிவினால்‌ ( 1-11-1956 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

2. (3) உட்கூறு, அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2014 இன்‌ 10 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-2015 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு ) விட்டுவிடப்பட்டது. இந்தத்‌ திருத்தம்‌, உச்ச நீதிமன்றத்தால்‌ அறவு செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற பதிவுறு 
வழக்குரைஞர்கள்‌ சங்கம்‌ மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ இந்திய ஒன்றியம்‌ என்ற வழக்கில்‌ உச்ச நீதிமன்றம்‌ பிறப்பித்த, 2015, அக்டோபர்‌ 16 ஆம்‌ 
நாளிட்ட ஆணையைப்‌ பார்க்கவும்‌. ஏ.ஐ.ஆர்‌. 2016 உநீ 117 இல்‌ வெளியிடப்பட்டுள்ளது. திருத்தத்திற்கு முன்பு, (அ) உட்கூறு கீழே 
உள்ளவாறு இருந்தது :- “(அ 217 ஆம்‌ உறுப்பில்‌ மாநிலத்தின்‌ ஆளுநர்‌ என சுட்டப்பட்டிருப்பது உயர்‌ நீதிமன்றம்‌ தன்னுடைய 
அதிகாரவரம்பை செலுத்துகிற அனைத்து மாநிலங்களின்‌ ஆளுநர்களை சுட்டுவதாகப்‌ பொருள்‌ கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌”. 


113 


(இ) 219, 229 ஆகிய உறுப்புகளில்‌ மாநிலம்‌ என்று சுட்டப்பட்டிருப்பது, உயர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தலைமை அமர்கையிடத்தைக்‌ கொண்டுள்ள மாநிலத்தைச்‌ சுட்டுவதாகப்‌ 
பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌: 


வரம்புரையாக : அத்தகைய தலைமை அமர்கையிடம்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரை ஒன்றில்‌ 
இருக்குமாயின்‌, 219, 229 ஆகிய உறுப்புகளில்‌ ஆளுநர்‌, அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌, 
சட்டமன்றம்‌, மாநிலத்‌ திரள்நிதியம்‌ என்று சுட்டப்பட்டிருப்பவை முறையே, குடியரசுத்தலைவர்‌, 
ஒன்றியத்து அரசுப்பணியாளர்‌ தேர்வாணையம்‌, நாடாளுமன்றம்‌, இந்தியத்‌ திரள்நிதியம்‌ என்று 
சுட்டுவனவாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌.] 


[232. பொருள்கோள்‌- 230, 231 மற்றும்‌ 232 ஆம்‌ உறுப்புகள்‌ அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ ] சட்டம்‌, 
1956 இன்‌ 16 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 230 மற்றும்‌ 231 ஆம்‌ 
உறுப்புகளுடன்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன] 


அத்தியாயம்‌ V! 
கீழமை நீதிமன்றங்கள்‌ 
233. மாவட்ட நீதிபதிகளை அமர்த்துதல்‌ : 


(0 மாநிலம்‌ எதிலும்‌ மாவட்ட நீதிபதிகளை அமர்த்துதல்‌, அவர்களுக்குப்‌ பணியிடங்களைக்‌ 
குறித்தல்‌, பதவிஉயர்வு அளித்தல்‌ ஆகியவை அந்த மாநிலம்‌ தொடர்பாக அதிகாரம்‌ செலுத்திவருகிற 
உயர்‌ நீதிமன்றத்தைக்‌ கலந்தாய்ந்து அந்த மாநில ஆளுநரால்‌ செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 


(2) ஒன்றியத்தின்‌ அல்லது மாநிலத்தின்‌ பணியில்‌ ஏற்கெனவே இல்லாத எவரும்‌, அவர்‌ 
ஏழாண்டுகளுக்குக்‌ குறையாமல்‌ ஒரு வழக்குரைஞராக அல்லது வாதுரைஞராக இருந்திருந்து, 
அவரை ஒரு மாவட்ட நீதிபதியாக அமர்த்துவதற்கு உயர்‌ நீதிமன்றம்‌ பரிந்துரைத்திருந்தால்‌ மட்டுமே, 
அவர்‌ அவ்வாறு ஒரு மாவட்ட நீதிபதியாக அமர்த்தப்பெறுவதற்குத்‌ தகுதியுடையவர்‌ ஆவார்‌. 


"[233(௫).குறித்தசில மாவட்ட நீதிபதிகளின்‌ அமர்த்துகை, அவர்கள்‌ வழங்கிய தீர்ப்புரைகள்‌ 
முதலியவற்றைச்‌ செல்லத்தக்கன ஆக்குதல்‌ : 


நீதிமன்றம்‌ ஒன்றின்‌ தீர்ப்புரை, தீர்ப்பாணை அல்லது ஆணை எதுவும்‌ எவ்வாறிருப்பினும்‌,-- 
(அ 233 ஆம்‌ உறுப்பின்‌ அல்லது 235 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கு இணங்கியவாறு 
அல்லாமல்‌, பிறவாறு அரசமைப்புச்‌ (இருபதாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1966 இன்‌ 
தொடக்கநிலைக்கு முன்பு எச்சமயத்திலேனும்‌,- 


(1) ஒரு மாநில நீதித்துறைப்‌ பணியத்தில்‌ ஏற்கெனவே உள்ள ஒருவரை அல்லது 
ஏழாண்டுகளுக்குக்‌ குறையாமல்‌ ஒரு வழக்குரைஞராக அல்லது ஒரு 
வாதுரைஞராக இருந்துள்ள ஒருவரை அந்த மாநிலத்தின்‌ ஒரு மாவட்ட 
நீதிபதியாக அமர்த்திய செயல்‌ எதுவும்‌, 

(4) அத்தகைய எவருக்கும்‌ ஒரு மாவட்ட நீதிபதியாகப்‌ பணியிடம்‌ குறித்தல்‌, பதவி 
உயர்வு அளித்தல்‌ அல்லது மாற்றல்‌ செய்தல்‌ எதுவும்‌, 





1. அரசமைப்புச்‌ (இருபதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1966 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (22-12-1966 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 


112 


அத்தகைய அமர்த்துகை, பணியிடம்‌ குறித்தல்‌, பதவிஉயர்வு, அல்லது மாற்றல்‌, மேற்சொன்ன 
வகையங்களுக்கு இணங்கியவாறு செய்யப்படவில்லை என்ற காரணத்தால்‌ மட்டுமே, அது சட்ட 
முரணானது அல்லது இல்லாநிலையது என்றோ அல்லது சட்டமுரணானதாக அல்லது 
இல்லாநிலையதாக எப்போதேனும்‌ இருந்தது என்றோ கொள்ளப்படுதல்‌ ஆகாது; 


(ஆ) 233 ஆம்‌ உறுப்பின்‌ அல்லது 235 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கு இணங்கியவாறு 
அல்லாமல்‌, பிறவாறு மாநிலம்‌ எதிலும்‌ ஒரு மாவட்ட நீதிபதியாக அமர்த்தப்பெற்ற, 
பணியிடம்‌ குறிக்கப்பெற்ற, பதவி உயர்த்தப்பெற்ற, அல்லது மாற்றப்பெற்ற ஒருவரால்‌ 
அல்லது அவர்‌ முன்னிலையில்‌ அரசமைப்புச்‌ (இருபதாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1966 இன்‌ தொடக்கநிலைக்கு முன்பு, செலுத்தப்பட்ட அதிகாரம்‌, வழங்கப்பட்ட 
தீர்ப்புரை, தீர்ப்பாணை அல்லது தீர்ப்புத்தண்டனை எதுவும்‌, அல்லது பிறப்பிக்கப்பட்ட 
ஆணை மற்றும்‌ செய்யப்பட்ட பிறசெயல்‌ அல்லது எடுக்கப்பட்ட பிற நடவடிக்கை 
எதுவும்‌, அவருடைய அமர்த்துகை, பணியிடம்‌ குறித்தல்‌, பணியிட நியமனம்‌, பதவி 
உயர்வு, அல்லது மாற்றல்‌ மேற்சொன்ன வகையங்களுக்கு இணங்கியவாறு 
செய்யப்படவில்லை என்ற காரணத்தால்‌ மட்டுமே, அது சட்டமுரணானது அல்லது 
செல்லாநிலையது என்றோ அல்லது சட்டமுரணானதாக அல்லது செல்லாநிலையதாக 
எப்போதேனும்‌ இருந்தது என்றோ கொள்ளப்படுதல்‌ ஆகாது.] 


234. நீதித்துறைப்‌ பணியத்திற்கு மாவட்ட நீதிபதிகள்‌ அல்லாத பிறரை எடுத்தல்‌ : 


மாநிலம்‌ ஒன்றில்‌ நீதித்துறைப்‌ பணியத்திற்கு மாவட்ட நீதிபதிகள்‌ அல்லாத பிறர்‌, அந்த மாநில 
ஆளுநரால்‌, அந்த மாநிலத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தையும்‌ அத்தகைய மாநிலம்‌ 
தொடர்பாக அதிகாரம்‌ செலுத்துகிற உயர்‌ நீதிமன்றத்தையும்‌ கலந்தாய்வு செய்த பின்பு, அவரால்‌ 
அதன்பொருட்டு வகுக்கப்படும்‌ விதிகளுக்கு இணங்க அமர்த்தப்பெறுவர்‌. 
235. கீழமை நீதிமன்றங்கள்‌ மீதான கட்டாள்கை : 


ஒரு மாநிலத்தின்‌ நீதித்துறைப்‌ பணியத்தைச்‌ சேர்ந்த மாவட்ட நீதிபதிப்‌ பதவிக்குக்‌ குறைவான 
பதவி எதனையும்‌ வகித்து வருகிறவர்களின்‌ பணியிடம்‌ குறித்தல்‌, பதவிஉயர்வு அளித்தல்‌, 
அவர்களுக்கு விடுப்பு வழங்குதல்‌ உள்ளடங்கலாக, மாவட்ட நீதிமன்றங்கள்‌, அவற்றிற்குக்‌ கீழமைந்த 
நீதிமன்றங்கள்‌ இவற்றின்‌ மீதான கட்டாள்கை உயர்‌ நீதிமன்றத்திடம்‌ உற்றமைந்திருக்கும்‌; ஆனால்‌, 
இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, அத்தகையவர்‌ எவரிடமிருந்தும்‌, அவருடைய பணிவரைக்கட்டுகளை 
ஒழுங்குறுத்துகிற சட்டத்தின்படி அவருக்குள்ள மேல்முறையீட்டு உரிமை எதனையும்‌ பறிப்பதாகவோ 
அத்தகைய சட்டத்தின்படி வகுத்துரைக்கப்பட்டுள்ள அவருடைய பணிவரைக்கட்டுகளுக்கு 
இணங்கியவாறு அல்லாமல்‌ பிறவாறு அவர்‌ மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உயர்‌ நீதிமன்றத்திற்கு 
அதிகாரமளிப்பதாகவோ பொருள்கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


236. பொருள்கோள்‌ : 


இந்த அத்தியாயத்தில்‌ - 

(அ) “மாவட்ட நீதிபதி” என்னும்‌ சொற்றொடர்‌, மாநகர்‌ உரிமையியல்‌ நீதிமன்றம்‌ ஒன்றின்‌ 
நீதிபதி, கூடுதல்‌ மாவட்ட நீதிபதி, இணை மாவட்ட நீதிபதி, உதவி மாவட்ட நீதிபதி, 
சிறுவழக்கு நீதிமன்றம்‌ ஒன்றின்‌ தலைமை நீதிபதி, மாகாணத்‌ தலைநகர்‌ தலைமைக்‌, 
குற்றவியல்‌ நடுவர்‌, கூடுதல்‌ மாகாணத்‌ தலைநகர்‌ தலைமைக்‌ குற்றவியல்‌ நடுவர்‌, 
அமர்வு நீதிபதி, கூடுதல்‌ அமர்வு நீதிபதி, உதவி அமர்வு நீதிபதி ஆகியோரை 


உள்ளடக்கும்‌; 


113 


(ஆ. “நீதித்துறைப்‌ பணியம்‌” என்னும்‌ சொற்றொடர்‌, மாவட்ட நீதிபதிப்‌ பதவியிலும்‌ 
மாவட்ட நீதிபதிப்‌ பதவிக்குக்‌ குறைவாக பிற உரிமையியல்‌ நீதித்துறைப்‌ 
பதவிகளிலும்‌ அமர்த்தப்பெறுபவர்களை மட்டுமே கொண்ட ஒரு பணியம்‌ என்று 
பொருள்படும்‌. 


237. இந்த அத்தியாயத்தின்‌ வகையங்கள்‌ குறித்தசில வகுப்பு அல்லது வகுப்புகளைச்‌ சேர்ந்த 
குற்றவியல்‌ நடுவர்களுக்குப்‌ பொருந்துதல்‌ : 
ஆளுநர்‌, பொது அறிவிக்கை வாயிலாக இந்த அத்தியாயத்தின்‌ மேலேகண்ட வகையங்களும்‌ 
அவற்றின்படி வகுக்கப்பட்ட விதிகளும்‌, மாநில நீதித்துறைப்‌ பணியத்திற்கு அமர்த்தப்பெறுபவர்கள்‌ 
தொடர்பாகப்‌ பொருந்துவன போன்றே, அவை இதற்கெனக்‌ குறித்திடும்‌ தேதியிலிருந்து அந்த 
அறிவிக்கையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ விதிவிலக்குகளுக்கு மற்றும்‌ மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, 
அந்த மாநிலத்திலுள்ள எந்தவொரு வகுப்பையும்‌ அல்லது வகுப்புகளையும்‌ சேர்ந்த குற்றவியல்‌ 
நடுவர்களுக்கும்‌ பொருந்தும்‌ எனப்‌ பணிக்கலாம்‌. 


பகுதி VI! 


[முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ இ பகுதியில்‌ உள்ள மாநிலங்கள்‌]. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ 
திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டுவிடப்பட்டது. 


238. [முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதியில்‌ உள்ள மாநிலங்களுக்கு பகுதி | இன்‌ 
வகையங்கள்‌ பொருந்துதல்‌.]- அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 


பகுதி VI 
[ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌] 


21239. ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளின்‌ நிருவாகம்‌ : 

(9 நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு வகைசெய்தால்‌ அல்லாமல்‌, ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரை ஒவ்வொன்றையும்‌, குடியரசுத்தலைவர்‌ தாம்‌ குறித்துரைக்கும்‌ பதவிப்பெயருடன்‌ 
அமர்த்தும்‌ ஆளுகையர்‌ ஒருவர்‌ மூலமாகத்‌ தாம்‌ தக்கதெனக்‌ கருதுகிறவாறு நிருவாகம்‌ செய்வார்‌. 


(2) | ஆம்‌ பகுதியில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, குடியரசுத்தலைவர்‌, ஒரு 
மாநிலத்தின்‌ ஆளுநரை அந்த மாநிலத்தை ஒட்டியுள்ள ஒன்றியத்து ஆட்சிநிலவரை ஒன்றின்‌ 
ஆளுகையராக அமர்த்தலாம்‌; அவ்வாறு ஆளுநர்‌ ஒருவர்‌ அமர்த்தப்பெறுமிடத்து, அவர்‌ தமது 
அமைச்சரவையைச்‌ சாராது தனித்து அத்தகைய ஆளுகையராகத்‌ தமது பதவிப்பணிகளை 


ஆற்றுவார்‌.] 





1 “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ இ பகுதியிலுள்ள மாநிலங்கள்‌” என்ற தலைப்பிற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 
1956 இன்‌ 17 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. ்‌ 
2. 239 மற்றும்‌ 240 ஆம்‌ உறுப்புகளுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 


114 


[239 ஞீ. குறித்தசில ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்கென சட்டமன்றங்களை அல்லது 
அமைச்சரவையை அல்லது இரண்டையும்‌ உருவாக்குதல்‌ : 

() நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ [புதுச்சேரி] எனும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரைக்காக ] 
அந்தச்‌ சட்டத்தில்‌ குறித்துரைக்கப்படும்‌ அமைப்பாக்கம்‌, அதிகாரங்கள்‌, பதவிப்பணிகள்‌ 
ஆகியவற்றுடன்‌ 

(அ) அந்த ஒன்றியத்து ஆட்சிநிலவரைக்கான சட்டமன்றமாக இயங்குவதற்கு, 
தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அல்லது ஒரு பகுதி நியமனம்‌ செய்யப்பட்டதாகவும்‌, ஒரு 
பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும்‌ உள்ள ஒரு குழுமத்தை, அல்லது 

(ஆ) ஒர்‌ அமைச்சரவையை 


அல்லது இரண்டையும்‌ உருவாக்கலாம்‌. 


(2). () ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட சட்டம்‌ ஒன்றில்‌, இந்த அரசமைப்பைத்‌ திருத்துகிற அல்லது 
திருத்தும்‌ விளைவை ஏற்படுத்துகிற வகையம்‌ எதுவும்‌ அதில்‌ அடங்கியிருந்தபோதிலும்‌, அந்தச்‌ 
சட்டம்‌ 368 ஆம்‌ உறுப்பைப்‌ பொறுத்தவரை, இந்த அரசமைப்பின்‌ திருத்தம்‌ எனக்‌ கொள்ளப்படுதல்‌ 
ஆகாது. ] 

“[239 லு: தில்லியை பொறுத்த சிறப்பு ஏற்பாடுகள்‌ : 

(3 அரசமைப்புச்‌ (அறுபத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1991 இன்‌ தொடக்கத்‌ 
தேதியிலிருந்து தில்லி எனும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரையானது, தில்லி தேசிய தலைநகர 
ஆட்சிநிலவரை என வழங்கப்பெறும்‌; (இதன்‌ பின்பு இந்தப்‌ பகுதியில்‌ தேசிய தலைநகர 
ஆட்சிநிலவரை என்று குறிப்பிடப்படும்‌) மற்றும்‌ 239 ஆம்‌ உறுப்பின்படி அமர்த்தப்பெறும்‌ அதன்‌ 
ஆளுகையர்‌, துணைநிலை ஆளுநர்‌ எனும்‌ பதவிப்பெயரில்‌ குறிப்பிடப்படுவார்‌. 


(2). (அ) தேசிய தலைநகர ஆட்சிநிலவரைக்காக சட்டமன்றப்‌ பேரவை ஒன்று இருத்தல்‌ 
வேண்டும்‌ மற்றும்‌ அத்தகைய பேரவையிலுள்ள பதவியிடங்கள்‌, தேசிய தலைநகர 
ஆட்சிநிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளிலிருந்து நேரடித்‌ தேர்தல்‌ மூலமாகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்படும்‌ உறுப்பினர்களால்‌ நிரப்பப்படுதல்‌ வேண்டும்‌. 

(ஆ சட்டமன்றப்‌ பேரவையிலுள்ள பதவியிடங்களின்‌ மொத்த எண்ணிக்கை, 
பட்டியலில்கண்ட சாதியினருக்காக ஒதுக்கீடு செய்யப்படும்‌ பதவியிடங்களின்‌ 
எண்ணிக்கை, தேசிய தலைநகர ஆட்சிநிலவரையை ஆட்சிநிலவரைத்‌ தேர்தல்‌ 
தொகுதிகளாகப்‌ பிரித்தல்‌ (அத்தகைய  பிரித்தலுக்கான அடிப்படை 
உள்ளடங்கலாக) மற்றும்‌ சட்டமன்றப்‌ பேரவை செயற்படுவது தொடர்பான 
அனைத்துப்‌ பிற பொருட்பாடுகள்‌ ஆகியவை நாடாளுமன்றத்தினால்‌ சட்டத்தின்வழி 
ஒழுங்குறுத்தப்படுதல்‌ வேண்டும்‌. 

எனகக வையை வை கைக வை கைக கையை ல ல அ அ அ அ அ டட 

1. இந்திய அரசமைப்புச்‌ (பதினான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1962 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (28-12-1962 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

2. “கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ மற்றும்‌ பாண்டிச்சேரி ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌ ஒன்றிற்காக” என்பதற்கு, கோவா, தமண்‌ 
மற்றும்‌ டையூ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1987 (18/1987) இன்‌ 63 ஆம்‌ பிரிவினால்‌ (30-5-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

3. “பாண்டிச்சேரி” என்பதற்கு, பாண்டிச்சேரி (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2006 (44/2006) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-10-2006 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4. அரசமைப்புச்‌ (அறுபத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1991 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1992 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


115 


இ) 324 முதல்‌ 327 வரையிலான மற்றும்‌ 329 ஆம்‌ உறுப்புகளின்‌ 
வகையங்கள்‌, அவை, முறையே ஒரு மாநிலம்‌, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவை 
மற்றும்‌ அதன்‌ உறுப்பினர்கள்‌ தொடர்பாகப்‌ பொருந்துவது போன்றே, தேசிய 
தலைநகர ஆட்சிநிலவரை, தேசிய தலைநகர ஆட்சிநிலவரை சட்டமன்றப்‌ பேரவை 
மற்றும்‌ அதன்‌ உறுப்பினர்கள்‌ தொடர்பாகப்‌ பொருந்தும்‌; மற்றும்‌ 326, 
329 ஆம்‌ உறுப்புகளில்‌ “உரிய சட்டமன்றம்‌” என்பதற்கான சுட்டுகை 
எதுவும்‌ நாடாளுமன்றத்துக்கான சுட்டுகை ஒன்றாகக்‌ கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 


(3). (அ) இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, சட்டமன்றப்பேரவை, தேசிய 
தலைநகர ஆட்சிநிலவரை முழுவதுக்கும்‌ அல்லது அதன்பகுதி எதற்கும்‌, 
மாநிலப்‌ பட்டியலில்‌ அல்லது ஒருங்கியல்‌ பட்டியலில்‌  எண்ணிடப்பட்ட 
பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்தவரையில்‌, அத்தகைய பொருட்பாடு 
எதுவும்‌, மாநிலப்‌ பட்டியலின்‌ 1, 2 மற்றும்‌ 18 ஆம்‌ பதிவுகளும்‌, அந்தப்‌ பட்டியலின்‌ 
64, 65 மற்றும்‌ 66 ஆம்‌ பதிவுகள்‌, மேற்சொன்ன 1, 2 மற்றும்‌ 18 ஆம்‌ 
பதிவுகள்‌ பொறுத்த பொருட்பாடுகள்‌ தவிர அவை தொடர்புள்ளதாக இருக்கும்‌ 
அளவுக்கு அவையும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்கு அத்தகைய 
பொருட்பாடுகள்‌ பொருந்தும்‌ அளவுக்கு, சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு அதிகாரம்‌ 
கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. 


(ஆ).(அ) உட்கூறிலுள்ள எதுவும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரை ஒன்றுக்கு அல்லது 
அதன்‌ பகுதி எதற்குமான பொருட்பாடு எதனையும்‌ பொறுத்து, சட்டங்கள்‌ 
இயற்றுவதற்கு இந்த அரசமைப்பின்படி நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரங்களைத்‌ 
திறக்குறைவு செய்வதில்லை. 

(இ) எந்தப்‌ பொருட்பாட்டினையும்‌ பொறுத்து, சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ இயற்றப்பட்ட 
சட்டத்தின்‌ வகையம்‌ எதுவும்‌, அந்தப்‌ பொருட்பாட்டினைப்‌ பொறுத்து, 
அச்சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ இயற்றப்பட்ட சட்டத்திற்கு முன்போ பின்போ 
நிறைவேற்றப்பட்டிருந்தாலும்‌, நாடாளுமன்றத்தினால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ ஒன்றின்‌ 
அல்லது சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக அல்லாத பிற 
முந்தைய சட்டம்‌ ஒன்றின்‌ வகையம்‌ எதற்கும்‌- முரண்படுமாயின்‌, அப்போது, 
அவ்விரு நேர்வுகளில்‌ எதிலும்‌, நாடாளுமன்றத்தினால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌, 
அல்லது நேர்வுக்கேற்ப, அத்தகைய முந்தைய சட்டம்‌, மேலோங்கி நிற்கும்‌ மற்றும்‌ 
சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ இயற்றப்பட்ட சட்டமானது, அம்முரண்பாடு உள்ள 
அளவுக்கு இல்லாநிலையது ஆகும்‌: 


வரம்புரையாக : சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ இயற்றப்பட்ட அத்தகைய சட்டம்‌ எதுவும்‌, 
குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக வைக்கப்பட்டிருந்து, அவருடைய ஏற்பிசைவினைப்‌ 
பெற்றிருக்குமாயின்‌, அத்தகைய சட்டம்‌ தேசிய தலைநகர ஆட்சிநிலவரையில்‌ மேலோங்கி நிற்கும்‌: 


மேலும்‌ வரம்புரையாக : இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ அவ்வாறு 
இயற்றப்பட்ட சட்டத்துடன்‌ சேர்க்கின்ற, அதனைத்‌ திருத்துகின்ற, மாற்றுகின்ற அல்லது நீக்கறவு 
செய்கின்ற சட்டம்‌ ஒன்று உள்ளடங்கலாக, அதே பொருட்பாடு பொறுத்த சட்டம்‌ எதனையும்‌ 


எச்சமயத்திலும்‌ நாடாளுமன்றம்‌ இயற்றுவதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை. 


116 


(4) துணைநிலை ஆளுநர்‌, சட்டம்‌ எதனாலுமோ அதன்‌ வழியாகவோ, தம்‌ உளத்தேர்வுப்படி 
செயல்பட வேண்டுறுத்தப்பட்டுள்ள அளவுக்குத்‌ தவிர, எந்தப்‌ பொருட்பாடுகள்‌ பொறுத்து, 
சட்டமன்றப்‌ பேரவை சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு அதிகாரம்‌ கொண்டிருக்கிறதோ, அந்தப்‌ 
பொருட்பாடுகள்‌ தொடர்பாக அவர்‌ தம்‌ பதவிப்பணிகளை ஆற்றுகையில்‌, அவருக்கு 
உறுதுணையாக இருப்பதற்கும்‌, தேர்வுரை வழங்குவதற்கும்‌, சட்டமன்றப்‌ பேரவை உறுப்பினர்களின்‌ 
மொத்த எண்ணிக்கையில்‌ பத்து விழுக்காட்டிற்கு மேற்படாமல்‌, முதலமைச்சரைத்‌ தலைவராகக்‌ 
கொண்ட அமைச்சரவை ஒன்று இருத்தல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : எந்தப்‌ பொருட்பாட்டிலேனும்‌ துணைநிலை ஆளுநருக்கும்‌, அவரது 
அமைச்சர்களுக்கும்‌ இடையே கருத்து வேறுபாடு இருக்கும்‌ நேர்வில்‌, துணைநிலை ஆளுநர்‌, 
அதனை முடிபு செய்வதற்காக குடியரசுத்தலைவருக்கு சுட்டியனுப்பி, அதன்பேரில்‌ குடியரசுத்‌ 
தலைவரால்‌ கொடுக்கப்பட்ட முடிபுக்கு இணங்க, செயல்படுதல்‌ வேண்டும்‌; மற்றும்‌ அத்தகைய முடிபு 
எடுக்கப்படும்‌ வரையில்‌, தம்‌ கருத்துப்படி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதைத்‌ தேவையானதாக 
ஆக்குகிற அளவுக்கு, பொருட்பாடு அவசரமானதாக இருக்கிற நேர்வில்‌, தாம்‌ தேவையானதெனக்‌ 
கொள்கிறவாறு, அந்தப்‌ பொருட்பாட்டில்‌ அத்தகைய நடவடிக்கையினை எடுப்பது அல்லது அதில்‌ 
அத்தகைய பணிப்புரையினைக்‌ கொடுப்பது துணைநிலை ஆளுநருக்கு தகுதிறமுடையதாகும்‌. 


(5) முதலமைச்சர்‌, குடியரசுத்தலைவரால்‌ பதவியில்‌ அமர்த்தப்பெறுவார்‌; மற்றும்‌ பிற 
அமைச்சர்கள்‌, முதலமைச்சரின்‌ தேர்வுரையின்படி குடியரசுத்தலைவரால்‌ பதவியில்‌ 
அமர்த்தப்பெறுவர்‌; மற்றும்‌ அமைச்சர்கள்‌, குடியரசுத்தலைவர்‌ விழையுமளவும்‌ பதவி வகிப்பர்‌. 

(6) அமைச்சரவை, சட்டமன்றப்‌ பேரவைக்குக்‌ கூட்டுப்‌ பொறுப்புடையதாக இருக்கும்‌. 


[7 (அ)] நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌, மேலேகண்ட கூறுகளில்‌ அடங்கியுள்ள 
வகையங்களுக்குச்‌ செல்திறம்‌ கொடுப்பதற்கான அல்லது அதற்குத்‌ துணையாக 
அமையும்‌ மற்றும்‌ அதற்குச்‌ சார்வுறுவான அல்லது விளைவுறுவான 
பொருட்பாடுகள்‌ அனைத்திற்கும்‌, வகையங்கள்‌ செய்யலாம்‌. 

(ஆ). (அ) கூறில்‌ குறிப்பிடப்பட்ட சட்டம்‌ ஒன்றில்‌, இந்த அரசமைப்பைத்‌ திருத்துகிற 
அல்லது திருத்தும்‌ விளைவை ஏற்படுத்துகிற வகையம்‌ எதுவும்‌ அடங்கியிருந்த 
போதிலும்‌, அந்தச்‌ சட்டம்‌, 368 ஆம்‌ உறுப்பைப்‌ பொறுத்தவரை, இந்த 
அரசமைப்பின்‌ திருத்தம்‌ எனக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. ] 

(8) 239 எனும்‌ உறுப்பின்‌ வகையங்கள்‌, கூடியவரை, அவை முறையே, புதுச்சேரி] 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரை, ஆளுகையர்‌ மற்றும்‌ சட்டமன்றம்‌ தொடர்பாகப்‌ பொருந்துவது போன்றே, 
தேசிய தலைநகர ஆட்சிநிலவரை, துணைநிலை ஆளுநர்‌ மற்றும்‌ சட்டமன்றப்‌ பேரவை தொடர்பாகப்‌ 
பொருந்தும்‌, மற்றும்‌ அந்த உறுப்பில்‌, “239 (அ) எனும்‌ உறுப்பின்‌ (1) ஆம்‌ கூறுக்கான” சுட்டுகை 
எதுவும்‌, இந்த உறுப்பின்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப 239 எனும்‌ உறுப்புக்கான ஒரு 
சுட்டுகையாகக்‌ கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 


1.7” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எழுபதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (21-12-1991 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 

3 பாண்டிச்சேரி” என்பதற்கு, பாண்டிச்சேரி (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2006 (44/2006) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-10-2006 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


117 


239௫: அரசமைப்பின்‌ இயங்குமுறை செயலற்றுப்போகும்‌ நேர்வில்‌ ஏற்பாடுகள்‌ : 
குடியரசுத்தலைவர்‌, துணைநிலை ஆளுநரிடமிருந்து அறிக்கை ஒன்றைப்‌ பெறுவதன்‌ பேரில்‌ 
அல்லது பிறவாறு- 
(அ) 239 @@ எனும்‌ உறுப்பின்‌ அல்லது அந்த உறுப்பினைப்‌ பின்பற்றி இயற்றப்பட்ட 
சட்டம்‌ எதனின்‌ வகையங்களுக்கும்‌ இணங்க, தேசிய தலைநகர ஆட்சிநிலவரையின்‌ 
நிருவாகத்தை நடத்திச்‌ செல்ல இயலாத ஒரு நிலைமை எழுந்துள்ளதென; அல்லது 


(ஆ) தேசிய தலைநகர ஆட்சிநிலவரையினை முறையாக நிருவாகம்‌ செய்வதற்கு அவ்வாறு 
செய்வது தேவையென அல்லது உகந்ததென 

தெளிவுறக்காண்பாராயின்‌, குடியரசுத்தலைவர்‌, ஆணையின்‌ வழி, 239 (இ எனும்‌ உறுப்பின்‌ 
வகையம்‌ எதனின்‌ அல்லது அந்த உறுப்பினைப்‌ பின்பற்றி இயற்றப்பட்ட சட்டம்‌ எதனின்‌ வகையங்கள்‌ 
அனைத்தின்‌ அல்லது அவற்றில்‌ எதனின்‌  செயற்பாட்டினையும்‌, அந்தச்‌ சட்டத்தில்‌ 
குறித்துரைக்கப்படும்‌ காலஅளவுக்கும்‌, வரைக்கட்டுகளுக்கு உட்பட்டும்‌, தற்காலிகமாக 
நிறுத்திவைத்து, தேசிய தலைநகர ஆட்சிநிலவரையினை 239 ஆம்‌ உறுப்பின்‌ மற்றும்‌ 239 
உறுப்பின்‌ வகையங்களுக்கு இணங்க, நிருவாகம்‌ செய்வதற்குத்‌ தேவையென அல்லது தம்க்கு 
உகந்ததெனத்‌ தோன்றும்‌ சார்வுறு மற்றும்‌ விளைவுறு ஏற்பாடுகளைச்‌ செய்யலாம்‌.] 


[29௫ . சட்டமன்றக்‌ கூட்டத்தொடர்‌ இறுதிசெய்யப்பட்டுள்ள காலத்தின்போது அவசரச்‌ 
சட்டங்களைச்‌ சாற்றம்‌ செய்வதற்கு ஆளுகையருக்குள்ள அதிகாரம்‌ : 


(1) [புதுச்சேரி] எனும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌]] சட்டமன்றக்‌ கூட்டத்தொடர்‌ 
தொடர்நிலையிலுள்ள காலம்‌ தவிர, வேறு எச்சமயத்திலேனும்‌, அதன்‌ ஆளுகையர்‌ தாம்‌ அவசரமாக 
நடவடிக்கை எடுக்க வேண்டியதை அவசியமாக்கும்‌ சூழ்நிலைகள்‌ உள்ளன என்று தெளிவுறக்‌ 
காண்பாராயின்‌, அச்சூழ்நிலைகளுக்கேற்பத்‌ தேவை என்று தாம்‌ கருதும்‌ அவசரச்சட்டங்களைச்‌ 
சாற்றம்‌ செய்யலாம்‌: 

வரம்புரையாக : அத்தகைய அவசரச்சட்டம்‌ எதனையும்‌ இதற்கெனக்‌ குடியரசுத்தலைவரிடம்‌ 
இருந்து நெறியுறுத்தங்களைப்‌ பெற்ற பின்பு அல்லாமல்‌ அந்த ஆளுகையர்‌ சாற்றம்‌ செய்தல்‌ ஆகாது: 

மேலும்‌ வரம்புரையாக : மேற்சொன்ன சட்டமன்றம்‌ கலைக்கப்பட்டிருக்கும்‌ போதும்‌, 239 
உறுப்பின்‌ (1) ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்ட சட்டம்‌ எதன்படியும்‌ எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாக 
அது இயங்குவது தற்காலிகமாக நிறுத்திவைக்கப்பட்டிருக்கும்போதும்‌, ஆளுகையர்‌, அவ்வாறு 
கலைக்கப்பட்டிருக்கும்‌ அல்லது அது இயங்குவது தற்காலிகமாக நிறுத்திவைக்கப்பட்டிருக்கும்‌ 
காலஅளவின்‌ போது அவசரச்சட்டம்‌ எதனையும்‌ சாற்றம்‌ செய்தல்‌ ஆகாது. 

(2) குடியரசுத்தலைவரின்‌ நெறியுறுத்தங்களைத்‌ தொடர்ந்து இந்த உறுப்பின்படி சாற்றம்‌ 
செய்யப்படும்‌ ஒர்‌ அவசரச்சட்டம்‌, 239 (௮) உறுப்பின்‌ (1 ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்ட சட்டம்‌ ஒன்றில்‌ 
அடங்கியுள்ள வகையங்களுக்கு இணங்க, ஒன்றியத்து ஆட்சிநிலவரையில்‌ சட்டமன்றத்தால்‌ 
உரியவாறு இயற்றப்பட்டுள்ள ஒரு சட்டமாகக்‌ கொள்ளப்படும்‌; ஆனால்‌, அத்தகைய அவசரச்சட்டம்‌ 
ஒவ்வொன்றும்‌ -- 


1. அரசமைப்புச்‌ இருபத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (30-12-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

2. “239 உறுப்பின்‌ () ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட ஒன்றியத்து ஆட்சிநிலவரை ஒன்றின்‌”” என்பதற்கு, கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ 
மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1987 (18/1987) இன்‌ 63 ஆம்‌ பிரிவினால்‌ (30-5-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக 
அமைக்கப்பட்டன. 

3. “பாண்டிச்சேரி” என்பதற்கு, பாண்டிச்சேரி (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2006 (44/2006) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-10-2006 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


306-22—10 


118 


(அ) ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; 
மற்றும்‌ அந்தச்‌ சட்டமன்றம்‌ மீண்டும்‌ கூடியதிலிருந்து ஆறு வாரங்கள்‌ கழிவுற்றவுடன்‌ 
அல்லது அந்தக்‌ காலஅளவு கழிவுறுவதற்கு முன்பே அதற்கு ஒப்பேற்பு அளிக்க 


மறுக்கும்‌ ஒரு தீர்மானத்தை அச்சட்டமன்றம்‌ நிறைவேற்றுமாயின்‌, அந்தத்‌ தீர்மானம்‌ 
நிறைவேற்றப்பட்டவுடன்‌ செயற்பாடு அற்றுப்‌ போகும்‌; மேலும்‌ 


(ஆ இதற்கெனக்‌ குடியரசுத்தலைவரிடமிருந்து நெறியுறுத்தங்களைப்‌ பெற்ற பின்பு, 
ஆளுகையரால்‌, எச்சமயத்திலும்‌ விலக்கிக்‌ கொள்ளப்படலாம்‌. 


(3). 239 உறுப்பின்‌ () ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்ட சட்டம்‌ ஒன்றில்‌ அடங்கியுள்ள 
வகையங்களுக்கு இணங்க ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ சட்டமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட ஒரு 
சட்டத்தில்‌ இடம்‌ பெற்றிருந்தாலும்‌ எத்தகைய வகையம்‌ செல்லுந்தன்மையற்றுப்போகுமோ 
அத்தகைய வகையம்‌ எதனையும்‌, இந்த உறுப்பின்படி சாற்றம்‌ செய்யப்படும்‌ ஓர்‌ அவசரச்சட்டம்‌ 


கொண்டிருப்பின்‌, அந்த வகையத்தின்‌ அளவிற்கு அது இல்லாநிலையது ஆகும்‌.] 


lk x 
240. குறித்தசில ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்காக ஒழுங்குறுத்தும்‌ விதிகளை 
வகுப்பதற்கு குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌ : 
(0 குடியரசுத்தலைவர்‌- 
(அ) அந்தமான்‌- நிக்கோபார்த்‌ தீவுகள்‌; 

(ஆ) இலட்சத்தீவு ;] 

(இ) தாத்ரா- நாகர்ஹவேலி மற்றும்‌ தமண்‌ மற்றும்‌ டையூ ;] 

ர) ஸ்ஸ்‌ | 


(உ) “புதுச்சேரி];] 





10 ஆம்‌ கூறு, அரசமைப்புச்‌ (முப்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ முன்மேவுற புகுத்தப்பட்டது; மற்றும்‌ 
அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 32 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
விட்டுவிடப்பட்டது. 

2. (ஆ பதிவிற்கு, இலக்கத்தீவு, மினிக்காய்‌ மற்றும்‌ அமினித்தீவுகள்‌ (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 1973 (34/1973) இன்‌ 4 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-11-1973 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. தாத்ரா-நாகர்ஹவேலி மற்றும்‌ தமண்‌ மற்றும்‌ டையூ (ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளை ஒன்றிணைத்தல்‌) சட்டம்‌, 2019 (44/2019) ஆல்‌ 
(19-12-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. (இ) பதிவு, அரசமைப்புச்‌ (பத்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1961 இன்‌ 
3 ஆம்‌ பிரிவினால்‌ (11-8-1961 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

4.) பதிவு, தாத்ரா-நாகர்ஹவேலி மற்றும்‌ தமண்‌ மற்றும்‌ டையூ (ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளை ஒன்றிணைத்தல்‌) சட்டம்‌, 2019 
(44/2019) ஆல்‌ (19-12-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டுவிடப்பட்டது. முதன்முதலில்‌ இருந்த (௭) பதிவு, அரசமைப்புச்‌ 
(பன்னிரெண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1962 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (20-12-1961 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது மற்றும்‌ 
(௬) பதிவுக்கு, கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1987 (18/1987) இன்‌ 63 ஆம்‌ பிரிவினால்‌ (30-5-1987 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5. அரசமைப்புச்‌ (பதினான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1962 இன்‌ 5 மற்றும்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (16-8-1962 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

6. “பாண்டிச்சேரி”” என்பதற்கு, பாண்டிச்சேரி (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2006 (44/2006) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-10-2006 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


306-22—10a 


119 


Kx * 


(ஊ) 
2௭) kx * 


ஆகிய ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளின்‌ அமைதி, முன்னேற்றம்‌, நல்லாட்சி ஆகியவற்றுக்கான 
ஒழுங்குறுத்தும்விதிகளை வகுக்கலாம்‌: 


“[வரம்புரையாக : “[“புதுச்சேரி]] எனும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌] சட்டமன்றமாக 
இயங்குவதற்கு 239 உறுப்பின்படி குழுமம்‌ எதுவும்‌ உருவாக்கப்பட்டிருப்பின்‌, அந்தச்‌ 
சட்டமன்றத்தின்‌ முதல்‌ கூட்டத்திற்கெனக்‌ குறிப்பிடப்படும்‌ தேதிக்குப்‌ பின்னர்‌ குடியரசுத்தலைவர்‌, 
அந்த ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ அமைதி, முன்னேற்றம்‌, நல்லாட்சி ஆகியவற்றுக்கான 
ஒழுங்குறுத்தும்விதி எதனையும்‌ வகுத்தல்‌ ஆகாது:] 


“[மேலும்‌ வரம்புரையாக : புதுச்சேரி எனும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ சட்டமன்றமாக 
இயங்கிவந்த குழுமம்‌ கலைக்கப்பட்டிருக்கும்போதும்‌, அந்தக்‌ குழுமம்‌ அத்தகைய சட்டமன்றமாக 
இயங்குவது 239 (௮) உறுப்பின்‌ () ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்ட சட்டம்‌ எதன்படியும்‌ எடுக்கப்பட்ட 
நடவடிக்கை காரணமாகத்‌ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும்போதும்‌, குடியரசுத்‌ தலைவர்‌, 
அவ்வாறு கலைக்கப்பட்டிருக்கும்‌ அல்லது அது இயங்குவது தற்காலிகமாக 
நிறுத்திவைக்கப்பட்டிருக்கும்‌ காலஅளவின்போது, அந்த ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ அமைதி, 
முன்னேற்றம்‌, நல்லாட்சி ஆகியவற்றுக்கான ஒழுங்குறுத்தும்விதிகளை வகுக்கலாம்‌.] 


(2) அவ்வாறு வகுக்கப்பட்ட ஒழுங்குறுத்தும்விதி எதுவும்‌, அப்போதைக்கு அந்த ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரைக்குப்‌ பொருந்தும்‌ நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ அல்லது '[பிற சட்டம்‌ எதனையும்‌] நீக்கறவு 
செய்யலாம்‌ அல்லது திருத்தம்‌ செய்யலாம்‌; மேலும்‌, அதைக்‌ குடியரசுத்தலைவர்‌ சாற்றம்‌ 
செய்யும்போது அந்த ஆட்சிநிலவரைக்குப்‌ பொருந்தும்‌ ஒரு நாடாளுமன்றச்‌ சட்டத்தைப்போன்று, 
அதே செல்லாற்றலும்‌ செல்திறமும்‌ அது உடையது ஆகும்‌.] 





1. மிசோரம்‌ தொடர்பான (ர) பதிவு, மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) இன்‌ 39 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 

2. அருணாச்சலப்‌ பிரதேசம்‌ தொடர்பான (௭) பதிவு, அருணாச்சலப்‌ பிரதேச மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (69/1986) இன்‌ 42 ஆம்‌ பிரிவினால்‌ 
(20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (பதினான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1962 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (28-12-1962 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

4. “கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ அல்லது பாண்டிச்சேரி ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (இருபத்து ஏழாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (15-2-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5. “பாண்டிச்சேரி” என்பதற்கு, பாண்டிச்சேரி (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2006 (44/2006) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-10-2006 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

6. அரசமைப்புச்‌ (இருபத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (15-2-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

7. “நிலவுறும்‌ சட்டம்‌ எதனையும்‌” என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ (15-2-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 


306-22—10b 


120 


241. ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்கான உயர்‌ நீதிமன்றங்கள்‌ : 


(0 நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ '[ஒர்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலைவரைக்கென] உயர்‌ 
நீதிமன்றம்‌ ஒன்றை அமைக்கலாம்‌; அல்லது “[அத்தகைய ஆட்சிநிலவரையிலுள்ள] நீதிமன்றம்‌ 
எதனையும்‌, இந்த அரசமைப்பின்‌ அனைத்து நோக்கங்களுக்காக அல்லது அவற்றில்‌ எந்த ஒரு 
நோக்கத்திற்காகவும்‌ ஒர்‌ உயர்‌ நீதிமன்றமாகும்‌ என விளம்பலாம்‌. 


(2) V॥ ஆம்‌ பகுதியின்‌ ஆம்‌ அத்தியாயத்தின்‌ வகையங்கள்‌ 214 ஆம்‌ உறுப்பில்‌ 
குறிப்பிடப்பட்ட ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்திற்குப்‌ பொருந்துவன போன்றே, (] ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்ட 
ஒவ்வோர்‌ உயர்‌ நீதிமன்றத்திற்கும்‌, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகைசெய்யும்‌ மாற்றமைவுகளுக்கு 
அல்லது விதிவிலக்குகளுக்கு உட்பட்டுப்‌ பொருந்தும்‌. 


(3) இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கும்‌, இந்த அரசமைப்பினாலோ அதன்‌ வழியாலோ 
உரிய சட்டமன்றத்திற்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களைக்‌ கொண்டு அச்சட்டமன்றத்தால்‌ 
இயற்றப்பட்ட சட்டத்தின்‌ வகையங்களுக்கும்‌ உட்பட்டு, ஒன்றியத்து ஆட்சிநிலவரை ஒன்றின்‌ 
தொடர்பாக, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு 
அதிகாரம்‌ செலுத்திவந்த உயர்‌ நீதிமன்றம்‌ ஒவ்வொன்றும்‌, அத்தகைய தொடக்க நிலைக்குப்‌ பின்பும்‌ 
அந்த ஆட்சிநிலவரை தொடர்பாக அத்தகைய அதிகாரத்தைத்‌ தொடர்ந்து செலுத்திவரும்‌. 


(4) இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, ஒரு மாநில உயர்‌ நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரவரம்பை 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரை அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ நீட்டிக்கச்‌ செய்வதற்கோ, அதனின்றும்‌ 
அதை நீக்குவதற்கோ, நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரத்தைத்‌ திறக்குறைவு செய்வதில்லை.] 


242.[குடகு.]. - அரசமைப்புச்‌ ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு] விட்டுவிடப்பட்டது. 





1“முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ (இ) பகுதியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள மாநிலம்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

2, “அத்தகைய மாநிலத்திலுள்ள”” என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. (3) மற்றும்‌ (4) ஆம்‌ கூறுகளுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 


306-22—10c 


121 


[பகுதி 1X 
ஊராட்சிகள்‌ 


243. பொருள்வரையறைகள்‌ : 


இந்தப்‌ பகுதியில்‌, தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி,- 


(அ) “மாவட்டம்‌” என்பது, ஒரு மாநிலத்திலுள்ள மாவட்டம்‌ என்று பொருள்படும்‌; 


(ஆ “கிராமசபை" என்பது, ஒரு ஊரைப்‌ பொறுத்த நிலையில்‌, ஊராட்சி 


இ 


() 


(௨) 


(ஊ) 


(௭) 


பரப்பிடத்திற்குள்‌ அடங்கியுள்ள ஊர்‌ தொடர்பாக வாக்காளர்‌ பட்டியல்களில்‌ 
பதிவு செய்யப்பட்ட நபர்களைக்‌ கொண்டதாக உள்ள குழுமம்‌ என்று 
பொருள்படும்‌; 

“இடைப்பட்டநிலை” என்பது, இந்தப்‌ பகுதியின்‌ நோக்கங்களுக்காக, பொது 
அறிவிக்கை வாயிலாக, இடைப்பட்ட நிலை என மாநில ஆளுநரால்‌ 
குறித்துரைக்கப்படும்‌ ஊர்‌ மற்றும்‌ மாவட்ட நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலை 
என்று பொருள்படும்‌; 
“ஊராட்சி" என்பது, ஊரகப்‌ பரப்பிடங்களுக்காக, 243 இ உறுப்பின்படி 
அமைக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்பு ஒன்று (அவை எந்தப்‌ பெயரால்‌ 
அழைக்கப்பட்டாலும்‌) என்று பொருள்படும்‌; 

“ஊராட்சிப்‌ பரப்பிடம்‌” என்பது, ஒர்‌ ஊராட்சியின்‌ ஆட்சிநிலவரைப்‌ பரப்பிடம்‌ 
என்று பொருள்படும்‌; ச்‌ 

“மக்கள்தொகை” என்பது, கடைசிமுறை மக்கள்‌ கணக்கெடுப்பின்படி தொடர்புடைய 
விவரங்களைக்‌ கண்டறிந்து வெளியிடப்பட்டுள்ள மக்கள்தொகை என்று 
பொருள்படும்‌; 

“ஊர்‌” என்பது, இந்தப்‌ பகுதியின்‌ நோக்கங்களுக்காக, ஆளுநரால்‌ பொது 
அறிவிக்கை வாயிலாக ஊர்‌ என குறித்துரைக்கப்படும்‌ ஊர்‌ என்று 
பொருள்படும்‌; மற்றும்‌ அவ்வாறு குறித்துரைக்கப்பட்ட ஊர்களின்‌ தொகுப்பை 
உள்ளடக்கும்‌. 


243 ஜே. கிராம சபை : 
ஒரு கிராம சபை, ஊர்‌ நிலையில்‌ ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகை செய்யும்‌ 
அதிகாரங்களைச்‌ செலுத்தலாம்‌ மற்றும்‌ செயற்பணிகளைப்‌ புரியலாம்‌. 


243 (ஜ்‌ . ஊராட்சிகளை அமைத்தல்‌ : 


(1 ஒவ்வொரு மாநிலத்திலும்‌, ஊர்‌ நிலையிலும்‌, இடைப்பட்ட மற்றும்‌ மாவட்ட நிலைகளிலும்‌, 
இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்களுக்கிணங்க ஊராட்சிகள்‌ அமைக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


(2). (] ஆம்‌ கூறில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இடைப்பட்ட நிலையிலுள்ள ஊராட்சிகள்‌, இருபது 
இலட்சத்திற்கு மேற்படாத மக்கள்‌ தொகையைக்‌ கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில்‌ 
அமைக்கப்படுதல்‌ ஆகாது. 





1 அரசமைப்புச்‌ (எழுபத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (24-4-1993 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 


புகுத்தப்பட்டது. முதன்முதலில்‌ இருந்த 16 ஆம்‌ பகுதி அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (19-10-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 


122 


243 (இ. ஊராட்சிகளின்‌ கட்டமைப்பு : 


() இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, 
ஊராட்சிகளின்‌ கட்டமைப்பு குறித்த வகையங்களைச்‌ செய்யலாம்‌: 


வரம்புரையாக : எந்த நிலையிலும்‌, ஊராட்சியின்‌ ஆட்சிநிலவரைப்‌ பரப்பிடத்திலுள்ள மக்கள்‌ 
தொகைக்கும்‌, அந்த ஊராட்சியில்‌ தேர்தல்‌ மூலம்‌ நிரப்பப்பட வேண்டிய பதவியிடங்களின்‌ 
எண்ணிக்கைக்கும்‌ இடையே உள்ள வீதமானது, கூடுமானவரையில்‌, மாநிலம்‌ எங்கணும்‌ 
ஒருபடித்தாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 

(2) ஊராட்சியிலுள்ள அனைத்துப்‌ பதவியிடங்களும்‌, ஊராட்சிப்‌ பரப்பிடங்களிலுள்ள 
ஆட்சிநிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளிலிருந்து நேரடித்‌ தேர்தல்‌ மூலம்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட 
நபர்களால்‌ நிரப்பப்படுதல்‌ வேண்டும்‌; மற்றும்‌ இந்த நோக்கத்திற்காக, ஒவ்வோர்‌ ஊராட்சிப்‌ 
பரப்பிடமும்‌, ஒவ்வொரு தேர்தல்‌ தொகுதியின்‌ மக்கள்‌ தொகைக்கும்‌ அதற்கு ஒதுக்கப்பட்ட 
பதவியிடங்களின்‌ எண்ணிக்கைக்கும்‌ இடையேயுள்ள வீதமானது, கூடுமானவரையில்‌, ஊராட்சிப்‌ 
பரப்பிடம்‌ எங்கணும்‌ ஒருபடித்தாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌ என்ற முறையில்‌ ஆட்சிநிலவரைப்‌ தேர்தல்‌ 
தொகுதிகளாகப்‌ பிரிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

(3) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ - 


(அ) ஊர்‌ நிலையில்‌ உள்ள ஊராட்சிகளின்‌, இடைப்பட்ட நிலையிலுள்ள ஊராட்சிகளின்‌ 
அல்லது இடைப்பட்ட நிலையில்‌ ஊராட்சிகள்‌ இல்லாத மாநிலத்தில்‌, மாவட்ட 
நிலையிலுள்ள ஊராட்சிகளின்‌ தலைமையர்களும்‌; 


(ஆ) இடைப்பட்ட நிலையிலுள்ள ஊராட்சிகளின்‌, மாவட்ட நிலையிலுள்ள 
ஊராட்சிகளின்‌ தலைமையர்களும்‌; 

(இ) ஓர்‌ ஊராட்சியில்‌, ஊர்‌ நிலையில்‌ அல்லாத பிற நிலையில்‌, ஊராட்சிப்‌ பரப்பிடத்தை 
முழுவதுமாக அல்லது பகுதியாக உள்ளடக்கியிருக்கிற தேர்தல்‌ தொகுதிகளைச்‌ 
சார்பாற்றம்‌ செய்கிற மக்களவையின்‌ உறுப்பினர்களும்‌ மாநிலச்‌ சட்டமன்ற 
உறுப்பினர்களும்‌; 


(௭). (0) இடைப்பட்ட நிலையிலுள்ள ஊராட்சிப்‌ பரப்பிடத்திற்குள்‌ வாக்காளர்களாகப்‌ பதிவு 
செய்து கொண்டிருக்கிறவிடத்து, இடைப்பட்ட நிலையிலுள்ள ஊராட்சியில்‌; 


(1) மாவட்ட நிலையிலுள்ள ஊராட்சிப்‌ பகுதிக்குள்‌ வாக்காளர்களாகப்‌ பதிவு செய்து 
கொண்டிருக்கிறவிடத்து, மாவட்ட நிலையில்‌ உள்ள ஊராட்சியில்‌; மாநிலங்களவை 
உறுப்பினர்களும்‌, மாநிலச்‌ சட்ட மேலவை உறுப்பினர்களும்‌ 

சார்பாற்றம்‌ செய்வதற்கு வகைசெய்யலாம்‌. 

(4) ஊராட்சிப்‌ பரப்பிடத்திலுள்ள ஆட்சிநிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதியிலிருந்து நேரடித்‌ 
தேர்தல்‌ வாயிலாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பினும்‌ இல்லாவிடினும்‌, ஊராட்சித்‌ தலைமையரும்‌, 
ஊராட்சியின்‌ பிற உறுப்பினர்களும்‌, ஊராட்சிகளின்‌ கூட்டங்களில்‌ வாக்களிக்க உரிமை உடையவர்‌ 


ஆவா. 


123 


(5) (அ) ஊர்‌ நிலையில்‌ உள்ள ஊராட்சியின்‌ தலைமையர்‌, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, 
சட்டத்தினால்‌ வகை செய்யலாகும்‌ முறையில்‌ தேர்ந்தெடுக்கப்படுதல்‌ வேண்டும்‌; 


மற்றும்‌ 
(ஆ இடைப்பட்ட நிலையிலுள்ள அல்லது மாவட்ட நிலையிலுள்ள ஊராட்சியின்‌ 
தலைமையர்‌, அதன்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாலும்‌, 


அவர்களுக்கிடையேயிருந்தும்‌ தேர்ந்தெடுக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 
243(௫) . பதவியிடங்களை ஒதுக்கீடு செய்தல்‌ - 
(1 ஒவ்வோர்‌ ஊராட்சியிலும்‌, - 


(அ) பட்டியலில்கண்ட சாதியினருக்காகவும்‌, 
(ஆ) பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்காகவும்‌ 


பதவியிடங்கள்‌ ஒதுக்கீடு செய்யப்படுதல்‌ வேண்டும்‌, மற்றும்‌ அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்படும்‌ 
பதவியிடங்களின்‌ எண்ணிக்கைக்கும்‌, அந்த ஊராட்சியில்‌ நேரடித்‌ தேர்தல்‌ வாயிலாக நிரப்பப்பட 
வேண்டிய பதவியிடங்களின்‌ மொத்த எண்ணிக்கைக்கும்‌, இடையிலான வீதஅளவானது, 
கூடுமானவரையில்‌, அந்த ஊராட்சிப்‌ பரப்பிடங்களில்‌ உள்ள பட்டியலில்கண்ட சாதியினரின்‌ அல்லது 
அந்த ஊராட்சிப்‌ பரப்பிடங்களில்‌ உள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ மக்கள்‌ தொகைக்கும்‌ 
அந்தப்‌ பரப்பிடத்திலுள்ள மொத்த மக்கள்தொகைக்கும்‌ இடையிலான அதே வீதத்தில்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌, மற்றும்‌ அத்தகைய பதவியிடங்கள்‌, ஊராட்சியில்‌ வெவ்வேறு தேர்தல்‌ தொகுதிகளுக்காக 
சுழற்சி முறையில்‌ பகிர்ந்து ஒதுக்கப்படலாம்‌. 


(2). (0 ஆம்‌ கூறின்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவியிடங்களின்‌ மொத்த எண்ணிக்கையில்‌ 
மூன்றில்‌ ஒரு பங்கிற்குக்‌ குறையாமல்‌, பட்டியலில்கண்ட சாதியினரைச்‌ சேர்ந்த, அல்லது, 
நேர்வுக்கேற்ப, பட்டியலில்கண்ட பழங்குடியினரைச்‌ சேர்ந்த பெண்களுக்காக ஒதுக்கீடு 
செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 

(3) ஒவ்வோர்‌ ஊராட்சியிலும்‌ நேரடித்‌ தேர்தல்‌ வாயிலாக நிரப்பப்பட வேண்டிய 
பதவியிடங்களின்‌ (பட்டியலில்கண்ட சாதியினரையும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினரையும்‌ சேர்ந்த 
பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பதவியிடங்களின்‌ எண்ணிக்கை உள்ளடங்கலாக) மொத்த 
எண்ணிக்கையில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கிற்குக்‌ குறையாமல்‌ பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுதல்‌ 
வேண்டும்‌, மற்றும்‌ அத்தகைய பதவியிடங்கள்‌, ஊராட்சியில்‌ வெவ்வேறு தேர்தல்‌ தொகுதிகளுக்காக 
சுழற்சி முறையில்‌ பகிர்ந்து ஒதுக்கப்படலாம்‌. 


(4) ஊர்‌ நிலையில்‌ அல்லது பிற நிலை எதிலும்‌ ஊராட்சிகளின்‌ தலைமையர்‌ பதவிகள்‌, மாநிலச்‌ 
சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகைசெய்யலாகும்‌ முறையில்‌, பட்டியலில்கண்ட சாதியினருக்காகவும்‌, 
பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்காகவும்‌, பெண்களுக்காகவும்‌ ஒதுக்கீடு செய்யப்படுதல்‌ 
வேண்டும்‌: 

வரம்புரையாக : மாநிலம்‌ எதிலும்‌, ஒவ்வொரு நிலையிலும்‌, ஊராட்சிகளில்‌, பட்டியலில்கண்ட 
சாதியினருக்காகவும்‌, பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்காகவும்‌ ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
தலைமையர்‌ பதவிகளின்‌ எண்ணிக்கைக்கும்‌, ஒவ்வொரு நிலையிலும்‌, ஊராட்சிகளிலுள்ள 
பதவியிடங்களின்‌ மொத்த எண்ணிக்கைக்கும்‌ இடையிலான வீத அளவானது, மாநிலத்திலுள்ள 
பட்டியலில்கண்ட சாதியினரின்‌ அல்லது மாநிலத்திலுள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ மக்கள்‌ 
தொகைக்கும்‌ அந்த மாநிலத்தின்‌ மொத்த மக்கள்‌ தொகைக்கும்‌ இடையிலான அதே விகிதத்தில்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌: 


124 


மேலும்‌ வரம்புரையாக : ஒவ்வொரு நிலையிலும்‌, ஊராட்சிகளிலுள்ள தலைமையர்கள்‌ 
பதவிகளின்‌ மொத்த எண்ணிக்கையில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கிற்குக்‌ குறையாமல்‌, பெண்களுக்காக 
ஒதுக்கீடு செய்யப்படுதல்‌ வேண்டும்‌: 

இன்னும்‌ வரம்புரையாக : இந்தக்‌ கூறின்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவிகளின்‌ 
எண்ணிக்கை, ஒவ்வொரு நிலையிலும்‌ வெவ்வேறு ஊராட்சிகளுக்கு சுழற்சி முறையில்‌ 
பகிர்ந்தொதுக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

௫. ௫ மற்றும்‌ (2) ஆம்‌ கூறுகளின்படி பதவியிடங்களை ஒதுக்கீடு செய்தல்‌ மற்றும்‌ 
(4) ஆம்‌ கூறின்படி (பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டவைகள்‌ அல்லாத பிற) தலைமையர்கள்‌ 
பதவிகளை ஒதுக்கீடு செய்தல்‌, 334 ஆம்‌ உறுப்பில்‌ குறித்துரைக்கப்பட்ட காலஅளவு 
கழிவுறுவதன்பேரில்‌, செல்திறம்‌ அற்றுப்‌ போகும்‌. 

(6) இந்தப்‌ பகுதியில்‌ உள்ள எதுவும்‌, குடிமக்களில்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்‌ சார்பாக எந்த 
நிலையிலுமான ஊராட்சி எதிலும்‌ உள்ள பதவியிடங்களை அல்லது ஊராட்சிகளில்‌ தலைமையர்கள்‌ 
பதவிகளை ஒதுக்கீடு செய்வதற்காக மாநிலச்‌ சட்டமன்றம்‌ வகை எதனையும்‌ செய்வதற்குத்‌ 
தடையூறு ஆவதில்லை. 

243(உ). ஊராட்சிகளின்‌ காலவரை முதலியவை : 


(0 ஒவ்வோர்‌ ஊராட்சியும்‌, அப்போதைக்குச்‌ செல்லாற்றலுலிள்ள சட்டம்‌ எதன்படியும்‌ 
முன்னதாகவே கலைக்கப்பட்டாலன்றி, அதன்‌ முதல்‌ கூட்டத்திற்காகக்‌ குறிப்பிடப்பட்ட 
தேதியிலிருந்து ஐந்தாண்டுகளுக்குத்‌ தொடர்ந்திருந்து வரும்‌; மற்றும்‌ அதற்கு மேலும்‌ இருத்தல்‌ 
ஆகாது; 

2) அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌ எதனின்‌ திருத்தம்‌ எதுவும்‌ அந்தத்‌ 
திருத்தத்திற்கு உடன்முன்பு செயற்பட்டு வந்த ஊராட்சியை (] ஆம்‌ கூறில்‌ குறித்துரைக்கப்பட்ட 
அதன்‌ காலவரை கழிவுறும்‌ வரை எந்த நிலையிலும்‌ கலைக்கும்‌ விளைவுடையது ஆகாது. 

(3) ஓர்‌ ஊராட்சியை அமைப்பதற்கான தேர்தல்‌ - 

(அ) (௫ ஆம்‌ கூறில்‌ குறித்துரைக்கப்பட்ட அதன்‌ காலவரை கழிவுறுவதற்கு முன்பு; 


(ஆ) அது கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆறு மாதக்‌ காலஅளவு கழிவுறுவதற்கு 
முன்பு 


நடத்தி முடிக்கப்படுதல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : கலைக்கப்பட்ட ஊராட்சி தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய காலஅளவில்‌ 
எஞ்சிய காலஅளவானது, ஆறு மாதங்களுக்குக்‌ குறைவாக இருக்கிறவிடத்து, அந்தக்‌ 
காலஅளவிற்கு ஊராட்சியை அமைப்பதற்கு இந்தக்‌ கூறின்படி தேர்தல்‌ எதனையும்‌ நடத்துவது 
தேவையானது ஆகாது. 

(4) ஓர்‌ ஊராட்சியின்‌ காலவரை கழிவுறுவதற்கு முன்பு, அது கலைக்கப்படுவதன்‌ பேரில்‌ 
அமைக்கப்பட்ட ஊராட்சி, அந்த ஊராட்சி அவ்வாறு கலைக்கப்படாதிருப்பின்‌, (0 ஆம்‌ கூறின்படி 


அந்த ஊராட்சி தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய எஞ்சிய காலஅளவிற்கு மட்டுமே தொடர்ந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. 


125 


243 னொ. உறுப்பினர்‌ பதவிக்கான தகுதிக்கேடுகள்‌ : 
(9 ஒருவர்‌ - 


(அ) தொடர்புடைய மாநிலச்‌ சட்டமன்றத்‌ தேர்தல்களின்‌ நோக்கங்களுக்காக, 
அப்போதைக்குச்‌ செல்லாற்றலில்‌ உள்ள சட்டம்‌ எதனாலுமோ அதன்‌ வழியாலோ 
தகுதிக்கேடுற்றவராயிருப்பின்‌, அவர்‌ ஊராட்சி உறுப்பினராக தெரிந்தெடுக்கப்‌ 
பெறுவதற்கும்‌, உறுப்பினராக இருந்துவருவதற்கும்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌: 


வரம்புரையாக : ஒருவர்‌, இருபத்தோரு வயது நிறைவெய்தியவராக இருப்பாராயின்‌, அவர்‌ 
இருபத்தைந்து வயதுக்குக்‌ குறைந்தவராக உள்ளார்‌ என்ற காரணத்தின்‌ பேரில்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ 
ஆகார்‌; 
(ஆ) மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ இயற்றப்பட்ட சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ 
தகுதிக்கேடுற்றவராயிருப்பின்‌ அவர்‌ ஊராட்சி உறுப்பினராகத்‌ தெரிந்தெடுக்கப்‌ 
பெறுவதற்கும்‌ இருந்து வருவதற்கும்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌; 


(2) ஊராட்சியின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, () ஆம்‌ கூறில்‌ சொல்லப்பட்டுள்ள தகுதிக்கேடுகளில்‌ 
எதற்கேனும்‌ உள்ளாகியிருக்கிறாரா என்பது பற்றிய வினா எதுவும்‌ எழுமாயின்‌, அவ்வினா, மாநிலச்‌ 
சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ வகை செய்யலாகும்‌ அதிகாரஅமைப்பின்‌ முடிபிற்கு அத்தகைய 
முறையில்‌ குறித்தனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌. 

243(௭) . ஊராட்சிகளின்‌ அதிகாரங்கள்‌, அதிகாரஅடைவுகள்‌, பொறுப்புகள்‌ ஆகியன : 

அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ 
ஊராட்சிகள்‌ தன்னாட்சி அமைப்புகளாகச்‌ செயற்படுவதற்கு அவற்றை இயல்விக்கத்‌ 
தேவையாகலாகும்‌ அதிகாரங்களையும்‌, அதிகாரஅடைவுகளையும்‌ அவற்றிற்கு அளிக்கலாம்‌ 
மற்றும்‌ - 


(அ) பொருளாதார மேம்பாடு மற்றும்‌ சமுதாய நீதிக்கான திட்டங்களைத்‌ தயாரிப்பது; 

(ஆ) பதினொன்றாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ விவரிக்கப்பட்டுள்ள பொருட்பாடுகள்‌ 
தொடர்பானவை உள்ளடங்கலாக, அவற்றிற்கு ஒப்படைக்கப்படலாகும்‌ பொருளாதார 
மேம்பாடு மற்றும்‌ சமுதாய நீதிக்கான திட்டங்களைச்‌ செயற்படுத்துவது 

பொறுத்து, அத்தகைய சட்டம்‌, அதில்‌ குறித்துரைக்கப்படலாகும்‌ வரைக்கட்டுகளுக்கு உட்பட்டு, உரிய 
நிலையில்‌ ஊராட்சிகளுக்கு அதிகாரங்களும்‌, பொறுப்புகளும்‌ வழங்கப்படுவதற்கான குறித்தசில 
வகையங்களைக்‌ கொண்டதாயிருக்கலாம்‌. 
243(ஏ). வரிகளை விதிப்பதற்கு ஊராட்சிகளுக்குள்ள அதிகாரம்‌ மற்றும்‌ அதன்‌ நிதியங்கள்‌ : 

ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, அந்தச்‌ சட்டத்தில்‌ குறித்துரைக்கப்படலாகும்‌,-- 

(அ) அத்தகைய நெறிமுறைக்கிணங்கவும்‌, வரம்புகளுக்குட்பட்டும்‌ வரிகள்‌, தீர்வைகள்‌, 
சுங்கவரிகள்‌, கட்டணங்கள்‌ ஆகியவற்றை விதிப்பதற்கும்‌, ஈட்டுவதற்கும்‌, 
பயன்படுத்துவதற்கும்‌ ஊராட்சிக்கு அதிகாரமளிக்கலாம்‌; 

(ஆ) அத்தகைய நோக்கங்களுக்காகவும்‌, வரைக்கட்டுகளுக்கும்‌ வரம்புகளுக்கும்‌ 
உட்பட்டும்‌ மாநில அரசால்‌ விதித்து ஈட்டப்படும்‌ வரிகள்‌, தீர்வைகள்‌, சுங்கவரிகள்‌, 
கட்டணங்கள்‌ ஆகியவற்றை ஊராட்சிக்குக்‌ குறித்தளிக்கலாம்‌; 


| 


126 


(இ) மாநிலத்‌ திரள்நிதியத்திலிருந்து ஊராட்சிகளுக்கு உதவி மானியங்கள்‌ வழங்குவதற்கு 
வகைசெய்யலாம்‌; மற்றும்‌ 


(ஈ) முறையே ஊராட்சிகளால்‌ அல்லது அதன்‌ சார்பாக, பெறப்பட்ட பணம்‌ அனைத்தையும்‌ 


வரவு வைப்பதற்காகவும்‌, அதிலிருந்து பணத்தைத்‌ திரும்பப்‌ பெறுவதற்காகவும்‌ 
நிதியங்களை அமைப்பதற்கு வகைசெய்யலாம்‌. 


243(௫) (ஐ. நிதி நிலையை மறுஆய்வு செய்ய நிதி ஆணையத்தை அமைத்தல்‌ : 


(0. (அ) ஒரு மாநில ஆளுநர்‌, அரசமைப்புச்‌ (எழுபத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 
தொடக்கநிலையிலிருந்து ஓராண்டிற்குள்‌ கூடிய விரைவிலும்‌, அதற்குப்‌ பின்பு 
ஒவ்வோர்‌ ஐந்தாவது ஆண்டு முடிவிலும்‌, ஊராட்சிகளின்‌ நிதிநிலையை மறுஆய்வு 
செய்வதற்கும்‌- 


() இந்தப்‌ பகுதியின்படி மாநிலத்திற்கும்‌ ஊராட்சிகளுக்கும்‌ இடையே 
பிரித்தளிக்கப்படலாகிறதும்‌ மாநிலத்தால்‌ விதிக்கத்தக்கதுமான வரிகளின்‌, 
தீர்வைகளின்‌, சுங்கவரிகள்‌ மற்றும்‌ கட்டணங்களின்‌ நிகரத்தொகையை 
மாநிலத்திற்கும்‌ ஊராட்சிகளுக்கும்‌ இடையே பகிர்ந்தளிப்பதையும்‌, அந்தத்‌ 
தொகைகளில்‌ அவற்றிற்குரிய பங்குகளை அனைத்து நிலைகளிலும்‌ 
ஊராட்சிகளிடையே பகிர்ந்து ஒதுக்குவதையும்‌; 


(0) ஊராட்சிகளுக்குக்‌ குறித்தளிக்கப்படலாகும்‌ அல்லது அதனால்‌ 
பயன்படுத்தப்படலாகும்‌ வரிகள்‌, தீர்வைகள்‌, சுங்கவரிகள்‌, கட்டணங்கள்‌ 
ஆகியவற்றைத்‌ தீர்மானிப்பதையும்‌; 


(4) மாநிலத்‌ திரள்நிதியத்திலிருந்து ஊராட்சிகளுக்கான உதவி மானியங்களையும்‌ 


உட்படுத்துகிற நெறிகள்‌; 
(ஆ) ஊராட்சிகளின்‌ நிதிநிலையை மேம்படுத்துவதற்குத்‌ தேவைப்படும்‌ நடவடிக்கைகள்‌; 


(இ) ஊராட்சிகளின்‌ சீரான நிதிநலன்‌ கருதி ஆளுநரால்‌ நிதி ஆணையத்திற்குக்‌ 
குறித்தனுப்பப்படும்‌ பிற பொருட்பாடு எதுவும்‌ 


குறித்து ஆளுநருக்குப்‌ பரிந்துரைகள்‌ செய்வதற்கும்‌ நிதி ஆணையம்‌ ஒன்றை அமைத்தல்‌ வேண்டும்‌. 


(2 ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, ஆணையத்தின்‌ கட்டமைப்பு, அதன்‌ உறுப்பினர்களாக 
அமர்த்தப்படுவதற்குத்‌ தேவைப்படும்‌ தகுதிப்பாடுகள்‌, அவர்கள்‌ வயதை வேண்டிய முறை 
ஆகியவற்றிற்குச்‌ சட்டத்தினால்‌ வகைசெய்யலாம்‌. 

3) ஆணையம்‌, தன்‌ நடைமுறைகளைத்‌ தீர்மானித்தல்‌ வேண்டும்‌, மற்றும்‌ தன்‌ 
அலுவற்பணிகளை ஆற்றுகையில்‌ மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ அதற்கு வழங்கலாகும்‌ 
அதிகாரங்களை உடையது ஆகும்‌. 


127 


(4) ஆளுநர்‌, இந்த உறுப்பின்படி ஆணையத்தால்‌ செய்யப்படும்‌ ஒவ்வொரு பரிந்துரையையும்‌, 
அதன்மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த விளக்க . விவரக்குறிப்புடன்‌ சேர்த்து மாநிலச்‌ 
சட்டமன்றத்தின்‌ முன்‌ வைக்கப்படுமாறு செய்தல்‌ வேண்டும்‌. 


243(௫). ஊராட்சிகளின்‌ கணக்குகளைத்‌ தணிக்கை செய்தல்‌ : 
மாநிலச்‌ சட்டமன்றம்‌, ஊராட்சிகளால்‌ கணக்குகள்‌ வைத்து வரப்படுவதையும்‌, அந்தக்‌ 
கணக்குகள்‌ தணிக்கை செய்யப்படுவதையும்‌ பொறுத்த வகையங்களைச்‌ சட்டத்தினால்‌ செய்யலாம்‌. 


243(ஓ). ஊராட்சிகளுக்குத்‌ தேர்தல்கள்‌ : 

(0 ஊராட்சிகளுக்கான தேர்தல்கள்‌ அனைத்திற்காகவும்‌ வாக்காளர்‌ பட்டியல்களைத்‌ 
தயாரிப்பதற்கான மற்றும்‌ அத்தேர்தல்களை நடத்துவதற்கான கண்காணிப்பு, நெறிப்படுத்துகை, 
கட்டாள்கை ஆகியவை, ஆளுநரால்‌ அமர்த்தப்பெறும்‌ மாநிலத்‌ தேர்தல்‌ ஆணையரைக்‌ 
கொண்டிருக்கிற மாநிலத்‌ தேர்தல்‌ ஆணையத்திடம்‌ உற்றமைந்திருக்கும்‌. 

2) மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ வகுக்கப்படும்‌ சட்டம்‌ எதனின்‌ வகையங்களுக்கும்‌ உட்பட்டு, 
மாநிலத்‌ தேர்தல்‌ ஆணையரின்‌ பணிவரைக்கட்டுகளும்‌ பதவியுரிமைக்‌ காலமும்‌, ஆளுநர்‌ வகுக்கும்‌ 
விதிகளின்‌ வழித்‌ தீர்மானிக்கிறவாறு இருக்கும்‌: 


வரம்புரையாக : உயர்‌ நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அகற்றுவது போன்ற அதே முறையிலும்‌ 
அதே காரணங்களின்பேரிலும்‌ அன்றி, மாநிலத்‌ தேர்தல்‌ ஆணையரை அவருடைய பதவியிலிருந்து 
அகற்றுதல்‌ ஆகாது; மேலும்‌, மாநிலத்‌ தேர்தல்‌ ஆணையரின்‌ பணிவரைக்கட்டுகள்‌, அவர்‌ அமர்த்தப்‌ 
பெற்ற பின்பு அவருக்குப்‌ பாதகமான வகையில்‌ மாற்றப்படுதல்‌ ஆகாது. 

3. (0 ஆம்‌ கூறின்படி மாநிலத்‌ தேர்தல்‌ ஆணையத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள 
செயற்பணிகளை ஆற்றுவதற்குத்‌ தேவைப்படும்‌ பணியாளர்‌ தொகுதியை, மாநிலத்‌ தேர்தல்‌ 
ஆணையம்‌ அவ்வாறு கோருகிற போது, மாநிலத்‌ தேர்தல்‌ ஆணையத்திற்கு மாநில ஆளுநர்‌ 
கிடைக்குமாறு செய்தல்‌ வேண்டும்‌. 

(4) இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ 
ஊராட்சிகளின்‌ தேர்தல்கள்‌ பொறுத்த, அல்லது அவை தொடர்பான, பொருட்பாடுகள்‌ அனைத்தும்‌ 
பொறுத்து வகை செய்யலாம்‌. 


243 . ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்குப்‌ பொருந்துதல்‌ : 


இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்கள்‌, ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்குப்‌ பொருந்தும்‌; மற்றும்‌ ஒர்‌ 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரைக்குப்‌ பொருந்தச்செய்கையில்‌ ஒரு மாநில ஆளுநர்‌ குறித்த சுட்டுகைகள்‌, 
239 ஆம்‌ உறுப்பின்படி அமர்த்தப்பட்ட ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ ஆளுகையர்‌ குறித்த 
சுட்டுகை போன்றும்‌, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌ அல்லது சட்டமன்றப்‌ பேரவை குறித்த சுட்டுகைகள்‌, 
சட்டமன்றப்‌ பேரவையைக்‌ கொண்டிருக்கிற ஒன்றியத்து ஆட்சிநிலவரையைப்‌ பொறுத்தவரை, அந்தச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவை குறித்த சுட்டுகை போன்றும்‌ செல்திறம்‌ உடையதாகும்‌: 


வரம்புரையாக : குடியரசுத்‌ தலைவர்‌, பொது அறிவிக்கை வாயிலாக, அந்த அறிவிக்கையில்‌ 
அவர்‌ குறித்துரைக்கலாகும்‌ விதிவிலக்குகளுக்கு மற்றும்‌ மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரை எதற்கும்‌ அல்லது அதன்‌ பகுதிக்கு இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்கள்‌ பொருந்துதல்‌ 
வேண்டும்‌ என்று பணிக்கலாம்‌. 


128 


243 (க). இந்தப்‌ பகுதி குறித்தசில வரையிடங்களுக்குப்‌ பொருந்தாது : 

(॥ இந்தப்‌ பகுதியிலுள்ள எதுவும்‌, 244 ஆம்‌ உறுப்பின்‌ () ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட பட்டியல்‌ 
வரையிடங்களுக்கும்‌, (2) ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட பழங்குடியினர்‌ வரையிடங்களுக்கும்‌ பொருந்துதல்‌ 
ஆகாது. 

(2) இந்தப்‌ பிரிவிலுள்ள எதுவும்‌ - 

(அ) நாகாலாந்து, மேகாலயா, மிசோராம்‌ ஆகிய மாநிலங்களுக்கு, 


(ஆ) அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலிருக்கிற சட்டம்‌ எதன்படியும்‌ மாவட்ட மன்றங்களைக்‌ 
கொண்டிருக்கிற மணிப்பூர்‌ மாநிலத்தில்‌ உள்ள குன்றுப்‌ பரப்பிடங்களுக்கு, 
பொருந்துதல்‌ ஆகாது. 


(3) இந்தப்‌ பகுதியிலுள்ள எதுவும்‌ - 

(அ) மாவட்ட நிலையிலான ஊராட்சிகள்‌ தொடர்பாக, அப்போதைக்குச்‌ 
செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌ எதன்படியும்‌, டார்ஜிலிங்‌ கோர்கா குன்று மன்றம்‌ இருந்து 
வருகிற மேற்கு வங்க மாநிலத்திலுள்ள டார்ஜிலிங்‌ மாவட்டக்‌ குன்றுப்‌ பகுதிகளுக்குப்‌ 
பொருந்துதல்‌ ஆகாது. 


(ஆ) அந்தச்‌ சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட டார்ஜிலிங்‌ கோர்கா குன்று மன்றத்தின்‌ 
செயற்பணிகளையும்‌ அதிகாரங்களையும்‌ பாதிப்பதாகப்‌ பொருள்‌ கொள்ளப்படுதல்‌ 
ஆகாது. 


[3 பட்டியலில்கண்ட சாதியினருக்காக பதவியிடங்களை ஒதுக்குவது தொடர்பாக 
243(௬) உறுப்பிலுள்ள எதுவும்‌, அருணாச்சலப்‌ பிரதேச மாநிலத்திற்குப்‌ 
பொருந்துவதில்லை.] 

(4) இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌,- 

(அ) (2) ஆம்‌ கூறின்‌ (அ) உட்கூறில்‌ சுட்டப்பட்ட மாநிலச்‌ சட்டமன்றம்‌, அந்த அவையின்‌ 
மொத்த உறுப்பினர்களில்‌ பெரும்பான்மையோராலும்‌, அந்த அவையில்‌ வந்திருந்து 
வாக்களிக்கும்‌ உறுப்பினர்களில்‌ மூன்றில்‌ இரண்டு பங்கிற்குக்‌ குறையாத 
பெரும்பான்மையோராலும்‌ அந்த மாநிலத்தின்‌ சட்டமன்றப்‌ பேரவை அந்தப்படிக்கு ஒரு 
தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்குமாயின்‌, (0 ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட வரையிடங்கள்‌ 
நீங்கலாக, அந்த மாநிலத்திற்கு இந்தப்‌ பகுதியைச்‌ சட்டத்தினால்‌ நீட்டிக்கலாம்‌; 


(ஆ) நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌, அந்தச்‌ சட்டத்தில்‌ குறித்துரைக்கப்படும்‌ 
விதிவிலக்குகளுக்கு மற்றும்‌ மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, (1 ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட 
பட்டியல்‌ வரையிடங்களுக்கும்‌ பழங்குடியினர்‌ வரையிடங்களுக்கும்‌ இந்தப்‌ பகுதியின்‌ 
வகையங்களை நீட்டிக்கலாம்‌, மற்றும்‌ அத்தகைய சட்டம்‌ எதுவும்‌, 368 ஆம்‌ உறுப்பின்‌ 
நோக்கங்களுக்காக, அரசமைப்பின்‌ திருத்தமாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


TTT 
1. அரசமைப்புச்‌ (எண்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2000 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (8-9-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


129 


243(௩). நிலவுறும்‌ சட்டங்களும்‌, ஊராட்சிகளும்‌ தொடர்ந்து இருந்து வருதல்‌ : 
இந்தப்‌ பகுதியில்‌ உள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்களுக்கு முரணாக 
உள்ள அரசமைப்புச்‌ (எழுபத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ தொடக்கநிலைக்கு 
உடன்முன்பு, மாநிலத்தில்‌ செல்லாற்றலிலிருந்த ஊராட்சிகள்‌ தொடர்பான சட்டம்‌ எதனின்‌ வகையம்‌ 
எதுவும்‌, தகுதிறமுள்ள சட்டமன்றத்தினால்‌ அல்லது பிற தகுதிறமுள்ள அதிகாரஅமைப்பால்‌ 
திருத்தமோ அல்லது நீக்கறவோ செய்யப்படும்‌ வரை அல்லது அத்தகைய தொடக்கநிலையிலிருந்து 
ஒராண்டு கழிவுறும்வரை, இவற்றில்‌ எது முந்தியதோ அதுவரை செல்லாற்றலில்‌ தொடர்ந்து இருந்து 
வருதல்‌ வேண்டும்‌: 
வரம்புரையாக : அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு இருந்து வரும்‌ ஊராட்சிகள்‌ 
அனைத்தும்‌, அந்த மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையால்‌ அல்லது சட்டமன்ற மேலவையை உடைய 
மாநிலம்‌ ஒன்றைப்‌ பொறுத்தவரை, அந்த மாநிலத்தின்‌ சட்டமன்ற ஈரவைகளில்‌ ஒவ்வொன்றாலும்‌ 
அந்தப்படிக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தால்‌ உடனடியாகக்‌ கலைக்கப்பட்டாலன்றி, அவற்றின்‌ 
காலவரை கழிவுறும்‌ வரை தொடர்ந்து இருந்து வருதல்‌ வேண்டும்‌. 
243(௪). தேர்தல்‌ பற்றிய பொருட்பாடுகளில்‌ நீதிமன்றங்கள்‌ குறுக்கிடுவதற்குத்‌ தடை : 
இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, - 
(அ) தேர்தல்‌ தொகுதிகளை வரையறை செய்தல்‌ தொடர்பாக, அல்லது அத்தகைய 
தேர்தல்தொகுதிகளுக்குப்‌ பதவியிடங்களைக்‌ குறித்தொதுக்குவது தொடர்பாக, 
243(ஓ) உறுப்பின்படி இயற்றப்பட்ட அல்லது இயற்றப்பட வேண்டியதாகப்‌ புலப்படுகிற 
சட்டம்‌ எதனின்‌ செல்லுந்தன்மையானது, நீதிமன்றம்‌ எதிலும்‌ மறுத்து வாதிடப்படுதல்‌ 
ஆகாது; டம 
(ஆ) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ எதனாலுமோ அல்லது அதன்‌ 
வழியாலோ வகைசெய்யப்பட்டுள்ள அதிகாரஅமைப்பிற்கு மற்றும்‌ அத்தகைய 
முறையில்‌ முன்னிடப்பட்ட தேர்தல்‌ மனுவின்‌ மூலம்‌ தவிர ஊராட்சி எதனின்‌ தேர்தல்‌ 
எதுவும்‌ மறுத்து வாதிடப்படுதல்‌ ஆகாது.] 


குத 
நகராட்சிகள்‌ 
243 (ஞ). பொருள்வரையறைகள்‌ : 
இந்தப்‌ பகுதியில்‌, தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி,-- 

(அ) “குழு” என்பது, 243(த) உறுப்பின்படி அமைக்கப்பட்ட குழு என்று பொருள்படும்‌; 

(ஆ “மாவட்டம்‌” என்பது, ஒரு மாநிலத்திலுள்ள மாவட்டம்‌ என்று பொருள்படும்‌; 

(இ) “பெருநகர்‌ வரையிடம்‌" என்பது, பத்து இலட்சம்‌ அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள்‌ 
தொகையைக்‌ கொண்டதாகவும்‌, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
மாவட்டங்களையும்‌, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நகராட்சிகளை அல்லது 
ஊராட்சிகளை அல்லது அடுத்துள்ள பிற வரையிடங்களை அடக்கியதாகவும்‌ 
இருந்து, இந்தப்‌ பகுதியின்‌ நோக்கங்களுக்காக பெருநகர்‌ வரையிடம்‌ என்று பொது 
அறிவிக்கை வாயிலாக ஆளுநரால்‌ குறித்துரைக்கப்படும்‌ ஒரு வரையிடம்‌ என்று 
பொருள்படும்‌; 


1 அரசமைப்புச்‌ (எழுபத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-6-1993 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


130 


(ஈ) “நகராட்சி வரைமீடம்‌ " என்பது, ஆளுநரால்‌ அறிவிக்கை செய்யப்பட்டவாறான ஒரு 
நகராட்சியின்‌ ஆட்சிநிலவரைப்‌ பகுதி என்று பொருள்படும்‌; 

(உ) “நகராட்சி” என்பது, 243(ட) உறுப்பின்படி அமைக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்பு என்று 
பொருள்படும்‌; 

(ஊ) “ஊராட்சி” என்பது, 243 உறுப்பின்படி அமைக்கப்பட்ட ஊராட்சி என்று 
பொருள்படும்‌; 

(௭) “மக்கள்தொகை” என்பது, கடைசி முறை கணக்கெடுப்பின்படி தொடர்புடைய 
விவரங்களை கண்டறிந்து வெளியிடப்பட்டுள்ள மக்கள்‌ தொகை என்று பொருள்படும்‌. 


243(ட). நகராட்சிகளை அமைத்தல்‌ : 
() ஒவ்வொரு மாநிலத்திலும்‌, இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்களுக்கிணங்க, பின்வருவன 
அமைக்கப்படுதல்‌ வேண்டும்‌, - 
(அ) (எந்தப்‌ பெயரால்‌ அழைக்கப்பட்டாலும்‌) மாறும்‌ இடைக்காலப்‌ பகுதிக்கான நகர்‌ 
ஊராட்சி அதாவது ஊரகப்பகுதியிலிருந்து நகரகப்‌ பகுதியாக மாறுகிற 
இடைக்காலத்திலுள்ள பகுதி; 


(ஆ) சிறிய நகரகப்‌ பகுதிக்கான நகராட்சி மன்றம்‌; மற்றும்‌ 
(இ) பெரிய நகரகப்‌ பகுதிக்கான மாநகராட்சி மன்றம்‌: 


வரம்புரையாக: ஆளுநர்‌, நகரகப்‌ பகுதியின்‌ அளவையும்‌, அந்தப்‌ பகுதியில்‌ ஒரு தொழில்‌ 
நிறுவனத்தால்‌ அளிக்கப்பட்ட அல்லது அளிக்கக்‌ கருதப்பட்ட நகராட்சிப்‌ பணிகளையும்‌, தான்‌ 
பொருத்தமெனக்‌ கருதும்‌ பிற கூறுகளையும்‌ கருத்திற்கொண்டு, பொது அறிவிக்கை வாயிலாக, 
தொழில்‌ நகரியம்‌ என்று குறித்துரைக்கும்‌ அந்த நகரகப்‌ பகுதியில்‌ அல்லது அதன்‌ ஒரு பகுதியில்‌ 
இந்தக்‌ கூறின்படி நகராட்சி அமைக்கப்படுதல்‌ ஆகாது. 

(2) இந்த உறுப்பில்‌, “மாறும்‌ இடைக்காலப்‌ பகுதி” “சிறிய நகரகப்‌ பகுதி”, “பெரிய நகரகப்‌ 
பகுதி” என்பன, ஆளுநர்‌, அந்தப்‌ பகுதியின்‌ மக்கள்‌ தொகை, அங்குள்ள மக்கள்‌ தொகை நெருக்கம்‌, 
உள்ளாட்சி நிருவாகத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட வருவாய்‌ வேளாண்மை சாராத நடவடிக்கைகளில்‌ 
வேலையமர்த்த சதவீதம்‌, பொருளாதார முக்கியத்துவம்‌ அல்லது தான்‌ பொருத்தமெனக்‌ கருதும்‌ பிற 
கூறுகள்‌ ஆகியவற்றைக்‌ கருத்திற்கொண்டு, இந்தப்‌ பகுதியின்‌ நோக்கங்களுக்காகப்‌ பொது 
அறிவிக்கை வாயிலாகக்‌ குறித்துரைக்கும்‌ பகுதி என்று பொருள்படும்‌. 

243 ஸா. நகராட்சிகளின்‌ கட்டமைப்பு : 

(0. (2) ஆம்‌ கூறில்‌ வகைசெய்யப்பட்டவாறு தவிர, நகராட்சியில்‌ உள்ள பதவியிடங்கள்‌ 
அனைத்தும்‌, நகராட்சிப்‌ பகுதியிலுள்ள ஆட்சிநிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளிலிருந்து நேரடித்‌ 
தேர்தல்‌ மூலம்‌ தெரிந்தெடுக்கப்படும்‌ நபர்களால்‌ நிரப்பப்படுதல்‌ வேண்டும்‌; மற்றும்‌ இந்த 
நோக்கத்திற்காக நகராட்சிப்‌ பகுதி ஒவ்வொன்றும்‌, நகராட்சித்‌ தொகுதி (௮5) என்றழைக்கப்படும்‌ 
ஆட்சிநிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளாகப்‌ பிரிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

(2) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ 


(அ டு நகராட்சி நிருவாகத்தில்‌ சிறந்த தனியறிவு அல்லது பட்டறிவு 
பெற்றிருக்கிறவர்களுக்கு, 


131 


(9 நகராட்சிப்‌ பகுதி முழுவதையும்‌ அல்லது அதில்‌ ஒரு பகுதியை அடக்கியிருக்கிற 
தேர்தல்‌ தொகுதிகளைச்‌ சார்பாற்றம்‌ செய்கிற மக்களவை உறுப்பினர்களுக்கும்‌ 
மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவை உறுப்பினர்களுக்கும்‌, 


(4) நகராட்சிப்‌ பகுதிக்குள்‌ வாக்காளர்களாகப்‌ பதிவு செய்யப்பட்ட மாநிலங்களவை 
உறுப்பினர்களுக்கும்‌ மாநிலச்‌ சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுக்கும்‌, 


(iv) 243 உறுப்பின்‌ (5) ஆம்‌ கூறின்படி அமைக்கப்பட்ட குழுக்களின்‌ 
தலைமையர்களுக்கு, 


நகராட்சியில்‌ சார்பாற்றம்‌ செய்வதற்கு வகைசெய்யலாம்‌: 
வரம்புரையாக : டு ஆம்‌ பத்தியில்‌ சுட்டப்பட்டவர்களுக்கு, நகராட்சிக்‌ கூட்டங்களில்‌ 
வாக்களிப்பதற்கு உரிமை இல்லை; 


(ஆ) நகராட்சித்‌ தலைமையர்‌ தேர்தல்‌ முறைக்கு வகைசெய்யலாம்‌. 


243(த). நகராட்சித்‌ தொகுதிக்‌ குழுக்கள்‌ முதலியவற்றை அமைத்தல்‌ மற்றும்‌ அவற்றின்‌ கட்டமைப்பு: 
டு மூன்று இலட்சம்‌ அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள்‌ தொகையைக்‌ கொண்டிருக்கிற 
நகராட்சியின்‌ ஆட்சிநிலவரைப்பகுதிக்குள்‌, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நகராட்சித்‌ 
தொகுதிகளைக்‌ கொண்டிருக்கிற நகராட்சித்‌ தொகுதிக்‌ குழுக்கள்‌ அமைக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 
(2) ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ - 


(அ) நகராட்சித்‌ தொகுதிக்‌ குழுவின்‌ கட்டமைப்பு மற்றும்‌ ஆட்சிநிலவரை வரையிடம்‌; 
(ஆ) நகராட்சித்‌ தொகுதிக்‌ குழுவிலுள்ள பதவியிடங்கள்‌ நிரப்பப்பட வேண்டியமுறை 


குறித்து வகை செய்யலாம்‌. 


(3) நகராட்சித்‌ தொகுதிக்‌ குழுவின்‌ ஆட்சிநிலவரைப்பரப்பிடப்‌ பகுதிக்குள்‌ ஒரு நகராட்சித்‌ 
தொகுதியைச்‌ சார்பாற்றம்‌ செய்கிற நகராட்சி உறுப்பினர்‌ ஒருவர்‌, அந்தக்‌ குழுவின்‌ உறுப்பினராக 
இருப்பார்‌. 

(4) நகராட்சித்‌ தொகுதிக்‌ குழுவானது, - 

(அ) ஒரு நகராட்சித்‌ தொகுதியைக்‌ கொண்டிருக்குமிடத்து, நகராட்சியில்‌ அந்தத்‌ 
தொகுதியைச்‌ சார்பாற்றம்‌ செய்கிற உறுப்பினர்‌; அல்லது 

(ஆ) இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நகராட்சித்‌ தொகுதிகளைக்‌ 
கொண்டிருக்குமிடத்து, அந்த நகராட்சித்‌ தொகுதிகளைச்‌ சார்பாற்றம்‌ 
செய்கிற உறுப்பினர்களில்‌ நகராட்சித்‌ தொகுதிக்குழுவின்‌ உறுப்பினர்களால்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர்‌ 


குழுவின்‌ தலைமையராக இருப்பார்‌. 
(5) நகராட்சித்‌ தொகுதிக்‌ குழுக்களுக்குக்‌ கூடுதலாக குழுக்களை அமைப்பதற்கான 


வகையம்‌ எதனையும்‌ செய்வதிலிருந்து இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌ மாநிலச்‌ சட்டமன்றத்திற்குத்‌ 
தடையூறு செய்வதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


133 


(3) ஒரு நகராட்சியை அமைப்பதற்கான தேர்தல்‌ - 
(அ) (9 ஆம்‌ கூறில்‌ குறித்துரைக்கப்பட்ட அதன்‌ காலவரை கழிவுறுவதற்கு முன்பு, 


(ஆ அது கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆறு மாதக்‌ காலஅளவு கழிவுறுவதற்கு முன்பு 
நடத்தி முடிக்கப்படுதல்‌ வேண்டும்‌: 
வரம்புரையாக : கலைக்கப்பட்ட நகராட்சி தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய காலஅளவில்‌ 
எஞ்சிய காலஅளவானது ஆறு மாதத்திற்குக்‌ குறைவாக இருக்கிறவிடத்து, அந்தக்‌ கால அளவிற்கு 
நகராட்சியை அமைப்பதற்கு இந்தக்‌ கூறின்படி தேர்தல்‌ எதனையும்‌ நடத்துவது தேவையானது 
ஆகாது. 


(4) நகராட்சி ஒன்று, அதன்‌ காலவரை கழிவுறுவதற்கு முன்பு கலைக்கப்படுவதன்‌ பேரில்‌ 
அமைக்கப்பட்ட நகராட்சியானது, கலைக்கப்பட்ட நகராட்சி, அவ்வாறு கலைக்கப்படாதிருந்து, 
0 ஆம்‌ கூறின்படி தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய எஞ்சிய காலஅளவிற்கு மட்டுமே 
தொடர்ந்திருத்தல்‌ வேண்டும்‌. 


243 ம. உறுப்பினர்பதவிக்கான தகுதிக்கேடுகள்‌ : 
() ஒருவர்‌- 


(அ) தொடர்புடைய மாநிலச்‌ சட்டமன்றத்‌ தேர்தல்களின்‌ நோக்கங்களுக்காக, 
அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டத்தினாலோ அதன்‌ வழியாலோ அவ்வாறு 
உறுப்பினராக தெரிந்தெடுக்கப்பெறுவதற்கும்‌ இருந்து வருவதற்கும்‌ 
தகுதிக்கேடுற்றவராக இருப்பின்‌, ஒரு நகராட்சி உறுப்பினராகத்‌ தெரிந்தெடுக்கப்‌ 
பெறுவதற்கும்‌, உறுப்பினராக இருந்து வருவதற்கும்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌: 


வரம்புரையாக : ஒருவர்‌, இருபத்தொரு வயது நிறைவெய்தியிருப்பாராயின்‌, இருபத்து ஐந்து 

வயதிற்குக்‌ குறைந்தவராக உள்ளார்‌ என்ற காரணத்தின்‌ பேரில்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆகார்‌. ' 
(ஆ மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டத்தினாலோ அதன்‌ வழியாலோ 
அவ்வாறு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெறுவதற்கும்‌, இருந்துவருவதற்கும்‌ 


தகுதிக்கேடுற்றவராகி இருப்பாராயின்‌, ஒரு நகராட்சி உறுப்பினராகத்‌ 
தெரிந்தெடுக்கப்‌ பெறுவதற்கும்‌ உறுப்பினராக இருந்து வருவதற்கும்‌ 
தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌. 


(2) ஒரு நகராட்சியின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, (1 ஆம்‌ கூறில்‌ சொல்லப்பட்டுள்ள 
தகுதிக்கேடுகளில்‌ எதற்கேனும்‌ உள்ளாகியிருக்கிறாரா என்பது பற்றிய வினா எதுவும்‌ எழுமாயின்‌, 
அவ்வினா மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ வகை செய்யலாகும்‌ அதிகாரஅமைப்பிற்கு 
அத்தகைய முறையில்‌ அத்தகைய அதிகாரஅமைப்பின்‌ முடிபுக்காகக்‌ குறித்தனுப்பப்படுதல்‌ 
வேண்டும்‌. 


306-22—11 ' 


134 
243(w). நகராட்சிகளின்‌ அதிகாரங்கள்‌ அதிகார அடைவு மற்றும்‌ பொறுப்புகள்‌ முதலியவை : 
இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ - 


(அ) நகராட்சிகள்‌, தன்னாட்சி நிறுவனங்களாகச்‌ செயற்படுவதற்கு அவற்றை இயல்விக்கத்‌ 
தேவையாகலாகும்‌ அதிகாரங்களையும்‌, அதிகாரஅடைவையும்‌ வழங்கலாம்‌, மேலும்‌ 
அந்தச்‌ சட்டம்‌, அதில்‌ குறித்துரைக்கப்படலாகும்‌ வரைக்கட்டுகளுக்கு உட்பட்டு, - 


() பொருளாதார மேம்பாட்டிற்காகவும்‌ சமூக நீதிக்காகவும்‌ திட்டங்களைத்‌ 


தயாரித்தல்‌, 
() பன்னிரெண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ விவரிக்கப்பட்டுள்ள பொருட்பாடுகள்‌ 
தொடர்பானவை உள்ளடங்கலாக, அவற்றிடம்‌ ஒப்படைக்கப்படலாகும்‌ 


செயற்பணிகளைப்‌ புரிதல்‌ மற்றும்‌ திட்டங்களைச்‌ செயற்படுத்துதல்‌, பொறுத்து; 


நகராட்சிகளிடம்‌ அதிகாரங்களும்‌, பொறுப்புகளும்‌ வந்தடைவதற்கான வகையங்களை 
உள்ளடக்கியதாயிருக்கலாம்‌. 


(ஆ பன்னிரெண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ விவரிக்கப்பட்டுள்ள பொருட்பாடுகள்‌ 
தொடர்பானவை உள்ளடங்கலாக, அவற்றிற்கு அளிக்கப்படும்‌ பொறுப்புகளை 
நிறைவேற்றுவதற்கு அவற்றை இயல்விப்பதற்குத்‌ தேவையாகலாகும்‌ 
அதிகாரங்களையும்‌ அதிகார அடைவையும்‌ குழுக்களுக்கு வழங்கலாம்‌. 


243 (9. வரிகள்‌ விதிப்பதற்கு நகராட்சிக்குள்ள அதிகாரம்‌ மற்றும்‌ அதன்‌ நிதியங்கள்‌: 
ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ குறித்துரைக்கப்படலாகும்‌,- 
(அ அத்தகைய நெறிமுறைக்கிணங்கவும்‌, வரம்புகளுக்கு உட்பட்டும்‌ வரிகள்‌, தீர்வைகள்‌, 


சுங்கவரிகள்‌, கட்டணங்கள்‌ ஆகியவற்றை  விதிப்பதற்கும்‌ ஈட்டுவதற்கும்‌, 
பயன்படுத்துவதற்கும்‌ நகராட்சிக்கு அதிகாரமளிக்கலாம்‌; 
(ஆத அத்தகைய நோக்கங்களுக்காகவும்‌, வரைக்கட்டுகளுக்கும்‌ வரம்புகளுக்கும்‌, 


உட்பட்டும்‌, மாநில அரசால்‌ விதித்து, ஈட்டப்படும்‌ வரிகள்‌, தீர்வைகள்‌, சுங்கவரிகள்‌, 
கட்டணங்கள்‌ ஆகியவற்றை சட்டத்தினால்‌ நகராட்சிக்குக்‌ குறித்தளிக்கலாம்‌; 

(இ) மாநிலத்‌ திரள்நிதியத்திலிருந்து நகராட்சிகளுக்கு உதவி மானியங்களை 
வழங்குவதற்கு வகைசெய்யலாம்‌; மற்றும்‌ 


(ஈ) நகராட்சிகளினால்‌ அல்லது அதன்‌ சார்பாக, முறையே, பெறப்பட்ட பணம்‌ 
அனைத்தையும்‌ வரவு வைப்பதற்காக, நிதியங்களை அமைப்பதற்கும்‌, அதிலிருந்து 
பணத்தைத்‌ திரும்பப்‌ பெறுவதற்கும்‌ சட்டத்தினால்‌ வகைசெய்யலாம்‌. 


306-22—11a 


135 


2437. Finance Commission: 


(1) The Finance Commission constituted under article 243-| shall also review the 
financial position of the Municipalities and make recommendation to the Governor as 
to — 

(a) the Principles which should govern — 

(i) the distribution between the State and the Municipalities of the net 
proceeds of the taxes, duties, tolls and fees leviable by the State, 
which may be divided between them under this Part and the allocation 
between the Municipalities at all levels of their respective shares of 
such proceeds; 


(1) the determination of the taxes, duties, tolls and fees which may be 
assigned to, or appropriated by, the Municipalities; 


(14) the grants-in-aid to the Municipalities from the Consolidated Fund of 
the State; 


(b) the measures needed to improve the financial position of the 
Municipalities: 


(c) any other matter referred to the Finance Commission by the Governor in 
the interests of sound finance of the Municipalities. 


(2) The Governor shall cause every recommendation made by the Commission 
under this article together with an explanatory memorandum as to the action taken 
thereon to be laid before the Legislature of the State. 


243Z. Audit of accounts of Municipalities : 


The Legislature of a State may, by law, make provisions with respect to the 
maintenance or &#ccounts by the Municipalities and the auditing of such accounts. 


243ZA. Elections to the Municipalities : 


(1) the superintendence, direction and control of the preparation of electoral rolls 
for and the conduct of, all elections to the Municipalities shall be vested in the State 
Election Commission referred to in article 243K. 


(2) Subject to the provisions of this Constitution, the Legislature of a State may, 
by law, make provision with respect to all matters relating to, or in connection with, 
elections to the Municipalities. 


306-22—11b 


136 


24328. Application to Union territories: 


The provisions of this Part shall apply to the Union territories and shall, in their 
application to a Union territory, have effect as if the references to the Governor of a 
State were references to the Administrator of the Union territory appointed under 
article 239 and references to the Legislature or the Legislative Assembly of a State 
were references in relation to a Union territory having a Legislative Assembly, to that 
Legislative Assembly: 


Provided that the President may, by public notification, direct that the provisions of 
this Part shall apply to any Union territory or part thereof subject to such exceptions 
and modifications as he may specify in the notification. 


24320. Part not to apply to certain areas: 


(1) Nothing in this Part shall apply to the Scheduled Areas referred to in clause 
(1), and the Tribal Areas referred to in clause (2), of Article 244. 


(2) Nothing in this Part shall be construed to affect the functions and powers of 
the Darjeeling Gorkha Hill Council constituted under any law for the time being in 
force for the hill areas of the district of Darjeeling in the State of West Bengal. 


(3) Notwithstanding anything in this Constitution, Parliament may, by law, extend 
the provisions of this Part to the Scheduled Areas and the tribal areas referred to in 
clause (1) subject to such exceptions and modifications as may be specified in such 
law, and no such law shall be deemed to be an amendment of this Constitution for 
the purposes of article 368. 


243ZD. Committee for district planning: 


(1) There shall be constituted in every State at the district level a District 
Planning Committee to consolidate the plans prepared by the Panchayats and the 
Municipalities in the district and to prepare a draft development plan for the district 
as a whole. 


(2) The Legislature of a State may, by law, make provision with respect to.— 


(a) the composition of the District Planning Committees; 


(b) the manner in which the seats in such Committees shall be filled: 


Provided that not less than four-fifths of the total number of members of such 
Committee shall be elected by, and from amongst, the elected members of the 
Panchayat at the district level and of the Municipalities in the district in proportion to 
the ratio between the population of the rural areas and of the urban areas in the 
district; 


306-22—11c 


137 


(6) the functions relating to district planning which may be assigned to such 
Committees; 


(d) the manner in which the Chairpersons of such Committees shall be 
chosen. 


(3) Every District Planning Committee shall, in preparing the draft development 
plan,— 
(a) have regard to— 

(i) matters of common interest between the Panchayats and the 
Municipalities including spatial planning, sharing of water and other 
physical and natural resources, the integrated development of 
infrastructure and environmental conservation; 


(ii) the extend and type of available resources whether financial or 
otherwise; 


(b) consult such institutions and organisations as the Governor may, by 
order, specify. 


(4) The Chairperson of every District Planning Committee shall forward the 
development plan, as recommended by such Committee, to the Government of the 
State. 


243ZE. Committee for Metropolitan Planning: 


(1) There shall be constituted in every Metropolitan area a Metropolitan Planning 
Committee to prepare a draft development plan for the Metropolitan area as a 
whole. 


(2) The Legislature of a State may, by law, make provision with respect to— 
(a) the composition of the Metropolitan Planning Committees; 


(b) the manner in which the seats in such Committees shall be filled: 


Provided that not less than two-thirds of the members of such Committee shall be 
elected by, and from amongst, the elected members of the Municipalities and 
Chairpersons of the Panchayats in the Metropolitan area in proportion to the ratio 
between the population of the Municipalities and of the Panchayats in that area: 


(c) the representation in such Committees of the Government of India and 
the Government of the State and of such organizations and institutions 
as may be deemed necessary for carrying out the functions assigned to 
such Committees: 


(d) the functions relating to planning and co-ordination for the Metropolitan 
area, which may be assigned to such Committees; 


138 


(6) the manner in which the Chairpersons of such Committees shall be 
chosen. 


(3) Every Metropolitan Planning Committee shall, in preparing the draft 
development plan, - 


(a) have regard to - 


(i) the plans prepared by the Municipalities and the Panchayats in the 
Metropolitan area: 


(ii) matters of common interest between the Municipalities and the 
Panchayats, including co-ordinated spatial planning of the area, 
sharing of water and other physical and natural resources, the 
integrated development of infrastructure and  ~environmental 
conservation; 


(iii) the overall objectives and priorities set by the Government of India 
and the Government of the State; 


(iv) the extent and nature of investments likely to be made in the 
Metropolitan area by agencies of the Government of India and of the 
Government of the State and other available resources whether 
financial or otherwise; 


(b) consult such institutions and organisations as the Governor may, by 
order, specify. 


(4) the Chairperson of every Metropolitan Planning Committee shall forward the 
development plan,as recommended by such Committee, to the Government of the 
State. 


243ZF. Continuance of existing laws and Municipalities: 


Notwithstanding anything in this Part, any provision of any law relating to 
Municipalities in force in a State immediately before the commencement of the 
Constitution (Seventy- fourth Amendment) Act, 1992, which is inconsistent with the 
provisions of this Part, shall continue to be in force until amended or repealed by a 
competent Legislature or other competent authority or until the expiration of one year 
from such commencement, whichever is earlier: 


Provided that all the Municipalities existing immediately before such 
commencement shall continue till the expiration of their duration, unless sooner 
dissolved by a resolution passed to that effect by the Legislative Assembly of that 
State or, in the case of a State having a Legislative Council, by each House of the 
Legislature of that State. 


243 (06). 


139 


தேர்தல்‌ பற்றிய பொருட்பாடுகளில்‌ நீதிமன்றங்கள்‌ தலையிடுவதற்குத்‌ தடை : 


இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, - 
(அ தேர்தல்‌ தொகுதிகளை வரையறை செய்தல்‌ அல்லது அத்தகைய ன டதவன்று 


பதவியிடங்களைப்‌ பகிர்ந்து ஒதுக்குதல்‌ தொடர்பாக, 243 உறுப்பின்படி 
இயற்றப்பட்ட அல்லது இயற்றப்பட வேண்டியதாகப்‌ புலப்படுகிற சட்டம்‌ ஒன்றின்‌ 
செல்லுந்தன்மை நீதிமன்றம்‌ எதிலும்‌ எதிர்த்து வாதிடப்படுதல்‌ ஆகாது; 


(ஆ நகராட்சி எதற்குமான தேர்தல்‌ எதுவும்‌ மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ இயற்றப்பட்ட 


சட்டத்தினாலோ அதன்‌ வழியாலோ வகை செய்யப்பட்டுள்ளவாறு அதிகார 
அமைப்பிற்கு, மற்றும்‌ அத்தகைய முறையில்‌ முன்னிடப்படும்‌ ஒரு தேர்தல்‌ மனு 
வாயிலாக அன்றி, எதிர்த்து வாதிடப்படுதல்‌ ஆகாது.] 


[பகுதி 1% - 


கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ 


243 .. பொருள்வரையறைகள்‌ : 


இந்தப்‌ பகுதியில்‌, தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி,- 


(ஆ “அதிகாரமளிக்கப்பெற்றுள்ள நபர்‌*” என்பது, 243 (0 உறுப்பில்‌ அவ்வாறாகச்‌ 


சுட்டப்பட்டுள்ள ஒருவர்‌ என்று பொருள்படும்‌ ; 


(ஆ “குழுமம்‌'' என்பது, கூட்டுறவுச்‌ சங்கம்‌ ஒன்றின்‌ அலுவற்பாடுகளின்‌ மேலாண்மையை 


இ 


() 


(உ) 


நெறிப்படுத்துவதும்‌ கட்டாள்கை செய்வதும்‌ ஒப்படைக்கப்பட்டிருக்கும்‌, எந்தப்‌ 
பெயராலும்‌ வழங்கப்பெறும்‌ அக்கூட்டுறவுச்‌ சங்கம்‌ ஒன்றின்‌ இயக்குநர்கள்‌ குழு 
அல்லது குழுமம்‌ என்று பொருள்படும்‌; 

“கூட்டுறவுச்‌ சங்கம்‌” என்பது, மாநிலம்‌ எதிலும்‌ அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள 
கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ தொடர்பான சட்டம்‌ எதன்படியும்‌ பதிவு செய்யப்பட்ட அல்லது 
பதிவு செய்யப்படுவதாகக்‌ கொள்ளப்படும்‌ ஒரு சங்கம்‌ என்று பொருள்படும்‌; 


“பன்‌-மாநிலக்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌” என்பது, ஒரு மாநிலத்திற்கு மட்டுமேயென 
அல்லாத நோக்கங்களைக்‌ கொண்டதும்‌ கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ தொடர்பாக 
அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌ எதன்படியும்‌ பதிவு செய்யப்பட்டதும்‌ 
அல்லது பதிவு செய்யப்படுவதாகக்‌ கொள்ளப்படுவதுமான ஒரு சங்கம்‌ என்று 
பொருள்படும்‌; 


“அலுவலகப்‌ பொறுப்பாளர்‌” என்பது, ஒரு கூட்டுறவுச்‌ சங்கத்தின்‌ ஒரு தலைவர்‌, 
துணைத்தலைவர்‌, தலைமையர்‌, துணைத்தலைமையர்‌, செயலாளர்‌ அல்லது 
பொருளாளர்‌ என்று பொருள்படும்‌ மற்றும்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌ எதனின்‌ குழுமத்தின்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெறவேண்டிய பிற நபர்‌ எவரையும்‌ உள்ளடக்கும்‌; 





1. அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2011 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (15-2-2012 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 


புகுத்தப்பட்டது. 


140 


(ஊ) “பதிவாளர்‌'” என்பது, பன்‌-மாநிலக்‌ கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ பொறுத்து மைய 
அரசால்‌ அமர்த்தப்பெற்ற மையப்‌ பதிவாளர்‌ என்றும்‌ மற்றும்‌ கூட்டுறவுச்‌ 
சங்கங்கள்‌ தொடர்பாக ஒரு மாநிலத்தின்‌ சட்டமன்றத்தினால்‌ இயற்றப்பட்ட 
சட்டத்தின்படி மாநில அரசால்‌ அமர்த்தப்பெற்ற கூட்டுறவுச்‌ சங்கங்களுக்கான 
பதிவாளர்‌ என்றும்‌ பொருள்படும்‌; 


(௭) “மாநிலச்‌ சட்டம்‌'” என்பது, மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்றத்தினால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ 
எதுவும்‌ என்று பொருள்படும்‌; 


(ஏ) “மாநில நிலையிலான கூட்டுறவுச்‌ சங்கம்‌'* என்பது, மாநிலம்‌ முழுவதையும்‌ அளாவி 
நிற்கும்‌ அதன்‌ செயற்பாட்டு எல்லையைக்‌ கொண்டதும்‌ மற்றும்‌ ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்றத்தினால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ எதிலும்‌ அவ்வாறாக வரையறை 
செய்யப்பட்டதுமான ஒரு கூட்டுறவுச்‌ சங்கம்‌ என்று பொருள்படும்‌. 


24 ஹஷ்ஸ) . கூட்டுறவுச்‌ சங்கங்களைக்‌ கூட்டுருமமாகப்‌ பதிவுசெய்தல்‌ : 


இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, கூட்டுறவுச்‌ சங்கங்களை, தன்விருப்ப 
உருவாக்கம்‌, மக்களாட்சிமுறை உறுப்பினர்‌ கட்டாள்கை, உறுப்பினர்‌ பொருளாதார பங்களிப்பு மற்றும்‌ 
தன்னாட்சி இயக்கம்‌ ஆகிய கோட்பாடுகளின்‌ அடிப்படையில்‌ கூட்டுருமமாகப்‌ பதிவு செய்தல்‌, 
முறைப்படுத்துதல்‌ மற்றும்‌ முடிவுறுத்துதல்‌ பொறுத்து, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, 
வகையங்களைச்‌ செய்யலாம்‌. 
243(6)(ஓ) . குழுமத்தின்‌ உறுப்பினர்கள்‌, மற்றும்‌ அதன்‌ அலுவலகப்‌ பொறுப்பாளர்கள்‌ 
ஆகியோரின்‌ எண்ணிக்கையும்‌ காலமுறையும்‌ : 


(0 குழுமமானது, மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, வகைசெய்யப்படலாகும்‌ அத்தகைய 
எண்ணிக்கையில்‌ இயக்குநர்களைக்‌ கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌: 


வரம்புரையாக : கூட்டுறவுச்‌ சங்கம்‌ ஒன்றின்‌ இயக்குநர்களின்‌ மேல்வரை எண்ணிக்கை, 
இருபத்தொன்றுக்கு மேற்படுதல்‌ ஆகாது: 


மேலும்‌ வரம்புரையாக : தனிநபர்களை உறுப்பினர்களாகக்‌ கொண்டதும்‌ பட்டியலில்கண்ட 
சாதியினர்‌ மற்றும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ மற்றும்‌ பெண்கள்‌ ஆகிய பிரிவினர்‌ அல்லது 
வகையினரிடமிருந்து உறுப்பினர்களைக்‌ கொண்டதுமான கூட்டுறவுச்‌ சங்கம்‌ ஒவ்வொன்றின்‌ 
குழுமத்திற்கும்‌ பட்டியலில்கண்ட சாதியினர்‌ அல்லது பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்காக ஓர்‌ 
இடமும்‌ பெண்களுக்காக இரண்டு இடங்களும்‌ ஒதுக்கீடு செய்வதற்காக மாநிலச்‌ சட்டமன்றம்‌, 
சட்டத்தினால்‌ வகை செய்தல்‌ வேண்டும்‌. 


(2) குழுமத்தின்‌ தேர்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்கள்‌ மற்றும்‌ அதன்‌ அலுவலகப்‌ 
பொறுப்பாளர்கள்‌ ஆகியோரின்‌ பதவிக்காலம்‌, தேர்ந்தெடுத்த தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகள்‌ 
ஆகும்‌ மற்றும்‌ அலுவலகப்‌ பொறுப்பாளர்களின்‌ பதவிக்காலம்‌ குழுமத்தின்‌ காலத்தோடு 
தொடர்ச்சிபெற்றிருத்தல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : குழுமத்திற்கான பதவிக்காலம்‌ அதன்‌ முதன்முதல்‌ காலவரையில்‌ பாதிக்குக்‌ 
குறைவாக இருக்குமானால்‌, குழுமத்தின்‌ இடையெழும்‌ காலியிடம்‌ ஒன்றை, அந்த இடையெழும்‌ 
காலியிடம்‌ எந்த வகை உறுப்பினர்கள்‌ பொறுத்து எழுந்ததோ அதே வகை உறுப்பினர்களிலிருந்து 
நியமனம்‌ மூலமாகக்‌ குழுமம்‌ நிரப்பலாம்‌. 


141 


(3 வங்கித்தொழில்‌, மேலாண்மை, நிதி தொடர்புடைய களத்தில்‌ பட்டறிவோ அல்லது 
கூட்டுறவுச்‌ சங்கக்‌ குழுமத்தின்‌ உறுப்பினர்களாக அத்தகைய சங்கத்தால்‌ மேற்கொள்ளப்படும்‌ 
குறிக்கோள்களுக்கும்‌ நடவடிக்கைகளுக்கும்‌ தொடர்புடைய பிற களம்‌ எதிலும்‌ நிபுணத்துவமோ 
கொண்டிருக்கும்‌ நபர்களைக்‌ குழுமத்தின்‌ உறுப்பினர்களாக இருப்பதற்கு ஒத்துத்‌ 
தேர்ந்தெடுப்பதற்காக மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, வகைசெய்தல்‌ வேண்டும்‌: 


வரம்புரையாக : அத்தகைய ஒத்துத்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கை, 
(0 ஆம்‌ கூறுக்கான முதலாம்‌ வரம்புரையில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள இருபத்தொரு 
இயக்குநர்களோடும்‌ கூட இரண்டிற்கு மேற்படுதல்‌ ஆகாது : 


மேலும்‌ வரம்புரையாக : அத்தகைய ஒத்துத்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்கள்‌ அத்தகைய 
உறுப்பினராக அவர்களுடைய தகுநிலையில்‌ கூட்டுறவுச்‌ சங்கத்தின்‌ தேர்தல்‌ எதிலும்‌ 
வாக்களிப்பதற்கான உரிமை கொண்டிருத்தலோ அல்லது குழுமத்தின்‌ அலுவலகப்‌ 
பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்குத்‌ தகுமை கொண்டிருத்தலோ ஆகாது: 


இன்னும்‌ வரம்புரையாக : கூட்டுறவுச்‌ சங்கம்‌ ஒன்றின்‌ செயல்‌ இயக்குநர்கள்‌, குழுமத்தின்‌ 
உறுப்பினர்களாகவும்‌ கூட இருப்பர்‌ மற்றும்‌ அத்தகைய உறுப்பினர்கள்‌ (] ஆம்‌ கூறுக்கான முதலாம்‌ 
வரம்புரையில்‌ குறித்துரைக்கப்பட்ட இயக்குநர்களின்‌ மொத்த எண்ணிக்கையைக்‌ கணக்கிடும்‌ 
நோக்கத்திற்காகச்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


243(வ)ஓ) . குழுமத்தின்‌ உறுப்பினர்களைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌: 

() மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ எதிலும்‌ அடங்கியுள்ள எது 
எவ்வாறிருப்பினும்‌, குழுமம்‌ ஒன்றுக்கான தேர்தல்‌, முந்தியக்‌ குழும உறுப்பினர்களின்‌ பதவி 
கழிவுறுவதையொட்டி குழுமத்தின்‌ புதிதாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்கள்‌ பதவியேற்பதை 
உறுதிசெய்யும்‌ வகையில்‌ குழுமத்தின்‌ காலமுறை கழிவுறுவதற்கு முன்பு நடத்தப்படுதல்‌ வேண்டும்‌. 

(2 கூட்டுறவுச்‌ சங்கம்‌ ஒன்றுக்கான தேர்தல்கள்‌ அனைத்திற்கும்‌, வாக்காளர்‌ பட்டியல்களைத்‌ 
தயாரிப்பதற்கும்‌ மற்றும்‌ அத்தேர்தல்களை நடத்துவதற்குமான கண்காணிப்பும்‌, நெறிப்படுத்துகையும்‌, 
கட்டாள்கையும்‌, மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌, சட்டத்தினால்‌ வகைசெய்யப்படலாகும்‌ அத்தகைய 
அதிகாரஅமைப்பு அல்லது குழுமம்‌ ஒன்றிடம்‌ உற்றமைதல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : மாநிலச்‌ சட்டமன்றம்‌, அத்தகைய தேர்தல்களை நடத்துவதற்கான 
நெறிமுறைக்கும்‌ வழிகாட்டு நெறிகளுக்கும்‌, சட்டத்தினால்‌ வகைசெய்யலாம்‌. 


243( வ)6ஸ்‌ . குழுமத்தைக்‌ கலைத்துக்‌ கைக்கொள்ளுதலும்‌ தற்காலிகமாக நிறுத்திவைத்தலும்‌ 
மற்றும்‌ இடைக்கால மேலாண்மையும்‌: 
(0 அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌ எதிலும்‌ அடங்கியுள்ள எது 


எவ்வாறிருப்பினும்‌, குழுமம்‌ எதுவும்‌ ஆறு மாதங்களுக்கு மேற்படும்‌ காலஅளவு ஒன்றுக்கு 
கலைத்துக்கைக்கொள்ளப்படுதலோ அல்லது தற்காலிகமாக நிறுத்திவைக்கப்படுதலோ ஆகாது : 


வரம்புரையாக : குழுமம்‌,- 
() அதன்‌ தொடர்ச்சியான தவறுகையின்‌ நேர்வில்‌; அல்லது 
() அதன்‌ கடமைகளைப்‌ புரிவதிலுள்ள அசட்டையின்‌ நேர்வில்‌; அல்லது 


142 


(6) குறவர்‌ சங்கத்தின்‌ அல்லது அதன்‌ உறுப்பினர்களின்‌ நலன்களுக்குக்‌ குந்தகமான 
செயல்‌ எதுவும்‌ குழுமம்‌ இழைத்திருக்கும்‌ நேர்வில்‌; அல்லது 

(4) குழுமத்தின்‌ அமைப்பிலோ செயற்பணிகளிலோ இக்கட்டுநிலை இருக்கும்‌ நேர்வில்‌; 
அல்லது 

() 243 உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்படி, மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, வகை 
செய்யப்பட்டவாறான அதிகாரஅமைப்பு அல்லது குழுமம்‌, மாநிலச்‌ சட்டத்தின்‌ 
வகையங்களுக்கிணங்க தேர்தல்களை நடத்துவதற்குத்‌ தவறியிருக்கும்‌ நேர்வில்‌, 


கலைத்துக்கைக்கொள்ளப்படுதலோ அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுதலோ வேண்டும்‌: 


மேலும்‌ வரம்புரையாக : அத்தகைய கூட்டுறவுச்‌ சங்கம்‌ எதனின்‌ குழுமமானது, அரசுப்‌ 
பங்குடைமையோ பெறுகடனோ அல்லது நிதியுதவியோ அல்லது அரசின்‌ உத்தரவாதம்‌ எதுவுமோ 
இல்லாதவிடத்து அதன்‌ குழுமமானது, கலைத்துக்கைக்கொள்ளப்படுதலோ அல்லது தற்காலிகமாக 
நிறுத்தி வைக்கப்படுதலோ ஆகாது : 


இன்னும்‌ வரம்புரையாக : வங்கித்‌ தொழில்‌ அலுவலை நடத்திவரும்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌ 
ஒன்றைப்‌ பொறுத்தவரை, வங்கித்தொழில்‌ முறைப்படுத்துதல்‌ சட்டம்‌, 1949 இன்‌ வகையங்களும்‌ கூட 
பொருந்துதல்‌ வேண்டும்‌: 


இன்னும்‌ வரம்புரையாக : வங்கித்தொழில்‌ அலுவலை நடத்திவரும்‌, ஒரு பன்‌-மாநிலக்‌ 
கூட்டுறவுச்‌ சங்கமாக அல்லாத பிற, கூட்டுறவுச்‌ சங்கம்‌ ஒன்றைப்‌ பொறுத்தவரை, இந்தக்‌ கூறின்‌ 
வகையங்கள்‌, “ஆறு மாதங்கள்‌” என்ற சொற்களுக்குப்‌ பதிலாக, “ஒர்‌ ஆண்டு?” என்ற சொற்கள்‌, 
மாற்றாக அமைக்கப்பட்டிருந்தாற்‌ போன்று செல்திறம்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. 


(2) குழுமம்‌ ஒன்றைக்‌ கலைத்துக்கைக்கொள்ளும்‌ நேர்வில்‌, அத்தகைய கூட்டுறவுச்‌ 
சங்கத்தின்‌ அலுவற்பாடுகளை மேலாண்மை செய்வதற்கு அமர்த்தப்பெறும்‌ நிருவாகி, () ஆம்‌ கூறில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள காலஅளவிற்குள்‌ தேர்தல்களை நடத்துவதற்கான ஏற்பாட்டினைச்‌ செய்து, 
தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுமத்திடம்‌ மேலாண்மையை ஒப்படைத்தல்‌ வேண்டும்‌. 


(3) மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, நிருவாகியின்‌ பணரிவரைக்கட்டுகளுக்கான 
வகையங்களைச்‌ செய்யலாம்‌. 


243 வ)கு) . கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ கணக்குகளைத்‌ தணிக்கைசெய்தல்‌ : 
() மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, கூட்டுறவுச்‌ சங்கங்களால்‌ கணக்குகள்‌ 


வைத்துவரப்படுவதையும்‌ அத்தகைய கணக்குகள்‌ ஒவ்வொரு நிதியாண்டிலேனும்‌ குறைந்தது 
ஒருமுறையேனும்‌ தணிக்கை செய்யப்படுவதையும்‌ பொறுத்த வகையங்களைச்‌ செய்யலாம்‌. 


(2) மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ கணக்குகளைத்‌ 
தணிக்கை செய்வதற்காகத்‌ தகுமையுடைய தணிக்கையாளர்கள்‌ மற்றும்‌ தணிக்கை செய்யும்‌ 
நிறுவனங்கள்‌ குறைந்தளவு தகுதிப்பாடுகளையும்‌ பட்டறிவையும்‌ விதித்தல்‌ வேண்டும்‌. 

(3) ஒவ்வொரு கூட்டுறவுச்‌ சங்கமும்‌ கூட்டுறவுச்‌ சங்கத்தின்‌ பொதுக்குழுவினால்‌ 
அமர்த்தப்பெறும்‌ (2) ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்டுள்ள தணிக்கையாளர்‌ ஒருவராலோ அல்லது தணிக்கை 
செய்யும்‌ நிறுவகங்களாலோ தணிக்கை செய்யப்படச்‌ செய்வித்தல்‌ வேண்டும்‌ : 


143 


வரம்புரையாக : அத்தகைய தணிக்கையாளர்கள்‌ அல்லது தணிக்கை செய்யும்‌ நிறுவகங்கள்‌ 

மாநில அரசாலோ அல்லது மாநில அரசால்‌ இதற்கென அதிகாரமளிக்கப்பெற்ற ஓர்‌ 

அதிகாரஅமைப்பினாலோ ஒப்பேற்பளிக்கப்பட்டப்‌ பெயர்ப்பட்டியல்‌ ஒன்றிலிருந்து அமர்த்தப்பெறுதல்‌ 
வேண்டும்‌. 


(4) கூட்டுறவுச்‌ சங்கம்‌ ஒவ்வொன்றின்‌ கணக்குகளும்‌ அத்தகைய கணக்குகள்‌ எந்த 


நிதியாண்டிற்குத்‌ தொடர்புடையதோ அந்த நிதியாண்டு முடிவுற்றதிலிருந்து ஆறு மாதங்களுக்குள்‌ 
தணிக்கை செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 


(5) மாநிலச்‌ சட்டத்தினால்‌ பொருள்வரையறை செய்யப்படலாகும்‌ தலைமைக்‌ கூட்டுறவுச்‌ 
சங்கம்‌ ஒன்றின்‌ கணக்குகளின்‌ தணிக்கை அறிக்கையானது மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌, 
சட்டத்தினால்‌ வகைசெய்யப்படலாகும்‌ முறையில்‌ மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு வைக்கப்படுதல்‌ 
வேண்டும்‌. 

243(வ)௫) .. பொதுக்குழுக்‌ கூட்டங்களைக்‌ கூட்டுதல்‌: 


மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, ஒவ்வொரு கூட்டுறவுச்‌ சங்கத்தின்‌ ஆண்டுப்‌ பொதுக்குழுக்‌ 
கூட்டமும்‌, அத்தகைய சட்டத்தினால்‌ வகைசெய்யப்படலாகும்‌ அலுவலை நடத்துவதற்காக, 
நிதியாண்டு முடிவுற்றதிலிருந்து ஆறுமாதக்‌ காலஅளவு ஒன்றுக்குள்‌ கூட்டப்படுதல்‌ வேண்டும்‌ 
என்று வகைசெய்யலாம்‌. 


243(வ)(௪) தகவல்‌ பெறுவதற்கு ஒர்‌ உறுப்பினருக்கான உரிமை: 


(1) மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, கூட்டுறவுச்‌ சங்கம்‌ ஒன்றின்‌ உறுப்பினர்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌, அத்தகைய உறுப்பினருடனான கூட்டுறவுச்‌ சங்கத்தின்‌ வழக்கமான அலுவல்‌ 
நடவடிக்கை தொடர்பாக வைத்துவரப்படும்‌ அதன்‌ புத்தகங்கள்‌, தகவல்‌ மற்றும்‌ கணக்குகள்‌ 
ஆகியவற்றை அணுகி அறிந்துகொள்ளும்‌ வாய்ப்பிற்கு வகைசெய்யலாம்‌. 

(2) மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, அத்தகைய சட்டத்தில்‌ வகைசெய்யப்படலாகிறவாறு, 
உறுப்பினர்கள்‌, கூட்டுறவுச்‌ சங்கக்‌ கூட்டங்களில்‌ வருகைதருவதற்காக குறைந்த அளவேனும்‌ 
வகைசெய்தும்‌ குறைந்த அளவேனும்‌ பணிகளைப்‌ பயன்படுத்துவதற்கும்‌, கூட்டுறவுச்‌ சங்கத்தின்‌ 


மேலாண்மையில்‌ உறுப்பினர்கள்‌ பங்கு பெறுவதை உறுதிசெய்வதற்கான வகையங்களை்‌ 
செய்யலாம்‌. 


(3) மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌, அதன்‌ உறுப்பினர்களுக்குக்‌ கூட்டுறவுக்‌ கல்விக்கும்‌ 
பயிற்சிக்கும்‌ வகைசெய்யலாம்‌. 


2436௫ . விவரஅறிக்கைகள்‌: 


ஒவ்வொரு கூட்டுறவுச்‌ சங்கமும்‌, ஒவ்வொரு நிதியாண்டு முடிவுற்றதிலிருந்து ஆறு 
மாதங்களுக்குள்‌, மாநில அரசால்‌ பெயர்க்குறித்தமர்த்தப்படும்‌ அதிகாரஅமைப்பிற்குப்‌ பின்வரும்‌ 
பொருட்பாடுகள்‌ உள்ளடங்கலான விவரஅறிக்கைகளை முன்னிடுதல்‌ வேண்டும்‌. அவையாவன:- 


(அ) அதன்‌ நடவடிக்கைகள்‌ பற்றிய ஆண்டறிக்கை; 


(ஆ) தணிக்கை செய்யப்பட்ட அதன்‌ கணக்குகள்‌ குறித்த அறிக்கை; 


144 


(இ) கூட்டுறவுச்‌ சங்கத்தின்‌ பொதுக்குழுவினால்‌ ஒப்பேற்பளிக்கப்பட்டவாறான உபரிப்‌ 
பங்கீட்டிற்கான திட்டம்‌; 

(ஈ)' கூட்டுறவுச்‌ சங்கத்தின்‌ துணைவிதிகளுக்கான திருத்தங்கள்‌ ஏதேனுமிருப்பின்‌ 
அதன்‌ பட்டியல்‌; 

(௨) அதன்‌ பொதுக்குழுக்கூட்டத்தை நடத்துவதற்கான தேதி மற்றும்‌ குறிக்கப்பட்ட 
காலத்தின்போது தேர்தல்களை நடத்துதல்‌ தொடர்பான விளம்புகை; மற்றும்‌ 


(ஊ) மாநிலச்‌ சட்டத்தின்‌ வகையங்களில்‌ எதற்கும்‌ இணங்க பதிவாளரால்‌ 
வேண்டுறுத்தப்படும்‌ பிற தகவல்‌ எதுவும்‌. 


243 ... குற்றச்செயல்களும்‌ தண்டனைகளும்‌ : 

(1) மாநிலச்‌ சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ தொடர்பான குற்றச்‌ 
செயல்கள்‌ குறித்தும்‌, அத்தகைய குற்றச்செயல்களுக்கான தண்டனைகள்‌ குறித்தும்‌ 
வகையங்களைச்‌ செய்யலாம்‌. 

(2). (0 ஆம்‌ கூறின்படி மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ இயற்றப்படும்‌ சட்டம்‌ ஒன்று பின்வரும்‌ 
செயலைச்‌ செய்வதை அல்லது செய்யாதுவிடுகையை இழைப்பதானது குற்றச்செயல்களாக 
உள்ளடக்கும்‌, அவையாவன: 


(அ) கூட்டுறவுச்‌ சங்கம்‌ ஒன்றோ அல்லது அதன்‌ அலுவலர்‌ அல்லது உறுப்பினர்‌ ஒருவரோ 
வேண்டுமென்றே பொய்யான விவர அறிக்கையொன்றை அளித்தல்‌ அல்லது 
பொய்யான தகவலை அளித்தல்‌, அல்லது மாநிலச்‌ சட்டத்தின்‌ வகையங்களின்படி 
இதற்கென அதிகாரமளிக்கப்பெற்ற நபர்‌ ஒருவரால்‌, அவரிடமிருந்து 
வேண்டுறுத்தப்படும்‌ தகவல்‌ எதனையும்‌, அவர்‌ வேண்டுமென்றே அளிக்காதிருத்தல்‌; 


(ஆ) மாநிலச்‌ சட்டத்தின்‌ வகையங்களின்படி வழங்கப்படும்‌ அழைப்பாணை, கோரிக்கைக்‌ 
கட்டளை அல்லது சட்டமுறை எழுத்து ழி ஆணை எதற்கும்‌, எவரும்‌ 
வேண்டுமென்றோ அல்லது தகுமான காரணம்‌ எதுவுமின்றியோ கீழ்ப்படியாதிருத்தல்‌; 


(இ) வேலைக்கு அமர்த்தியவர்‌ எவரும்‌ அவர்‌, போதிய காரணமின்றி, கூட்டுறவுச்‌ சங்கம்‌ 
ஒன்றின்‌ பணியாளரிடமிருந்து பிடித்தம்‌ செய்யப்பட்ட தொகையினை அத்தகைய 
பிடித்தம்‌ எந்தத்‌ தேதியன்று செய்யப்படுகிறதோ அந்தத்‌ தேதியிலிருந்து பதினான்கு 
நாட்கள்‌ காலஅளவு ஒன்றுக்குள்‌ அக்கூட்டுறவுச்‌ சங்கத்திற்குச்‌ செலுத்தத்‌ தவறுதல்‌; 


(ஈ) ஒரு கூட்டுறவுச்‌ சங்கத்தின்‌, ஓர்‌ அலுவலராகவோ அல்லது பொறுப்பாளராகவோ 
இருக்கிற அலுவலர்‌ அல்லது பொறுப்பாளர்‌ எவரும்‌, அக்கூட்டுறவுச்‌ சங்கத்திற்குச்‌ 
சொந்தமான புத்தகங்கள்‌, கணக்குகள்‌, ஆவணங்கள்‌, பதிவணங்கள்‌, பணம்‌, 
காப்புறுதி மற்றும்‌ பிற சொத்து ஆகியவற்றின்‌ கையடைவினை, 
அதிகாரமளிக்கப்பெற்ற நபர்‌ ஒருவரிடம்‌ வேண்டுமென்றே ஒப்படைக்கத்‌ தவறுதல்‌; 
மற்றும்‌ 

(௨) எவராகிலும்‌, குழு உறுப்பினர்களுக்கான அல்லது அலுவலகப்‌ 


பொறுப்பாளர்களுக்கான தேர்தல்‌ நடைபெறுவதற்கு முன்போ, நடைபெறும்‌ போதோ 
அதன்‌ பின்போ ஊழல்‌ நடவடிக்கை எதுவும்‌ மேற்கொள்ளுதல்‌. 


145 


243 (வண . பன்‌- மாநிலக்‌ கூட்டுறவுச்‌ சங்கங்களுக்குப்‌ பொருந்துதல்‌ : 

இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்கள்‌, “மாநிலச்‌ சட்டமன்றம்‌”, “மாநிலச்‌ சட்டம்‌” அல்லது 
“மாநில அரசு” என்பதற்கான சுட்டுகை எதுவும்‌, முறையே, “நாடாளுமன்றம்‌”, “மையச்‌ சட்டம்‌” 
அல்லது “மைய அரசு” என்பதற்கான ஒரு சுட்டுகையாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌ என்ற 
மாற்றமைவிற்கு உட்பட்டு பன்‌ - மாநிலக்‌ கூட்டுறவுச்‌ சங்கங்களுக்கு பொருந்துதல்‌ வேண்டும்‌. 


243 லு). ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்குப்‌ பொருந்துதல்‌ : 

இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்கள்‌, ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளுக்குப்‌ பொருந்துதல்‌ 
வேண்டும்‌; மற்றும்‌ சட்டமன்றப்‌ பேரவையைக்‌ கொண்டிராத ஓர்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரைக்குப்‌ 
பொருந்தச்‌ செய்கையில்‌ ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌ என்பதற்கான சுட்டுகைகள்‌, 239 ஆம்‌ 
உறுப்பின்படி அமர்த்தப்பட்ட அதன்‌ ஆளுகையர்‌ என்பதற்கான சுட்டுகை போன்றும்‌, சட்டமன்றப்‌ 
பேரவையைக்‌ கொண்டிருக்கிற ஒன்றியத்து ஆட்சிநிலவரையைப்‌ பொறுத்தவரை, அந்தச்‌ சட்டமன்றப்‌ 
பேரவை என்பதற்கான சுட்டுகை போன்றும்‌ பொருந்துதல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : குடியரசுத்தலைவர்‌, அதிகாரமுறை அரசிதழில்‌ அறிவிக்கை வாயிலாக, அந்த 
அறிவிக்கையில்‌ அவர்‌ குறித்துரைக்கலாகும்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரை எதற்கும்‌ அல்லது அதன்‌ 
பகுதிக்கு இந்தப்பகுதியின்‌ வகையங்கள்‌ பொருந்துதல்‌ ஆகாது என்று பணிக்கலாம்‌. 


243(வ)(ந) . நிலவறும்‌ சட்டங்கள்‌ தொடர்ந்திருத்தல்‌ : 

இந்தப்‌ பகுதியில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இந்தப்‌ பகுதியின்‌ வகையங்களுக்கு முரணாக 
இருக்கும்‌ அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2011 இன்‌ தொடக்கநிலைக்கு முன்‌ 
தேதியில்‌ இருந்து ஒரு மாநிலத்தில்‌ செல்லாற்றலிலுள்ள கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ தொடர்பான சட்டம்‌ 
எதனின்‌ வகையம்‌ எதுவும்‌ ஒரு தகுதிறமுள்ள சட்டமன்றத்தினால்‌ அல்லது பிற 
அதிகாரஅமைப்பினால்‌ திருத்தமோ அல்லது நீக்கறவோ செய்யப்படும்‌ வரையில்‌ அல்லது அத்தகைய 
தொடக்கநிலையிலிருந்து ஓர்‌ ஆண்டு கழிவுறும்‌ வரையில்‌, இவற்றில்‌ எது குறைவோ அது வரையில்‌, 
தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌.] 


பகுதி X 
பட்டியல்‌ வரையிடங்களும்‌ பழங்குடியினர்‌ வரையிடங்களும்‌ 
244. பட்டியல்‌ வரையிடங்கள்‌, பழங்குடியினர்‌ வரையிடங்கள்‌ ஆகியவற்றின்‌ நிருவாகம்‌ : 

(1) ஐந்தாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ வகையங்கள்‌, *[அசாம்‌, “[*[மேகாலயா, திரிபுரா, மிசோரம்‌]]] 
ஆகிய மாநிலங்கள்‌ அல்லாத'*** பிற மாநிலங்களிலுள்ள பட்டியல்‌ வரையிடங்களுக்கும்‌ பட்டியல்‌ 
பழங்குடியினருக்குமான நிருவாகத்திற்கும்‌ கட்டாள்கைக்கும்‌ பொருந்துதல்‌ வேண்டும்‌. 

(2) ஆறாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ வகையங்கள்‌, 2[அசாம்‌, [£[மேகாலயா, திரிபுரா, மிசோரம்‌]]] 
ஆகிய மாநிலங்களிலுள்ள பழங்குடியினர்‌ வரையிடங்களுக்கான நிருவாகத்திற்குப்‌ பொருந்துதல்‌ 
வேண்டும்‌. 





1 “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி மற்றும்‌ பகுதி(இ இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துகள்‌ 
அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1958” இன்‌ 29 ஆம்‌ பிரிவு “மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
விட்டுவிடப்பட்டன. 

2. “அசாம்‌ மாநிலம்‌'' என்பதற்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு சட்டம்‌, 1971 (81197) இன்‌ 71 ஆம்‌ பிரிவினால்‌ 
(21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. “மற்றும்‌ மேகாலயா”' என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1985 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4.“மேகாலயா மற்றும்‌ திரிபுரா” என்பதற்கு, மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) இன்‌ 39 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5.*மற்றும்‌ மேகாலயா” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1985 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

6.“மேகாலயா மற்றும்‌ திரிபுரா மற்றும்‌ மிசோரம்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரை”” என்பதற்கு, மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) 
இன்‌ 39 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


146 


'[244 (௮). அசாமிலுள்ள குறித்தசில பழங்குடியினர்‌ வரையிடங்களை உள்ளடக்கிய தன்னாட்சிக்‌ 
குறுநிலத்தை அமைத்தலும்‌ அவ்விடங்களுக்கென உள்ளாட்சி சட்டமன்றத்தை அல்லது 
அமைச்சரவையை அல்லது இரண்டையும்‌ உருவாக்குதலும்‌: 

() இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, ஆறாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 20 ஆம்‌ 
பத்திக்குப்‌ பிற்சேர்க்கையாகவுள்ள அட்டவணையின்‌ 2[! ஆம்‌ பகுதியில்‌] குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பழங்குடியினர்‌ வரையிடங்கள்‌ அனைத்தையும்‌ அல்லது அவற்றில்‌ எதனையும்‌ (முழுமையாகவாயினும்‌ 
பகுதியாகவாயினும்‌) உள்ளடக்கிய ஒரு தன்னாட்சிக்‌ குறுநிலத்தை அசாம்‌ மாநிலத்திற்குள்ளேயே 
நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ அமைக்கலாம்‌; மேலும்‌, அந்தச்‌ சட்டத்தில்‌ குறித்துரைக்கப்படும்‌ 
அமைப்பாக்கம்‌, அதிகாரங்கள்‌, பதவிப்பணிகள்‌ ஆகியவற்றுடன்‌- 


(அ) 


அந்தத்‌ தன்னாட்சிக்‌ குறுநிலத்திற்கான ஒரு சட்டமன்றமாக இயங்குவதற்குத்‌ 


தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அல்லது ஒரு பகுதி நியமனம்‌ செய்யப்பட்டதாகவும்‌ ஒரு பகுதி 
தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும்‌ உள்ள ஒரு குழுமத்தை, அல்லது 


(ஆ 


ஒர்‌ அமைச்சரவையை 


அல்லது அவை இரண்டையும்‌ உருவாக்கலாம்‌. 


(2). (0 


(அ) 


(ஆி 
இ 


() 


௨) 


ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள சட்டம்‌ எதுவும்‌, குறிப்பாக - 


அசாம்‌ மாநிலச்‌ சட்டமன்ற அதிகாரத்தை நீக்கியோ நீக்காமலோ தன்னாட்சிக்‌ 
குறுநிலச்‌ சட்டமன்றம்‌, அந்தக்‌ குறுநிலம்‌ முழுமைக்கும்‌ அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ 
பொருந்தும்‌ வகையில்‌ சட்டம்‌ இயற்றுவதற்கு உரிய பொருட்பாடுகள்‌, மாநிலப்‌ 
பட்டியலில்‌ அல்லது ஒருங்கியல்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள பொருட்பாடுகளில்‌ 
எவை எவை என்று குறித்துரைக்கலாம்‌; 

அந்தத்‌ தன்னாட்சிக்‌ குறுநிலத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌ அளாவி நிற்க வேண்டிய 
பொருட்பாடுகள்‌ எவை எவை என்று வரையறுக்கலாம்‌; 

அசாம்‌ மாநிலத்தால்‌ விதிக்கப்படும்‌ வரி மூலமாக ஈட்டப்படும்‌ தொகையில்‌ : அந்தத்‌ 
தன்னாட்சிக்‌ குறுநிலத்திலிருந்து கிடைத்துள்ள பங்கு எவ்வளவோ அதனை அந்தத்‌ 
தன்னாட்சிக்‌ குறுநிலத்திற்கே குறித்தளித்தல்‌ வேண்டும்‌ என்று வகைசெய்யலாம்‌; 


இந்த அரசமைப்பின்‌ உறுப்பு எதிலும்‌, ஒரு மாநிலம்‌ என்று குறிப்பிடப்படுவது அந்தத்‌ 
தன்னாட்சிக்‌ குறுநிலத்தையும்‌ உள்ளடக்குவதாகப்‌ பொருள்கொள்ளுதல்‌ வேண்டும்‌ 
என்று வகை செய்யலாம்‌; மேலும்‌ 

தேவையெனக்‌ கருதப்படும்‌ துணைவுறு, சார்வுறு மற்றும்‌ விளைவுறு வகையங்களைச்‌ 
செய்யலாம்‌. 


1. அரசமைப்புச்‌ (இருபத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1969 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (25-9-1969 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 


புகுத்தப்பட்டது. 


2. “பகுதி இ இல்‌'” என்பதற்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 71 ஆம்‌ பிரிவினால்‌ 
1 


(21-1- 


முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


147 


(3. 2 ஆம்‌ கூறின்‌ (க) உட்கூறில்‌ அல்லது (ஆ) உட்கூறில்‌ குறித்துரைக்கப்பட்ட 
பொருட்பாடுகளில்‌ “எதற்கும்‌ தொடர்புடைய திருத்தம்‌ எதுவும்‌ மேற்சொன்ன சட்டத்தில்‌ 
செய்யப்படுமாயின்‌, அந்தத்‌ திருத்தம்‌, நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றிலும்‌ வந்திருந்து 
வாக்களிக்கும்‌ அதன்‌ உறுப்பினர்களில்‌ மூன்றில்‌ இரண்டு பகுதியினருக்குக்‌ குறையாதவர்களால்‌ 
நிறைவேற்றப்பட்டாலன்றி, செல்திறம்‌ உடையது ஆகாது. 

(4) இந்த உறுப்பில்‌ குறிப்பிடப்பட்ட சட்டம்‌ ஒன்றில்‌, இந்த அரசமைப்பைத்‌ திருத்துகிற அல்லது 
திருத்தும்‌ விளைவை ஏற்படுத்துகிற வகையம்‌ எதுவும்‌ அடங்கியிருந்தபோதிலும்‌, அந்தச்‌ சட்டம்‌ 
368 ஆம்‌ உறுப்பைப்‌ பொறுத்தவரை இந்த அரசமைப்பின்‌ திருத்தம்‌ எனக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது.] 


பகுதி 26! 
ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ உள்ள தொடர்புநிலைகள்‌ 


அத்தியாயம்‌ | 
சட்டமியற்றுத்‌ தொடர்புநிலைகள்‌ 
சுட்டமியுற்று அதிகாரப்‌ பகிர்வு 
245. நாடாளுமன்றத்தாலும்‌, மாநிலங்களின்‌ சட்டமன்றங்களாலும்‌ இயற்றப்படும்‌ சட்டங்களின்‌ 
அளாவுகை: 

(0 இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, நாடாளுமன்றம்‌, இந்திய ஆட்சிநிலவரை 
முழுவதற்கும்‌ அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ சட்டங்கள்‌ இயற்றலாம்‌; ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, அந்த 
மாநிலம்‌ முழுவதற்கும்‌ அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ சட்டங்கள்‌ இயற்றலாம்‌. 

(2) நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டம்‌ எதணையும்‌, அது ஆட்சிநிலவரைக்குப்‌ 
புறத்தேயும்‌ செயற்பாடு உடையது என்னும்‌ காரணத்தால்‌, செல்லாநிலையது எனக்‌ கொள்ளுதல்‌ 
ஆகாது. 

246. நாடாளுமன்றத்தாலும்‌, மாநிலங்களின்‌ சட்டமன்றங்களாலும்‌ இயற்றப்படும்‌ சட்டங்களின்‌ 
உறுபொருள்‌: 

(9. (2), 3) ஆகிய கூறுகளில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலிலுள்ள (இந்த 
அரசமைப்பில்‌ “ஒன்றியத்துப்‌ பட்டியல்‌” எனக்‌ குறிப்பிடப்படும்‌) | ஆம்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள 
பொருட்பாடுகளில்‌ எதனைப்‌ பொறுத்தும்‌ சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு, நாடாளுமன்றமே தனிநிலை 
அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 

(2). (3) ஆம்‌ கூறில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலிலுள்ள (இந்த 
அரசமைப்பில்‌ “ஒருங்கியல்‌ பட்டியல்‌” எனக்‌ குறிப்பிடப்படும்‌) ||| ஆம்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள 
பொருட்பாடுகளில்‌ எதனைப்‌ பொறுத்தும்‌ சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு நாடாளுமன்றமும்‌, (0 ஆம்‌ 
கூறுக்கு உட்பட்டு மாநிலம்‌ ஒன்றின்‌ '*** சட்டமன்றமும்‌, அதிகாரம்‌ உடையன ஆகும்‌. 


(3). (,(2) ஆகிய கூறுகளுக்கு உட்பட்டு, ஏழாம்‌ இணைப்புப்பட்டிலிலுள்ள (இந்த அரசமைப்பில்‌ 
“மாநிலத்துப்‌ பட்டியல்‌” எனக்‌ குறிப்பிடப்படும்‌) | ஆம்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள 
பொருட்பாடுகளில்‌ எதனைப்‌ பொறுத்தும்‌ மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்றமே, அந்த மாநிலத்திற்கு 
அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ சட்டங்கள்‌ இயற்றுவதற்குத்‌ தனிநிலை அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 
1.“ முதலாம்‌ இணைப்புப்படியலின்‌ பகுதி இ) மற்றும்‌ பகுதி இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துக்கள்‌, 

அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாற), விட்டுவிடப்பட்டன. 


148 


(4) மாநிலம்‌ எதிலும்‌] உள்ளடங்கியிராத இந்திய ஆட்சிநிலவரையின்‌ பகுதி எதற்கும்‌, 
எந்தவொரு பொருட்பாட்டினைப்‌ பொறுத்தும்‌, அந்தப்‌ பொருட்பாடு மாநிலத்துப்‌ பட்டியலில்‌ 
எண்ணிடப்பட்டுள்ளதாக இருப்பதாயினும்‌ கூட, சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு நாடாளுமன்றம்‌ அதிகாரம்‌ 


உடையது ஆகும்‌. 
*[ 2469) . சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரியைப்‌ பொருத்துத்‌ தனியுறு வகையம்‌: 


(0 246 மற்றும்‌ 254 ஆகிய உறுப்புகளில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, 
ஒன்றியத்தாலோ மாநிலத்தாலோ விதிக்கப்படும்‌ சரக்குகள்‌ மற்றும்‌ சேவைவரியைப்‌ பொறுத்து 
சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு நாடாளுமன்றமும்‌, (2) ஆம்‌ கூறுக்கு உட்பட்டு ஒவ்வொரு மாநிலச்‌ 
சட்டமன்றமும்‌, அதிகாரம்‌ உடையன ஆகும்‌. 

(2) சரக்குகள்‌ அல்லது சேவை அல்லது அவை இரண்டின்‌ வழங்கீடானது 
மாநிலங்களிடையேயான வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்‌ போது நிகழ்கிறவிடத்து சரக்குகள்‌ 
மற்றும்‌ சேவை வரியைப்‌ பொறுத்துச்‌ சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு, நாடாளுமன்றமே தனிநிலை 
அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 

விளக்கம்‌.- 279 உறுப்பின்‌ (5) ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி 
பொறுத்து, இந்த உறுப்பின்‌ வகையங்கள்‌, சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றத்தால்‌ பரிந்துரை 
செய்யப்படும்‌ தேதியிலிருந்து செல்திறம்‌ பெறும்‌.] 


247. குறித்தசில கூடுதல்‌ நீதிமன்றங்களை நிறுவ வகை செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள 
அதிகாரம்‌ : 


இந்த அத்தியாயத்தில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, ஒன்றியத்துப்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள ஒரு 
பொருட்பாடு பொறுத்து நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டங்களை அல்லது நிலவுறும்‌ 
சட்டங்களை மேலும்‌ திறம்படச்‌ செயற்படுத்துவதற்காகக்‌ கூடுதல்‌ நீதிமன்றங்களை நிறுவுவதற்கு. 
நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ வகைசெய்யலாம்‌. 
248. சட்டமியற்றுவதற்கான எஞ்சிய அதிகாரங்கள்‌ : 

() ஒருங்கியல்‌ பட்டியலிலும்‌, மாநிலத்துப்‌ பட்டியலிலும்‌ எண்ணிடப்பட்டிராத பொருட்பாடு 

எதனைப்‌ பொறுத்தும்‌ சட்டமியற்றுவதற்கு “[246 உறுப்பிற்கு உட்பட்டு, நாடாளுமன்றமே] 
தனிநிலை அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 


(2) அத்தகைய அதிகாரத்தில்‌, அந்த இரண்டு பட்டியல்களிலும்‌ குறிப்பிடப்பட்டிராத வரி 
எதனையும்‌ விதிக்கும்‌ சட்டம்‌ இயற்றுவதற்கான அதிகாரமும்‌ அடங்கும்‌. 


1. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி மற்றும்‌ பகுதி @ இல்‌”” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 
ஆல்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

3.“நாடாளுமன்றம்‌'” என்ற சொல்லுக்கு, சேற்படிச்‌ சட்டத்தின்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 


149 


249. நாட்டின்‌ நலன்‌ கருதி மாநிலத்துப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடு எதனைப்‌ பொறுத்தும்‌ 
சட்டமியற்ற நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌ : 

(9 இந்த அத்தியாயத்தின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, 
மாநிலங்களவை, வந்திருந்து வாக்களிக்கும்‌ உறுப்பினர்களில்‌ மூன்றில்‌ இரண்டு பகுதியினருக்குக்‌ 
குறையாதவர்களால்‌ ஆதரிக்கப்படும்‌ ஒரு தீர்மானத்தின்‌ வாயிலாக, மாநிலத்துப்‌ பட்டியலில்‌ 
எண்ணிடப்பட்டுள்ள பொருட்பாடுகளில்‌ [246(9)உறுப்பின்‌ படி வகைசெய்யப்பட்ட சரக்குகள்‌ மற்றும்‌ 
சேவை வரி அல்லது] எதனையும்‌ குறித்துரைத்து, அதனைப்‌ பொறுத்து நாடாளுமன்றம்‌ சட்டமியற்ற 
வேண்டியது நாட்டின்‌ நலனுக்கு அவசியமானது அல்லது உகந்தது என்று விளம்புமாயின்‌, அந்தத்‌ 
தீர்மானம்‌ செல்லாற்றலில்‌ இருந்து வருங்காலத்தில்‌, அந்தப்‌ பொருட்பாடு பொறுத்து இந்திய 
ஆட்சிநிலவரை முழுமைக்கும்‌ அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ நாடாளுமன்றம்‌ சட்டங்கள்‌ இயற்றுவது 
சட்டமுறையானது ஆகும்‌. 

(2). () ஆம்‌ கூறின்படி நிறைவேற்றப்படும்‌ ஒரு தீர்மானம்‌, ஓராண்டிற்கு மேற்படாதவாறு 
அத்தீர்மானம்‌ குறித்துரைக்கும்‌ காலஅளவிற்குச்‌ செல்லாற்றலில்‌ இருந்துவரும்‌: 

வரம்புரையாக: அத்தகைய தீர்மானம்‌ தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்துவருவதற்கு 

ஒப்பேற்பளிக்கும்‌ தீர்மானம்‌ ஒன்று (0 ஆம்‌ கூறில்‌ வகை செய்யப்பட்ட முறையில்‌ 
நிறைவேற்றப்படுமாயின்‌, அவ்வாறு நிறைவேற்றப்படுந்தோறும்‌, முந்தைய தீர்மானம்‌ இந்தக்‌ கூறின்படி 
எந்தத்‌ தேதியில்‌ செல்லாற்றல்‌ அற்றுப்போகுமோ அந்தத்‌ தேதியிலிருந்து மேலும்‌ ஒராண்டுக்‌ 
காலஅளவிற்கு, தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்துவரும்‌. 

3. (॥ ஆம்‌ கூறின்படி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்‌ வாயிலாக மட்டுமே தகுதிறம்‌ பெற்று, 
அதன்படி நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ எந்தச்‌ சட்டமும்‌, அத்தீர்மானம்‌ செல்லாற்றல்‌ அற்றுப்போய்‌ 
ஆறுமாதக்‌ காலஅளவு கழிவுற்றதன்மேல்‌, நாடாளுமன்றம்‌ தகுதிறம்‌ பெற்றிராத அளவிற்குச்‌ 
செல்திறம்‌ அற்றதாகிவிடும்‌; ஆனால்‌, அக்‌ காலஅளவு கழிவுறுவதற்கு முன்பு செய்யப்பட்டவை 
அல்லது செய்யாது விடப்பட்டவை பாதிக்கப்படுவதில்லை. 

250. நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை செயற்பாட்டில்‌ இருக்குங்கால்‌, மாநிலத்துப்‌ பட்டியலிலுள்ள 
எந்தப்‌ பொருட்பாட்டினைப்‌ பொறுத்தும்‌ சட்டமியற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள 


அதிகாரம்‌: 
(0 இந்த அத்தியாயத்தில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, நெருக்கடி நிலைச்‌ சாற்றாணை ஒன்று 
செயற்பாட்டில்‌ இருக்குங்கால்‌, 2[246 உறுப்பின்படி வகைசெய்யப்பட்ட சரக்குகள்‌ மற்றும்‌ 


சேவை வரி அல்லது] மாநிலத்துப்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனைப்‌ 
பொறுத்தும்‌ இந்திய ஆட்சிநிலவரை முழுவதற்கும்‌ அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ 
சட்டமியற்றுவதற்கு நாடாளுமன்றம்‌ அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 


(2) நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டதன்‌ வாயிலாக மட்டுமே தகுதிறம்‌ 
பெற்று அதன்படி நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ எந்தச்‌ சட்டமும்‌, அந்தச்‌ சாற்றாணை செயற்பாடு 
அற்றுப்போய்‌ ஆறுமாதக்‌ காலஅளவு கழிவுறுவதன்மேல்‌, நாடாளுமன்றம்‌ தகுதிறம்‌ பெற்றிராத 
அளவிற்குச்‌ செல்திறம்‌ அற்றதாகிவிடும்‌; ஆனால்‌ அக்காலஅளவு கழிவுறுவதற்கு முன்பு 
செய்யப்பட்டவை அல்லது செய்யாதுவிடப்பட்டவை பாதிக்கப்படுவதில்லை. 


1. அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 
2. மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


306-22—12 


150 


251. நாடாளுமன்றத்தால்‌ 249, 250 ஆகிய உறுப்புகளின்படி இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும்‌, 
மாநிலச்‌ சட்டமன்றங்களால்‌ இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும்‌ இடையே முரண்பாடு : 

249, 250 ஆகிய உறுப்புகளில்‌ உள்ள எதுவும்‌, சட்டம்‌ எதனையும்‌ இயற்றுவதற்கு இந்த 
அரசமைப்பின்படி ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்திற்குள்ள அதிகாரத்தைக்‌ கட்டுப்படுத்துவதில்லை; 
ஆனால்‌, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌ இயற்றிய சட்டம்‌ ஒன்றின்‌ வகையம்‌ எதுவும்‌, மேற்சொன்ன 
உறுப்புகளில்‌ ஒன்றின்படியுள்ள அதிகாரத்தின்கீழ்‌ நாடாளுமன்றம்‌ இயற்றிய ஒரு சட்டத்தின்‌ 
வகையம்‌ எதற்கும்‌ முரணாக இருக்குமாயின்‌, நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டமே, அது மாநிலச்‌ 
சட்டமன்றம்‌ இயற்றிய சட்டத்திற்கு முன்போ பின்போ நிறைவேற்றப்பட்டி ருந்தாலும்‌, மேலோங்கி 
நிற்கும்‌; மாநிலச்‌ சட்டமன்றம்‌ நிறைவேற்றிய சட்டம்‌, எந்த அளவிற்கு முரணாகவுள்ளதோ அந்த 
அளவிற்கு, நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டம்‌ தொடர்ந்து செல்திறம்‌ பெற்றிருக்கின்ற காலம்‌ வரையில்‌ 
செயற்பாடு அற்றதாகிவிடும்‌.” 


252. இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்காக அவற்றின்‌ இசைவுடன்‌ 
சட்டமியற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரமும்‌, அத்தகைய சட்டத்தைப்‌ பிற 
மாநிலம்‌ எதுவும்‌ ஏற்றுமேற்கொள்ளுதலும்‌: 


(1) 249, 250 ஆகிய உறுப்புகளில்‌ வகைசெய்யப்பட்டுள்ள முறையில்‌ தவிர, மாநிலங்களுக்காச்‌ 
சட்டமியற்றுவதற்கு, நாடாளுமன்றம்‌ அதிகாரம்‌ பெற்றிராத பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌, தத்தம்‌ 
மாநிலங்களில்‌ நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ ஒழுங்குறுத்துவது விரும்பத்தக்கதென இரண்டு 
அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களின்‌ சட்டமன்றங்கள்‌ கருதி, அதன்படி அந்த 
மாநிலங்களின்‌ சட்டமன்ற அவைகள்‌ அனைத்தும்‌ தீர்மானங்களை நிறைவேற்றுமாயின்‌ 
அதற்கிணங்க, அந்தப்‌ பொருட்பாட்டை அவ்வாறு ஒழுங்குறுத்துவதற்கான சட்டம்‌ ஒன்றை 
நாடாளுமன்றம்‌ இயற்றுவது சட்டமுறையானது ஆகும்‌; அவ்வாறு இயற்றப்படும்‌ சட்டம்‌ எதுவும்‌, 
அத்தகைய மாநிலங்களுக்குப்‌ பொருந்துவதாகும்‌; மேலும்‌ பின்னர்‌ பிற மாநிலம்‌ எதுவும்‌, அந்த 
மாநிலச்‌ சட்டமன்ற அவையினால்‌ அல்லது இரண்டு அவைகள்‌ இருக்குமிடத்து, அவ்விரண்டு 
அவைகளினாலும்‌ நிறைவேற்றப்படும்‌ தீர்மானத்தின்வழி அச்சட்டத்தை ஏற்றுமேற்கொள்ளுமாயின்‌, 
அச்சட்டம்‌ அந்தப்‌ பிற மாநிலத்திற்கும்‌ பொருந்துவதாகும்‌. 


(2) நாடாளுமன்றத்தால்‌ அவ்வாறு நிறைவேற்றப்படும்‌ சட்டம்‌ எதுவும்‌, அதே போன்ற முறையில்‌ 
நிறைவேற்றப்படும்‌ அல்லது ஏற்றுமேற்கொள்ளப்படும்‌ நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ ஒன்றினால்‌ 
திருத்தப்படலாம்‌ அல்லது நீக்கறவு செய்யப்படலாம்‌; ஆனால்‌, அச்சட்டம்‌ பொருந்தும்‌ மாநிலம்‌ 
எதனையும்‌ பொருத்தவரை, அந்த மாநிலத்தின்‌ சட்டமன்றச்‌ சட்டம்‌ ஒன்றினால்‌ அது 
திருத்தப்படுதலோ நீக்கறவு செய்யப்படுதலோ ஆகாது. 


253, பன்னாட்டு உடன்பாடுகளைச்‌ செல்திறப்படுத்துவதற்காகச்‌ சட்டமியற்றுதல்‌ : 


இந்த அத்தியாயத்தின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, பிற நாட்டுடன்‌ 
அல்லது நாடுகளுடன்‌ செய்துகொள்ளப்பட்ட உடன்படிக்கை, உடன்பாடு அல்லது இணங்காறு 
எதனையும்‌ அல்லது பன்னாட்டு மாநாடு, கழகம்‌ அல்லது பிற குழுமத்தில்‌ எடுக்கப்படும்‌ முடிபு 
எதனையும்‌ செயற்படுத்துவதற்காக, இந்திய ஆட்சிநிலவரை முழுவதற்கும்‌ அல்லது அதன்‌ பகுதி 
எதற்கும்‌ சட்டம்‌ எதனையும்‌ இயற்றுவதற்கு நாடாளுமன்றம்‌ அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 


306-22—12a 


151 


254. நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும்‌ மாநிலங்களின்‌ சட்டமன்றங்களினால்‌ 
இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும்‌ இடையே முரண்பாடு : 

( மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின்‌ வகையம்‌ எதுவும்‌, 
நாடாளுமன்றம்‌ தனக்குள்ள தகுதிறனைக்‌ கொண்டு இயற்றும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ வகையம்‌ எதற்கும்‌ 
அல்லது ஒருங்கியல்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள பொருட்பாடுகளில்‌ ஒன்றைப்‌ பொறுத்து 
நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ வகையம்‌ எதற்கும்‌ முரணாக இருக்குமாயின்‌, நாடாளுமன்றம்‌ இயற்றிய 
சட்டம்‌, அந்த மாநிலச்‌ சட்டமன்றம்‌ இயற்றிய சட்டத்திற்கு முன்போ பின்போ 
நிறைவேற்றப்பட்டி ருந்தாலும்‌, அச்சட்டமே அல்லது, நேர்வுக்கேற்ப, நிலவுறும்‌ சட்டமே (2) ஆம்‌ கூறின்‌ 
வகையங்களுக்கு உட்பட்டு, மேலோங்கி நிற்கும்‌; அந்த மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ 
அவ்வாறு முரணாக உள்ள அளவிற்கு, இல்லாநிலையது ஆகும்‌. 


(2) ஒருங்கியல்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனைப்‌ பொறுத்தும்‌, 
ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட ஒரு சட்டம்‌, அதே பொருட்பாட்டினைப்‌ பொறுத்து 
நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட ஒரு முந்தைய சட்டத்தின்‌ அல்லது ஒரு நிலவுறும்‌ சட்டத்தின்‌ 
வகையங்களுக்கு முரணான வகையம்‌ எதனையும்‌ கொண்டிருக்குமிடத்து, மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ 
இயற்றப்பட்ட அத்தகைய சட்டம்‌, ஏற்கெனவே குடியரசுத்‌ தலைவரின்‌ ஒர்வுக்காக வைக்கப்பட்டிருந்து 
அவருடைய ஏற்பிசைவையும்‌ பெற்றிருக்குமாயின்‌, அதுவே அந்த மாநிலத்தில்‌ மேலோங்கி நிற்கும்‌: 


lke 


வரம்புரையாக: இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ அவ்வாறு இயற்றப்பட்ட 
சட்டத்துடன்‌ சேர்க்கின்ற, அதனைத்‌ திருத்துகின்ற, மாற்றுகின்ற அல்லது நீக்கறவு செய்கின்ற சட்டம்‌ 
ஒன்று உள்ளடங்கலாக, அதே பொருட்பாடு பொறுத்த சட்டம்‌ எதனையும்‌, எச்சமயத்திலும்‌ 
நாடாளுமன்றம்‌ இயற்றுவதற்குத்‌ தடையூறு ஆவதில்லை. 


255. பரிந்துரைகள்‌ முன்‌ஒப்பளிப்புகள்‌ ஆகியவை பற்றிய வேண்டுறுத்தங்களை நெறிமுறை 
சார்ந்த பொருட்பாடுகளாக மட்டுமே கொள்ளுதல்‌ வேண்டும்‌ : 


19% 


நாடாளுமன்றம்‌ அல்லது மாநிலச்‌ சட்டமன்றம்‌ இயற்றிய சட்டம்‌ மற்றும்‌ அதன்‌ வகையம்‌ 


எதற்கும்‌, இந்த அரசமைப்பில்‌ - 


(அ ஆளுநரின்‌ பரிந்துரை வேண்டுறுத்தப்பட்டவிடத்து, ஆளுநர்‌ அல்லது 
குடியரசுத்தலைவர்‌; 
(ஆ இராஜப்பிரமுகரின்‌ பரிந்துரை வேண்டுறுத்தப்பட்டவிடத்து, இராஜப்பிரமுகர்‌ அல்லது 
குடியரசுத்தலைவர்‌; 
(இ) குடியரசுத்தலைவரின்‌ பரிந்துரை அல்லது முன்‌ஒப்பளிப்பு வேண்டுறுத்தப்பட்டவிடத்து, 
குடியரசுத்தலைவர்‌ 
ஏற்பிசைவு அளித்துவிட்டநிலையில்‌, இந்த அரசமைப்பின்படி வேண்டுறுத்தப்படும்‌ பரிந்துரை அல்லது 
முன்‌ஒப்பளிப்பு அளிக்கப்படவில்லை என்ற காரணத்தால்‌ மட்டுமே அவை செல்லாநிலையென 


ஆவதில்லை. 





1“ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி (மற்றும்‌ பகுதி இ இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துக்கள்‌, 
அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) விட்டுவிடப்பட்டன. 


306-22—12b 


152 


அத்தியாயம்‌ |! 
நிருவாகத்‌ தொடர்புநிலைகள்‌ 
பொதுவியல்‌ 
256. மாநிலங்களின்‌ மற்றும்‌ ஒன்றியத்தின்‌ கடமைப்பாடு: 


மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ ஆட்சி அதிகாரமும்‌, நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டங்களுக்கும்‌ 
அந்த மாநிலத்திற்குப்‌ பொருந்துகிற நிலவுறு சட்டங்களுக்கும்‌ இணங்கி இயங்குவதை உறுதிசெய்யும்‌ 
வகையில்‌ செலுத்தப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, மேற்சொன்ன நோக்கம்‌ நிறைவேறுவதற்குத்‌ 
தேவையென இந்திய அரசு கருதும்‌ பணிப்புரைகளை மாநிலம்‌ எதற்கும்‌ இடுவதும்‌ ஒன்றியத்தின்‌ 
ஆட்சி அதிகாரத்தில்‌ அடங்கும்‌. 
257. குறித்தசில நேர்வுகளில்‌ மாநிலங்கள்‌ மீது ஒன்றியத்திற்குள்ள கட்டாள்கை : 


(0) மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ ஆட்சி அதிகாரமும்‌, ஒன்றியத்து ஆட்சி அதிகாரம்‌ 
செலுத்தப்படுவதற்குத்‌ தடங்கலோ குந்தகமோ இல்லாதவாறு செலுத்தப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, 
மேற்சொன்ன நோக்கம்‌ நிறைவேறுவதற்குத்‌ தேவையென இந்திய அரசு கருதும்‌ பணிப்புரைகளை 
மாநிலம்‌ எதற்கும்‌ இடுவதும்‌ ஒன்றியத்தின்‌ ஆட்சி அதிகாரத்தில்‌ அடங்கும்‌. 

(2) தேசிய அல்லது படைத்துறை முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை எனப்‌ பணிப்புரையில்‌ 
விளம்பப்படும்‌ போக்குவரவு இணைவங்களை அமைத்தல்‌, அவற்றைப்‌ பேணிவருதல்‌ ஆகியவை 
குறித்த பணிப்புரைகளை மாநிலம்‌ எதற்கும்‌ இடுவது ஒன்றியத்தின்‌ ஆட்சி அதிகாரத்தில்‌ அடங்கும்‌: 

வரம்புரையாக : இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, நெடுஞ்சாலைகள்‌ அல்லது நீர்வழிகள்‌ எவற்றையும்‌, 
தேசிய நெடுஞ்சாலைகள்‌ அல்லது தேசிய நீர்வழிகள்‌ என விளம்புவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள 
அதிகாரத்தையோ அவ்வாறு விளம்பப்பட்ட நெடுஞ்சாலைகள்‌ அல்லது நீர்வழிகளைப்‌ பொறுத்து 
ஒன்றியத்திற்குள்ள அதிகாரத்தையோ, கடற்படை, தரைப்படை, வான்படை ஆகியவற்றைப்‌ பொறுத்த 
தனது செயற்பணிகளில்‌ அடங்கும்‌ போக்குவரவு இணைவங்களை அமைப்பதற்கும்‌, அவற்றைப்‌ 
பேணிவருவதற்கும்‌ ஒன்றியத்திற்குள்ள அதிகாரத்தையோ கட்டுப்படுத்துவதாகக்‌ கருதப்படுதல்‌ 
ஆகாது. 

(3) ஒரு மாநிலத்திலுள்ள இருப்புப்பாதைகளைப்‌ பாதுகாப்பதற்கென எடுக்கப்படவேண்டிய 
நடவடிக்கைகள்‌ குறித்து அந்த மாநிலத்திற்குப்‌ பணிப்புரைகள்‌ இடுவதும்‌ ஒன்றியத்து ஆட்சி 
அதிகாரத்தில்‌ அடங்கும்‌. 

(4) போக்குவரவு இணைவங்களை அமைத்தல்‌ அல்லது அவற்றைப்‌ பேணிவருதல்‌ குறித்து 
(2) ஆம்‌ கூறின்படியோ இருப்புப்பாதைகளைப்‌ பாதுகாப்பதற்கென எடுக்கப்பட வேண்டிய 
நடவடிக்கைகள்‌ குறித்து (3) ஆம்‌ கூறின்படியோ மாநிலம்‌ எதற்கும்‌ இடப்பட்ட பணிப்புரை எதனையும்‌ 
நிறைவேற்றுகையில்‌, அத்தகைய பணிப்புரை இடப்படாத நிலையில்‌ அந்த மாநிலத்தின்‌ வழக்கமான 
கடமைகளை ஆற்றுவதற்கு ஏற்படக்கூடிய செலவு எவ்வளவோ அதைவிடக்‌ கூடுதல்‌ செலவுகள்‌ 
செய்யப்பட்டிருக்குமிடத்து அந்த மாநிலம்‌ செய்யநேர்ந்த கூடுதல்‌ செலவடைகள்‌ பொறுத்து 
ஒப்பியவாறான தொகையையோ, அவ்வாறு ஒப்புதல்‌ ஏற்படாதவிடத்து, இந்தியாவின்‌ தலைமை 
நீதிபதியால்‌ அமர்த்தப்பெறும்‌ ஒரு பொதுவர்‌ தீர்மானிக்கும்‌ தொகையையோ அந்த மாநிலத்திற்கு 
இந்திய அரசு வழங்குதல்‌ வேண்டும்‌. 


1 [257(இ). ஒன்றியத்து ஆயுதப்படை அல்லது அதன்‌ பிற படைகளை செலுத்துதல்‌ மூலம்‌ மாநிலங்களுக்கு 
உதவுதல்‌] - அரசமைப்புச்‌ நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1978 இன்‌ 33 அம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற விட்டுவிடப்ப்டது. 


1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 43 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) 
புகுத்தப்பட்டது. 


306-22—12c 


153 


258. குறித்தசில நேர்வுகளில்‌ மாநிலங்களுக்கு அதிகாரங்கள்‌ முதலியவற்றை வழங்குவதற்கு 
ஒன்றியத்திற்குள்ள அதிகாரம்‌: 

(0 இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, குடியரசுத்தலைவர்‌, ஒன்றியத்தின்‌ ஆட்சி 
அதிகாரத்தில்‌ அடங்கிய பொருட்பாடு ஒன்றின்‌ தொடர்பான செயற்பணிகளை, வரைக்கட்டுடனோ 
வரைக்கட்டின்றியோ, ஒரு மாநில அரசின்‌ இசைவுடன்‌, அந்த அரசிடம்‌ அல்லது அதன்‌ 
அலுவலர்களிடம்‌ ஒப்படைக்கலாம்‌. 

(2) நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்டு, மாநிலம்‌ எதற்கும்‌ பொருந்துகிற ஒரு சட்டம்‌, அது 
அந்த மாநிலச்‌ சட்டமன்றம்‌ சட்டமியற்றுவதற்கு அதிகாரம்‌ பெற்றிராத ஒரு பொருட்பாடு பற்றியதாக 
இருந்தபோதிலும்‌, அந்த மாநிலத்திற்கு அல்லது அதன்‌ அலுவலர்களுக்கும்‌ அதிகார 
அமைப்புகளுக்கும்‌, அதிகாரங்களை வழங்கி, கடமைகளை விதிக்கலாம்‌ அல்லது அதிகாரங்களை 
வழங்குவதற்கும்‌ கடமைகளை விதிப்பதற்கும்‌ அதிகாரம்‌ அளிக்கலாம்‌. 


(3) இந்த உறுப்பின்‌ பயன்திறன்வழி ஒரு மாநிலத்திற்கு அல்லது அதன்‌ அலுவலர்களுக்கு 
அல்லது அதிகாரஅமைப்புகளுக்கு அதிகாரங்கள்‌ வழங்கப்பட்டிருக்குமிடத்து அல்லது கடமைகள்‌ 
விதிக்கப்பட்டிருக்குமிடத்து, அந்த அதிகாரங்களைச்‌ செலுத்துவதையும்‌ . கடமைகளை 
ஆற்றுவதையும்‌ பொறுத்து அந்த மாநிலம்‌ செய்ய நேர்ந்த கூடுதல்‌ நிருவாகச்‌ செலவுகள்‌ குறித்து, 
ஒப்பியவாறான தொகையையோ, அவ்வாறு ஒப்புதல்‌ ஏற்படாதவிடத்து, இந்தியாவின்‌ தலைமை 
நீதிபதியால்‌ அமர்த்தப்பெறும்‌ ஒரு பொதுவர்‌ தீர்மானிக்கும்‌ தொகையையோ அம்மாநிலத்திற்கு 
இந்திய அரசு வழங்குதல்‌ வேண்டும்‌. 

1[258 ஐ. ஒன்றியத்திடம்‌ செயற்பணிகளை ஒப்படைப்பதற்கு மாநிலங்களுக்குள்ள அதிகாரம்‌: 
இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆளுநர்‌ அந்த மாநிலத்தின்‌ ஆட்சி 
அதிகாரத்தில்‌ அடங்கிய பொருட்பாடு ஒன்றின்‌ தொடர்பான செயற்பணிகளை இந்திய அரசின்‌ 
இசைவுடன்‌ வரைக்கட்டுடனோ வரைக்கட்டின்றியோ, அந்த அரசிடம்‌ அல்லது அதன்‌ 
அலுவலர்களிடம்‌ ஒப்படைக்கலாம்‌.] 
259. [முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதியிலுள்ள மாநிலங்களிலுள்ள ஆயுதப்படைகள்‌./-- 
அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌] சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு முற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டிவிடப்பட்டது. 


260. இந்தியாவிற்கு வெளியிலுள்ள நிலவரைகள்‌ தொடர்பாக ஒன்றியத்திற்குள்ள அதிகாரம்‌: 
இந்திய அரசு, இந்திய ஆட்சிநிலவரையின்‌ பகுதி அல்லாத நிலவரை ஒன்றின்‌ அரசுடன்‌ செய்து 
கொள்ளும்‌ உடன்பாட்டின்‌ வாயிலாக, அந்த நிலவரையின்‌ அரசிடம்‌ உற்றமைந்துள்ள ஆட்சித்துறை, 
சட்டமியற்று துறை அல்லது நீதித்‌ துறை சார்ந்த செயற்பணிகள்‌ எவற்றையும்‌ மேற்கொள்ளலாம்‌; 
ஆனால்‌, அத்தகைய உடன்பாடு ஒவ்வொன்றும்‌, அயல்நாட்டில்‌ அதிகாரம்‌ செலுத்துவது தொடர்பாக 
நிகழுறு காலத்தில்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டத்திற்கு உட்பட்டதாகவும்‌ அதன்வழி அமைவதாகவும்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. 
261. அரசின்‌ செயற்பாடுகள்‌, பதிவணங்கள்‌ மற்றும்‌ நீதித்துறை நடவடிக்கைகள்‌ : 


() ஒன்றியத்து மற்றும்‌ ஒவ்வொரு மாநிலத்து அரசின்‌ செயற்பாடுகள்‌, பதிவணங்கள்‌, 
நீதித்துறை நடவடிக்கைகள்‌ ஆகியவற்றின்‌ மீது இந்திய ஆட்சிநிலவரை எங்கணும்‌ முழுநிறை 
நம்பிக்கையும்‌ நன்மதிப்பும்‌ வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 





1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 18 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


154 


(2). (0 ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட செயற்பாடுகள்‌, பதிவணங்கள்‌, நடவடிக்கைகள்‌ ஆகியவற்றை 
மெய்ப்பிக்க வேண்டியதும்‌, அவற்றின்‌ செல்திறனைத்‌ தீர்மானிக்க வேண்டியதும்‌ எந்த முறையில்‌, 
எந்த நிலையில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌ என்பது நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டத்தில்‌ 
வகைசெய்யப்பட்டவாறு இருத்தல்‌ வேண்டும்‌. 


(3) இந்திய ஆட்சிநிலவரையின்‌ பகுதி எதிலுமுள்ள உரிமையியல்‌ நீதிமன்றங்களால்‌ 
வழங்கப்பட்ட இறுதித்‌ தீர்ப்புரைகள்‌ அல்லது பிறப்பிக்கப்பட்ட ஆணைகள்‌, அந்த ஆட்சிநிலவரை 
எங்கணும்‌ சட்டத்திற்கிணங்க நிறைவேற்றப்படத்‌ தகுவன ஆகும்‌. 


நீர்‌ தொடர்பான பூசல்கள்‌ 


262. மாநிலங்களிடையேயான ஆறுகளின்‌ அல்லது ஆற்றுப்‌ பள்ளதாக்குகளின்‌ நீர்‌ தொடர்பான 
பூசல்களுக்கு நீதிமுறைத்‌ தீர்வு: 


() மாநிலங்களிடையேயான ஆறு அல்லது ஆற்றுப்பள்ளத்தாக்கு - ஒன்றின்‌ அல்லது 
அதிலுள்ள நீரின்‌ பயன்பாடு, பகிர்ந்தளிப்பு அல்லது அதன்மீது கட்டாள்கை பொறுத்த பூசல்‌ அல்லது 
முறையீடு எதனையும்‌ நீதிமுறையில்‌ தீர்வு செய்வதற்கு நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகை 
செய்யலாம்‌. 


(2) இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, () ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட பூசல்‌ அல்லது 
முறையீடு எதனையும்‌ பொறுத்து, உச்ச நீதிமன்றமோ வேறெந்த நீதிமன்றமோ அதிகாரம்‌ செலுத்துதல்‌ 
ஆகாது என்று நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகைசெய்யலாம்‌. 


மாநிலங்கள்‌ இயைந்து இயங்குதல்‌ 
263. மாநிலங்களிடையமை மன்றம்‌ தொடர்பான ஏற்பாடுகள்‌: 


குடியரசுத்தலைவர்‌, பின்வரும்‌ கடமைகள்‌ சார்த்தப்பட்ட மன்றம்‌ ஒன்றை நிறுவுவது 
பொதுநலன்களுக்கு உதவும்‌ என்று கருதுங்கால்‌, அவர்‌ அத்தகையதொரு மன்றத்தை ஒர்‌ ஆணை 
வாயிலாக நிறுவுவதும்‌, அம்மன்றம்‌ புரிய வேண்டிய கடமைகளின்‌ தன்மை, அதன்‌ அமைப்பு, 
நெறிமுறை இவற்றை வரையறுப்பதும்‌ சட்டமுறையானது ஆகும்‌ - 


(அ மாநிலங்களிடையே எழும்‌ பூசல்களை விசாரணை செய்து, அவற்றின்‌ மீது கருத்துரை 
்‌ வழங்குதல்‌; ்‌ 
(இ மாநிலங்களில்‌ சிலவோ அனைத்துமோ அல்லது ஒன்றியத்துடன்‌ ஒன்று அல்லது 
அதற்கு மேற்பட்ட மாநிலங்களோ பொதுவான அக்கறை கொண்டுள்ள 
பொருள்களைக்‌ குறித்து ஆய்வு செய்தல்‌ மற்றும்‌ ஆய்வுரையளித்தல்‌; அல்லது 


(இ) அத்தகைய ஆய்வுப்பொருள்‌ எதன்மீதும்‌ பரிந்துரைகளை, குறிப்பாக அந்தப்‌ பொருள்‌ 
தொடர்பான கொள்கை, நடவடிக்கை ஆகியவற்றைச்‌ சிறந்த முறையில்‌ 
ஒருங்கிணைப்பதற்கான பரிந்துரைகளைச்‌ செய்தல்‌. 


155 


பகுதி X॥! 
நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள்‌ மற்றும்‌ உரிமைவழக்குகள்‌ 


அத்தியாயம்‌ | - நிதி 
பொதுவியல்‌ 
1[264. பொருள்கோள்‌ : 


: இந்தப்‌ பகுதியில்‌, “நிதி ஆணையம்‌” என்பது, 280 ஆம்‌ உறுப்பின்படி அமைக்கப்படும்‌ ஒரு நிதி 
ஆணையம்‌ என்று பொருள்படும்‌. ] 
265. சட்டத்தினால்‌ பெறும்‌ அதிகாரத்தின்படி அல்லாமல்‌, வரிகளை விதித்தல்‌ ஆகாது : 
வரி எதனையும்‌ சட்டத்தினால்‌ பெறும்‌ அதிகாரத்தின்படி அல்லாமல்‌, விதித்தலோ ஈட்டுதலோ 
ஆகாது. 
266. இந்தியாவின்‌ மற்றும்‌ மாநிலங்களின்‌ திரள்நிதியங்களும்‌ அரசுப்‌ பொதுக்‌ கணக்குகளும்‌ : 

() 267 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கும்‌, குறித்தசில வரிகள்‌, தீர்வைகள்‌ 
ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும்‌ நிகரத்‌ தொகையை, முழுமையாகவோ அதில்‌ ஒரு பகுதியினையோ 
மாநிலங்களுக்குக்‌ குறித்தொதுக்குவது பொறுத்த இந்த அத்தியாயத்தின்‌ வகையங்களுக்கும்‌ 
உட்பட்டு, இந்திய அரசு பெறும்‌ வருவாய்கள்‌ அனைத்தும்‌, கருவூலச்‌ சீட்டுகளின்‌ வெளியீடு, 
பெறுகடன்கள்‌ அல்லது வழிவகை முன்பணத்தொகைகள்‌ வாயிலாக அரசு எழுப்பும்‌ பெறுகடன்கள்‌ 
அனைத்தும்‌, மற்றும்‌ பெறுகடன்கள்‌ திருப்பிச்செலுத்தப்படும்‌ வகையில்‌ அந்த அரசு பெறும்‌ 
பணத்தொகைகள்‌ அனைத்தும்‌, “இந்தியாவின்‌ திரள்நிதியம்‌” என்னும்‌ பெயரால்‌ ஒரு 
திரள்நிதியமாக அமைவுறும்‌; மேலும்‌, மாநில அரசு பெறும்‌ வருவாய்கள்‌ அனைத்தும்‌, கருவூலச்‌ 
சீட்டுகள்‌ வெளியீடு, பெறுகடன்கள்‌, வழிவகை முன்பணத்தொகைகள்‌ வாயிலாக அந்த அரசு 
எழுப்பும்‌ பெறுகடன்கள்‌ அனைத்தும்‌ மற்றும்‌ பெறுகடன்கள்‌ திருப்பிச்‌ செலுத்தப்படும்‌ வகையில்‌ 
அந்த அரசு பெறும்‌ பணத்தொகைகள்‌ அனைத்தும்‌, “மாநிலத்‌ திரள்நிதியம்‌” என்னும்‌ பெயரால்‌ ஒரு 
திரள்நிதியமாக அமைவறும்‌. 


(2) இந்திய அரசால்‌ அல்லது அதன்‌ சார்பாக, மாநில அரசால்‌ அல்லது அதன்‌ சார்பாகப்‌ 
பெறப்படும்‌ பிற பொதுப்‌ பணத்தொகைகள்‌ அனைத்தும்‌, இந்திய அரசுப்‌ பொதுக்கணக்கில்‌ அல்லது, 
நேர்வுக்கேற்ப, அந்த மாநில அரசுப்‌ பொதுக்கணக்கில்‌ வரவு வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

(3) சட்டத்திற்கிணங்கியவாறும்‌, இந்த அரசமைப்பில்‌ வகைசெய்யப்பட்டுள்ள 
நோக்கங்களுக்காகவும்‌ வகைசெய்யப்பட்டுள்ள முறையிலும்‌ அல்லாமல்‌ இந்தியத்‌ 
திரள்நிதியத்திலிருந்தோ ஒரு மாநிலத்‌ திரள்நிதியத்திலிருந்தோ பணம்‌ எதனையும்‌ ஒதுக்களிப்புச்‌ 
செய்தல்‌ ஆகாது. 

267. நினையாநிகழ்வு நிதியம்‌ : 

(0 “இந்திய நினையாநிகழ்வு நிதியம்‌” என்னும்‌ பெயரால்‌, வசக்கட்டுப்பணம்‌ போல்வதான ஓர்‌ 
நினையாநிகழ்வு நிதியத்தை நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ நிறுவலாம்‌; அச்சட்டத்தினால்‌ 
தீர்மானிக்கப்படும்‌ தொகைகள்‌ அவ்வப்போது அந்நிதியத்தில்‌ செலுத்தப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, 
எதிர்பாராச்‌ செலவுகளுக்கு 115 ஆம்‌ உறுப்பு அல்லது 116 ஆம்‌ உறுப்பின்படி நாடாளுமன்றம்‌ - 
சட்டத்தினால்‌ அனுமதி அளிக்கும்வரை, அச்செலவுகளைச்‌ செய்யும்பொருட்டு மேற்சொன்ன 
நிதியத்திலிருந்து முன்பணத்தொகைகளைக்‌ குடியரசுத்தலைவர்‌ வழங்க இயலும்‌ வகையில்‌ அந்த 
நிதியம்‌ அவருடைய பொறுப்பில்‌ வைக்கப்படும்‌. 





1 அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. 


156 


(2) “மாநில நினையாநிகழ்வு நிதியம்‌” என்னும்‌ பெயரால்‌, வசக்கட்டுப்பணம்‌ போல்வதான ஓர்‌ 
நினையாநிகழ்வு நிதியத்தை மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ நிறுவலாம்‌; 
அச்சட்டத்தினால்‌ தீர்மானிக்கப்படும்‌ தொகைகள்‌ அவ்வப்போது அந்நிதியத்தில்‌ செலுத்தப்படுதல்‌ 
வேண்டும்‌; மேலும்‌, எதிர்பாராச்‌ செலவுகளுக்கு 205 ஆம்‌ உறுப்பு அல்லது 206 ஆம்‌ உறுப்பின்படி 
அந்த மாநிலத்தின்‌ சட்டமன்றம்‌ அனுமதி அளிக்கும்வரை அச்செலவுகளைச்‌ செய்யும்‌ பொருட்டு 
மேற்சொன்ன நிதியத்திலிருந்து முன்பணத்தொகைகளை அந்த மாநில ஆளுநர்‌'*** வழங்க இயலும்‌ 
வகையில்‌ அந்த நிதியம்‌ அவருடைய பொறுப்பில்‌ வைக்கப்படும்‌. 

ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ இடையே வருவாய்களைப்‌ பகிர்ந்தளித்தல்‌ 


268. ஒன்றியத்தால்‌ விதிக்கப்பட்டு, ஆனால்‌ மாநிலங்கள்‌ ஈட்டிப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
தீர்வைகள்‌ : 


(1 ஒன்றியத்துப்‌ பட்டியலில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முத்திரைத்‌ தீர்வைகளும்‌, 2*** இந்திய 
அரசால்‌ விதிக்கப்படும்‌; ஆனால்‌ - 


(அ அத்தகைய தீர்வைகள்‌ *ஒன்றியத்து  ஆட்சிநிலவரை]  எதற்குள்ளும்‌ 
விதிக்கத்தக்கனவாக இருக்கும்‌ நேர்வில்‌, இந்திய அரசாலும்‌, 

(ஆ பிற நேர்வுகளில்‌, எந்த மாநிலங்களுக்குள்‌ முறையே அத்தீர்வைகள்‌ 
விதிக்கத்தக்கனவாக உள்ளனவோ அந்த மாநிலங்களாலும்‌ ஈட்டப்படும்‌. 


(2) மாநிலம்‌ எதற்குள்ளும்‌ விதிக்கத்தக்க அத்தகைய தீர்வையின்‌ மூலம்‌ ஒரு நிதியாண்டில்‌ 
கிடைக்கும்‌ தொகை, இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ பகுதியாக ஆவதில்லை; மாறாக, அது அந்த 
மாநிலத்திற்கே குறித்தொதுக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


“[268 ஜ்‌. [ஒன்றியத்தால்‌ விதிக்கப்பட்டு மற்றும்‌ ஒன்றியமும்‌ மாநிலங்களும்‌ ஈட்டிப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்‌ சேவை வரி ]- அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2016 இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ 
(16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டுவிடப்பட்டது. 


269. ஒன்றியத்தால்‌ விதித்து ஈட்டப்பட்டு, ஆனால்‌ மாநிலங்களுக்குக்‌ குறித்தொதுக்கப்படும்‌ 
வரிகள்‌: 

(9 சரக்குகளிஜ்‌ விற்பனை அல்லது கொள்வினையின்‌ மீதான வரிகளும்‌, சரக்குகளின்‌ 
அனுப்புகை, [269 பயறும்‌ படி வகைசெய்யப்பட்ட] சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி “[தவிர] 
மீதான வரிகளும்‌, இந்திய அரசால்‌ விதித்து ஈட்டப்படுதல்‌ வேண்டும்‌ மற்றும்‌ (2) ஆம்‌ கூறில்‌ வகை 
செய்யப்பட்டுள்ள முறையில்‌, 1996 ஏப்ரல்‌ 1 ஆம்‌ நாளன்று அல்லது அதற்குப்‌ பின்பு, 
மாநிலங்களுக்குக்‌ குறித்தொதுக்கப்படுதல்‌ வேண்டும்‌ மற்றும்‌ குறித்தொதுக்கப்பட்டிருப்பதாகக்‌ 
கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 





1. “அல்லது இராஜபிரமுகர்‌'' என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 

2. “மருந்து மற்றும்‌ ஒப்பனை பொருள்களின்‌ மீதான ஆயத்தீர்வைகளும்‌'' என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (நூற்று ஒன்றாம்‌ 
திருத்தம்‌ சட்டம்‌, 2016 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டது. 

3. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி இல்‌ குறித்துரைக்கப்பட்ட மாநிலம்‌'” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 
1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4. ௯௫ உறுப்பு, அரசமைப்புச்‌ (எண்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது, (தேதி இன்னும்‌ 

க்கை செய்யப்பட வேண்டும்‌. 

5. (9 மற்றும்‌ (2) ஆம்‌ கூறுகளுக்காக, அரசமைப்புச்‌ (எண்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2000 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (9-6-2000 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. 

6. அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 8 ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


157 
விளக்கம்‌. - இந்தக்‌ கூறின்‌ நோக்கங்களுக்காக, 


(அ) “சரக்குகளின்‌ விற்பனை அல்லது கொள்வினையின்‌ மீதான வரிகள்‌” என்ற 
சொற்றொடர்‌, செய்தித்தாள்கள்‌ அல்லாத பிற சரக்குகளின்‌ விற்பனையோ 
கொள்வினையோ மாநிலங்களிடையேயுள்ள வணிகத்தின்‌ அல்லது 
வாணிபத்தின்போது நிகழுமிடத்து, அத்தகைய விற்பனை அல்லது கொள்வினை 
மீதான வரிகள்‌ என்று பொருள்படும்‌; 

(ஆ “சரக்குகளின்‌ அனுப்புகை மீதான வரிகள்‌” என்ற சொற்றொடர்‌, சரக்குகளின்‌ 
அனுப்புகை (பிறர்‌ எவருக்காயினும்‌) மாநிலங்களிடையேயுள்ள வணிகத்தின்‌ அல்லது 
வாணிபத்தின்போது நிகழுமிடத்து, அத்தகைய அனுப்புகையின்‌ மீதான வரிகள்‌ என்று 
பொருள்படும்‌. 

(2) ஒரு நிதியாண்டில்‌ அத்தகைய வரி எதிலிருந்தும்‌ கிடைக்கும்‌ நிகரத்தொகை, ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரைகளிலிருந்து கிடைத்தாகும்‌ அளவு நீங்கலாக, எஞ்சிய அளவு, இந்தியத்‌ 
திரள்நிதியத்தின்‌ பகுதியாக அமைவதில்லை. மாறாக, அது அந்த ஆண்டில்‌ அந்த வரி 
விதிக்கப்படுவதாகும்‌ மாநிலங்களுக்கே குறித்தொதுக்கப்படுதல்‌ வேண்டும்‌, மேலும்‌, அத்தொகை, 
நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ வகுக்கும்‌ பகிர்ந்தளிப்பு நெறிகளுக்கிணங்கிய வகையில்‌ அந்த 
மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும்‌.] 

1[8) மாநிலங்களுக்கிடையேயான வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்போது [சரக்குகளின்‌ 
விற்பனை அல்லது கொள்வினை அல்லது அனுப்புகை] நிகழ்வது எப்போது என்பதைத்‌ 
தீர்மானிப்பதற்கான நெறிகளை நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகுக்கலாம்‌.] 


12690). மாநிலங்களுக்கிடையேயான வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்‌ போது 
சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி விதித்து ஈட்டுதல்‌: 

() மாநிலங்களுக்கிடையேயான வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்‌ போது 
வழங்கீடுகளின்‌ மீதான சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி இந்திய அரசால்‌ விதித்து ஈட்டப்படுதல்‌ 
வேண்டும்‌ மற்றும்‌ அத்தகைய வரி, சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றத்தின்‌ பரிந்துரையின்‌ 
பேரில்‌ நாடாளுமன்றத்தால்‌ சட்டத்தினால்‌ வகுத்துரைக்கப்படலாகும்‌ முறையில்‌ ஒன்றியத்திற்கும்‌ 
மாநிலங்களுக்கும்‌ இடையே பங்கீடு செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 

விளக்கம்‌.- இந்தக்‌ கூறின்‌ நோக்கங்களுக்காக, இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ இறக்குமதி 
செய்யும்‌ போது சரக்குகள்‌, அல்லது சேவை அல்லது அவை இரண்டின்‌ வழங்கீடு, 
மாநிலங்களுக்கிடையேயான வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்‌ போதான சரக்குகள்‌, 
அல்லது சேவை அல்லது அவை இரண்டின்‌ வழங்கீடாகக்‌ கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 


(2. (] ஆம்‌ கூறின்படி மாநிலம்‌ ஒன்றிற்குப்‌ பங்கீடு செய்யப்படும்‌ தொகை இந்தியத்‌ 
திரள்நிதியத்தை சேர்வதாகாது. 





1. அரசமைப்புச்‌ (ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (11-9-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

2. “சரக்குகளின்‌ விற்பனை அல்லது கொள்வினை”” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1982 இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌ (2-2-1983 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


158 


(3. (0 ஆம்‌ கூறின்படி விதிக்கப்படும்‌ வரியாக ஈட்டப்படும்‌ தொகையொன்று 246 
உறுப்பின்படி ஒரு மாநிலத்தால்‌ விதிக்கப்படும்‌ வரியைச்‌ செலுத்துவதற்காகப்‌ 
பயன்படுத்தப்பட்டிருக்கிறவிடத்து, அத்தகைய தொகை, இந்தியத்‌ திரள்நிதியத்தை 
சேர்வதாகாகது. 

(4). 246 இ உறுப்பின்படி ஒரு மாநிலத்தால்‌ விதிக்கப்பட்ட வரியாக ஈட்டப்பட்டும்‌ 
தொகையொன்று (ட ஆம்‌ உட்பிரிவின்படி விதிக்கப்படும்‌ வரியைச்‌ செலுத்துவதற்காகப்‌ 
பயன்படுத்தப்பட்டி ருக்கிறவிடத்து, அத்தகைய தொகை, மாநிலத்‌ திரள்நிதியத்தை 
சேர்வதாகாது. 


6) நாடாளுமன்றம்‌, மாநிலங்களிடையேயான வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்‌ 
போது சரக்குகள்‌, அல்லது சேவை, அல்லது அவை இரண்டின்‌ வழங்கீட்டு இடத்தையும்‌, 
வழங்கீடு ஒன்று நிகழ்வதன்‌ நேரம்‌ எப்போது என்பதையும்‌ தீர்மானிப்பதற்கான நெறிகளை 
சட்டத்தினால்‌, வகுக்கலாம்‌.] 


1[270. ஒன்றியத்தால்‌ விதிக்கப்பட்டு ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ இடையே 
பகிர்ந்தளிக்கப்படும்‌ வரிகள்‌ : 

() முறையே 2[268, 269, 269௫) ஆகிய உறுப்புகளில்‌ சுட்டப்பட்ட தீர்வைகளும்‌ வரிகளும்‌ 
நீங்கலாக, ஒன்றியத்துப்‌ பட்டியலில்‌ சுட்டப்பட்ட அனைத்து வரிகளும்‌ தீர்வைகளும்‌, 271 ஆம்‌ 
உறுப்பில்‌ சுட்டப்பட்ட வரிகள்‌ மற்றும்‌ தீர்வைகளின்‌ பேரிலான மேல்வரியும்‌, நாடாளுமன்றத்தால்‌ 
செய்யப்பட்ட சட்டத்தின்படி குறித்துரைக்கப்பட்ட நோக்கங்களுக்காக விதிக்கப்பட்ட மேல்வரி 
எதுவும்‌, இந்திய அரசால்‌ விதிக்கப்பட்டு ஈட்டப்படுதல்‌ வேண்டும்‌. மேலும்‌, (2) ஆம்‌ கூறில்‌ வகை 
செய்யப்பட்ட முறையில்‌ ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ இடையே பகிர்ந்தளிக்கப்படுதல்‌ 
வேண்டும்‌. 

*[ (1 இ . 246 (உறுப்பின்‌ (1) ஆம்‌ கூறின்படி ஒன்றியத்தால்‌ ஈட்டப்படும்‌ வரியும்‌ கூட, (2) ஆம்‌ 
கூறில்‌ வகைசெய்யப்பட்ட முறையில்‌ ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ இடையே 
பகிர்ந்தளிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


(இ). 246 உறுப்பின்‌ (9 . ஆம்‌ கூறின்படி ஒன்றியத்தால்‌ விதிக்கப்படும்‌ வரியைச்‌ 
செலுத்துவதற்காகப்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌, 246 (௮) உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்படியும்‌ 269 
உறுப்பின்படியும்‌, ஒன்றியத்தால்‌ விதித்து ஈட்டப்படும்‌ வரியும்‌, 269 (௮) உறுப்பின்‌ (9) ஆம்‌ கூறின்படி 
ஒன்றித்திற்குப்‌ பங்கீடு செய்யப்படும்‌ தொகையும்‌ கூட, (2) ஆம்‌ கூறில்‌ வகைசெய்யப்பட்ட முறையில்‌ 
ஒன்றித்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ இடையே பகிர்ந்தளிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. ] 





1. அரசமைப்புச்‌ (எண்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2000 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (9-6-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

2. “268 மற்றும்‌ 269 ஆகிய உறுப்புகள்‌” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எண்கள்‌, “268, 269 மற்றும்‌ 269 ஆகிய உறுப்புகளாக” ஆக 
அரசமைப்புச்‌ (எண்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (செயலுறுத்தப்படவில்லை, மாற்றாக 
அமைக்கப்பட்டது மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 10 ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) மேலும்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. ்‌ 

3. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 


159 


(2) ஒரு நிதியாண்டில்‌ அத்தகைய வரி அல்லது தீர்வையிலிருந்து கிடைக்கும்‌ 
நிகரத்தொகையில்‌ வகுத்துரைக்கப்படும்‌ விழுக்காடு, இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ பகுதியாக 
அமைவதில்லை. மாறாக, அந்த ஆண்டில்‌ அந்த வரி அல்லது தீர்வை விதிக்கப்படுவதாகும்‌ 
மாநிலங்களுக்கே குறித்தொதுக்கப்பட்டு, வகுத்துரைக்கப்படலாகும்‌ முறைப்படியம்‌, 
வகுத்துரைக்கப்படலாகும்‌ காலத்திலிருந்தும்‌ (3) ஆம்‌ கூறில்‌ வகை செய்யப்பட்ட முறையில்‌ 
மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும்‌. 


(3) இந்த உறுப்பில்‌ “வகுத்துரைக்கப்பட்ட” என்பது,- 


() நிதி ஆணையம்‌ ஒன்று அமைக்கப்படும்‌ வரையில்‌, குடியரசுத்‌ தலைவரால்‌ ஆணையின்‌ 
வழி வகுத்துரைக்கப்பட்ட என்றும்‌, 


(1) நிதி ஆணையம்‌ ஒன்று அமைக்கப்பட்ட பின்பு, நிதி ஆணையத்தின்‌ பரிந்துரைகளை 
ஓர்வு செய்த பின்பு குடியரசுத்தலைவரால்‌ ஆணையின்‌ வழி வகுத்துரைக்கப்பட்ட 
என்றும்‌ 

பொருள்படும்‌. ] 


271. ஒன்றியத்தின்‌ நோக்கங்களுக்காகக்‌ குறித்தசில தீர்வைகள்‌, வரிகள்‌ ஆகியவற்றின்‌ மீதான 
மேல்வரி : 


269, 270 ஆகிய உறுப்புகளில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, நாடாளுமன்றம்‌, எச்சமயத்திலும்‌ அந்த 
உறுப்புகளில்‌ '[246 (அ) உறுப்பின்படி சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி தவிர] சுட்டப்பட்டுள்ள 
தீர்வைகளில்‌ அல்லது வரிகளில்‌ எதனையும்‌ ஒள்‌ றியத்தின்‌ நோக்கங்களுக்காக, மேல்வரி விதிப்பதன்‌ 
வாயிலாக உயர்த்தலாம்‌; அத்தகைய மேல்வரியிலிருந்து கிடைக்கும்‌ தொகை முழுவதும்‌ இந்தியத்‌ 
திரள்நிதியத்தின்‌ பகுதியாக அமைதல்‌ வேண்டும்‌. 


272. [ஒன்றியத்தால்‌ விதித்து ஈட்டப்பட்டு ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ இடையே பகிர்ந்தளிக்கப்படும்‌ 

வரிகள்‌]- அரசமைப்புச்‌ எண்பதாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2000 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (9-6-2000 முதல்‌ 

செல்தீறம்‌ பெறுமாறு] விட்டுவிடப்ப்டது. 

273. சணல்‌, சணற்பொருள்கள்‌ ஆகியவற்றின்‌ மீதான ஏற்றுமதித்‌ தீர்வைக்குப்‌ பதிலாக 
மானியங்கள்‌ : 

(நு அசாம்‌, பீகார்‌, “[ஒடிசா], மேற்கு வங்காளம்‌ ஆகிய மாநிலங்களுக்குச்‌ சணல்‌, 
சணற்பொருள்கள்‌ ஆகியவற்றின்‌ மீதான ஏற்றுமதித்‌ தீர்வை பொறுத்து ஒவ்வோர்‌ ஆண்டிலும்‌ 
கிடைக்கும்‌ நிகரத்தொகையிலிருந்து பங்கு எதனையும்‌ குறித்தொதுக்குவதற்குப்‌ பதிலாக, ஒவ்வோர்‌ 
ஆண்டிலும்‌, அந்த மாநிலங்களின்‌ வருவாய்களுக்கு உதவி மானியங்களாக வகுத்துரைக்கப்படும்‌ 
தொகைகள்‌ இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்படுதல்‌ வேண்டும்‌. 


(2) சணல்‌ அல்லது சணற்பொருள்களின்‌ மீதான ஏற்றுமதித்‌ தீர்வையை இந்திய அரசு 
தொடர்ந்து விதித்து வருகின்ற காலம்‌ அல்லது இந்த அரசமைப்பின்‌ தொடக்க நிலையிலிருந்து 
பத்தாண்டுகள்‌ கழிவுறுகிற காலம்‌, இவற்றில்‌ எது முந்தியதோ அது வரையில்‌, அவ்வாறு 
வகுத்துரைக்கப்படும்‌ தொகைகள்‌ தொடர்ந்து இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்பட்டு வருதல்‌ 
வேண்டும்‌. 

1 அரசமைப்புச்‌ (நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 11 ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. “ஒரிசா'” என்பதற்கு, ஒரிசா (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2011 (15/2019 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-2011 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


160 


(3) இந்த உறுப்பில்‌, “வகுத்துரைக்கப்படும்‌” என்னும்‌ சொல்‌, 270 ஆம்‌ உறுப்பில்‌ 
கூறப்பட்டுள்ள அதே பொருளை உடையது ஆகும்‌. 
274. மாநிலங்கள்‌ அக்கறை கொண்டுள்ள வரி விதிப்பைப்‌ பாதிக்கும்‌ சட்டமுன்‌ வடிவுகளுக்குக்‌ 
குடியரசுத்தலைவரின்‌ முன்பரிந்துரை வேண்டுறுவதாகும்‌: 


(9 மாநிலங்கள்‌ அக்கறை கொண்டுள்ள வரி அல்லது தீர்வை எதனையும்‌ விதிக்கிற அல்லது 
மாறுதல்‌ செய்கிற அல்லது இந்திய வருமான வரி தொடர்பான சட்டங்களுக்காகப்‌ பொருள்‌ 
வரையறுக்கப்பட்ட “வேளாண்‌ வருமானம்‌” என்னும்‌ சொல்லின்‌ பொருளை மாறுதல்‌ செய்கிற, 
அல்லது இந்த அத்தியாயத்தின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எதன்‌ படியும்‌ பணத்‌ தொகைகள்‌ எந்த 
நெறிகளின்‌ படி மாநிலங்களுக்குப்‌ பகிர்ந்தளிக்கத்தக்கனவோ அந்த நெறிகளைப்‌ பாதிக்கின்ற, 
அல்லது இந்த அத்தியாயத்தின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றியத்தின்‌ 
நோக்கங்களுக்காக மேல்வரி எதனையும்‌ விதிக்கின்ற சட்ட முன்வடிவு அல்லது திருத்தம்‌ எதுவும்‌, 
குடியரசுத்தலைவரின்‌ பரிந்துரையின்மீது அல்லாமல்‌, நாடாளுமன்ற அவைகளில்‌ எதிலும்‌ 
அறிமுகப்படுத்தப்படுதலோ கொண்டுவரப்படுதலோ ஆகாது. 


(2) இந்த உறுப்பில்‌, “மாநிலங்கள்‌ அக்கறை கொண்டுள்ள வரி அல்லது தீர்வை” என்னும்‌ 
சொற்றொடர்‌ - 


(அ) ஒரு வரி அல்லது தீர்வையிலிருந்து கிடைக்கும்‌ நிகரத்தொகை முழுவதுமோ அதில்‌ 
ஒரு பகுதியோ மாநிலம்‌ ஒன்றுக்குக்‌ குறித்தொதுக்கப்படுகின்றதெனில்‌, அந்த வரி 
அல்லது தீர்வை; அல்லது 


(ஆ ஒரு வரி அல்லது தீர்வையிலிருந்து கிடைக்கும்‌ நிகரத்தொகையைக்‌ குறிக்கும்‌ 
வகையில்‌, மாநிலம்‌ எதற்கும்‌ இந்தியத்‌ திரள்நிதியத்திலிருந்து நிகழுறும்‌ காலத்தில்‌ 
தொகைகள்‌ வழங்கப்படுகின்றதெனில்‌, அந்த வரி அல்லது தீர்வை 


என்று பொருள்படும்‌. 


275. குறித்தசில மாநிலங்களுக்கு ஒன்றியத்திலிருந்து மானியங்கள்‌ : 


(0 உதவி தேவையுள்ளவை என்று நாடாளுமன்றம்‌ தீர்மானிக்கும்‌ மாநிலங்களின்‌ 
வருவாய்களுக்கு உதவி மானியங்களாக ஒவ்வோர்‌ ஆண்டிலும்‌ நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ 
வகைசெய்யும்‌ தொகைகள்‌, இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்படுதல்‌ வேண்டும்‌; வெவ்வேறு 
மாநிலங்களுக்கு வெவ்வேறான தொகைகள்‌ நிருணயிக்கப்படலாம்‌: 


வரம்புரையாக : ஒரு மாநிலத்திலுள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ நலப்பாட்டினை 
வளர்ப்பதற்காக, அல்லது அதிலுள்ள பட்டியல்‌ பகுதிகளின்‌ நிருவாகத்‌ தரநிலையை அந்த 
மாநிலத்தின்‌ பிற பகுதிகளின்‌ நிருவாகத்‌ தரநிலைக்கு உயர்த்துவதற்காக, இந்திய அரசின்‌ 
ஒப்பேற்புடன்‌ அந்த மாநிலத்தால்‌ மேற்கொள்ளப்படும்‌ வளர்ச்சித்‌ திட்டங்களுக்கான 
வரவு-செலவுகளைச்‌ செய்ய அந்த மாநிலத்தை இயல்விப்பதற்குத்‌ தேவைப்படும்‌ மூலதனத்‌ 
தொகையும்‌, தொடர்‌ செலவடைத்‌ தொகையும்‌ அந்த மாநிலத்தின்‌ வருவாய்களுக்கு உதவி 
மானியங்களாக இந்தியத்‌ திரள்நிதியத்திலிருந்து வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌: 


161 


மேலும்‌ வரம்புரையாக : அசாம்‌ மாநிலத்தின்‌ வருவாய்களுக்கு உதவி மானியங்களாக- 


(அ) ஆறாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 20 ஆம்‌ பத்தியுடன்‌ இணைக்கப்பட்டுள்ள 
அட்டவணையின்‌ 1| ஆம்‌ பகுதியில்‌] குறித்துரைக்கப்பட்டுள்ள பழங்குடியினர்‌ 
பகுதிகளின்‌ நிருவாகத்தைப்‌ பொறுத்தவரை, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு 
உடன்முந்திய இரண்டு ஆண்டுகளின்போது வருவாய்களுக்கு மேல்‌ ஏற்பட்ட சராசரி 
செலவுக்கும்‌, 


(ஆ மேற்சொன்ன பகுதிகளின்‌ நிருவாகத்‌ தரநிலையை அந்த மாநிலத்தின்‌ 
பிறபகுதிகளின்‌ நிருவாகத்‌ தரநிலைக்கு உயர்த்துவதற்காக, இந்திய அரசின்‌ 
ஒப்பேற்புடன்‌ அந்த மாநிலத்தால்‌ மேற்கொள்ளப்படும்‌ வளர்ச்சித்‌ திட்டங்களுக்கான 
செலவடைகளுக்கும்‌ 

சமமான மூலதனத்தொகையும்‌ தொடர்‌ செலவடைத்‌ தொகையும்‌ இந்தியத்‌ திரள்நிதியத்திலிருந்து 
வழங்கப்படும்‌. 

211 CE 244 @ (௮) உறுப்பின்படி தன்னாட்சி மாநிலம்‌ உருவாக்கப்படுவதன்‌ பேரிலும்‌, அது 
முதற்கொண்டும்‌ - 

(1) (0 ஆம்‌ கூறுக்கான இரண்டாம்‌ வரம்புரையின்‌ (அ) கூறில்‌ சுட்டப்பட்டுள்ள 
பழங்குடியினர்‌ பகுதிகள்‌ அனைத்தும்‌ அடங்கியதாக அத்தன்னாட்சி மாநிலம்‌, 
இருக்குமாயின்‌, அக்கூறின்படி வழங்கப்படுவதாகும்‌ தொகைகள்‌, அந்தத்‌ தன்னாட்சி. 
மாநிலத்திற்கு வழங்கப்படும்‌; அந்தத்‌ தன்னாட்சி மாநிலம்‌ அந்தப்‌ பழங்குடியினர்‌ 
பகுதிகளில்‌ சிலவற்றை மட்டுமே கொண்டதாக இருக்குமாயின்‌, குடியரசுத்தலைவர்‌ 
ஆணையின்‌ வழி குறித்துரைக்கிறவாறு, அசாம்‌ மாநிலத்திற்கும்‌ அத்தன்னாட்சி 
மாநிலத்திற்குமிடையே அத்தொகை பங்கீடு செய்யப்படுதல்‌ வேண்டும்‌; 


(4) அந்தத்‌ தன்னாட்சி மாநிலத்தின்‌ நிருவாகத்‌ தர நிலையை அசாம்‌ மாநிலத்தின்‌ பிற 
பகுதிகளின்‌ நிருவாகத்‌ தரநிலைக்கு உயர்த்துவதற்காக இந்திய அரசின்‌ 
ஒப்பேற்புடன்‌ அந்தத்‌ தன்னாட்சி மாநிலத்தால்‌ மேற்கொள்ளப்படும்‌ வளர்ச்சித்‌ 
திட்டங்களுக்கான செலவடைத்‌ தொகைக்குச்‌ சமமான மூலதனத்‌ தொகையும்‌ 
தொடர்‌ செலவடைத்‌ தொகையும்‌ அந்தத்‌ தன்னாட்சி மாநிலத்தின்‌ வருவாய்களுக்கு 
உதவிமானியங்களாக இந்தியத்‌ திரள்நிதியத்திலிருந்து வழங்கப்படும்‌. ] 

(2). (1 ஆம்‌ கூறின்படி நாடாளுமன்றத்தால்‌ வகைசெய்யப்படும்‌ வரையில்‌, அந்தக்‌ கூறின்படி 
நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள்‌ குடியரசுத்தலைவரால்‌ ஆணையின்வழி 
செலுத்தப்படுதல்‌ வேண்டும்‌; இந்தக்‌ கூறின்படி குடியரசுத்தலைவரால்‌ பிறப்பிக்கப்படும்‌ ஆணை 
எதுவும்‌, நாடாளுமன்றத்தால்‌ அவ்வாறு செய்யப்பட்ட வகையம்‌ எதற்கும்‌ உட்பட்டுச்‌ செல்திறம்‌ 
உடையது ஆகும்‌: 

வரம்புரையாக : நிதி ஆணையம்‌ ஒன்று அமைக்கப்பட்ட பின்பு, அந்த ஆணையத்தின்‌ 
பரிந்துரைகளை ஒர்வு செய்ததன்மேல்‌ அல்லாமல்‌, குடியரசுத்தலைவர்‌ இந்தக்‌ கூறின்படி ஆணை 
எதனையும்‌ பிறப்பித்தல்‌ ஆகாது. 


1. “பகுதி இல்‌” என்பதற்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 71 ஆம்‌ பிரிவினால்‌ 
(21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (இருபத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1969 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (25-9-1969 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


162 


276. விழைதொழில்கள்‌, வணிகங்கள்‌, கொள்பணிகள்‌, வேலையமர்த்தங்கள்‌ ஆகியவற்றின்‌ 
மீதான வரிகள்‌ : 

(0 246 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, விழைதொழில்கள்‌, வணிகங்கள்‌, 
கொள்பணிகள்‌ அல்லது வேலையமர்த்தங்கள்‌ பொறுத்து, ஒரு மாநிலத்தின்‌ அல்லது அதிலுள்ள ஒரு 
நகராட்சி, மாவட்ட வாரியம்‌, உள்ளாட்சி வாரியம்‌ அல்லது பிற உள்ளாட்சி அதிகாரஅமைப்பின்‌ 
நலனுக்கான வரிகள்‌ தொடர்பாக அந்த மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ எதுவும்‌ அது 
வருமானத்தின்மீதான ஒரு வரியைப்‌ பற்றியது என்ற காரணத்தால்‌ செல்லாநிலையது ஆவதில்லை. 


(2) அந்த மாநிலத்திற்கோ அந்த மாநிலத்திலுள்ள நகராட்சி, மாவட்ட வாரியம்‌, உள்ளாட்சி 
வாரியம்‌ அல்லது பிற உள்ளாட்சி அதிகாரஅமைப்பு எதற்குமோ, விழைதொழில்கள்‌, வணிகங்கள்‌, 
கொள்பணிகள்‌, வேலையமர்த்தங்கள்‌ ஆகியவற்றின்மீதான வரிகளாக ஒருவரைப்‌ பொறுத்து 
செலுத்துவதாகும்‌ மொத்தத்‌ தொகை ஆண்டொன்றுக்கு '[இரண்டாயிரத்து ஐந்நூறு ரூபாய்க்கு] 
மேற்படுதல்‌ ஆகாது. 


2k 


(3) விழைதொழில்கள்‌, வணிகங்கள்‌, கொள்பணிகள்‌, வேலையமர்த்தங்கள்‌ 
ஆகியவற்றின்மீதான வரிகள்‌ பொறுத்து, மேற்சொன்னவாறு சட்டங்களை இயற்றுவதற்கு ஒரு 
மாநிலச்‌ சட்டமன்றத்திற்குள்ள அதிகாரமானது, விழைதொழில்கள்‌, வணிகங்கள்‌, கொள்பணிகள்‌, 
வேலையமர்த்தங்கள்‌ ஆகியற்றிலிருந்து வந்தடைகின்ற அல்லது கிடைக்கின்ற வருமானத்தின்‌ 
மீதான வரிகள்‌ பொறுத்துச்‌ சட்டங்களை இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரத்தினை 
எவ்வகையிலும்‌ வரம்பிடுவதாகப்‌ பொருள்கொள்ளுதல்‌ ஆகாது. 


277. காப்புரைகள்‌ : 


இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசினால்‌ அல்லது 
நகராட்சி அல்லது பிற உள்ளாட்சி அதிகாரஅமைப்பு அல்லது குழுமம்‌ எதனாலும்‌ அந்த மாநிலம்‌, 
நகராட்சி, மாவட்டம்‌ அல்லது பிற வட்டாரப்பகுதி இவற்றின்‌ பொருட்டு சட்டப்படி விதிக்கப்பட்டுவந்த 
வரிகள்‌, தீர்வைகள்‌, மிகைவரிகள்‌, கட்டணங்கள்‌ எவையும்‌, ஒன்றியத்துப்‌ .பட்டியலில்‌ 
குறிப்பிடப்பட்டி ௬ப்பினும்‌, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு வகைசெய்யும்‌ வரையில்‌ தொடர்ந்து 
விதிக்கப்பட்டு, அதே நோக்கங்களுக்காகப்‌ பயன்படுத்தப்படலாம்‌. 


278. [குறித்தசில நிதி புற்றிய பொருட்பாடுகள்‌ தொடர்பாக முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 
பகுதியிலுள்ள மாநிலங்கள்‌ உடனான உடன்படிக்கை.]- அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 
29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
விட்டிடப்பட்டது. 


1. “இருநூற்று ஐம்பது ரூபாய்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (அறுபதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1988 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (20-12-1988 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 
2. வரம்புரை மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டது. 


183 


279. “நிகரத்‌ தொகை” முதலியவற்றைக்‌ கணக்கிடுதல்‌ : 


(1) இந்த அத்தியாயத்தின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌, வரி அல்லது தீர்வை ஒன்றின்‌ 
தொடர்பாக “நிகரத்‌ தொகை” என்பது அவ்வரி அல்லது தீர்வையிலிருந்து கிடைக்கும்‌ 
தொகையிலிருந்து ஈட்டுவதற்காகும்‌ செலவடை கழிக்கப்பட்டதன்‌ பின்பு வரும்‌ தொகை என்று 
பொருள்படும்‌ அந்த வகையங்களைப்‌ பொறுத்தவரை, வரையிடம்‌ ஒன்றின்‌ அல்லது அதைச்‌ 
சேர்வதான வரி அல்லது தீர்வை ஒன்றிலிருந்து அல்லது வரி அல்லது தீர்வை ஒன்றின்‌ 
பகுதியிலிருந்து கிடைக்கும்‌ நிகரத்தொகை எவ்வளவு என்பதை இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ 
தணிக்கையர்‌ கண்டறிந்து உறுதிச்சான்றளிப்பார்‌. அவரது அந்த உறுதிச்‌ சான்றே அறுதியானது 
ஆகும்‌. 

(2) மேலேகண்டவற்றிற்கும்‌, இந்த அத்தியாயத்தின்‌ பிற வெளிப்படையான வகையம்‌ எதற்கும்‌ 
உட்பட்டு, நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட ஒரு சட்டமோ குடியரசுத்தலைவரால்‌ பிறப்பிக்கப்பட்ட ஒர்‌ 
ஆணையோ இந்தப்‌ பகுதியின்படி தீர்வை அல்லது வரி எதிலிருந்தும்‌ கிடைக்கும்‌ தொகை ஒரு 
மாநிலத்திற்குக்‌ குறித்தொதுக்கப்படும்‌ அல்லது குறித்தொதுக்கத்தக்கதாகும்‌ நேர்வில்‌, எந்த 
முறையில்‌ அத்தொகை கணக்கிடப்படவேண்டும்‌ என்பதற்கும்‌, எந்தக்‌ காலத்திலிருந்து அல்லது 
எந்தக்‌ காலத்திலும்‌ முறையிலும்‌ அத்தொகைகள்‌ வழங்கப்படவேண்டும்‌ என்பதற்கும்‌, ஒரு 
நிதியாண்டிற்கும்‌ மற்றொன்றுக்கும்‌ இடையே கணக்கில்‌ நேரமைவு செய்வதற்கும்‌ பிற சார்வுருவான 
அல்லது சார்பியலான பொருட்பாடுகளுக்கும்‌ வகைசெய்யலாம்‌. 


11279 ஞீ. சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றம்‌ : 

(] குடியரசுத்தலைவர்‌, அரசமைப்புச்‌ (நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ தொடக்கத்‌ 
தேதியிலிருந்து அறுபது நாட்களுக்குள்‌, ஆணையின்‌ வழி, சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றம்‌ 
என வழங்கப்படும்‌ மன்றம்‌ ஒன்றை அமைப்பார்‌. 

(2) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றம்‌, பின்வரும்‌ உறுப்பினர்களைக்‌ கொண்டதாக 
இருக்கும்‌, அவர்களாவர்‌:- 

(அ) ஒன்றியத்து நிதி அமைச்சர்‌ - தலைமையர்‌; 

(ஆ) வருவாய்‌ அல்லது நிதித்‌ துறையைப்‌ பொறுப்பில்‌ கொண்டுள்ள ஒன்றியத்து இணை 
அமைச்சர்‌ - உறுப்பினர்‌; 

(இ) ஒவ்வொரு மாநில அரசாலும்‌ நியமனம்‌ செய்யப்பெறும்‌ நிதி அல்லது வரிவிதிப்புத்‌ 
துறையைப்‌ பொறுப்பில்‌ கொண்டுள்ள அமைச்சர்‌ அல்லது பிற அமைச்சர்‌ எவரும்‌ 
- உறுப்பினர்கள்‌. 

(3). (2) ஆம்‌ கூறின்‌ (இ) உட்கூறில்‌ குறிப்பிடப்பட்ட சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றத்தின்‌ 
உறுப்பினர்கள்‌, கூடிய விரைவில்‌, தாம்‌ முடிவு செய்யலாகும்‌ அத்தகைய காலஅளவிற்குத்‌ 
தங்களிடமிருந்து ஒருவரை மன்றத்தின்‌ துணைத்‌ தலைமையராகத்‌ தெரிந்தெடுத்தல்‌ வேண்டும்‌. 


(4) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றம்‌- 


1. அரசமைப்புச்‌ (நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 12 ஆம்‌ பிரிவினால்‌ (12-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


164 


(அ) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரியில்‌ உட்படுத்தப்படுவதாகும்‌ ஒன்றியத்தாலும்‌ 
மாநிலங்களாலும்‌, உள்ளாட்சி அமைப்புகளாலும்‌ விதிக்கப்படும்‌ வரிகள்‌, மிகைவரிகள்‌ 
மற்றும்‌ மேல்வரிகள்‌ மீதும்‌; 

(ஆ) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரிவிதிப்பிற்கு உட்படலாகும்‌, அல்லது அதிலிருந்து 
விலக்களிக்கப்படலாகும்‌ சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை மீதும்‌; 

(இ) மாதிரி சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரிச்‌ சட்டங்கள்‌, 269 ௫) உறுப்பின்படி 
மாநிலங்களிடையேயான வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்‌ போது வழங்கீடுகளின்‌ 
மீது விதிக்கப்படும்‌ சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரியை விதிக்கும்‌, பங்கீடு செய்யும்‌ 
நெறிகள்‌ மற்றும்‌ வழங்கீட்டு இடத்தை நெறிப்படுத்தும்‌ நெறிகள்‌ மீதும்‌; 

(ஈ) எந்தத்‌ தொடக்கநிலை வணிக மொத்தத்‌ தொகையின்‌ அளவிற்குக்‌ கீழ்‌ சரக்குகளும்‌ 
சேவையும்‌ சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரியிலிருந்து விலக்களிக்கப்படலாகுமோ அந்த 
அளவு மீதும்‌; 

(௨) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரிக்‌ கட்டுகளுடன்‌ அடிநிலை வீதங்கள்‌ 
உள்ளடங்கலான வீதங்கள்‌ மீதும்‌; 

(ஊ) இயற்கைப்‌ பேரிடர்‌ அல்லது பேராபத்து எதன்போதும்‌ கூடுதல்‌ வருவாய்‌ 
ஆதாரங்களைத்‌ திரட்டும்‌ பொருட்டு, குறித்துரைக்கப்பட்ட காலஅளவு ஒன்றிற்குத்‌ 
தனியுறு வீதம்‌ அல்லது வீதங்கள்‌ மீதும்‌; 

(௭) அருணாச்சலப்‌ பிரதேசம்‌, அசாம்‌, ஜம்மு-காஷ்மீர்‌, மணிப்பூர்‌, மேகாலயா, மிசோரம்‌, 
நாகாலாந்து, சிக்கிம்‌, திரிபுரா, இமாச்சலப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ உத்தரகாண்ட்‌ ஆகிய 
மாநிலங்களைப்‌ பொறுத்து தனியுறு வகையம்‌ மீதும்‌; மற்றும்‌ 

(ஏ) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி பொறுத்து, மன்றம்‌ முடிபு செய்யலாகும்‌ பிற 
பொருட்பாடு எதன்மீதும்‌; 

ஒன்றியத்துக்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ பரிந்துரைகளைச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 

(5) சுத்திகரிக்கப்படாத கல்நார்‌எண்ணெய்‌, அதிவேக டீசல்‌, (கல்எண்ணெய்‌ என பொதுவாக 
வழங்கப்படும்‌) இயக்க சாராவி, இயற்கை எரிவாயு மற்றும்‌ வான்வழிப்பயண விசையாழி எரிபொருள்‌ 
ஆகியவற்றின்‌ மீது எந்தத்‌ தேதியன்று சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி விதிக்கப்படும்‌ என்பதைச்‌ 
சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றம்‌ பரிந்துரை செய்தல்‌ வேண்டும்‌. 

(6) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றம்‌, இந்த உறுப்பினால்‌ அளிக்கப்பட்ட 
செயற்பணிகளை  ஆற்றுகையில்‌, சரக்குகள்‌ ்‌ மற்றும்‌ சேவை வரியின்‌ நல்லிணக்கமான 
கட்டமைப்பிற்கும்‌ சரக்குகள்‌ மற்றும்‌ சேவைகளுக்கு நல்லிணக்கமானதொரு தேசிய 
வாணிகக்களத்தை வளர்ப்பதற்குமான தேவையின்‌ படி வழிப்படுத்தப்படுதல்‌ வேண்டும்‌. 


(7) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றத்தின்‌ உறுப்பினர்களின்‌ மொத்த எண்ணிக்கையில்‌ 
ஒரு பாதிப்‌ பகுதியினர்‌ அதன்‌ கூட்டங்களின்‌ குறைவெண்ணாக அமைவர்‌. 


(8) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றம்‌, அதன்‌ செயற்பணிகளைப்‌ புரிவதில்‌ 
நெறிமுறையினைத்‌ தீர்மானித்தல்‌ வேண்டும்‌. 

(9) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றத்தின்‌ கூட்டம்‌ ஒன்றில்‌, வந்திருந்து வாக்களிக்கும்‌ 
உறுப்பினர்களின்‌ மதிப்பீட்டு வாக்குகளில்‌ நான்கில்‌ மூன்று பகுதியினருக்குக்‌ குறையாத 
பெரும்பான்மையினரால்‌, பின்வரும்‌ கோட்பாடுகளுக்கு இணங்க, ஒவ்வொரு முடிவும்‌ எடுக்கப்படுதல்‌ 
வேண்டும்‌. அவையாவன:- 


165 


அந்தக்‌ கூட்டத்தில்‌, 
(அ அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில்‌, மைய அரசின்‌ வாக்கு, மூன்றில்‌ ஒரு பங்கு 
மதிப்புடையதாகும்‌, மற்றும்‌ 


(ஆ அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில்‌ மாநில அரசுகள்‌ அனைத்தின்‌ வாக்குகளின்‌ 
ஒன்றுசேர்ந்தக்‌ கணக்கீடானது, மூன்றில்‌ - இரண்டு பங்கு மதிப்புடையதாகும்‌. 


(10) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றத்தின்‌ செயல்‌ அல்லது நடவடிக்கைகள்‌ எவையும்‌- 


(அ) மன்றத்தின்‌ அமைப்பாக்கத்திலுள்ள காலியிடம்‌ எதனின்‌, அல்லது குறைபாடு எதனின்‌; 
அல்லது 
(ஆ) மன்றத்தின்‌ உறுப்பினராக ஒருவரின்‌ அமர்த்தத்திலுள்ள குறைபாடு எதனின்‌; அல்லது 


(இ) நேர்வின்‌ தகுதிகளைப்‌ பாதிக்காத மன்றத்தின்‌ நெறிமுறைகள்‌ சார்ந்த குறைபாடு 
எதனின்‌ 


காரணமாக மட்டுமே செல்லாநிலையது ஆகாது. 


(11) சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றத்தின்‌ பரிந்துரைகளிலிருந்து அல்லது அவற்றைச்‌ 
செயற்படுத்துவதிலிருந்து - 


(அ) இந்திய அரசுக்கும்‌ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும்‌ இடையே; 
அல்லது 

(ஆ) இந்திய அரசும்‌ மாநிலம்‌ எதுவும்‌ அல்லது மாநிலங்கள்‌ எவையும்‌ ஒருபுறமும்‌, ஒன்று 
அல்லது அதற்கு மேற்படும்‌ மாநிலங்கள்‌ மறுபுறமும்‌ இவற்றிற்கு இடையே; அல்லது 

(இ) இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்படும்‌ மாநிலங்களுக்கு இடையே, எழும்‌ பூசல்‌ 
எதனையும்‌ நீதிமுறையில்‌ தீர்மானிப்பதற்குச்‌ சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி மன்றம்‌ 
இயங்கும்‌ செயலமைவு ஒன்றை அமைத்தல்‌ வேண்டும்‌.] 


280. நிதி ஆணையம்‌ : 


() குடியரசுத்தலைவர்‌, இந்த அரசமைப்பின்‌ தொடக்க நிலையிலிருந்து இரண்டு 
ஆண்டுகளுக்குள்ளும்‌, அதற்குப்‌ பின்பு ஒவ்வோர்‌ ஐந்தாவது ஆண்டு முடிவிலும்‌ அல்லது 
குடியரசுத்தலைவர்‌ தேவையெனக்‌ கருதும்‌ அதற்கு முந்தியதொரு காலத்திலும்‌, நிதி ஆணையம்‌ 
ஒன்றை ஆணையின்வழி, அமைப்பார்‌: அவ்வாணையம்‌ குடியரசுத்தலைவரால்‌ அமர்த்தப்பெறும்‌ 
தலைமையாளர்‌ ஒருவரையும்‌ பிற நான்கு உறுப்பினர்களையும்‌ கொண்டிருக்கும்‌. 

(2) நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌, அந்த ஆணையத்தின்‌ உறுப்பினர்களாக அமர்த்தப்‌ 
பெறுவதற்குத்‌ தேவைப்படும்‌ தகுதிப்பாடுகளையும்‌ அவர்கள்‌ தெரிந்தெடுக்கப்படவேண்டிய 
முறையையும்‌ தீர்மானிக்கலாம்‌. 


306-22—13 


166 


(3) பின்வருவன குறித்து குடியரசுத்தலைவருக்குப்‌ பரிந்துரைகள்‌ செய்வது இந்த 
ஆணையத்தின்‌ கடமை ஆகும்‌: 


(அ) இந்த 
பிரிக்கப்படவேண்டிய அல்லது பிரிக்கப்படுவதாகும்‌ வரிகளிலிருந்து கிடைக்கும்‌ 
நிகரத்தொகைகளை அவற்றுக்கிடையே பகிர்ந்தளித்தல்‌ மற்றும்‌, அத்தகைய 
தொகைகளில்‌ முறையே அவற்றிற்குரிய பங்குகளை அந்த மாநிலங்களுக்கிடையே 
பகிர்ந்து ஒதுக்குதல்‌; 


அத்தியாயத்தின்படி  ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ இடையே 


(ஆ இந்தியத்‌ திரள்நிதியத்திலிருந்து மாநிலங்களின்‌ வருவாய்களுக்காக உதவி 


மானியங்களை அளிப்பதில்‌ பின்பற்றப்பட வேண்டிய நெறிகள்‌; 


(ஆஆ) அந்த மாநிலத்தின்‌ நிதி ஆணையத்தால்‌ செய்யப்படும்‌ பரிந்துரைகளின்பேரில்‌, 


“(இ 


“[௫)] 


மாநிலத்திலுள்ள ஊராட்சிகளின்‌ வருவாய்‌ அதிகாரங்களுக்குத்‌ துணையாக 
அமைவதற்கு ஒரு மாநிலத்தில்‌ திரள்நிதியத்தை அதிகரிப்பதற்குத்‌ 
தேவைப்படுகிற நடவடிக்கைகள்‌;] 


மாநில நிதி ஆணையத்தினால்‌ செய்யப்பட்ட பரிந்துரைகளின்பேரில்‌, 
மாநிலத்திலுள்ள நகராட்சிகளின்‌ வருவாய்‌ ஆதாரங்களுக்குத்‌ துணையாக 
அமைவதற்கு மாநிலத்‌ திரள்நிதியத்தை அதிகரிப்பதற்கு தேவையான 
நடவடிக்கைகள்‌;] 

சீரான நிதி நலம்‌ கருதி குடியரசுத்தலைவர்‌ இந்த ஆணையத்திற்குச்‌ 
சுட்டியனுப்பும்‌ பிற பொருட்பாடு எதுவும்‌. 


(4) அந்த ஆணையம்‌ தனது நெறிமுறையைத்‌ தானே தீர்மானித்துக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌; 
மேலும்‌, தனது செயற்பணிகளைப்‌ புரிந்துவருவதற்கு, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ அதற்கு 
வழங்கும்‌ அதிகாரங்களையும்‌ அது கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. 


281. நிதி ஆணையத்தின்‌ பரிந்துரைகள்‌ : 


குடியரசுத்தலைவர்‌, இந்த அரசமைப்பின்‌ வகையங்களின்படி இந்த நிதி ஆணையம்‌ செய்யும்‌ 
பரிந்துரை ஒவ்வொன்றையும்‌, அதன்மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்‌ குறித்து விளக்க 
விவரக்குறிப்புரையுடன்‌ சேர்த்து நாடாளுமன்றத்தின்‌ ஒவ்வோர்‌ அவை முன்பும்‌ வைக்குமாறு 


செய்வார்‌. 





1. அரசமைப்புச்‌ (எழுபத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (24-4-1993 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 


புகுத்தப்பட்டது. 


2. அரசமைப்புச்‌ (எழுபத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (1-6-1993 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 


புகுத்தப்பட்டது. 


3. (இ) உட்கூறு மேற்படிச்‌ சட்டத்தினால்‌, (2) உட்கூறாக மறு எழுத்திடப்பட்டது. 


306-22—13a 


நிதி பற்றிய பல்வகை வகையங்கள்‌ 
282. ஒன்றியம்‌ அல்லது ஒரு மாநிலம்‌ அதன்‌ வருவாய்களிலிருந்து செய்வதாகும்‌ செலவுகள்‌ : 


ஒன்றியம்‌ அல்லது ஒரு மாநிலம்‌, பொது நோக்கம்‌ எதற்காகவும்‌, அந்நோக்கம்‌ நாடாளுமன்றம்‌ 
அல்லது அந்த மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு உரியதொன்றாக இல்லாதபோதிலும்‌, 
மானியங்கள்‌ எவற்றையும்‌ வழங்கலாம்‌. 


283. திரள்நிதியங்கள்‌ நினையாநிகழ்வு நிதியங்கள்‌, அரசுப்‌ பொதுக்‌ கணக்குகளில்‌ வரவு 
வைக்கப்படும்‌ பணத்தொகைகள்‌ ஆகியவற்றைக்‌ கைப்பொறுப்பில்‌ வைத்திருத்தல்‌ 
முதலியவை : 


(1 இந்தியத்‌ திரள்நிதியம்‌, இந்திய நினையாநிகழ்வு நிதியம்‌ ஆகியவற்றைக்‌ கைப்பொறுப்பில்‌ 
வைத்திருப்பதும்‌, அந்நிதியங்களில்‌ பணத்தொகைகளைச்‌ செலுத்துவதும்‌, அவற்றிலிருந்து பணத்‌ 
தொகைகளைத்‌ திரும்ப எடுப்பதும்‌, இந்திய அரசால்‌ அல்லது அதன்‌ சார்பாகப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளப்பட்டு அந்நிதியங்களில்‌ வரவு வைக்கப்பட்டவை அல்லாத பிற பொதுப்‌ பணத்‌ 
தொகைகளைக்‌ கைப்பொறுப்பில்‌ வைத்திருப்பதும்‌, அவற்றை இந்தியப்‌ பொதுக்‌ கணக்கில்‌ 
செலுத்துவதும்‌ இந்தக்‌ கணக்கிலிருந்த பணத்‌ தொகைகளைத்‌ திரும்ப எடுப்பதும்‌ மேற்சொன்ன 
பொருட்பாடுகளுக்குத்‌ தொடர்பான அல்லது அவற்றிற்குச்‌ சார்பியல்வான பிற பொருட்பாடுகள்‌ 
அனைத்தும்‌ நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டத்தினால்‌ ஒழுங்குறுத்தப்படுதல்‌ வேண்டும்‌; 
அதன்‌ பொருட்டு அவ்வாறு வகை செய்யப்படும்‌ வரை, குடியரசுத்தலைவர்‌ செய்யும்‌ விதிகளின்‌ வழி 
அவை ஒழுங்குறுத்தப்படுதல்‌ வேண்டும்‌. 

(2) ஒரு மாநிலத்தின்‌ திரள்நிதியம்‌, ஒரு மாநிலத்தின்‌ நினையாநிகழ்வு நிதியம்‌ ஆகியவற்றைக்‌ 
கைப்பொறுப்பில்‌ வைத்திருப்பதும்‌, அந்நிதியங்களில்‌ பணத்தொகைகளைச்‌ செலுத்துவதும்‌, 
அவற்றிலிருந்து பணத்தொகைகளைத்‌ திரும்ப எடுப்பதும்‌, அந்த மாநில அரசால்‌ அல்லது அதன்‌ 
சார்பாகப்‌ பெற்றுக்கொள்ளப்பட்டு அந்நிதியங்களில்‌ வரவுவைக்கப்பட்டவை அல்லாத பிற பொதுப்‌ 
பணத்தொகைகளைக்‌ கைப்பொறுப்பில்‌ வைத்திருப்பதும்‌, அவற்றை மாநிலப்‌ பொதுக்‌ கணக்கில்‌ 
செலுத்துவதும்‌, அந்தக்‌ கணக்கிலிருந்து பணத்தொகைகளைத்‌ திரும்ப எடுப்பதும்‌, மேற்சொன்ன 
பொருட்பாடுகளுக்குத்‌ தொடர்பான அல்லது அவற்றிற்குச்‌ சார்பியல்வான பிற பொருட்பாடுகள்‌ 
அனைத்தும்‌ அந்த மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டத்தினால்‌ ஒழுங்குறுத்தப்படுதல்‌ 
வேண்டும்‌; அதன்பொருட்டு அவ்வாறு வகைசெய்யப்படும்‌ வரையில்‌, அந்த மாநிலத்தின்‌ ஆளுநர்‌' *** 
செய்யும்‌ விதிகளின்வழி அவை ஒழுங்குறுத்தப்படுதல்‌ வேண்டும்‌. 


284. அரசுப்‌ பஷியாளர்களாலும்‌ நீதிமன்றங்களாலும்‌ பெற்றுக்கொள்ளப்படும்‌ வழக்காளிகளின்‌ 
வைப்பீடுகள்‌, பிற பணத்தொகைகள்‌ ஆகியவற்றைக்‌ கைப்பொறுப்பில்‌ வைத்திருத்தல்‌ : 


(அ) இந்திய அரசால்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, ஒரு மாநில அரசால்‌ திரட்டப்பட்ட அல்லது 
பெறப்பட்ட வருவாய்கள்‌ அல்லது பொதுப்‌ பணத்தொகைகள்‌ அல்லாத வகையில்‌ 
ஒன்றியத்தின்‌ அல்லது ஒரு மாநிலத்தின்‌ அலுவற்பாடுகள்‌ தொடர்பாக வேலையில்‌ 
அமர்த்தப்பெற்றுள்ள அலுவலர்‌ எவராலும்‌ அத்தகைய அலுவலர்‌ என்ற முறையில்‌ 
அவரால்‌ பெற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது அவரிடம்‌ வைப்பீடு செய்யப்பட்ட, அல்லது 


1. “அல்லது இராஜபிரமுகர்‌” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 


306-22—13b 


168 


(ஆ வழக்கு, பொருட்பாடு அல்லது கணக்கு ஒன்றில்‌ அல்லது நபர்களின்‌ 
பேரில்‌ வரவுவைக்கப்படுவதற்காக இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ உள்ள ஒரு 
நீதிமன்றத்தினால்‌ பெற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது அதனிடம்‌ வைப்பீடு செய்யப்பட்ட 


பணத்‌ தொகைகள்‌ அனைத்தும்‌, இந்தியப்‌ பொதுக்‌ கணக்கில்‌, அல்லது நேர்வுக்கேற்ப, அந்த 
மாநிலத்தின்‌ அரசுப்‌ பொதுக்‌ கணக்கில்‌ செலுத்தப்படுதல்‌ வேன்டும்‌. 


285. மாநில வரி விதிப்பிலிருந்து ஒன்றியத்து சொத்திற்கு விலக்களிப்பு : 

(1) ஒன்றியத்தின்‌ சொத்து எதுவும்‌, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு வகைசெய்யும்‌ 
அளவிற்கு அல்லாமல்‌, மாநிலம்‌ ஒன்றினால்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றிலுள்ள அதிகாரஅமைப்பினால்‌ 
விதிக்கப்படும்‌ வரிகள்‌ அனைத்திலிருந்தும்‌ விலக்களிக்கப்படுவதாகும்‌. 


(2) நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு வகைசெய்யும்‌ வரையில்‌, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு ஒரு மாநிலத்தில்‌ வரிவிதிப்புக்கு உற்றதாக இருந்த அல்லது 
உற்றதாகக்‌ கருதப்பட்ட ஒன்றியத்துச்‌ சொத்து எதன்மீதும்‌ அந்த மாநிலத்தில்‌ வரி எதுவும்‌ தொடர்ந்து 
விதிக்கப்பட்டு வரும்‌ வரையில்‌, அவ்வரியை அந்த மாநிலத்திலுள்ள அதிகாரஅமைப்பு எதுவும்‌ 
விதிப்பதற்கு, (1) ஆம்‌ கூறிலுள்ள எதுவும்‌ தடையூறு ஆவதில்லை . 


286. சரக்குகளின்‌ விற்பனை அல்லது கொள்வினை மீது வரி விதிப்பது குறித்த வரையறைகள்‌ : 


() மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டம்‌ எதுவும்‌, [சரக்குகள்‌ அல்லது சேவை அல்லது அவை இரண்டின்‌ 
வழங்கீடு நிகழுமிடத்து அத்தகைய வழங்கீடு] - 


(அ) அந்த மாநிலத்திற்கு வெளியே; அல்லது 


(ஆ) இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ “[அச்சரக்குகளை அல்லது சேவையை அல்லது அவை 
இரண்டையும்‌] இறக்குமதி செய்கையில்‌ அல்லது அதற்கு வெளியே “[அச்சரக்குகளை 
அல்லது சேவையை அல்லது அவை இரண்டையும்‌] ஏற்றுமதி செய்கையின்‌ 

மீது வரி எதனையும்‌ விதித்தலோ விதிப்பதற்கு அதிகாரம்‌ அளித்தலோ ஆகாது. 


3௩ 


“[2) (0 ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளில்‌ எதன்படியும்‌ “[சரக்குகளின்‌ அல்லது 
சேவையின்‌ அல்லது அவை இரண்டின்‌ வழங்கீடு] எப்போது நிகழ்கிறது என்பதைத்‌ 
தீர்மானிப்பதற்கான நெறிகளை நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகுக்கலாம்‌.] 


1“சரக்குகளின்‌ விற்பனை அல்லது கொள்வினை நிகழுமிடத்து அத்தகைய சரக்குகளின்‌ விற்பனை அல்லது கொள்வினை”” என்ற 
சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 13 () பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

2.“சரக்குகள்‌” என்ற சொல்லுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தின்‌ (13) () பிரிவினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. (ந ஆம்‌ கூறின்‌ லிளக்கம்‌, அரசமைப்புச்‌ (ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (11-9-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 

4. (2) மற்றும்‌ (3) ஆம்‌ கூறுகளுக்கு, மெற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 

5. “சரக்குகளின்‌ விற்பனை அல்லது கொள்வினை நிகழுமிடத்து'' என்ற சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (நூற்று ஒன்றாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 13 (1) ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

306-22—13c 


169 


13% ௬ 


287. மின்சாரம்‌ மீதான வரிகளிலிருந்து விலக்களிப்பு : 


நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு வகைசெய்யும்‌ அளவிற்கு அல்லாமல்‌, மாநிலம்‌ ஒன்றின்‌ 
சட்டம்‌ எதுவும்‌ - 


(அ) இந்திய அரசால்‌ பயனுறுத்தப்படுகிற அல்லது இந்திய அரசின்‌ பயனுறுத்தத்திற்காக 
அந்த அரசிற்கு விற்கப்படுகிற; அல்லது 
(ஆ) இருப்பூர்தியம்‌ எதனையும்‌ அமைப்பதில்‌, பேணிவருவதில்‌ அல்லது இயக்குவதில்‌ 
இந்திய அரசாலோ அந்த இருப்பூர்தியத்தை இயக்கிவருகிற ஓர்‌ இருப்பூர்தி 
நிறுமத்தாலோ பயனுறுத்தப்படுகிற அல்லது இருப்பூர்தியம்‌ எதனையும்‌ அமைப்பதில்‌ 
பேணிவருவதில்‌ அல்லது இயக்குவதில்‌ பயனுறுத்தப்படுவதற்காக 
அந்த அரசிற்கு அல்லது மின்சாரத்தின்‌ அந்த இருப்பூர்தி நிறுமத்திற்கு (அதை உற்பத்தி செய்தது 
அரசாயினும்‌ பிறராயினும்‌) பயனுறுத்தம்‌ அல்லது விற்பனையின்மீது வரி எதனையும்‌ விதித்தலோ 
விதிப்பதற்கு அதிகாரம்‌ அளித்தலோ ஆகாது; மேலும்‌, மின்சாரத்தின்‌ விற்பனை மீது வரி எதனையும்‌ 
விதிக்கின்ற அல்லது விதிப்பதற்கு அதிகாரம்‌ அளிக்கின்ற அத்தகைய சட்டம்‌ எதுவும்‌, இந்திய 
அரசால்‌ பயனுறுத்தப்படுவதற்காக அந்த அரசிற்கு அல்லது இருப்பூர்தியம்‌ எதனையும்‌ அமைப்பதில்‌, 
பேணுவதில்‌ அல்லது இயக்குவதில்‌ பயனுறுத்தப்படுவதற்காக மேற்சொன்னவாறு அத்தகைய 
இருப்பூர்திய நிறுமத்திற்கு விற்பனை செய்யப்படும்‌ மின்சாரத்தின்‌ விலை, மின்சாரத்தைக்‌ 
கணிசமான அளவிற்குப்‌ பயனுறுத்தும்‌ பிறருக்குக்‌ குறிக்கப்படும்‌ விலையைவிட அந்த 
வரித்தொகையின்‌ அளவிற்குக்‌ குறைந்ததாக இருக்கும்படி உறுதிசெய்தல்வேண்டும்‌. 


288. குறித்தசில நேர்வுகளில்‌ நீர்‌ அல்லது மின்சாரத்திற்கு மாநிலங்களின்‌ வரிவிதிப்பிலிருந்து 
விலக்களிப்பு : 

() குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி பிறவாறு வகைசெய்யும்‌ அளவிற்கு அல்லாமல்‌, இந்த 
அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு செல்லாற்றலில்‌ இருந்த மாநிலச்‌ சட்டம்‌ எதுவும்‌, 
மாநிலங்களிடையே அமைந்த ஆறு அல்லது ஆற்றுப்பள்ளத்தாக்கு ஒன்றை 
ஒழுங்குறுத்துவதற்காகவோ மேம்படுத்துவற்காகவோ நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றினால்‌ அல்லது 
நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டம்‌ ஒன்றினால்‌ நிறுவப்படும்‌ அதிகாரஅமைப்பு எதனாலும்‌ 
சேமித்து வைக்கப்படுகிற, உற்பத்தி செய்யப்படுகிற, பயனுறுத்தப்படுகிற, வழங்கப்படுகிற அல்லது 
விற்கப்படுகிற நீர்‌ அல்லது மின்சாரம்‌ எதனையும்‌ பொறுத்து வரி ஒன்றை விதித்தலோ விதிப்பதற்கு 
அதிகாரம்‌ அளித்தலோ ஆகாது. 

விளக்கம்‌. - இந்தக்‌ கூறில்‌, “செல்லாற்றலில்‌ இருந்த மாநிலச்‌ சட்டம்‌” என்னும்‌ சொற்றொடர்‌, 
இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு நிறைவேற்றப்பட்டு அல்லது இயற்றப்பட்டு முன்னரே 
நீக்கறவு செய்யப்படாத ஒரு சட்டத்தை, அத்தகைய .சட்டம்‌ எதுவும்‌ அல்லது அதன்‌ பகுதிகள்‌ 
எவையும்‌ அப்போது முற்றிலுமோ குறிப்பிட்ட பரப்பிடங்களிலோ செயற்பாட்டில்‌ இல்லாதிருப்பினும்‌, 
உள்ளடக்கும்‌. 


எவவளவ வள்‌ க்வி வையை வைகையை மலைக்‌ 


1. (3) ஆம்‌ கூறு, அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 13 (14) ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, விட்டுவிடப்பட்டது. 


170 


(2) மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்ட மன்றம்‌ (1) ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்ட வரி எதனையும்‌ 
சட்டத்தினால்‌ விதிக்கலாம்‌ அல்லது விதிப்பதற்கு அதிகாரம்‌ அளிக்கலாம்‌; ஆனால்‌, அத்தகைய 
சட்டம்‌ எதுவும்‌ குடியரசுத்தலைவரின்‌ ஒர்விற்காக ஒதுக்கிவைக்கப்பட்டு, அவருடைய ஏற்பிசைவை 
அது பெற்றிருந்தாலன்றி, செல்திறம்‌ உடையது ஆகாது; மேலும்‌, அத்தகைய சட்டம்‌ எதுவும்‌, 
அதிகாரஅமைப்பு ஒன்றினால்‌ அச்சட்டத்தின்படி வகுக்கப்படும்‌ விதிகளின்‌ அல்லது பிறப்பிக்கப்படும்‌ 
ஆணைகளின்வழி அத்தகைய வரியின்‌ வீதங்களையும்‌ பிற வரிச்‌ சுமத்தங்களையும்‌ 
நிருணயிப்பதற்கு வகைசெய்யுமாயின்‌, அத்தகைய விதியை வகுப்பதற்கு அல்லது ஆணையைப்‌ 
பிறப்பிப்பதற்குக்‌ குடியரசுத்தலைவரின்‌ முன்னிசைவினைப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ என அச்சட்டம்‌ 
வகைசெய்தல்‌ வேண்டும்‌. 

289. மாநிலம்‌ ஒன்றின்‌ சொத்திற்கும்‌ வருமானத்திற்கும்‌ ஒன்றியத்து வரி விதிப்பிலிருந்து 
விலக்களிப்பு: 

(1) மாநிலம்‌ ஒன்றின்‌ சொத்தும்‌ வருமானமும்‌ ஒன்றியத்து வரி விதிப்பிலிருந்து விலக்களிப்புப்‌ 
பெறுவன ஆகும்‌. 

(2) மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசாலோ அதன்‌ சார்பாகவோ நடத்தப்படும்‌ எவ்வகையானதுமான 
வணிகம்‌, வணிகத்தொழில்‌ அல்லது அதனுடன்‌ தொடர்புடைய நடவடிக்கைகள்‌ பொறுத்து அல்லது 
அத்தகைய வணிகம்‌, வணிகத்தொழில்‌ பொருட்டுப்‌ பயன்படுத்தப்படுகிற அல்லது 
கையுடைமையிலிருக்கிற சொத்து எதனையும்‌ பொறுத்து, அதன்‌ தொடர்பாக வந்தடைகின்ற அல்லது 
அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானம்‌ எதனையும்‌ பொறுத்து, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ 
வகைசெய்யும்‌ அளவு, ஏதேனும்‌ இருப்பின்‌, அந்த அளவிற்கு வரி எதனையும்‌ ஒன்றியம்‌ 
விதிப்பதற்கோ விதிப்பதற்கு அதிகாரம்‌ அளிப்பதற்கோ () ஆம்‌ கூறிலுள்ள எதுவும்‌ தடையூறு 
ஆவதில்லை . 

(3). (2) ஆம்‌ கூறிலுள்ள எதுவும்‌, அரசின்‌ வழக்கமான செயற்பணிகளைச்‌ சார்ந்தவை என 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்பும்‌ வணிகம்‌ அல்லது வணிகத்தொழில்‌ எதற்குமோ 
எவ்வகையான வணிகம்‌ அல்லது வணிகத்தொழில்‌ எதற்குமோ பொருந்துவது இல்லை. 


290. குறித்தசில செலவுகள்‌, ஓய்வூதியங்கள்‌ ஆகியவை பொறுத்த நேரமைவு: 


இந்த அரசமைப்பின்‌ வகையங்களின்படி நீதிமன்றம்‌ அல்லது ஆணையம்‌ ஒன்றின்‌ செலவுகள்‌ 
அல்லது இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு, முடியரசின்‌ கீழ்‌ இந்தியாவின்‌ அல்லது 
அத்தகைய தொடக்கநிலைக்குப்‌ பின்பு ஒன்றியம்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ அலுவற்பாடுகள்‌ 
தொடர்பாகப்‌ பணிபுரிந்திருக்கின்ற ஒருவருக்கு அல்லது அவர்‌ பொருட்டு வழங்கப்படுவதான 
ஒய்வூதியம்‌ இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ மீதோ, மாநிலம்‌ ஒன்றின்‌ திரள்நிதியத்தின்‌ மீதோ 
சார்த்தப்பட்டதாக இருக்குமிடத்து-- 

(அ) இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்பட்ட ஒரு செலவாக இருக்கும்‌ நேர்வில்‌, 
அந்நீதிமன்றமோ ஆணையமோ மாநிலம்‌ ஒன்றின்‌ தனிப்பட்ட தேவைகளில்‌ 
எதனையும்‌ நிறைவுறுத்துமாயின்‌, அல்லது அந்த நபர்‌ மாநிலம்‌ ஒன்றின்‌ 
அலுவற்பாடுகள்‌ தொடர்பாக முழுமையாகவோ பகுதியாகவோ 
பணிபுரிந்திருப்பாராயின்‌; அல்லது 


(ஆ மாநிலம்‌ ஒன்றின்‌ திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்பட்ட ஒரு செலவாக இருக்கும்‌ 
நேர்வில்‌, அந்நீதிமன்றமோ ஆணையமோ ஒன்றியத்தின்‌ அல்லது பிறிதொரு 
மாநிலத்தின்‌ தனிப்பட்ட தேவைகளில்‌ எதனையும்‌ நிறைவுறுத்துமாயின்‌ அல்லது அந்த 
நபர்‌ ஒன்றியத்தின்‌ அல்லது பிறிதொரு மாநிலத்தின்‌ அலுவற்பாடுகள்‌ தொடர்பாக 
முழுமையாகவோ பகுதியாகவோ பணிபுரிந்திருப்பாராயின்‌ 


171 


அச்செலவுகள்‌ அல்லது ஒய்வூதியம்‌ பொறுத்து ஒப்பியவாறான பங்களிப்புத்‌ தொகை அல்லது ஒப்புதல்‌ 
ஏற்படாதவிடத்து இந்தியாவின்‌ தலைமை  நீதிபதியால்‌ அமர்த்தப்பெறும்‌ பொதுவரால்‌ 
தீர்மானிக்கப்படும்‌ பங்களிப்புத்‌ தொகை, அந்த மாநிலத்தின்‌ திரள்நிதியத்தின்‌ மீது அல்லது, 
நேர்வுக்கேற்ப, இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ மீதோ அல்லது பிற மாநிலத்தின்‌ திரள்நிதியத்தின்‌ மீதோ 
சார்த்தப்பட்டு, அதிலிருந்து வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


290௫). குறித்தசில தேவசுவம்‌ நிதியங்களுக்கு ஆண்டுதோறும்‌ பணம்‌ செலுத்துதல்‌ : 
ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ நாற்பத்தாறு இலட்சத்து ஐம்பதாயிரம்‌ ரூபாய்‌ கேரள மாநிலத்தின்‌ 
திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்பட்டு அதிலிருந்து திருவாங்கூர்‌ தேவசுவம்‌ நிதியத்திற்கு 
வழங்கப்படும்‌; மேலும்‌, திருவாங்கூர்‌- கொச்சி மாநிலத்திலிருந்து 1956 ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ முதல்‌ 
நாளன்று தமிழ்நாடு மாநிலத்திற்கு மாற்றப்பட்ட நிலவரைகளில்‌ உள்ள இந்துக்‌ கோயில்கள்‌ 
வழிபடுதலங்கள்‌ ஆகியவற்றைப்‌ பேணிவருவதற்காகப்‌ பதின்மூன்று இலட்சத்து ஐம்பதாயிரம்‌ ரூபாய்‌ 
[தமிழ்நாடு] மாநிலத்தின்‌ திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்பட்டு அதிலிருந்து அந்த மாநிலத்தில்‌ 
நிறுவப்பட்டுள்ள தேவசுவம்‌ நிதியத்திற்கு ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌. ] 


291. [இந்தியக்‌ குறுநில அரசர்களுக்கான மானியத்‌ கொகைகள்‌.]- அரசமைப்புச்‌ (இருபத்து ஆறாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (28-12-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
விட்டிவிடப்பட்டது. 


அத்தியாயம்‌ || 
கடன்பெறுதல்‌ 
292. இந்திய அரசு கடன்பெறுதல்‌ : 


ஒன்றியத்து ஆட்சி அதிகாரமானது, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌, அவ்வப்போது 
நிருணயிக்கும்‌ வரம்புகள்‌, எவையேனுபிருப்பின்‌, அவற்றிற்குள்ளடங்கி, இந்தியத்‌ 
திரள்நிதியத்தின்‌ பிணையத்தின்பேரில்‌ கடன்‌ பெறுவதையும்‌ அவ்வாறு நிருணயிக்கப்பட்ட 
வரம்புகள்‌, எவையேனுமிருப்பின்‌, அவற்றிற்குள்ளடங்கி, பொறுப்புறுதிகள்‌ அளிப்பதையும்‌ அளாவி 
நிற்கும்‌. 
293. மாநிலங்கள்‌ கடன்பெறுதல்‌ : 


(1) இந்த உறுப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆட்சி அதிகாரமானது, 
அந்த மாநிலச்‌ சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ அவ்வப்போது நிருணயிக்கும்‌ வரம்புகள்‌, 
எவையேனுமிருப்பின்‌, அவற்றிற்குள்ளடங்கி, அந்த மாநிலத்‌ திரள்நிதியத்தின்‌ பிணையத்தின்பேரில்‌ 
இந்திய நிலவரைக்குள்‌ கடன்‌ வாங்குவதையும்‌, அவ்வாறு நிருணயிக்கப்பட்ட வரம்புகள்‌ 
எவையேனுமிருப்பின்‌, அவற்றிற்குள்ளடங்கி, பொறுப்புறுதிகள்‌ அளிப்பதையும்‌ அளாவி நிற்கும்‌. 

(2) இந்திய அரசு, நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ விதிக்கப்படும்‌ 
வரைக்கட்டுகளுக்குட்பட்டு, மாநிலம்‌ எதற்கும்‌ பெறுகடன்கள்‌ வழங்கலாம்‌ அல்லது 292 ஆம்‌ 
உறுப்பின்படி நிருணயிக்கப்பட்ட வரம்புகள்‌ எவற்றிற்கும்‌ மேற்படாமல்‌, மாநிலம்‌ ஒன்றினால்‌ 
எழுப்பப்படும்‌ பெறுகடன்கள்‌ பொறுத்து பொறுப்புறுதிகள்‌ அளிக்கலாம்‌; அத்தகைய பெறுகடன்கள்‌ 
வழங்குவதற்குத்‌ தேவைப்படும்‌ தொகைகள்‌ இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ மீது சார்த்தப்படும்‌. 

(3) இந்திய அரசால்‌ அல்லது அதற்கு முன்பிருந்த அரசால்‌ மாநிலம்‌ ஒன்றிற்கு 
வழங்கப்பட்டிருக்கின்ற அல்லது இந்திய அரசால்‌ அல்லது அதற்கு முன்பிருந்த அரசால்‌ 
பொறுப்புறுதி அளிக்கப்பட்டிருக்கின்ற பெறுகடன்‌ ஒன்றின்‌ பகுதி எதுவும்‌ இன்னும்‌ கொடுபடாமல்‌ 
இருக்குமாயின்‌, அந்த மாநிலம்‌, இந்திய அரசின்‌ இசைவில்லாமல்‌, பெறுகடன்‌ எதனையும்‌ எழுப்புதல்‌ 
ஆகாது. 

1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 19 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


2.“மெட்ராஸ்‌'" என்பதற்கு, மெட்ராஸ்‌ மாநில (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 1968 (53/1968) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (14-1-1969 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


172 


(4. (3) ஆம்‌ கூறின்படியான இசைவு, இந்திய அரசு தக்கதெனக்‌ கருதி விதிக்கும்‌ 
வரைக்கட்டுகள்‌, எவையேனுமிருப்பின்‌, அவற்றிற்குட்பட்டு அளிக்கப்படலாம்‌. 


அத்தியாயம்‌ |! 
சொத்து, ஒப்பந்தங்கள்‌, உரிமைகள்‌, பொறுப்படைவுகள்‌, கடமைப்பாடுகள்‌ 


மற்றும்‌ உரிமைவழக்குகள்‌ 


294. குறித்தசில நேர்வுகளில்‌ சொத்து, சொத்திருப்புகள்‌, உரிமைகள்‌, பொறுப்படைவுகள்‌ மற்றும்‌ 
கடமைப்பாடுகள்‌ ஆகியவற்றிற்கு வாரிசுரிமை : 


இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு, பாகிஸ்தான்‌ தன்னாட்சியத்தை அல்லது மேற்கு 
வங்காளம்‌, கிழக்கு வங்காளம்‌, மேற்குப்‌ பஞ்சாப்‌ மற்றும்‌ கிழக்குப்‌ பஞ்சாப்‌ ஆகிய மாகாணங்களை 
உருவாக்கியதன்‌ காரணமாகச்‌ செய்யப்பட்ட அல்லது செய்யப்படவேண்டிய நேரமைவு எதற்கும்‌ 
உட்பட்டு, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலிருந்து - 


(அ) அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு மாட்சிமை தங்கிய மன்னரிடம்‌ இந்தியத்‌ 
தன்னாட்சிய அரசிற்குமென உற்றமைந்திருந்த சொத்து, சொத்திருப்புகள்‌ 
ஆகிய அனைத்தும்‌, அத்துடன்‌ அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு மாட்சிமை 
தங்கிய மன்னரிடம்‌ ஆளுநர்‌ மாகாணம்‌ ஒவ்வொன்றின்‌ அரசிற்குமென 
உற்றமைந்திருந்த சொத்து, சொத்திருப்புகள்‌ ஆகிய அனைத்தும்‌, முறையே 
ஒன்றியத்திடமும்‌ நேரிணையான மாநிலத்திடமும்‌ உற்றமையும்‌; மேலும்‌, 

(ஆ இந்தியத்‌ தன்னாட்சிய அரசு, ஆளுநர்‌ மாகாணம்‌ ஒவ்வொன்றின்‌ அரசு ஆகியவற்றின்‌ 
அனைத்து உரிமைகளும்‌ பொறுப்படைவுகளும்‌ கடமைப்பாடுகளும்‌, அவை ஒப்பந்தம்‌ 
ஒன்றிலிருந்து எழுவனவாயினும்‌ பிறவாறாயினும்‌, முறையே இந்திய அரசு, 
நேரிணையான மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ அரசு ஆகியவற்றின்‌ உரிமைகளாகவும்‌ 
பொறுப்படைவுகளாகவும்‌ கடமைப்பாடுகளாகவும்‌ இருக்கும்‌. 


295. பிற நேர்வுகளில்‌ சொத்து, சொத்திருப்புகள்‌, உரிமைகள்‌, பொறுப்படைவுகள்‌ மற்றும்‌ 
கடமைப்பாடுகள்‌ ஆகியவற்றிற்கு வாரிசுரிமை: 


(9 இந்திய அரசு, இந்தியக்‌ குறுநிலம்‌ ஒன்றின்‌ அரசுடன்‌ பின்வருவன குறித்துச்‌ 
செய்துகொண்ட உடன்பாடு எதற்கும்‌ உட்பட்டு, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலிருந்து - 


173 


(அ அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 
பகுதியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஒரு மாநிலத்திற்கு நேரிணையான இந்தியக்‌ 
குறுநிலம்‌ ஒன்றிடம்‌ உற்றமைந்திருந்த சொத்து, சொத்திருப்புகள்‌ ஆகிய அனைத்தும்‌, 
அத்தகைய சொத்தும்‌ சொத்திருப்புகளும்‌, அத்தகைய தொடக்கநிலைக்கு 
உடன்முன்பு எந்த நோக்கங்களுக்காக வைத்துவரப்பட்டனவோ அந்த நோக்கங்கள்‌, 
அதன்பின்பு ஒன்றியத்துப்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள பொருட்பாடுகளில்‌ 
எதனைப்‌ பொறுத்தும்‌ ஒன்றியத்து நோக்கங்களாக இருக்குமாயின்‌, அவை 
ஒன்றியத்திடம்‌ உற்றமைதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, 


(அ) முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ இ பகுதியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஒரு 
மாநிலத்திற்கு நேரிணையான இந்தியக்‌  குறுநிலம்‌ ஒன்றின்‌ அரசின்‌ 
அனைத்து உரிமைகளும்‌ பொறுப்படைவுகளும்‌ கடமைப்பாடுகளும்‌ அவை ஒப்பந்தம்‌ 
ஒன்றிலிருந்து எழுவனவாயினும்‌ பிறவாறாயினும்‌, எந்த நோக்கங்களுக்காக 
அத்தகைய தொடக்கநிலைக்கு முன்பு அத்தகைய உரிமைகள்‌ ஈட்டப்பட்டனவோ 
அல்லது அத்தகைய பொறுப்படைவுகளும்‌ கடமைப்பாடுகளும்‌ 
மேற்கொள்ளப்பட்டனவோ அந்த நோக்கங்கள்‌ அதன்‌ பின்பு ஒன்றியத்துப்‌ பட்டியலில்‌ 
எண்ணிடப்பட்டுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனைப்‌ பொறுத்தும்‌ இந்திய 
அரசின்‌ நோக்கங்களாக இருக்குமாயின்‌, அவை இந்திய அரசின்‌ 
உரிமைகளாகவும்‌ பொறுப்படைவுகளாகவும்‌ கடமைப்பாடுகளாகவும்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. 


(2) மேலே கண்டவற்றிற்கு உட்பட்டு, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலிருந்து, (1 ஆம்‌ 
கூறில்‌ குறிப்பிடப்பட்டவை அல்லாத பிற சொத்து, சொத்திருப்புகள்‌ ஆகிய அனைத்தையும்‌ மற்றும்‌ 
அனைத்து உரிமைகளும்‌ பொறுப்படைவுகளும்‌ கடமைப்பாடுகளும்‌ ஒப்பந்தம்‌ ஒன்றிலிருந்து 
எழுந்தவையாயினும்‌ பிறவாறாயினும்‌ அவை அனைத்தையும்‌ பொறுத்து, முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலில்‌ (பகுதியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ அரசு என்பது 
அதற்கு நேரிணையான இந்தியக்‌ குறுநில அரசிற்குப்‌ பின்னமைவுற்ற அரசாக இருத்தல்‌ வேண்டும்‌. 


296. வாரிசு இல்லாமை அல்லது உரிமைகோருநர்‌ இல்லாமை அல்லது உரிமைக்குற்றவர்‌ 
இல்லாமை காரணமாகச்‌ சேர்ந்தடையும்‌ சொத்து : 

இதன்பின்பு வகைசெய்யப்பட்டுள்ளதற்கு உட்பட்டு, இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள சொத்து 
எதுவும்‌, இந்த அரசமைப்புச்‌ செயற்பாட்டுக்கு வாராதிருப்பின்‌, வாரிசு இல்லாமை அல்லது 
உரிமைகோருநர்‌ இல்லாமை அல்லது உரிமைக்குற்றவர்‌ இல்லாமை காரணமாக மாட்சிமை தங்கிய 
மன்னரிடம்‌ அல்லது நேர்வுக்கேற்ப இந்தியக்‌  குறுநிலம்‌ ஒன்றின்‌ அரசரிடம்‌ 
சேர்ந்தடைந்திருக்குமாயின்‌, அது மாநிலம்‌ ஒன்றில்‌ அமைந்துள்ள சொத்தாக இருப்பின்‌, அத்தகைய 
மாநிலத்திடமும்‌, பிற நேர்வு எதிலும்‌ ஒன்றியத்திடமும்‌ உற்றமையும்‌: 

வரம்புரையாக : சொத்து எதுவும்‌, மாட்சிமை தங்கிய மன்னரிடம்‌ அல்லது இந்தியக்‌ குறுநிலம்‌ 
ஒன்றின்‌ அரசரிடம்‌ அவ்வாறு சேர்ந்தடைவதாகும்‌ தேதியில்‌ அது இந்திய அரசின்‌ அல்லது மாநிலம்‌ 
ஒன்றின்‌ அரசின்‌ உடைமையில்‌ அல்லது கட்டாள்கையில்‌ இருந்திருப்பின்‌, அது, அப்போது 
பயன்படுத்தப்பட்டதற்கான அல்லது வைத்துவரப்பட்டதற்கான நோக்கங்கள்‌, ஒன்றியத்தின்‌ அல்லது 
ஒரு மாநிலத்தின்‌ நோக்கங்களாக இருப்பின்‌, அதற்கிணங்க ஒன்றியத்திடமோ அந்த 
மாநிலத்திடமோ உற்றமையும்‌. 


174 


விளக்கம்‌. - இந்த உறுப்பில்‌, “அரசர்கள்‌”, “இந்தியக்‌ குறுநிலம்‌” என்னும்‌ சொற்றொடர்கள்‌, 
363 ஆம்‌ உறுப்பிலுள்ள அதே பொருள்களை உடையனவாம்‌. 


11297. ஆட்சிநிலவரை சார்ந்த கடலினுள்‌ அல்லது கண்டத்திட்டினுள்‌ இருக்கும்‌ பெறுமதியான 
பொருள்களும்‌, தனிப்பட்டதான பொருளியல்‌ மண்டலங்களின்‌ வளஆதாரங்களும்‌ : 
ஒன்றியத்திடம்‌ உற்றமைதல்‌: 

() இந்திய ஆட்சிநிலவரை சார்ந்த கடலினுள்‌ அல்லது கண்டத்திட்டினுள்‌ அல்லது 
தனிப்பட்டதான பொருளியல்‌ மண்டலத்தினுள்‌ அடங்கும்‌ கடலடி நிலங்கள்‌, கனிமங்கள்‌, 
பெறுமதியான பிற பொருள்கள்‌ ஆகிய அனைத்தும்‌ ஒன்றியத்திடம்‌ உற்றமைந்து, ஒன்றியத்தின்‌ 
நோக்கங்களுக்காக வைத்தாளப்படுதல்‌ வேண்டும்‌. 


(2) இந்தியாவின்‌ தனிப்பட்டதான பொருளியல்‌ மண்டலத்தின்‌ பிற வளஆதாரங்கள்‌ 
அனைத்தும்‌, ஒன்றியத்திடம்‌ உற்றமைந்து, ஒன்றியத்தின்‌ நோக்கங்களுக்காக வைத்தாளப்படுதல்‌ 
வேண்டும்‌. 

(3) இந்தியாவின்‌ ஆட்சிநிலவரைச்‌ , சார்ந்த கடல்‌, கண்டத்திட்டு, தனிப்பட்டதான பொருளியல்‌ 
மண்டலம்‌, பிற கடல்சார்ந்த மண்டலங்கள்‌ ஆகியவற்றின்‌ எல்லைகள்‌, நாடாளுமன்றத்தால்‌ 
இயற்றப்பட்ட சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ அவ்வப்போது குறித்துரைக்கப்படுகிறவாறு 
இருந்துவருதல்‌ வேண்டும்‌ ] 

21298. வணிகம்‌ முதலியவற்றை நடத்திவருவதற்கான அதிகாரம்‌ : 

ஒன்றியத்தின்‌ மற்றும்‌ ஒவ்வொரு மாநிலத்தின்‌ ஆட்சி அதிகாரத்தில்‌ வணிகம்‌ அல்லது 
ஆகுதொழில்‌ எதனையும்‌ நடத்துவதும்‌ சொத்தினை ஈட்டுதல்‌, வைத்தாளுதல்‌, அயலடைவு செய்தல்‌, 
எந்நோக்கத்திற்காகவும்‌ ஒப்பந்தங்கள்‌ செய்துகொள்ளுதல்‌ ஆகியவையும்‌ அடங்கும்‌: 


வரம்புரையாக : 


(அ) மேற்சொன்ன ஒன்றியத்து ஆட்சி அதிகாரமானது, அத்தகைய வணிகம்‌ அல்லது 
ஆகுதொழில்‌ அல்லது அத்தகைய நோக்கம்‌ எதுவும்‌, நாடாளுமன்றம்‌ சட்டங்கள்‌ 
இயற்றுவதற்குரியதாக இல்லாதிருக்கும்‌ அளவிற்கு, ஒவ்வொரு மாநிலத்திலும்‌ 
அந்தந்த மாநிலத்தின்‌ சட்டமியற்றும்‌ அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருந்துவருதல்‌ 
வேண்டும்‌; மற்றும்‌ 

(ஆ மேற்சொன்ன ஒவ்வொரு மாநிலத்தின்‌ ஆட்சி அதிகாரமும்‌ அத்தகைய வணிகம்‌ 
அல்லது ஆகுதொழில்‌ அல்லது அத்தகைய நோக்கம்‌ எதுவும்‌, மாநிலச்‌ சட்டமன்றம்‌ 
சட்டங்கள்‌ இயற்றுவதற்குரியதாக இல்லாதிருக்கும்‌ அளவிற்கு, நாடாளுமன்றத்தின்‌ 
சட்டமியற்றும்‌ அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருந்துவருதல்‌ வேண்டும்‌. ] 

299. ஒப்பந்தங்கள்‌ : 


(1) ஒன்றியத்தின்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆட்சி அதிகாரத்தைச்‌ செலுத்திச்‌ 
செய்துகொள்ளப்படும்‌ ஒப்பந்தங்கள்‌ அனைத்தும்‌, குடியரசுத்தலைவரால்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, 
அந்த மாநிலத்தின்‌ ஆளுநரால்‌ ”* * செய்துகொள்ளப்பட்டனவாக இயம்பப்பெறும்‌; மேலும்‌, அந்த 

அதிகாரத்தைச்‌ செலுத்திச்‌ செய்துகொள்ளப்படும்‌ அத்தகைய அனைத்து ஒப்பந்தங்களும்‌ 
அனைத்துச்‌ சொத்துக்‌ காப்பீடுகளும்‌ குடியரசுத்தலைவர்‌ அல்லது ஆளுநர்‌ ச சார்பாக, அவர்‌ 
பணிக்கும்‌ அல்லது அதிகாரமளிக்கும்‌ அத்தகைய நபர்களாலும்‌ அத்தகைய முறையிலும்‌ 
எழுதிக்கொடுக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


1. அரசமைப்புச்‌ (நாற்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (275-1976 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 20 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

3. "அல்லது இராஜபிரமுகர்‌'' என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 


175 


(2) இந்த அரசமைப்பைப்‌ பொறுத்து அல்லது இந்திய அரசு தொடர்பாக இதற்குமுன்பு 
செல்லாற்றலில்‌ இருந்துவந்த சட்டம்‌ ஒன்றைப்‌ பொறுத்து செய்துகொள்ளப்பட்ட ஒப்பந்தம்‌ அல்லது 
எழுதிக்கொடுக்கப்பட்ட காப்பீடு எதற்காகவும்‌, குடியரசுத்தலைவரோ ஆளுநரோ'*** தம்‌ சொந்த 
முறையில்‌ பொறுப்படைவுற்றவர்‌ ஆகார்‌; மேலும்‌, அவர்களில்‌ எவர்‌ சார்பாகவும்‌ எனக்‌ குறித்து 
அத்தகைய ஒப்பந்தம்‌ அல்லது காப்பீடு எதனையும்‌ செய்துகொள்கின்ற அல்லது 
எழுதிக்கொடுக்கின்ற எவரும்கூட, அதற்காகத்‌ தம்‌ சொந்தமுறையில்‌ பொறுப்படைவுற்றவர்‌ ஆகார்‌. 
300. உரிமை வழக்குகளும்‌, நடவடிக்கைகளும்‌ : 

(0) இந்திய ஒன்றியத்தின்‌ பெயரால்‌ இந்திய அரசு வழக்கிடலாம்‌ அல்லது வழக்கிடப்படலாம்‌; 
ஒரு மாநிலத்தின்‌ பெயரால்‌ அந்த மாநில அரசு வழக்கிடலாம்‌ அல்லது வழக்கிடப்படலாம்‌; மேலும்‌, 
இந்த அரசமைப்பு இயற்றப்படாதிருப்பின்‌, எந்நேர்வுகளில்‌ இந்தியத்‌ தன்னாட்சியமும்‌ நேரிணையான 
மாகாணங்களும்‌ அல்லது நேரிணையான இந்தியக்‌ குறுநிலங்களும்‌ தத்தம்‌ அலுவற்பாடுகள்‌ 
தொடர்பாக வழக்கிட்டிருக்கலாமோ வழக்கிடப்பட்டிருக்கலாமோ அத்தகைய நேர்வுகளில்‌, இந்த 
அரசமைப்பினால்‌ வழங்கப்பட்ட அதிகாரங்களின்‌ பயன்திறன்‌ வழி இயற்றப்பட்ட நாடாளுமன்றச்‌ 
சட்டத்தினால்‌ அல்லது அத்தகைய மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டத்தினால்‌ செய்யப்படும்‌ வகையங்கள்‌ 
எவற்றிற்கும்‌ உட்பட்டு, இந்திய அரசும்‌ மாநில அரசும்‌ வழக்கிடலாம்‌ அல்லது வழக்கிடப்படலாம்‌. 

(2) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையின்போது- 

(அ) இந்தியத்‌ தன்னாட்சியத்தை ஒரு தரப்பினராகக்‌ கொண்ட சட்ட நடவடிக்கைகள்‌ 
எவையும்‌ முடிவுறாநிலையில்‌ இருக்குமாயின்‌, அந்த நடவடிக்கைகளில்‌ இந்தியத்‌ 
தன்னாட்சியத்திற்குப்‌ பதிலாக இந்திய ஒன்றியம்‌ சேர்க்கப்பட்டதாகக்‌ கொள்ளப்படும்‌; 
மேலும்‌, 

(ஆ) ஒரு மாகாணத்தை அல்லது ஒர்‌ இந்தியக்‌ குறுநிலத்தை ஒரு தரப்பினராகக்‌ கொண்ட 
சட்ட நடவடிக்கைகள்‌ எவையும்‌ முடிவுறாநிலையில்‌ இருக்குமாயின்‌, அந்த 
நடவடிக்கைகளில்‌ அந்த மாகாணத்திற்கு அல்லது இந்தியக்‌ குறுநிலத்திற்குப்‌ பதிலாக 
நேரிணையான மாநிலம்‌ சேர்க்கப்பட்டதாகக்‌ கொள்ளப்படும்‌. 

[அத்தியாயம்‌ |1/ 
சொத்து பொறுத்த உரிமை 
300). சட்டம்‌ அளிக்கும்‌ அதிகாரத்தின்படி அல்லாமல்‌ எவரிடமிருந்தும்‌ சொத்துப்‌ பறிக்கப்படுதல்‌ 
ஆகாது: 

சட்டம்‌ அளிக்கும்‌ அதிகாரத்தின்படி அல்லாமல்‌, எவரிடமிருந்தும்‌ அவரது சொத்துப்‌ 

பறிக்கப்படுதல்‌ ஆகாது.] 
பகுதி %॥॥| 
இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ வணிகம்‌, வாணிபம்‌ 
மற்றும்‌ தொடர்புறவுகள்‌ 
301 வணிகம்‌, வாணிபம்‌, தொடர்புறவுகள்‌ ஆகியவற்றிற்குத்‌ தடையின்மை : 


இந்தப்‌ பகுதியின்‌ பிற வகையங்களுக்கு உட்பட்டு, இந்திய ஆட்சிநிலவரை எங்கணும்‌ வணிகம்‌, 
வாணிபம்‌, தொடர்புறவுகள்‌ ஆகியவை தடையின்றி நிகழ்வுறும்‌. 





1. “இராஜபிரமுகரோ”' என்ற சொல்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 34 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


176 


302. வணிகம்‌, வாணிபம்‌, தொடர்புறவுகள்‌ ஆகியவற்றின்‌ மீது கட்டுப்பாடுகள்‌ விதிப்பதற்கு 
நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌: 
ஒரு மாநிலத்திற்கும்‌ மற்றொன்றிற்கும்‌ இடையே அல்லது இந்திய ஆட்சிநிலவரைப்பகுதி 
எதற்குள்ளும்‌ வணிகம்‌, வாணிபம்‌ அல்லது தொடர்புறவுகள்‌ நிகழ்வுறுவதற்கான சுதந்திரத்தின்மீது, 
பொது நலனுக்காகத்‌ தேவைப்படும்‌ கட்டுப்பாடுகளை நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விதிக்கலாம்‌. 
303. வணிகம்‌, வாணிபம்‌, தொடர்பாக ஒன்றியம்‌, மாநிலங்கள்‌ ஆகியவற்றிற்குள்ள சட்டமியற்றும்‌ 
அதிகாரங்கள்‌ மீது கட்டுப்பாடுகள்‌: 

() 302 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலிலுள்ள 
பட்டியல்களில்‌ எதிலும்‌ வணிகம்‌ மற்றும்‌ வாணிபம்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டிருப்பதைக்‌ காரணமாகக்‌ 
கொண்டு ஒரு மாநிலத்திற்கு மற்றொன்றைவிட முன்னுரிமை எதனையும்‌ அளிக்கிற அல்லது 
அளிப்பதற்கு அதிகாரம்‌ வழங்குகிற அல்லது ஒரு மாநிலத்திற்கும்‌ மற்றொன்றிற்கும்‌ இடையே 
வேற்றுமை எதனையும்‌ காட்டுகிற அல்லது காட்டுவதற்கு அதிகாரம்‌ வழங்குகிற சட்டம்‌ எதனையும்‌ 
இயற்றுவதற்கு நாடாளுமன்றமோ மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்றமோ அதிகாரம்‌ உடையது ஆகாது. 


(2) இந்திய ஆட்சிநிலவரைப்‌ பகுதி எதிலும்‌ சரக்குகளின்‌ பற்றாக்குறையினால்‌ எழுகின்ற ஒரு 
நிலைமையைச்‌ சமாளிக்கும்‌ பொருட்டு முன்னுரிமை அளிப்பது அல்லது அளிப்பதற்கு அதிகாரம்‌ 
வழங்குவது அல்லது வேற்றுமை எதனையும்‌ காட்டுவது அல்லது காட்டுவதற்கு அதிகாரம்‌ 
வழங்குவது அவசியமானது என்று சட்டம்‌ எதுவும்‌ விளம்புமாயின்‌, அவ்வாறு செய்கிற அத்தகைய 
சட்டத்தை நாடாளுமன்றம்‌ இயற்றுவதற்கு, (1) ஆம்‌ கூறிலுள்ள எதுவும்‌ தடையூறு ஆவதில்லை. 


304. மாநிலங்களிடையே வணிகம்‌, வாணிபம்‌, தொடர்புறவுகள்‌ ஆகியவற்றின்‌ மீது 
கட்டுப்பாடுகள்‌ : 
301 ஆம்‌ உறுப்பில்‌ அல்லது 303 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌ மாநிலம்‌ ஒன்றின்‌ 
சட்டமன்றம்‌, சட்டத்தினால்‌ - 

(அ) பிற மாநிலங்களிலிருந்து [அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகளிலிருந்து] 
இறக்குமதி செய்யப்படும்‌ சரக்குகளின்மீது, அவ்வாறு இறக்குமதி செய்யப்படும்‌ 
சரக்குகளுக்கும்‌ அவ்வாறு தயாரிக்கப்படும்‌ அல்லது உற்பத்தி செய்யப்படும்‌ 
சரக்குகளுக்கும்‌ இடையே எவ்வகையிலும்‌ வேற்றுமை காட்டாதவாறு, அந்த 
மாநிலத்தில்‌ தயாரிக்கப்படும்‌ அல்லது உற்பத்தி செய்யப்படும்‌ அதுபோன்ற சரக்குகள்‌ 
மீது விதிக்கப்படும்‌ வரி எதனையும்‌ விதிக்கலாம்‌; மற்றும்‌ 


(ஆ) அந்த மாநிலத்துடன்‌ அல்லது அந்த மாநிலத்திற்குள்‌ நிகழ்வுறும்‌ வணிகம்‌, வாணிபம்‌ 
அல்லது தொடர்புறவுகள்‌ ஆகியவற்றிற்கான சுதந்திரத்தின்மீது, பொதுநலன்கருதி 
வேண்டுறும்‌ தகுமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம்‌: 


வரம்புரையாக : (ஆ) கூறின்‌ நோக்கங்களுக்காக சட்டமுன்வடிவு அல்லது திருத்தம்‌ எதுவும்‌, 
குடியரசுத்தலைவரின்‌ முன்ஒப்பளிப்பின்றி, மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்றத்தில்‌ 
அறிமுகப்படுத்தப்படுதலோ கொண்டுவரப்படுதலோ ஆகாது. 


1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


177 


[305. நிலவுறும்‌ சட்டங்களுக்கும்‌ மாநிலத்தின்‌ தனியுரிமைகளுக்கு வகைசெய்யும்‌ 
சட்டங்களுக்குமான காப்புரை: 

301, 303 ஆகிய உறுப்புகளில்‌ உள்ள எதுவும்‌, குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி பிறவாறு 
பணிக்கும்‌ அளவுக்கன்றி, நிலவுறும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களைப்‌ பாதித்தல்‌ ஆகாது; மேலும்‌, 
301 ஆம்‌ உறுப்பிலுள்ள எதுவும்‌, 19 ஆம்‌ உறுப்பின்‌ (6) ஆம்‌ கூறின்‌ (1) ஆம்‌ உட்கூறில்‌ சுட்டப்பட்ட 
பொருட்பாடு எதற்கும்‌ தொடர்புடையதாய்‌ இருக்கிற அளவிற்கு, அரசமைப்புச்‌ (நான்காம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1955 இன்‌ தொடக்கநிலைக்கு முன்பு இயற்றப்பட்ட சட்டம்‌ எதனின்‌ செயற்பாட்டையும்‌ 
பாதித்தலுமில்லை; அத்தகைய பொருட்பாடு தொடர்பாக நாடாளுமன்றம்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ 
சட்டமன்றம்‌ சட்டம்‌ எதனையும்‌ இயற்றுவதற்குத்‌ தடையூறு ஆவதுமில்லை.] 


306. [வணரிகம்‌, வாணிபம்‌ ஆகியவற்றின்‌ மீது கட்டுப்பாடுகள்‌ விதிப்பதற்கு முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ (அ) பகுதியிலுள்ள குறித்தசில மாநிலங்களின்‌ அதிகாரம்‌] அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ 
திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு விட்டுவிடப்பட்டது. 


307. 301 முதல்‌ 304 வரையிலுள்ள உறுப்புகளின்‌ நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அதிகார 
அமைப்பை ஏற்படுத்துதல்‌: 

301, 302, 303, 304 ஆகிய உறுப்புகளின்‌ நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக, நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌, தான்‌ பொருத்தமெனக்‌ கருதும்‌ அதிகார அமைப்பை ஏற்படுத்தி, அவ்வாறு ஏற்படுத்திய 
அதிகாரஅமைப்பிற்குத்‌ தான்‌ தேவையெனக்‌ கருதுகின்ற அதிகாரங்களையும்‌ கடமைகளையும்‌ 
வழங்கலாம்‌. 


பகுதி XIV 
ஒன்றியம்‌, மாநிலங்கள்‌ ஆகியவற்றின்‌ கீழுள்ள பணியங்கள்‌ 


அத்தியாயம்‌ | 
பணியங்கள்‌ 


308. பொருள்கோள்‌ : 

இந்தப்‌ பகுதியில்‌ தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி, “மாநிலம்‌” என்னும்‌ சொல்‌, “[ஜம்மு- 
காஷ்மீர்‌ மாநிலத்தை உள்ளடக்குவதில்லை.] 
309. ஒன்றியத்திற்கு அல்லது ஒரு மாநிலத்திற்குப்‌ பணிபுரிவதற்காக ஆளெடுத்தலும்‌ 

பணிவரைக்கட்டுகளும்‌ : 

இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு உரிய சட்டமன்றத்தின்‌ சட்டங்கள்‌, 
ஒன்றியத்தின்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ அலுவற்பாடுகள்‌ தொடர்பான அரசுப்‌ பணியங்களுக்கும்‌ 
பணியடைகளுக்கும்‌ ஆளெடுப்பதையும்‌ அவற்றிற்கு அமர்த்தப்பெறுபவர்களின்‌ பணி 
வரைக்கட்டுகளையும்‌ ஒழுங்குறுத்தலாம்‌: 


1. 305 ஆம்‌ உறுப்புக்கு, அரசமைப்புச்‌ நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1955 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (27-4-1955 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி இ அல்லது பகுதி ஐ இல்‌ குறித்துரைக்கப்பட்ட ஒரு மாநிலம்‌ என்று பொருள்படும்‌”” 
என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


178 


வரம்புரையாக : ஒன்றியத்து அலுவற்பாடுகள்‌ தொடர்பான பணியங்கள்‌, பணியடைகள்‌ 
ஆகியவை பொறுத்து, குடியரசுத்தலைவர்‌ அல்லது அவர்‌ குறிப்பிடும்‌ ஒருவர்‌, மாநிலம்‌ ஒன்றின்‌ 
அலுவற்பாடுகள்‌ தொடர்பான பணியங்கள்‌, பணியடைகள்‌ ஆகியவை பொறுத்து அந்த மாநிலத்தின்‌ 
ஆளுநர்‌'*** அல்லது அவர்‌ குறிப்பிடும்‌ ஒருவர்‌, இந்த உறுப்பின்படி உரிய சட்டமன்றத்தின்‌ 
சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ அதற்கென வகைசெய்யப்படும்‌ வரையில்‌, அந்தப்‌ 
பணியங்களுக்கும்‌ பணியடைகளுக்கும்‌ ஆளெடுப்பதையும்‌ அவற்றிற்கு அமர்த்தப்பெறுபவர்களின்‌ 
பணிவரைக்கட்டுகளையும்‌ ஒழுங்குறுத்தும்விதிகளைச்‌ செய்வதற்கு அதிகாரம்‌ உடையவர்‌ ஆவார்‌; 
மேலும்‌, அவ்வாறு செய்யப்படும்‌ விதிகள்‌ எவையும்‌, அத்தகைய சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களுக்கு 
உட்பட்டுச்‌ செல்திறம்‌ உடையன ஆகும்‌. 


310. ஒன்றியத்திற்கு அல்லது ஒரு மாநிலத்திற்குப்‌ பணிபுரிபவர்களின்‌ பதவியுரிமைக்‌ காலம்‌ : 


(0 இந்த அரசமைப்பினால்‌ தெரிநிலையாக வகைசெய்யப்பட்டுள்ளவாறு தவிர, பாதுகாப்புப்‌ 
படைப்‌ பணியம்‌ ஒன்றிலோ ஒன்றியத்தின்‌ குடியியல்‌ பணியம்‌ ஒன்றிலோ, அனைத்திந்தியப்‌ பணியம்‌ 
ஒன்றிலோ உறுப்பினராக இருக்கிற அல்லது பாதுகாப்புப்படை தொடர்பான பணியடை எதனையும்‌ 
அல்லது ஒன்றியத்தின்‌ கீழுள்ள குடியியல்‌ பணியடை எதனையும்‌ வகித்து வருகிற ஒவ்வொருவரும்‌, 
குடியரசுத்தலைவர்‌ விழையுமளவும்‌ பதவி வகிப்பார்‌; மேலும்‌, மாநிலம்‌ ஒன்றின்‌ குடியியல்‌ பணியம்‌ 
ஒன்றில்‌ உறுப்பினராய்‌ இருக்கிற அல்லது ஒரு மாநிலத்தின்‌ கீழுள்ள குடியியல்‌ பணியடை ஒன்றை 
வகித்து வருகிற ஒவ்வொருவரும்‌, அந்த மாநிலத்தின்‌ ஆளுநர்‌“*** விழையுமளவும்‌ பதவி வகிப்பார்‌. 


(2) ஒன்றியத்தின்‌ கீழுள்ள அல்லது ஒரு மாநிலத்தின்‌ கீழுள்ள குடியியல்‌ பணியடை ஒன்றை 
வகித்துவரும்‌ ஒருவர்‌, குடியரசுத்தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, அந்த மாநிலத்தின்‌ ஆளுநர்‌ !*** 
விழையுமளவும்‌ பதவி வகிப்பவராக இருந்தபோதிலும்‌, சிறப்புத்‌ தகுதிப்பாடுகள்‌ கொண்ட ஒருவரின்‌ 
பணியினைப்‌ பெறுவது தேவையெனக்‌ குடியரசுத்தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, ஆளுநர்‌”*** 
கருதி, பாதுகாப்புப்‌ படைப்‌ பணியம்‌ ஒன்றிலோ அனைத்திந்தியப்‌ பணியம்‌ ஒன்றிலோ ஒன்றியத்தின்‌ 
அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ குடியியல்‌ பணியம்‌ ஒன்றிலோ உறுப்பினராக இல்லாத ஒருவரை, ஒர்‌ 
ஒப்பந்தத்தின்படி அத்தகைய பணியடையை வகிப்பதற்காக இந்த அரசமைப்பின்கீழ்‌ அமர்த்துமிடத்து 
ஒத்துக்கொண்டுள்ள ஒரு காலஅளவு கழிவுறுவதற்கு முன்பே அப்பணியடை 
ஒழிக்கப்பட்டுவிடுகிறது அல்லது அவருடைய நெறிதவறிய நடத்தை எதற்கும்‌ தொடர்பில்லாத 
காரணங்களுக்காக அப்பணியடையை விட்டகலும்படி அவர்‌ வேண்டுறுத்தப்படுகிறார்‌ எனில்‌, 

அவருக்குச்‌ சரியீடு கொடுப்பதற்கு அந்த ஒப்பந்தம்‌ வகை செய்யலாம்‌. 


311. ஒன்றியத்தின்‌ அல்லது ஒரு மாநிலத்தின்கீழ்‌ குடியியல்‌ சார்ந்த வேலைக்கு 
அமர்த்தப்பெற்றுள்ளவர்களைப்‌ பணிநீக்கமோ பணியறவோ பணிநிலையிறக்கமோ செய்தல்‌: 
() ஒன்றியத்தின்‌ குடியியல்‌ பணியம்‌ ஒன்றின்‌ அல்லது அனைத்திந்தியப்‌ பணியம்‌ ஒன்றின்‌ 
அல்லது ஒரு மாநிலக்‌ குடியியல்‌ பணியம்‌ ஒன்றின்‌ உறுப்பினராக இருக்கிற அல்லது 
ஒன்றியத்தின்கீழோ ஒரு மாநிலத்தின்கீழோ குடியியல்‌ பணியடை ஒன்றை வகித்து வருகிற எவரும்‌, 
அவரை அமர்த்திய அதிகாரஅமைப்பிற்குக்‌ கீழமைந்துள்ள அதிகாரஅமைப்பினால்‌ பணிநீக்கம்‌ 
அல்லது பணியறவு செய்யப்படுதல்‌ ஆகாது. 





1. “அல்லது இராஜபிரமுகர்‌''என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 

2. “அல்லது, நேர்வுக்கேற்ப, இராஜபிரமுகர்‌”” என்ற சொற்கள்‌, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 

3. “அல்லது இராஜபிரமுகர்‌”* என்ற சொற்கள்‌, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 


179 


(2) மேற்கூறப்பட்ட எவரும்‌, அவர்மீதான குற்றச்சார்த்துகளை அவருக்குத்‌ தெரிவித்து, 
அந்தக்‌ குற்றச்சார்த்துகளைப்‌ பொறுத்து அவர்‌ கூறுவதை, கேட்பதற்குத்‌ தகுமான வாய்ப்பு நல்கி 
விசாரணை செய்த பின்பு?*** தவிர, பணிநீக்கம்‌ அல்லது பணியறவு அல்லது பணிநிலையிறக்கம்‌ 
செய்யப்படுதல்‌ ஆகாது : 


“[வரம்புரையாக : அத்தகைய விசாரணைக்குப்‌ பின்பு, அவருக்கு தண்டனை எதுவும்‌ விதிக்கக்‌ 
கருதப்படுமிடத்து, அத்தகைய விசாரணையின்போது முன்னிடப்பட்ட சான்றின்‌ அடிப்படையில்‌ 
அத்தகைய தண்டனை விதிக்கப்படலாம்‌; மேலும்‌, விதிக்கக்‌ கருதியுள்ள தண்டனை குறித்துக்‌ 
கூறிக்கொள்வதற்கு அத்தகைய நபருக்கு வாய்ப்பு எதுவும்‌ அளிக்கவேண்டிய தேவையில்லை: 


மேலும்‌ வரம்புரையாக : இந்தக்‌ கூறு-] 
(அ) ஒருவரைக்‌ குற்றவியல்‌ குற்றச்சார்த்து ஒன்றின்மீது தண்டனைத்தீர்ப்புக்கு 
உள்ளாக்கிய அவருடைய நடத்தையின்‌ அடிப்படையில்‌ அவர்‌ பணிநீக்கம்‌ அல்லது 
பணியறவு அல்லது பணிநிலையிறக்கம்‌ செய்யப்பட்டிருக்குமிடத்து; அல்லது 


(ஆ ஒருவரைப்‌ பணிநீக்கம்‌ அல்லது பணியறவு அல்லது பணிநிலையிறக்கம்‌ செய்வதற்கு 
அதிகாரம்‌ பெற்றுள்ள அதிகார அமைப்பு அத்தகைய விசாரணையை நடத்துவது, அந்த 
அதிகாரஅமைப்பால்‌ எழுதிப்‌ பதிவுசெய்ய வேண்டிய காரணம்‌ எதனாலும்‌ தகுமான 
அளவு நடைமுறையில்‌ இயலாதது எனத்‌ தெளிவுறக்காணுமிடத்து; அல்லது 


(இ) அரசின்‌ பாதுகாப்பு நலன்கருதி அத்தகைய விசாரணையை நடத்துவது உகந்ததன்று 
எனக்‌ குடியரசுத்தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, ஆளுநர்‌ தெளிவுறக்காணுமிடத்து 


பொருந்துதல்‌ ஆகாது. 


(3) மேற்கூறப்பட்ட எவரையும்‌ பொறுத்து (2) ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட விசாரணையை 
நடத்துவது தகுமான அளவு நடைமுறையில்‌ இயலுமா என்ற வினா எழுமாயின்‌, அதன்மீது அவரைப்‌ 
பணிநீக்கம்‌ அல்லது பணியறவு அல்லது பணிநிலையிறக்கம்‌ செய்வதற்கு அதிகாரம்‌ பெற்றுள்ள 
அதிகார அமைப்பு செய்யும்‌ முடிபே அறுதியானது ஆகும்‌.] 


1. (2) மற்றும்‌ (3) ஆம்‌ கூறுகளுக்கு, அரசமைப்புச்‌ (பதினைந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 10 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

2. குறித்தசில சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 44 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டன. 

3. குறித்தசில சொற்களுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 


180 


912. அனைத்திந்தியப்‌ பணியங்கள்‌ : 


௫ I ஆம்‌ பகுதியின்‌ | ஆம்‌ அத்தியாயத்தில்‌ அல்லது 9! ஆம்‌ பகுதியில்‌] எது 
எவ்வாறிருப்பினும்‌, ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ பொதுவான “(ஓர்‌ அனைத்திந்திய 
நீதித்துறைப்‌ பணியம்‌ உள்ளடங்கலாக)], ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அனைத்திந்தியப்‌ 
பணியங்களை உருவாக்குவது நாட்டின்‌ நலனுக்குத்‌ தேவையானது அல்லது உகந்தது என்று 
மாநிலங்களவை, வந்திருந்து வாக்களிக்கும்‌ அதன்‌ உறுப்பினர்களில்‌ மூன்றில்‌ இரண்டு பங்குக்குக்‌ 
குறையாதவர்களால்‌ ஆதரிக்கப்பட்ட தீர்மானத்தின்‌ வாயிலாக விளம்புமாயின்‌, நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌ அவ்வாறே வகைசெய்யலாம்‌; மேலும்‌, அது, இந்த அத்தியாயத்தின்‌ பிற 
வகையங்களுக்கு உட்பட்டு, அத்தகைய பணியம்‌ எதற்கும்‌ ஆளெடுத்தல்‌, அதற்கு 
அமர்த்தப்பெறுபவர்களின்‌ பணிவரைக்கட்டுகள்‌ ஆகியவற்றை ஒழுங்குறுத்தலாம்‌. 


(2) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையில்‌, இந்திய ஆட்சிப்‌ பணியம்‌ எனவும்‌, இந்தியக்‌ 
காவல்துறைப்‌ பணியம்‌ எனவும்‌ வழங்கப்பட்டு வந்த பணியங்கள்‌, இந்த உறுப்பின்படி 
நாடாளுமன்றத்தால்‌ உருவாக்கப்பட்ட பணியங்களாகக்‌ கொள்ளப்படும்‌. 


(3). (0 ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட அனைத்திந்திய நீதித்துறைப்‌ பணியம்‌ என்பது, 236 ஆம்‌ 
உறுப்பில்‌ பொருள்வரையறை செய்யப்பட்ட மாவட்ட நீதிபதியின்‌ பதவிநிலைக்குக்‌ குறைவான 
பணியடை எதனையும்‌ உள்ளடக்காது. 


(4) மேற்கூறப்பட்ட அனைத்திந்திய நீதித்துறைப்‌ பணியத்தை உருவாக்குவதற்கு 
வகைசெய்யும்‌ சட்டத்தில்‌, அந்தச்‌ சட்டத்தின்‌ வகையங்களுக்குச்‌ செல்திறம்‌ அளிப்பதற்குத்‌ 
தேவைப்படும்‌ | ஆம்‌ பகுதியின்‌ | ஆம்‌ அத்தியாயத்தைத்‌ திருத்தம்‌ செய்வதற்கான வகையங்கள்‌ 
அடங்கியிருக்கலாம்‌; மேலும்‌, அத்தகைய சட்டம்‌ எதுவும்‌, 368 ஆம்‌ உறுப்பினைப்‌ பொறுத்த வரை, 
இந்த அரசமைப்பின்‌ ஒரு திருத்தம்‌ எனக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது.] 


“[312௮). குறித்தசில பணியங்களிலுள்ள அலுவலர்களின்‌ பணிவரைக்கட்டுகளை மாற்றுவதற்கு 
அல்லது முறித்தறவு செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌ : 
() நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌-- 


(அ) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு, முடியரசின்‌ இந்தியக்‌ குடியியல்‌ 
பணியம்‌ ஒன்றிற்கு இந்தியாவிற்கான அமைச்சரால்‌ அல்லது மன்றத்தமர்‌ 
இந்தியாவிற்கான அமைச்சரால்‌ அமர்த்தப்பெற்றிருந்து, அரசமைப்புச்‌ (இருபத்து 
எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1972 இன்‌ தொடக்கநிலையிலும்‌ அதன்‌ பின்பும்‌, இந்திய 
அரசின்கீழ்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்கீழ்‌ பணியம்‌ அல்லது பணியடை எதிலும்‌ 
தொடர்ந்து பணிபுரிகின்றவர்களின்‌ பணியூதியம்‌, விடுப்பு, ஒய்வூதியம்‌ ஆகியவை 
பொறுத்த  பணிவரைக்கட்டுகளையும்‌ ஒழுங்குநடவடிக்கைப்‌ பொருட்பாடுகள்‌ 
பொறுத்த உரிமைகளையும்‌ பின்மேவுற அல்லது முன்மேவுறப்‌ பொருந்துமாறு 
மாற்றலாம்‌ அல்லது முறித்தறவு செய்யலாம்‌; 





1. “90 ஆம்‌ பகுதியில்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 45 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 45 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

3. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 

4. அரசமைப்புச்‌ (இருபத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1972 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (29-8-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


181 


(ஆ) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு, முடியரசின்‌ இந்தியக்‌ குடியியல்‌ 
பணியம்‌ ஒன்றிற்கு, இந்தியாவிற்கான அமைச்சரால்‌ அல்லது மன்றத்தமர்‌ 
இந்தியாவிற்கான அமைச்சரால்‌ அமர்த்தப்பெற்றிருந்து, அரசமைப்புச்‌ (இருபத்து 
எட்டாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1972 இன்‌ தொடக்கநிலைக்கு முன்பு 
எப்போதேனும்‌ பதவியிலிருந்து ஒய்வு பெற்றவர்களின்‌ அல்லது பிறவாறு 
பணியத்திலிருந்து அகன்றவர்களின்‌ ஒய்வூதியம்‌ பொறுத்த பணிவரைக்கட்டுகளைப்‌ 
பின்மேவுற அல்லது முன்மேவுறப்‌ பொருந்துமாறு மாற்றலாம்‌ அல்லது முறித்தறவு 
செய்யலாம்‌ : 


வரம்புரையாக : உச்ச நீதிமன்றத்தின்‌ அல்லது உயர்‌ நீதிமன்றம்‌ ஒன்றின்‌ தலைமை நீதிபதி 
அல்லது பிற நீதிபதி, இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையர்‌, ஒன்றியத்தின்‌ அல்லது 
மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ தலைமையாளர்‌ அல்லது பிற உறுப்பினர்‌, 
அல்லது தலைமைத்‌ தேர்தல்‌ ஆணையர்‌ பதவியை வகிக்கிற அல்லது வகித்திருக்கிற எவரையும்‌ 
பொறுத்தவரை, அத்தகைய பணியடையில்‌ அவர்‌ அமர்த்தப்பெற்ற பின்பு அவருடைய 
பணிவரைக்கட்டுகளை இந்தியாவிற்கான அமைச்சரால்‌ அல்லது மன்றத்தமர்‌ இந்தியாவிற்கான 
அமைச்சரால்‌ முடியரசின்‌ இந்தியக்‌ குடியியல்‌ பணியம்‌ ஒன்றிற்கு அமர்த்தப்பெற்றவராய்‌ அவர்‌ 
இருப்பதன்‌ காரணமாக அப்பணிவரைக்கட்டுகள்‌ அவருக்குப்‌ பொருந்துவனவாக இருக்கும்‌ 
அளவிற்குத்‌ தவிர, அவருக்குப்‌ பாதகமான வகையில்‌ மாற்றுவதற்கு அல்லது முறித்தறவு 
செய்வதற்கு (அ) உட்கூறில்‌ அல்லது (ஆ) உட்கூறில்‌ உள்ள எதுவும்‌ நாடாளுமன்றத்திற்கு 
அதிகாரமளிப்பதாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


2) இந்த உறுப்பின்படி நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகைசெய்துள்ள அளவிற்குத்‌ தவிர 
(0 ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பெற்றவர்களின்‌ பணிவரைக்கட்டுகளை ஒழுங்குறுத்துவதற்கு இந்த 
அரசமைப்பின்‌ பிற வகையம்‌ எதன்படியும்‌ சட்டமன்றத்திற்கு அல்லது பிற அதிகாரஅமைப்பு எதற்கும்‌ 
உள்ள அதிகாரத்தை இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌ பாதிப்பதில்லை. 


(3). (அ). 0 ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பெற்ற எவராலும்‌ செய்துகொள்ளப்பட்ட அல்லது 
எழுதிக்கொடுக்கப்பட்ட இணக்க ஒப்பந்தம்‌, உடன்பாடு அல்லது அதுபோன்ற 
முறையாவணம்‌ ஒன்றின்‌ வகையம்‌ எதிலிருந்தும்‌ அல்லது அதன்‌ மேற்குறிப்பு 
எதிலிருந்தும்‌ எழுகிற அல்லது முடியரசின்‌ இந்தியக்‌ குடியியல்‌ பணியம்‌ ஒன்றில்‌ 
அவர்‌ அமர்த்தப்பெற்றது தொடர்பாகவோ இந்தியத்‌ தன்னாட்சிய 
அரசின்கீழ்‌ அல்லது அதன்‌ மாகாண அரசு ஒன்றின்கீழ்‌ பணியத்தில்‌ 
அவர்‌ தொடர்ந்து இருந்துவருவது தொடர்பாகவோ அத்தகையவருக்கு 
விடுக்கப்பட்ட மடல்‌ எதிலிருந்தும்‌ எழுகிற பூசல்‌ ஒன்றையும்‌, 


(ஆ) முதன்முதலில்‌ இயற்றப்பட்டபடி 314 ஆம்‌ உறுப்பின்படியான உரிமை, பொறுப்படைவு 
அல்லது கடமைப்பாடு எதனையும்‌ குறித்த பூசல்‌ ஒன்றையும்‌ 
பொறுத்து, உச்ச நீதிமன்றமும்‌, பிற நீதிமன்றம்‌ எதுவும்‌ அதிகாரவரம்பு உடையன ஆகா. 


(4) முதன்முதலில்‌ இயற்றப்பட்டபடி 314 ஆம்‌ உறுப்பில்‌ அல்லது இந்த அரசமைப்பின்‌ பிற 
வகையம்‌ எதிலும்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இந்த உறுப்பின்‌ வகையங்கள்‌ செல்திறம்‌ உடையன 


ஆகும்‌.] 


' 306-22--14 


182 


913. மாறும்‌ இடைக்காலத்திற்கான வகையங்கள்‌ : 

இந்த அரசமைப்பின்படி இதன்பொருட்டுப்‌ பிற வகையம்‌ எதுவும்‌ செய்யப்படும்‌ வரையில்‌, இந்த 
அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு செல்லாற்றலில்‌ இருந்து, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்குப்‌ பின்பும்‌ ஒர்‌ அனைத்திந்திய பணியமாகவோ ஒன்றியம்‌ அல்லது மாநிலம்‌ 
ஒன்றின்‌ கீழுள்ள பணியமாகவோ பணியடையாகவோ தொடர்ந்து நீடிக்கின்ற அரசுப்‌ பணியம்‌ 
அல்லது பணியடை ஒன்றிற்குப்‌ பொருந்தும்‌ சட்டங்கள்‌ அனைத்தும்‌, அவை இந்த அரசமைப்பின்‌ 
வகையங்களுக்கு முரணாக இல்லாத அளவிற்குத்‌ தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்துவரும்‌. 
314. [குறித்தசில  பணரியங்களுக்கான  நிலகறும்‌ அலுவலர்களின்‌ பாதுகாப்புக்கான 
வகையமி.--அரசமைப்புச்‌ இருபத்து எட்டாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1972 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ 
(29-8-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 


அத்தியாயம்‌ |! 
அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்கள்‌ 
315. ஒன்றியத்திற்கும்‌ மாநிலங்களுக்கும்‌ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்கள்‌ : 

(1) இந்த உறுப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, ஒன்றியத்திற்கென அரசுப்‌ பணியாளர்‌ 
தேர்வாணையம்‌ ஒன்றும்‌, ஒவ்வொரு மாநிலத்திற்கும்‌ என அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌ 
ஒன்றும்‌ இருந்துவரும்‌. 

(2) இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்கள்‌ அந்த மாநிலங்களின்‌ 
தொகுப்புக்கென ஒரே அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌ இருந்துவர உடன்படலாம்‌; மேலும்‌, 
அதற்கென, அந்த மாநிலங்கள்‌ ஒவ்வொன்றின்‌ சட்டமன்ற அவையினாலும்‌ அல்லது ஈரவைகள்‌ 
இருக்குமிடத்து, ஒவ்வோர்‌ அவையினாலும்‌ ஒரு தீர்மானம்‌ நிறைவேற்றப்படுமாயின்‌, அந்த 
மாநிலங்களின்‌ தேவைகளை நிறைவுறுத்தும்‌ பொருட்டு (இந்த அத்தியாயத்தில்‌ கூட்டு ஆணையம்‌ 
என்று சுட்டப்படும்‌) மாநில அரசுப்‌ பணியாளர்‌ கூட்டுத்‌ தேர்வாணையம்‌ ஒன்றை அமைப்பதற்கு 
நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ வகைசெய்யலாம்‌. 

(3) மேற்கூறப்பட்ட சட்டம்‌ எதுவும்‌, அச்சட்டத்தின்‌ நோக்கங்களைச்‌ செல்திறப்படுத்துவதற்கு 


அவசியமான அல்லது உகந்ததான சார்வுறு மற்றும்‌ விளைவுறு வகையங்களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 


(4) ஒன்றியத்திற்கான அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌, ஒரு மாநிலத்தின்‌ ஆளுநரால்‌ '*** 
அந்த மாநிலத்தின்‌ தேவைகள்‌ அனைத்தையும்‌ அல்லது அவற்றில்‌ எதனையும்‌ நிறைவுறுத்தும்‌ 
பொருட்டுப்‌ பணியாற்றக்‌ கேட்டுகொள்ளப்படுமாயின்‌, குடியரசுத்தலைவரின்‌ ஒப்பேற்புடன்‌ அவ்வாறு 
பணியாற்ற உடன்படலாம்‌. 


(5) இந்த அரசமைப்பில்‌ ஒன்றியத்திற்கான அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌ அல்லது 
மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌ பற்றிய சுட்டுகைகள்‌, தறுவாயின்‌ தேவை 
வேறானாலன்றி, வினாவிலுள்ள குறிப்பிட்ட பொருட்பாடு பொறுத்து, ஒன்றியத்தின்‌ அல்லது, 
நேர்வுக்கேற்ப, அந்த மாநிலத்தின்‌ தேவைகளை நிறைவுறுத்தும்‌ பொருட்டுப்‌ பணிபுரியும்‌ 
ஆணையத்தைக்‌ குறிப்பிடும்‌ சுட்டுகைகளாகப்‌ பொருள்கொள்ளப்படும்‌. 





1. “அல்லது இராஜபிரமுகர்‌'' என்ற சொற்கள்‌. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற॥. விட்டுவிடப்பட்டன. 


306-22--14a 


183 


316. உறுப்பினர்களை அமர்த்துதலும்‌ அவர்களின்‌ பதவிக்காலமும்‌ : 

(1 அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ தலைவரும்‌ பிற உறுப்பினர்களும்‌, ஒன்றியத்து 
ஆணையத்தை அல்லது ஒரு கூட்டு ஆணையத்தைப்‌ பொறுத்த வரை குடியரசுத்தலைவராலும்‌, 
மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆணையத்தைப்‌ பொறுத்த வரை அந்த மாநிலத்தின்‌ ஆளுநராலும்‌ !*** 
அமர்த்தப்பெறுவர்‌: 

வரம்புரையாக : அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌ ஒவ்வொன்றின்‌ உறுப்பினர்களில்‌ 
கூடுமானவரையில்‌ ஒரு பாதியினர்‌, அவர்கள்‌ முறையே அமர்த்தப்பெற்ற தேதிகளில்‌ இந்திய 
அரசின்கீழ்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசின்கீழ்‌ குறைந்தது பத்தாண்டுகள்‌ பதவி 
வகித்தவர்களாக இருத்தல்‌ வேண்டும்‌; மேற்சொன்ன பத்தாண்டுக்‌ காலஅளவைக்‌ கணக்கிடுவதில்‌, 
இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு, ஒருவர்‌, முடியரசின்கீழ்‌ இந்தியாவில்‌ அல்லது 
இந்தியக்‌ குறுநிலம்‌ ஒன்றின்‌ அரசின்கீழ்‌ பதவி வகித்த காலஅளவையும்‌ சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 

110) ஆணையத்தின்‌ தலைமையாளர்‌ பதவி காலியாகுமாமின்‌ அல்லது இருத்தலின்மை 
காரணமாக அல்லது பிற காரணம்‌ எதனாலும்‌ அத்தலைமையாளர்‌ தம்‌ பதவிக்‌ கடமைகளைப்‌ புரிய 
இயலாதிருப்பாராயின்‌, காலியான அப்பதவிக்கு (1) ஆம்‌ கூறின்படி அமர்த்தப்பெற்றவர்‌, அப்பதவிக்‌ 
கடமைகளை மேற்கொள்ளும்‌ வரையில்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, தலைமையாளர்‌ தம்‌ பதவிக்‌ 
கடமைகளை மீண்டும்‌ மேற்கொள்ளும்‌ வரையில்‌, ஒன்றியத்து ஆணையத்தை அல்லது கூட்டு 
ஆணையம்‌ ஒன்றைப்‌ பொறுத்தவரை குடியரசுத்தலைவராலும்‌ மாநில ஆணையம்‌ ஒன்றைப்‌ 
பொறுத்தவரை அந்த மாநிலத்தின்‌ ஆளுநராலும்‌ அதன்பொருட்டு அமர்த்தப்பெறும்‌ அந்த 
ஆணையத்தின்‌ பிற உறுப்பினர்களில்‌ ஒருவர்‌ அந்தக்‌ கடமைகளைப்‌ புரிந்து வருவார்‌.] 

(2) அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, தாம்‌ பதவியை 
மேற்கொள்ளும்‌ தேதியிலிருந்து ஆறு ஆண்டுக்‌ காலத்திற்கு அல்லது ஒன்றியத்து ஆணையத்தைப்‌ 
பொறுத்தவரை அறுபத்தைந்து வயதை எய்தும்‌ வரையில்‌, மாநில ஆணையம்‌ ஒன்றை அல்லது கூட்டு 
ஆணையம்‌ ஒன்றைப்‌ பொறுத்தவரை “[அறுபத்திரண்டு] வயதை எய்தும்‌ வரையில்‌, இவற்றில்‌ எது 
முந்தியதோ அதுவரை, அப்பதவியை வகிப்பார்‌: 

வரம்புரையாக : 


(அ) அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினா்‌ ஒருவர்‌, 
ஒன்றியத்து ஆணையத்தை அல்லது கூட்டு ஆணையத்தைப்‌ பொறுத்தவரை 
குடியரசுத்தலைவருக்கும்‌, மாநில ஆணையம்‌ ஒன்றைப்‌ பொறுத்தவரை அந்த 
மாநிலத்தின்‌ ஆளுநருக்கும்‌ '***, தம்‌ கையொப்பமிட்டு எழுத்துவழித்‌ தெரிவித்துத்‌ தம்‌ 
பதவியை விட்டு விலகிக்கொள்ளலாம்‌; 

(ஆ) அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, 317 ஆம்‌ உறுப்பின்‌ 
(1) ஆம்‌ கூறில்‌ அல்லது (3) ஆம்‌ கூறில்‌ வகை செய்யப்பட்டுள்ள முறையில்‌ அவருடைய 
பதவியிலிருந்து அகற்றப்படலாம்‌. 


3) அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினராகப்‌ பதவி வகிக்கும்‌ ஒருவர்‌, தம்‌ 
பதவிக்காலம்‌ கழிவுறுவதன்மேல்‌, அந்தப்‌ பதவிக்கு மீண்டும்‌ அமர்த்தப்பெறுவதற்குத்‌ 
தகுமையற்றவர்‌ ஆவார்‌. 


1. “அல்லது இராஜபிரமுகர்‌'” என்ற சொற்கள்‌. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு. விட்டுவிடப்பட்டன. 

2. அரசமைப்புச்‌ (பதினைந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 11 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

3. “அறுபது'' என்பதற்கு. அரசமைப்புச்‌ நாற்பத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1975 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (7-9-1976 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு]. மாற்றாக அமைக்கப்பட்டது. 


ர்க ௮ தட 


183 


316. உறுப்பினர்களை அமர்த்துதலும்‌ அவர்களின்‌ பதவிக்காலமும்‌ : 


(1) அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ தலைவரும்‌ பிற உறுப்பினர்களும்‌, ஒன்றியத்து 
ஆணையத்தை அல்லது ஒரு கூட்டு ஆணையத்தைப்‌ பொறுத்த வரை குடியரசுத்தலைவராலும்‌, 
மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆணையத்தைப்‌ பொறுத்த வரை அந்த மாநிலத்தின்‌ ஆளுநராலும்‌ '*** 
அமர்த்தப்பெறுவர்‌: 

வரம்புரையாக : அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌ ஒவ்வொன்றின்‌ உறுப்பினர்களில்‌ 
கூடுமானவரையில்‌ ஒரு பாதியினர்‌, அவர்கள்‌ முறையே அமர்த்தப்பெற்ற தேதிகளில்‌ இந்திய 
அரசின்கீழ்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசின்கீழ்‌ குறைந்தது பத்தாண்டுகள்‌ பதவி 
வகித்தவர்களாக இருத்தல்‌ வேண்டும்‌; மேற்சொன்ன பத்தாண்டுக்‌ காலஅளவைக்‌ கணக்கிடுவதில்‌, 
இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு, ஒருவர்‌, முடியரசின்கீழ்‌ இந்தியாவில்‌ அல்லது 
இந்தியக்‌ குறுநிலம்‌ ஒன்றின்‌ அரசின்கீழ்‌ பதவி வகித்த காலஅளவையும்‌ சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 

11) ஆணையத்தின்‌ தலைமையாளர்‌ பதவி காலியாகுமாயின்‌ அல்லது இருத்தலின்மை 
காரணமாக அல்லது பிற காரணம்‌ எதனாலும்‌ அத்தலைமையாளர்‌ தம்‌ பதவிக்‌ கடமைகளைப்‌ புரிய 
இயலாதிருப்பாராயின்‌, காலியான அப்பதவிக்கு (1) ஆம்‌ கூறின்படி அமர்த்தப்பெற்றவர்‌, அப்பதவிக்‌ 
கடமைகளை மேற்கொள்ளும்‌ வரையில்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, தலைமையாளர்‌ தம்‌ பதவிக்‌ 
கடமைகளை மீண்டும்‌ மேற்கொள்ளும்‌ வரையில்‌, ஒன்றியத்து ஆணையத்தை அல்லது கூட்டு 
ஆணையம்‌ ஒன்றைப்‌ பொறுத்தவரை குடியரசுத்தலைவராலும்‌ மாநில ஆணையம்‌ ஒன்றைப்‌ 
பொறுத்தவரை அந்த மாநிலத்தின்‌ ஆளுநராலும்‌ அதன்பொருட்டு அமர்த்தப்பெறும்‌ அந்த 
ஆணையத்தின்‌ பிற உறுப்பினர்களில்‌ ஒருவர்‌ அந்தக்‌ கடமைகளைப்‌ புரிந்து வருவார்‌.] 

(2) அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, தாம்‌ பதவியை 
மேற்கொள்ளும்‌ தேதியிலிருந்து ஆறு ஆண்டுக்‌ காலத்திற்கு அல்லது ஒன்றியத்து ஆணையத்தைப்‌ 
பொறுத்தவரை அறுபத்தைந்து வயதை எய்தும்‌ வரையில்‌, மாநில ஆணையம்‌ ஒன்றை அல்லது கூட்டு 
ஆணையம்‌ ஒன்றைப்‌ பொறுத்தவரை “[அறுபத்திரண்டு] வயதை எய்தும்‌ வரையில்‌, இவற்றில்‌ எது 
முந்தியதோ அதுவரை, அப்பதவியை வகிப்பார்‌: 

வரம்புரையாக : 


(அ) அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, 
ஒன்றியத்து ஆணையத்தை அல்லது கூட்டு ஆணையத்தைப்‌ பொறுத்தவரை 
குடியரசுத்தலைவருக்கும்‌, மாநில ஆணையம்‌ ஒன்றைப்‌ பொறுத்தவரை அந்த 
மாநிலத்தின்‌ ஆளுநருக்கும்‌ '***, தம்‌ கையொப்பமிட்டு எழுத்துவழித்‌ தெரிவித்துத்‌ தம்‌ 
பதவியை விட்டு விலகிக்கொள்ளலாம்‌; 

(ஆ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, 317 ஆம்‌ உறுப்பின்‌ 
() ஆம்‌ கூறில்‌ அல்லது (3) ஆம்‌ கூறில்‌ வகை செய்யப்பட்டுள்ள முறையில்‌ அவருடைய 
பதவியிலிருந்து அகற்றப்படலாம்‌. 


(3) அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினராகப்‌ பதவி வகிக்கும்‌ ஒருவர்‌, தம்‌ 
பதவிக்காலம்‌ கழிவுறுவதன்மேல்‌, அந்தப்‌ பதவிக்கு மீண்டும்‌ அமர்த்தப்பெறுவதற்குத்‌ 
தகுமையற்றவர்‌ ஆவார்‌. 


1. “அல்லது இராஜபிரமுகர்‌'* என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு. விட்டுவிடப்பட்டன. 

2. அரசமைப்புச்‌ (பதினைந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1963 இன்‌ 11 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

3. “அறுபது என்பதற்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1975 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (7-9-1976 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு]. மாற்றாக அமைக்கப்பட்டது. 


னத இ கரடு 


184 


317. அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினர்‌ ஒருவரைப்‌ பணியறவு செய்தலும்‌ 
தற்காலிகமாக நீக்குதலும்‌: 

(). (3) ஆம்‌ கூறின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, உச்ச நீதிமன்றம்‌, தனக்குக்‌ 
குடியரசுத்தலைவர்‌ குறித்தனுப்புவதன்‌ மீது 145 ஆம்‌ உறுப்பில்‌ இதற்கென வகுக்கப்பட்ட 
நெறிமுறைக்கிணங்க விசாரணை நடத்தி, அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ தலைவர்‌ அல்லது 
பிற உறுப்பினர்‌ ஒருவர்‌ நெறிதிறம்பி நடந்துள்ளார்‌ என்னும்‌ காரணத்தின்‌ அடிப்படையில்‌ அவரைப்‌ 
பணியறவு செய்யவேண்டும்‌ என்று அறிக்கை அளிப்பதன்மேல்‌, அத்தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, 
அத்தகைய பிற உறுப்பினர்‌, குடியரசுத்தலைவரின்‌ ஆணையின்வழி மட்டுமே பணியறவு 
செய்யப்பெறுவார்‌. 

(2) ஆணையத்தின்‌ தலைமையாளரை அல்லது பிற உறுப்பினர்‌ ஒருவரைப்‌ பொறுத்து (1) ஆம்‌ 
கூறின்படி உச்ச நீதிமன்றத்திற்கு குறித்தனுப்பப்பட்டிருந்து, அவ்வாறு குறித்தனுப்பப்பட்டதன்‌ மீது 
உச்ச நீதிமன்றம்‌ அளிக்கும்‌ அறிக்கையைக்‌ குடியரசுத்தலைவர்‌ பெற்று, அதன்மீது ஆணை 
பிறப்பிக்கும்‌ வரை, ஒன்றியத்தின்‌ ஆணையத்தையோ ஒரு கூட்டு ஆணையத்தையோ சார்ந்தவராக 
அவர்‌ இருப்பாராயின்‌, குடியரசுத்தலைவரும்‌ மாநில ஆணையம்‌ ஒன்றைச்‌ சார்ந்தவராக அவர்‌ 
இருப்பாராயின்‌ ஆளுநரும்‌ '***, அவரைப்‌ பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கிவைக்கலாம்‌. 


(3. 0 ஆம்‌ கூறில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, அரசுப்‌. பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ 
தலைமையாளர்‌ அல்லது பிற உறுப்பினர்‌ ஒருவர்‌ 


(அ) நொடித்துப்போனவர்‌ என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பாராயின்‌; அல்லது 


(ஆ தம்‌ பதவிக்காலத்தின்போது, தம்‌ பதவிக்கடமைகளுக்குப்‌ புறம்பாக ஊதியம்‌ பெறும்‌ 
வேலை எதிலும்‌ ஈடுபடுவாராயின்‌; அல்லது 

(இ) குடியரசுத்தலைவரின்‌ கருத்தின்படி, மனம்‌ அல்லது உடல்‌ தளர்ச்சி 
காரணமாகப்‌ பதவியில்‌ தொடர்ந்திருப்பதற்குத்‌ தகுதியற்றவராக இருப்பாராயின்‌, 
அத்தலைவரை அல்லது, நேர்வுக்கேற்ப, அத்தகைய பிற  உறுப்பினரைக்‌ 
குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி பணியறவு செய்யலாம்‌. 


(4) அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ தலைமையாளர்‌ அல்லது பிற உறுப்பினர்‌ எவரும்‌, 
கூட்டுருமமாகப்‌ பதிவுசெய்யப்பட்ட நிறுமம்‌ ஒன்றின்‌ உறுப்பினர்‌ என்ற வகையிலும்‌, அந்த நிறுமத்தின்‌ 
பிற உறுப்பினர்களோடு சேர்ந்து பொதுவான வகையிலும்‌ அல்லாமல்‌ பிற வகையில்‌ இந்திய அரசால்‌ 
அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசால்‌ அல்லது அதன்‌ சார்பில்‌ செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம்‌ அல்லது 
உடன்பாடு எதிலும்‌ எவ்வகையிலேனும்‌ தொடர்பு அல்லது நலப்பற்று கொண்டவராக இருந்தாலும்‌ 
அல்லது ஆகிவிட்டாலும்‌ அல்லது அதன்‌ ஆதாயத்தில்‌ அல்லது அதிலிருந்து விளையும்‌ நன்மை 
அல்லது பதவியூதியம்‌ எதிலும்‌ எவ்வகையிலேனும்‌ பங்கு பெறுபவராக இருந்தாலும்‌ () ஆம்‌ கூறின்‌ 
நோக்கங்களைப்‌ பொறுத்தவரை, அவர்‌ நெறிதிறம்பிய நடத்தை என்னும்‌ குற்றம்‌ செய்ததாகக்‌ 
கொள்ளப்பெறுவார்‌. 


1. “அல்லது இராஜபிரமுகர்‌'” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 
306-22--14௦ 


318. ஆணையத்தின்‌ உறுப்பினர்கள்‌, பணியாளர்‌ தொகுதியினர்‌ ஆகியோருடைய 
பணிவரைக்கட்டுகளைக்‌ குறித்து ஒழுங்குறுத்தும்விதிகளை வகுப்பதற்குள்ள அதிகாரம்‌ : 


ஒன்றியத்து ஆணையத்தை அல்லது ஒரு கூட்டு ஆணையத்தைப்‌ பொறுத்தவரை 
குடியரசுத்தலைவரும்‌, மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆணையத்தைப்‌ பொறுத்தவரை அந்த மாநிலத்தின்‌ 
ஆளுநரும்‌ '***, ஒழுங்குறுத்தும்விதிகளின்‌ வழி-- 
(அ) அவ்வாணையத்து உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கையையும்‌, அவர்களுடைய 
பணிவரைக்கட்டுகளையும்‌ தீர்மானிக்கலாம்‌; மேலும்‌ 
(ஆ) அவ்வாணையத்துப்‌ பணியாளர்‌ தொகுதியின்‌ உறுப்பினர்களின்‌ 
எண்ணிக்கையையும்‌, அவர்களுடைய பணிவரைக்கட்டுகளையும்‌ பொறுத்து 
வகைசெய்யலாம்‌: 
வரம்புரையாக : அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினர்‌ ஒருவரின்‌ 
பணிவரைக்கட்டுகள்‌ அவர்‌ அமர்த்தப்பெற்ற பின்பு அவருக்குப்‌ பாதகமான வகையில்‌ மாற்றப்படுதல்‌ 
ஆகாது. 


319. ஆணையத்தின்‌ உறுப்பினர்கள்‌ அத்தகைய உறுப்பினர்களாக இருப்பது அற்றுப்போன பின்பு, 
பிற பதவிகள்‌ வகிப்பது குறித்த தடை: | 


பதவி வகிப்பது அற்றுப்போன பின்பு--- 


(அ) ஒன்றியத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ தலைமையாளர்‌, இந்திய 
அரசின்‌ கீழோ மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசின்‌ கீழோ மேற்கொண்டு 
வேலையில்‌ அமர்த்தப்‌ பெறுவதற்குத்‌ தகுமையற்றவர்‌ ஆவார்‌; 


(ஆ மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ தலைமையாளர்‌, 
ஒன்றியத்தின்‌ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ தலைமையாளராகவோ அதன்‌ 
பிற உறுப்பினர்‌ ஒருவராகவோ பிறிதொரு மாநில அரசுப்‌ பணியாளர்‌ 
தேர்வாணையத்தின்‌ தலைமையாளராகவோ அமர்த்தப்‌ பெறுவதற்குத்‌ 
தகுமையுடையவர்‌ ஆவார்‌; ஆனால்‌ அவர்‌, இந்திய அரசின்‌ கீழோ மாநிலம்‌ ஒன்றின்‌ 
அரசின்‌ கீழோ பிற வேலை எதிலும்‌ அமர்த்தப்பெறுவதற்குத்‌ தகுமையுடையவர்‌ ஆகார்‌; 


(இ) ஒன்றியத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ தலைமையாளர்‌ அல்லாத பிற 
உறுப்பினர்‌ ஒருவர்‌, ஒன்றியத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ 
தலைமையாளராகவோ மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ 
தலைமையாளராகவோ அமர்த்தப்பெறுவதற்குத்‌ தகுமையுடையவர்‌ ஆவார்‌; ஆனால்‌, 
அவர்‌, இந்திய அரசின்‌ கீழோ மாநில அரசு ஒன்றின்‌ கீழோ பிற வேலை எதிலும்‌ 
அமர்த்தப்பெறுவதற்குத்‌ தகுமையுடையவர்‌ ஆகார்‌; 


(ஈ) மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ தலைமையாளர்‌ அல்லாத 
பிற உறுப்பினர்‌ ஒருவர்‌, ஒன்றியத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ 
தலைமையாளராகவோ பிற உறுப்பினர்‌ ஒருவராகவோ அந்த மாநிலத்தின்‌ அல்லது 
பிறிதொரு மாநிலத்தின்‌ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ 
தலைமையாளராகவோ அமர்த்தப்பெறுவதற்குத்‌ தகுமையுடையவர்‌ ஆவார்‌; ஆனால்‌, 
அவர்‌, இந்திய அரசின்‌ கீழோ மாநில அரசு ஒன்றின்‌ கீழோ பிறவேலை எதிலும்‌ 
அமர்த்தப்பெறுவதற்குத்‌ தகுமையுடையவர்‌ ஆகார்‌. 





1. “அல்லது இராஜபிரமுகர்‌'” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 


186 


320. அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்களின்‌ செயற்பணிகள்‌ : 


(1) 


(2) 


ஆகும்‌. 


(3). 


ஒன்றியத்துப்‌ பணியங்களிலும்‌ மாநிலத்துப்‌ பணியங்களிலும்‌ அமர்த்தப்‌ பெறுவதற்கான 
தேர்வுகளை நடத்துவது, முறையே, ஒன்றியம்‌, மாநிலம்‌ ஆகியவற்றின்‌ அரசுப்‌ பணியாளர்‌ 
தேர்வாணையங்களின்‌ கடமை ஆகும்‌. 


சிறப்புத்‌ தகுதிப்பாடுகள்‌ கொண்டுள்ள வேட்புநர்கள்‌ தேவைப்படும்‌ பணியங்கள்‌ 
எவற்றிற்கேனும்‌ கூட்டாக ஆளெடுக்கும்‌ திட்டங்களை உருவாக்குவதிலும்‌ செயற்படுத்துவதிலும்‌ 
உதவிபுரியுமாறு இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்கள்‌ கேட்டுக்கொள்ளுமாயின்‌, 
அவ்வாறே அவற்றிற்கு உதவிபுரிதலும்‌ ஒன்றியத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ கடமை 


(அ) 


(ஆ 


(௨) 


குடியியல்‌ பணியங்கள்‌ குடியியல்‌ பணியடைகள்‌ ஆகியவற்றிற்கு ஆளெடுக்கும்‌ 
முறைகள்‌ தொடர்பான அனைத்துப்‌ பொருட்பாடுகள்‌ பற்றியும்‌, 


குடியியல்‌ பணியங்கள்‌, பணியடைகள்‌ ஆகியவற்றில்‌ அமர்த்துவதிலும்‌ ஒரு 
பணியத்திலிருந்து மற்றொன்றுக்குப்‌ பதவி உயர்வுகள்‌, மாற்றங்கள்‌ செய்வதிலும்‌ 
பின்பற்றப்பட வேண்டிய நெறிகள்‌ பற்றியும்‌, அத்தகைய அமர்த்துகைகள்‌, 
பதவி உயர்வுகள்‌, பணியடை மாற்றங்கள்‌ ஆகியவற்றின்‌ வேட்புநர்களுக்கான 
தகுதியுடைமை பற்றியும்‌, 


இந்திய அரசின்கீழ்‌ அல்லது மாநில அரசு ஒன்றின்கீழ்‌ குடியியல்‌ 
பணிபுரியும்‌ ஒருவரைப்‌ பாதிக்கும்‌ ஒழுங்குக்கட்டுப்பாட்டுப்‌ பொருட்பாடுகள்‌ 
தொடர்பான பொதுவிண்ணப்பங்கள்‌ அல்லது, மனுக்கள்‌ உள்ளடங்கலாக, 
அத்தகைய பொருட்பாடுகள்‌ அனைத்தைப்‌ பற்றியும்‌, 


இந்திய அரசின்கீழ்‌ அல்லது மாநில அரசு ஒன்றின்கீழ்‌ அல்லது 
முடியரசின்கீழ்‌ இந்தியாவில்‌ அல்லது இந்தியக்‌ குறுநில அரசு ஒன்றின்கீழ்‌ 
குடியியல்‌ பணிபுரிகின்ற அல்லது பணிபுரிந்திருக்கிற ஒருவர்‌, தம்‌ கடமையை 
நிறைவேற்றுகையில்‌, செய்த அல்லது செய்ததாகக்‌ கருதப்படும்‌ செயல்கள்‌ 
பொறுத்து அவர்மீது தொடரப்பட்ட சட்டநடவடிக்கைகளில்‌ எதிர்வாதம்‌ 
செய்தவகையில்‌ தாம்‌ செய்ய நேரிட்ட செலவடை எதனையும்‌, இந்தியத்‌ 
திரள்நிதியத்திலிருந்து அல்லது, நேர்வுக்கேற்ப, மாநிலத்‌ திரள்நிதியத்திலிருந்து 
வழங்கவேண்டுமென்று அவரால்‌ அல்லது அவரைப்‌ பொறுத்துச்‌ செய்யப்படும்‌ 
கோரிக்கை எதனைப்‌ பற்றியும்‌, 


இந்திய அரசின்கீழ்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசின்கீழ்‌ அல்லது 
முடியரசின்கீழ்‌ இந்தியாவில்‌ அல்லது இந்தியக்‌ குறுநில அரசு ஒன்றின்கீழ்‌ 
குடியியல்‌ பணிபுரிந்தபோது தமக்கு விளைந்த கேடுகள்‌ பொறுத்து ஒய்வூதியம்‌ 
அளிப்பதற்கான கோரிக்கை எதனைப்‌ பற்றியும்‌, அத்தகைய அளிப்பு எதனின்‌ 
தொகை குறித்த வினா எதனைப்பற்றியும்‌ 


187 


ஒன்றியத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தை அல்லது, நேர்வுக்கேற்ப, மாநில அரசுப்‌ 
பணியாளர்‌ தேர்வாணையத்தைக்‌ கலந்தாய்வு செய்தல்‌ வேண்டும்‌; மேலும்‌, தங்களுக்கு அவ்வாறு 
குறித்தனுப்பப்பட்ட பொருட்பாடு எதன்‌ மீதும்‌, குடியரசுத்தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, அந்த 
மாநிலத்தின்‌ ஆளுநர்‌ '*** தங்களுக்குக்‌ குறித்தனுப்பும்‌ பிற பொருட்பாடு எதன்மீதும்‌ தேர்வுரை 
வழங்குவது அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ கடமை ஆகும்‌: 

வரம்புரையாக : அனைத்திந்தியப்‌ பணியங்களைப்‌ பொறுத்தும்‌, ஒன்றியத்தின்‌ 
அலுவற்பாடுகள்‌ தொடர்பான பிற பணியங்கள்‌, பணியடைகள்‌ இவற்றைப்‌ பொறுத்தும்‌ 
குடியரசுத்தலைவரும்‌, மாநிலம்‌ ஒன்றின்‌ அலுவற்பாடுகள்‌ தொடர்பான பிற பணியங்கள்‌, 
பணியடைகள்‌ இவற்றைப்‌ பொறுத்து ஆளுநரும்‌ 5*** பொதுவியலான அல்லது குறிப்பிட்ட வகையான 
நேர்வில்‌ அல்லது குறிப்பிட்ட சூழ்நிலைகளில்‌ எந்தெந்தப்‌ பொருட்பாடுகள்‌ பற்றி அரசுப்‌ பணியாளர்‌ 
தேர்வாணையத்தைக்‌ கலந்தாய்வு செய்யத்‌ தேவையில்லை என்பதைக்‌ குறித்துரைக்கும்‌ 
ஒழுங்குறுத்தும்விதிகளை வகுக்கலாம்‌. 

(4) 16 ஆம்‌ உறுப்பின்‌ (4) ஆம்‌ கூறில்‌ வகைசெய்யப்பட்டுள்ளதை எந்த முறையில்‌ 
நிறைவேற்றலாம்‌ என்பதைப்‌ பொறுத்தும்‌, 335 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கு எந்த முறையில்‌ 
செல்திறமளிக்கலாம்‌ என்பதைப்‌ பொறுத்தும்‌, அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌ ஒன்றைக்‌ 
கலந்தாய்வு செய்தல்‌ வேண்டும்‌ என (3) ஆம்‌ கூறிலுள்ள எதுவும்‌ வேண்டுறுத்துதல்‌ ஆகாது. 

(5) குடியரசுத்தலைவரால்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆளுநரால்‌ (3) ஆம்‌ கூறுக்கான 
வரம்புரையின்படி செய்யப்பட்ட ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ அனைத்தும்‌, அவை செய்யப்பட்ட பின்பு 
பதினான்கு நாட்‌ களுக்குக்‌ குறையாமல்‌, கூடுமான விரைவில்‌, நாட ஈளுமன்ற அவை ஒவ்வொன்றின்‌ 
முன்பும்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, மாநிலச்‌ சட்டமன்ற அவையின்‌ அல்லது ஒவ்வோர்‌ அவையின்‌ 
முன்பும்‌ வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அந்த ஒழுங்குறுத்தும்‌ விதிகள்‌, அவ்வாறு வைக்கப்பட்ட 
கூட்டத்தொடரின்போது நாடாளுமன்றத்தின்‌ ஈரவைகளும்‌ அல்லது அந்த மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ 
அவை அல்லது ஈரவைகளும்‌ நீக்கறவு அல்லது திருத்தம்‌ வாயிலாகச்‌ செய்யும்‌ மாற்றமைவுகளுக்கு 
உட்பட்டவையாக இருக்கும்‌. 


1ல்‌ 


321. அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்களின்‌ செயற்பணிகளை விரிவாக்குவதற்கான 
அதிகாரம்‌ : 

நாடாளுமன்றத்தால்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ 
ஒரு சட்டம்‌, ஒன்றியத்தின்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ பணியங்களைப்‌ பொறுத்தும்‌, உள்ளாட்சி 
அதிகார அமைப்பு அல்லது சட்டத்தினால்‌ அமைக்கப்பட்ட கூட்டுருமக்குழுமம்‌ ஒன்றின்‌ அல்லது அரசு 
நிறுவனம்‌ ஒன்றின்‌ பணியங்களைப்‌ பொறுத்துங்கூட, ஒன்றியத்து அரசுப்‌ பணியாளர்‌ 
தேர்வாணையம்‌ அல்லது மாநிலத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌ கூடுதலாகச்‌ 
செயற்பணிகளை ஆற்றுவதற்கு வகைசெய்யலாம்‌. 


322. அரசுப்‌ பனரியாளர்‌ தேர்வாணையங்களின்‌ செலவுகள்‌ : 


ஒன்றியத்து அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ 
உறுப்பினர்களுக்கு அல்லது பணியாளர்‌ தொகுதிக்கு அல்லது அவர்கள்‌ தொடர்பாக வழங்கப்படும்‌ 
வரையூதியங்கள்‌, படித்தொகைகள்‌, ஒய்வூதியங்கள்‌ உள்ளடங்கலான, அவ்வாணையத்தின்‌ 
செலவுகள்‌, இந்தியத்‌ திரள்நிதியத்தின்‌ மீது அல்லது, நேர்வுக்கேற்ப, அந்த மாநிலத்‌ திரள்நிதியத்தின்‌ 
மீது சார்த்தப்படும்‌. 


1. “அல்லது இராஜபிரமுகர்‌” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு. விட்டுவிட ப்பட்டன. 
2. “அல்லது. நேர்வுக்கேற்ப. இராஜபிரமுகர்‌”” என்ற சொற்கள்‌. மெற்டிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 


188 


923. அரசுப்பணியாளர்‌ தேர்வாணையங்களின்‌ அறிக்கைகள்‌ : 


(1) ஒன்றியத்து ஆணையம்‌ செய்த பணியைப்‌ பற்றிய ஓர்‌ அறிக்கையை ஆண்டுதோறும்‌ 
குடியரசுத்தலைவரிடம்‌ முன்னிடுவது அந்த ஆணையத்தின்‌ கடமை ஆகும்‌; மேலும்‌, அந்த 
அறிக்கையைப்‌ பெற்றதன்‌ மேல்‌, குடியரசுத்தலைவர்‌, அதன்‌ ஒரு படியினை, ஆணையத்தின்‌ தேர்வுரை 
ஏற்றுக்கொள்ளப்படாத நேர்வுகள்‌, எவையேனுமிருப்பின்‌, அந்நேர்வுகளில்‌, அவ்வாறு ஏற்றுக்‌ 
கொள்ளப்படாததற்கான காரணங்களை விளக்கும்‌ விவரக்குறிப்புடன்‌ சேர்த்து, நாடாளுமன்ற அவை 
ஒவ்வொன்றின்‌ முன்பும்‌ வைக்கும்படி செய்வார்‌. 

(2) மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆணையம்‌ செய்த பணியைப்‌ பற்றிய ஒர்‌ அறிக்கையை ஆண்டுதோறும்‌ 
அந்த மாநிலத்தின்‌ ஆளுநரிடம்‌ '*** முன்னிடுவது அந்த ஆணையத்தின்‌ கடமை ஆகும்‌; மேலும்‌, 
ஒரு கூட்டு ஆணையம்‌ எந்த மாநிலங்களின்‌ தேவைகளை நிறைவுறுத்தும்‌ பொருட்டுப்‌ 
பணிபுரிகிறதோ அந்த மாநிலங்கள்‌ ஒவ்வொன்றின்‌ ஆளுநரிடமும்‌ 2, அந்த மாநிலம்‌ தொடர்பாக 
அந்த ஆணையம்‌ செய்த பணியைப்‌ பற்றிய ஒர்‌ அறிக்கையை ஆண்டுதோறும்‌ முன்னிடுவது அந்த 
ஆணையத்தின்‌ கடமை ஆகும்‌; அந்நேர்வுகளில்‌ எதிலும்‌, ஆளுநர்‌ '***, அந்த அறிக்கையைப்‌ 
பெற்றதன்‌ பின்பு, அதன்‌ ஒரு படியினை, ஆணையத்தின்‌ தேர்வுரை ஏற்றுக்கொள்ளப்படாத நேர்வுகள்‌, 
எவையேனுமிருப்பின்‌, அந்நேர்வுகளில்‌, அவ்வாறு ஏற்றுக்‌ கொள்ளப்படாததற்கான காரணங்களை 
விளக்கும்‌ விவரக்குறிப்புடன்‌ சேர்த்து, அந்த மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு வைக்கும்படி செய்வார்‌. 


“பகுதி XIV ஓ 
தீர்ப்பாயங்கள்‌ 
323 ஞீ. நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயங்கள்‌ : 


(1) ஒன்றியத்தின்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ அலுவற்பாடுகளுடனோ இந்திய 
ஆட்சிநிலவரைக்குள்‌ உள்ள அல்லது இந்திய அரசின்‌ கட்டாள்கையிலுள்ள உள்ளாட்சி அல்லது பிற 
அதிகாரஅமைப்பு ஒன்றின்‌ அல்லது அரசிற்குச்‌ சொந்தமான அல்லது அதன்‌ கட்டாள்கையிலுள்ள 
கூட்டுருமம்‌ ஒன்றின்‌ அலுவற்பாடுகளுடனோ தொடர்புடைய அரசுப்‌ பணியங்களுக்கும்‌ 
பணியடைகளுக்கும்‌ ஆளெடுத்தல்‌, அவற்றிற்கு அமர்த்தப்‌ பெற்றவர்களின்‌ பணிவரைக்கட்டுகள்‌ 
பொறுத்த பூசல்கள்‌, முறையீடுகள்‌ ஆகியவற்றை நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயங்கள்‌ நீதிமுறையில்‌ 
தீர்ப்பதற்கு அல்லது விசாரணை செய்வதற்கு நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ வகைசெய்யலாம்‌. 


(2. (1 ஆம்‌ கூறின்படி இயற்றப்படும்‌ ஒரு சட்டம்‌-- 


(அ) ஒன்றியத்திற்கென ஒரு நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்தையும்‌ ஒவ்வொரு 
மாநிலத்திற்கும்‌ எனவும்‌ அல்லது இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட 
மாநிலங்களுக்கு எனவும்‌ தனித்தனி நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்தையும்‌ நிறுவுவதற்கு 
வகை செய்யலாம்‌; 

(ஆ) மேற்சொன்ன தீர்ப்பாயங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ செலுத்துவதாகும்‌ அதிகாரவரம்பு 
(அவமதிப்புக்காகத்‌ தண்டிக்கும்‌ அதிகாரம்‌ உள்ளடங்கலான) அதிகாரங்கள்‌, 
அதிகாரஅடைவு ஆகியவற்றைக்‌ குறித்துரைக்கலாம்‌; 


1. “அல்லது இராஜபிரமுகர்‌" என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 


2. “அல்லது நேர்வுக்கேற்ப இராஜபிரமுகர்‌””” என்ற சொற்கள்‌, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 
3. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 46 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு ) 
புகுத்தப்பட்டது. 


189 


(இ) மேற்சொன்ன தீர்ப்பாயங்கள்‌ பின்பற்றவேண்டிய (காலவரம்பு, சான்று விதிகள்‌ 
ஆகியவை பற்றிய வகையங்கள்‌ உள்ளடங்கலான) நெறிமுறைக்கு வகைசெய்யலாம்‌; 


(ஈ) 136 ஆம்‌ உறுப்பின்படி உச்ச நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌ நீங்கலாக, (1) ஆம்‌ கூறில்‌ 
சுட்டப்பட்ட பூசல்கள்‌ அல்லது முறையீடுகள்‌ பொறுத்துப்‌ பிற நீதிமன்றங்கள்‌ 
அனைத்திற்கும்‌ உள்ள அதிகாரத்தை விலக்கிவிடலாம்‌; 


(உ) அத்தகைய நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயம்‌ நிறுவப்படுவதற்கு உடன்முன்பு ஒரு 
நீதிமன்றம்‌ அல்லது பிற அதிகார அமைப்பு எதிலும்‌ முடிவுறாநிலையிலுள்ள வழக்குகள்‌ 
எவற்றையும்‌ அவற்றில்‌ அடங்கும்‌ உரிமைவழக்குகளுக்கோ நடவடிக்கைகளுக்கோ 
ஆதாரமான வழக்குமூலங்கள்‌ மேற்சொன்ன தீர்ப்பாயம்‌ நிறுவப்பட்டதன்‌ பின்பு 
எழுந்திருந்திருக்குமாயின்‌, எந்தத்‌ தீர்ப்பாயத்தின்‌ அதிகாரத்திற்கு உட்பட்டனவாக 
இருந்திருக்குமோ அந்தத்‌ தீர்ப்பாயத்திற்கு மாற்றுவதற்கு வகைசெய்யலாம்‌; 


(ஊ) 371௫) உறுப்பின்‌ (3) ஆம்‌ கூறின்படி குடியரசுத்தலைவர்‌ பிறப்பிக்கும்‌ ஆணை 
எதனையும்‌ நீக்கறவு அல்லது திருத்தம்‌ செய்யலாம்‌; 


(௭) அத்தகைய தீர்ப்பாயங்கள்‌ திறம்படச்‌ செயற்படுவதற்காகவும்‌, அவற்றால்‌ வழக்குகள்‌ 
விரைவாகத்‌ தீர்க்கப்படுவதற்காகவும்‌, அவற்றின்‌ ஆணைகளைச்‌ 
செயலுறுத்துவதற்காகவும்‌ தேவையென நாடாளுமன்றம்‌ கருதும்‌ (கட்டணங்கள்‌ பற்றிய 
வகையங்கள்‌ உள்ளடங்கலான துணைவுறு, சார்வுறு மற்றும்‌ விளைவறு 
வகையங்களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 

(3) இந்த அரசமைப்பின்‌ பிற வகையம்‌ எதிலும்‌ அல்லது நிகழுறு காலத்தில்‌ 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம்‌ எதிலும்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இந்த உறுப்பின்‌ வகையங்களே 
செல்திறம்‌ உடையன ஆகும்‌. 


323. பிற பொருட்பாடுகளுக்கான தீர்ப்பாயங்கள்‌ : 


(॥ உரிய சட்டமன்றம்‌, (2) ஆம்‌ கூறில்‌ குறித்துரைக்கப்பட்டவையாகவும்‌ தான்‌ 
சட்டங்களியற்றுவதற்கு அதிகாரம்‌ கொண்டுள்ளவையாகவும்‌ உள்ள பொருட்பாடுகள்‌ 
அனைத்தையும்‌ அல்லது அவற்றில்‌ எதனையும்‌ பொறுத்து எழும்‌ பூசல்கள்‌, முறையீடுகள்‌ அல்லது 
குற்றச்செயல்கள்‌ எவற்றையும்‌, தீர்ப்பாயங்களால்‌ நீதிமுறையில்‌ தீர்ப்பதற்கு அல்லது விசாரணை 
செய்வதற்குச்‌ சட்டத்தினால்‌ வகைசெய்யலாம்‌. 


(2). (1 ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்டுள்ள பொருட்பாடுகள்‌ பின்வருவனவாகும்‌, அவையாவன: 
(அ) வரி எதனையும்‌ விதித்தல்‌, கணித்தல்‌, ஈட்டுதல்‌ மற்றும்‌ செயலுறுத்துதல்‌; 
(ஆ) அயல்நாட்டுச்‌ செலாவணி, சுங்க எல்லைகளிடையே இறக்குமதியும்‌ ஏற்றுமதியும்‌; 
(இ) தொழில்துறை மற்றும்‌ தொழிலாளர்‌ பூசல்கள்‌; 


௫) 31 (உறுப்பில்‌ பொருள்வரையறை செய்யப்பட்ட உரிமை நிலச்சொத்து எதனையும்‌ 
அல்லது அதிலுள்ள உரிமைகள்‌ எவற்றையும்‌, அரசு கையகப்படுத்துதல்‌ 
வாயிலாகவோ அத்தகைய உரிமைகள்‌ எவற்றையும்‌, அழித்தல்‌ அல்லது மாற்றமைவு 
செய்தல்‌ வாயிலாகவோ, வேளாண்‌ நிலத்திற்கு உச்சவரம்பு விதிப்பதன்‌ வாயிலாக 
அல்லது பிற வழி எதனாலும்‌ செய்யப்படும்‌ நிலச்சீர்திருத்தங்கள்‌; 


(உ) நகரகச்‌ சொத்தின்‌ மீது உச்சவரம்பு விதித்தல்‌; 


190 


(ஊ) 329, 329(அ) உறுப்புகளில்‌ சுட்டப்பட்டுள்ள பொருட்பாடுகள்‌ நீங்கலாக நாடாளுமன்ற 
ஈரவைகளில்‌ எதற்கும்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்ற அவைக்கு அல்லது 
ஈரவைகளில்‌ எதற்கும்‌ நடத்தப்படும்‌ தேர்தல்கள்‌; 

(௭) (உண்தகு எண்ணெய்‌ வித்துக்கள்‌ மற்றும்‌ எண்ணெய்கள்‌ உள்ளடங்கலான) 
உணவுப்‌ பண்டங்களின்‌ மற்றும்‌ இந்த உறுப்பினைப்‌ பொறுத்தவரை, இன்றிமையாச்‌ 
சரக்குகள்‌ எனப்‌ பொது அறிவிக்கை வாயிலாகக்‌ குடியரசுத்தலைவர்‌ விளம்பும்‌ பிற 
சரக்குகளின்‌ உற்பத்தி, கொள்முதல்‌, வழங்கீடு, பகிர்ந்தளிப்பு மற்றும்‌ அத்தகைய 
சரக்குகளின்‌ விலைகளைக்‌ கட்டுப்படுத்துதல்‌; 

(ஏ) குத்தகை, அதனை ஒழுங்குறுத்துதல்‌ மற்றும்‌ கட்டாள்கை செய்தல்‌ மற்றும்‌ 
நிலக்கிழார்களின்‌ மற்றும்‌ குத்தகைக்காரர்களின்‌ உரிமை, உரிமைமூலம்‌ மற்றும்‌ 
உரித்தம்‌ உள்ளடங்கலாக குத்தகையுரிமை எழுவினாக்கள்‌;] 

“[ஞு] (அ) முதல்‌ “[((ஏ)] வரையுள்ள உட்கூறுகளில்‌ குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடுகளில்‌ 
எதனையும்‌ பொறுத்த சட்டங்களுக்கு எதிராகச்‌ செய்யப்படும்‌ குற்றச்செயல்கள்‌ 
மற்றும்‌ அந்தப்‌ பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்த கட்டணங்கள்‌; 


(ஓ)] (அ) முதல்‌ “((ள] வரையுள்ள உட்கூறுகளில்‌ குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடுகளில்‌ 
எதனையும்‌ சார்ந்த பொருட்பாடு. 


(3). (1) ஆம்‌ கூறின்படி இயற்றப்படும்‌ ஒரு சட்டம்‌-- 


(அ) தீர்ப்பாயங்களைப்‌ படிநிலை அமைப்பில்‌ நிறுவுவதற்காக வகை செய்யலாம்‌; 


(ஆ) மேற்சொன்ன தீர்ப்பாயங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ செலுத்துவதாகும்‌ அதிகாரவரம்பு 
(அவமதிப்புக்காகத்‌ தண்டிக்கும்‌ அதிகாரம்‌ உள்ளடங்கலான) அதி ரங்கள்‌, 
அதிகாரஅடைவு ஆகியவற்றைக்‌ குறித்துரைக்கலாம்‌; 

(இ) மேற்சொன்ன தீர்ப்பாயங்கள்‌ பின்பற்றவேண்டிய (காலவரம்பு, சான்று பற்றிய விதிகள்‌ 
ஆகியவை குறித்த வகையங்கள்‌ உள்ளடங்கலான) நெறிமுறைக்கு வகைசெய்பலாப்‌, 

(ஈ) 136 ஆம்‌ உறுப்பின்படி உச்ச நீதிமன்றத்திற்குள்ள அதிகார ம்‌ நீங்கலாக, மேற்சொன்ன 
தீர்ப்பாயங்களின்‌ அதிகாரவரம்புக்குள்‌ வரும்‌ பொருட்பாடுகள்‌ அனைத்தையும்‌ 
அல்லது அவற்றில்‌ எதனையும்‌ பொறுத்துப்‌ பிற நீதிமன்றங்கள்‌ அனைத்திற்கும்‌ 
உள்ள அதிகாரத்தை விலக்கிவிடலாம்‌; 

(௨) அத்தகைய நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயம்‌ நிறுவப்படுவதற்கு உடன்முன்பு நீதிமன்றம்‌ 
அல்லது பிற அதிகாரஅமைப்பு எதிலும்‌ முடிவுறாநிலையிலுள்ள வழக்குகள்‌ 
எவற்றையும்‌, அவற்றில்‌ அடங்கும்‌ உரிமைவழக்குகளுக்கோ நடவடிக்கைகளுக்கோ 
ஆதாரமான வழக்கு மூலங்கள்‌, மேற்சொன்ன தீர்ப்பாயம்‌ நிறுவப்பட்டதன்‌ பின்பு 
எழுந்து இருந்திருக்குமாயின்‌, எந்தத்‌ தீர்ப்பாயத்தின்‌ அதிகாரத்திற்கு 
உட்பட்டனவாக இருந்திருக்குமோ அந்தத்‌ தீர்ப்பாயத்திற்கு மாற்றுவதற்கு வகை 
செய்யலாம்‌; 


1. அரசமைப்புச்‌ (எழுபத்து ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1993 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (15-5-1994 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

2. (67) மற்றும்‌ ஐ) உட்கூறு. அரசமைப்புச்‌ (எழுபத்து ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1993 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (ஐ) மற்றும்‌ (ஓ) ஆக 
(15-5-1994 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு. மறு எழுத்திடப்பட்டது. 

3. (௭)'' என்பதற்கு. மேற்டிச்‌ சட்டத்தினால்‌, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


4. “(ஏ)” என்பதற்கு. மெற்படிச்‌ சட்‌. ததினால்‌, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


191 


(ஊ) அத்தகைய தீர்ப்பாயங்கள்‌ திறம்படச்‌ செயற்படுவதற்காகவும்‌, அவற்றால்‌ வழக்குகள்‌ 
விரைவாகத்‌ தீர்க்கப்படுவதற்காகவும்‌, அவற்றின்‌ ஆணைகளைச்‌ 
செயலுறுத்துவதற்காகவும்‌ தேவையென உரிய சட்டமன்றம்‌ கருதும்‌ (கட்டணங்கள்‌ 
பற்றிய வகையங்கள்‌ உள்ளடங்கலான) துணைவுறு, சார்வுறு மற்றும்‌ விளைவுறு 
வகையங்களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 

(4) இந்த அரசமைப்பின்‌ பிற வகையம்‌ எதிலும்‌ அல்லது நிகழுறு காலத்தில்‌ 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம்‌ எதிலும்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இந்த உறுப்பின்‌ வகையங்களே 
செல்திறன்‌ உடையன ஆகும்‌. 

விளக்கம்‌. - இந்த உறுப்பில்‌, பொருட்பாடு எதன்‌ தொடர்பாகவும்‌, “உரிய சட்டமன்றம்‌” 
என்பது அத்தகைய பொருட்பாடு பொறுத்து X! ஆம்‌ பகுதியின்‌ வகையங்களுக்கிணங்க சட்டங்கள்‌ 
இயற்றுவதற்குத்‌ தகுதிறம்‌ உள்ள நாடாளுமன்றம்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌ 
என்று பொருள்படும்‌.] 


பகுதி XV 
தேர்தல்கள்‌ 
324. தேர்தல்களைக்‌ கண்காணிப்பதும்‌, நெறிப்படுத்துவதும்‌, கட்டாள்கை புரிவதும்‌, தேர்தல்‌ 
ஆணையத்திடம்‌ உற்றமைந்திருக்கும்‌ : 

() நாடாளுமன்றம்‌, மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ சட்டமன்றம்‌ இவற்றிற்கான தேர்தல்கள்‌ 
அனைத்திற்கும்‌, வாக்காளர்‌ பட்டியல்களைத்‌ தயாரிப்பது, அத்தேர்தல்களை நடத்துவது, இந்த 
அரசமைப்பின்படி, குடியரசுத்தலைவர்‌, துணைத்தலைவர்‌ ஆகியோரின்‌ பதவிகளுக்கான 
தேர்தல்களை நடத்துவது, '*** இவற்றைக்‌ கண்காணிப்பதும்‌ நெறிப்படுத்துவதும்‌ கட்டாள்கை 
புரிவதும்‌ (இந்த அரசமைப்பில்‌ தேர்தல்‌ ஆணையம்‌ எனச்‌ சுட்டப்படும்‌ ஒர்‌ ஆணையத்திடம்‌ 
உற்றமைந்திருக்கும்‌. 

(2) தேர்தல்‌ ஆணையமானது, தலைமைத்‌ தேர்தல்‌ ஆணையரையும்‌, குடியரசுத்தலைவர்‌ 
அவ்வப்போது குறித்திடும்‌ எண்ணிக்கையிலான பிற தேர்தல்‌ ஆணையர்கள்‌, எவரேனுமிருப்பின்‌, 
அவர்களையும்‌ கொண்டிருக்கும்‌; மேலும்‌, தலைமைத்‌ தேர்தல்‌ ஆணையர்‌, பிற தேர்தல்‌ 
ஆணையர்கள்‌ ஆகியோர்‌, நாடாளுமன்றம்‌ இதன்பொருட்டு இயற்றும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ 
வகையங்களுக்கு உட்பட்டு, குடியரசுத்தலைவரால்‌ அமர்த்தப்பெறுவர்‌. 

(3) பிற தேர்தல்‌ ஆணையர்‌ எவரும்‌ அவ்வாறு அமர்த்தப்பெறும்போது தேர்தல்‌ 
ஆணையத்தின்‌ தலைமையாளராகத்‌ தலைமைத்‌ தேர்தல்‌ ஆணையர்‌ செயல்படுவார்‌. 

(4) மக்களவைக்கும்‌, மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்குமான ஒவ்வொரு 
பொதுத்‌ தேர்தலுக்கு முன்பும்‌ சட்டமன்ற மேலவை உள்ள மாநிலம்‌ ஒவ்வொன்றிலும்‌ முதலாம்‌ பொதுத்‌ 
தேர்தலுக்கு முன்பும்‌ அதன்பின்பு நடைபெறும்‌ அம்மேலவைக்கான ஈராண்டுமுறைத்‌ தேர்தல்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ முன்பும்‌, குடியரசுத்தலைவர்‌ தேர்தல்‌ ஆணையத்துடன்‌ கலந்தாய்வு செய்த பின்பு, 
(1) ஆம்‌ கூறினால்‌ அந்த ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ள செயற்பணிகளை புரிவதில்‌ தேர்தல்‌ 
ஆணையத்திற்கு உற்றுதவி செய்வதற்குத்‌ தேவையெனத்‌ தாம்‌ கருதும்‌ மண்டல 
ஆணையர்களையும்‌ அமர்த்தலாம்‌. 





1. “நாடாளுமன்றம்‌ மற்றும்‌ மாநிலங்களின்‌ சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களில்‌ இருந்து அல்லது தேர்தல்கள்‌ தொடர்பாக எழும்‌ 
ஐயப்பாடுகளையும்‌ பூசல்களையும்‌ முடிபு செய்வதற்கான தேர்தல்‌ தீர்ப்பாயம்‌ அமர்த்தப்பெறுதலை உள்ளடக்கிய” என்ற 
சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (பத்தொன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1966 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (11-12-1966 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 
விட்டுவிடப்பட்டன. 


192 


(5) நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ சட்டம்‌ எதனின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, தேர்தல்‌ 
ஆணையர்கள்‌, மண்டல ஆணையர்கள்‌ ஆகியோரின்‌ பணி வரைக்கட்டுகளும்‌ 
பதவியுரிமைக்காலமும்‌, குடியரசுத்தலைவர்‌ வகுக்கும்‌ விதிகளின்‌ வழித்‌ தீர்மானிக்கிறவாறு 
இருக்கும்‌: 


வரம்புரையாக : உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவரை அகற்றுவதுபோல்‌ அதே முறையிலும்‌ அதே 
காரணங்களின்மீதும்‌ அன்றி, தலைமைத்‌ தேர்தல்‌ ஆணையரை அவருடைய பதவியிலிருந்து 
அகற்றுதல்‌ ஆகாது; மேலும்‌, தலைமைத்‌ தேர்தல்‌ ஆணையரின்‌ பணிவரைக்கட்டுகள்‌, அவர்‌ 
அமர்த்தப்பெற்ற பின்பு அவருக்குப்‌ பாதகமான வகையில்‌ மாற்றப்படுதல்‌ ஆகாது: 


மேலும்‌ வரம்புரையாக : பிற தேர்தல்‌ ஆணையர்‌ அல்லது மண்டல ஆணையர்‌ எவரையும்‌ 
தலைமைத்‌ தேர்தல்‌ ஆணையரின்‌ பரிந்துரையின்மீது அன்றி, பதவியிலிருந்து அகற்றுதல்‌ ஆகாது. 


(6). (1 ஆம்‌ கூறின்படி தேர்தல்‌ ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ள செயற்பணிகளை 
ஆற்றுவதற்குத்‌ தேவைப்படும்‌ பணியாளர்‌ தொகுதியைத்‌ தேர்தல்‌ ஆணையம்‌ வேண்டும்போது 
அத்தேர்தல்‌ ஆணையத்திற்கு அல்லது மண்டல ஆணையருக்குக்‌ குடியரசுத்தலைவர்‌ அல்லது ஒரு 
மாநில ஆளுநர்‌ '*** கிடைக்குமாறு செய்வார்‌. 


325. சமயம்‌, இனம்‌, சாதி அல்லது பாலினம்‌ காரணமாக, வாக்காளர்‌ பட்டியலில்‌ 
சேர்க்கப்படுவதற்கோ, தனியுறு வாக்காளர்‌ பட்டியலில்‌ சேர்க்கப்பட வேண்டுமெனக்‌ 
கோருவதற்கோ எவரும்‌ தகுமையற்றவர்‌ ஆகார்‌: 


நாடளுமன்ற ஈரவைகளில்‌ எதற்கும்‌ அல்லது ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற அவைக்கு அல்லது 
சட்டமன்ற ஈரவைகளில்‌ எதற்கும்‌ நடைபெறும்‌ தேர்தலுக்காக, நிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதி 
ஒவ்வொன்றுக்கும்‌ பொதுவியலான வாக்காளர்‌ பட்டியல்‌ ஒன்று இருக்கும்‌; மேலும்‌, சமயம்‌, இனம்‌, 
சாதி, பாலினம்‌ மட்டுமே அல்லது அவற்றுள்‌ ஏதொன்றையும்‌ மட்டுமே காரணமாகக்கொண்டு 
அத்தகைய பட்டியலில்‌ சேர்க்கப்படுவதற்கோ, அத்தேர்தல்‌ தொகுதிக்கென தனியுறு வாக்காளர்‌ 
பட்டியல்‌ ஒன்றில்‌ சேர்க்கப்பட வேண்டுமெனக்‌ கோருவதற்கோ எவரும்‌ தகுமையற்றவர்‌ ஆகார்‌. 


326. மக்களவைக்கும்‌, மாநிலங்களின்‌ சட்டமன்றப்‌ பேரவைகளுக்குமான தேர்தல்கள்‌ 
வயதுவந்தோருக்கு வாக்குரிமை என்ற அடிப்படையில்‌ இருக்கும்‌: 


மக்களவைக்கும்‌, ஒவ்வொரு மாநிலத்தின்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்குமான தேர்தல்கள்‌ 
வயதுவந்தோருக்கு வாக்குரிமை என்ற அடிப்படையில்‌ இருக்கும்‌; அதாவது இந்தியக்‌ 
குடிமகனாகவும்‌, உரிய சட்டமன்றம்‌ இயற்றிய சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ அதன்‌ பொருட்டுக்‌ 
குறித்திடப்படும்‌ தேதியன்று “[பதினெட்டு] வயதுக்குக்‌ குறையாதவராகவும்‌, இந்த அரசமைப்பின்படி 
அல்லது உரிய சட்டமன்றம்‌ இயற்றிய சட்டம்‌ எதன்படியும்‌ குடியிருப்பின்மை, பித்துநிலை, குற்றம்‌ 
புரிதல்‌ அல்லது தேர்தலில்‌ ஒழுங்கீனமான அல்லது சட்டமுரணான நடவடிக்கை காரணமாகப்‌ 
பிறவாறு தகுதிக்கேடுறாதவராகவும்‌ உள்ள ஒவ்வொருவரும்‌, அத்தகைய தேர்தல்‌ எதிலும்‌ 
வாக்காளராகப்‌ பதிவு செய்யப்படுவதற்கு உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌. 





1. “அல்லது இராஜபிரமுகர்‌'' என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 

2. “இருபத்தோர்‌”” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (அறுபத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1988 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (28-3-1989 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


193 


327. சட்டமன்றங்களுக்கான தேர்தல்கள்‌ பொறுத்து வகைசெய்வதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள 
அதிகாரம்‌ : 

இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, நாடளுமன்ற ஈரவைகளில்‌ எதற்கும்‌ அல்லது 
ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற அவைகளின்‌ அல்லது அதன்‌ ஈரவைகளில்‌ எதற்குமான தேர்தல்களைப்‌ 
பொறுத்து அல்லது அவை தொடர்பாக வாக்காளர்‌ பட்டியல்கள்‌ தயாரித்தல்‌, தேர்தல்‌ தொகுதிகளை 
வரையறுத்தல்‌ அத்தகைய அவையை அல்லது அவைகளை உரியவாறு அமைப்பதற்குத்‌ தேவையான 
பிற பொருட்பாடுகள்‌ ஆகிய அனைத்தையும்‌ பொறுத்து நாடளுமன்றம்‌ அவ்வப்போது சட்டத்தினால்‌ 
வகைசெய்யலாம்‌. 


328. ஒரு மாநிலத்தின்‌ சட்டமன்றத்திற்கான தேர்தல்கள்‌ பொறுத்து வகைசெய்வதற்கு 
அச்சட்டமன்றத்திற்குள்ள அதிகாரம்‌ : 

இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, நாடாளுமன்றத்தால்‌ இதன்பொருட்டு 
வகைசெய்யப்பட்டிராத அளவுக்கும்‌, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அவைக்கான அல்லது அதன்‌ 
ஈரவைகளில்‌ எதற்குமான தேர்தல்களைப்‌ பொறுத்து அல்லது அவை தொடர்பாக வாக்காளர்‌ 
பட்டியல்கள்‌ தயாரித்தல்‌, அத்தகைய அவையை அல்லது அவைகளை அமைப்பதற்குத்‌ தேவையான 
பிற பொருட்பாடுகள்‌ ஆகிய அனைத்தையும்‌ பொறுத்து அந்த மாநிலச்‌ சட்டமன்றம்‌ அவ்வப்போது 
சட்டத்தினால்‌ வகைசெய்யலாம்‌. 


329. தேர்தல்‌ பற்றிய பொருட்பாடுகளில்‌ நீதிமன்றங்கள்‌ தலையிடுவதற்குத்‌ தடை : 
[இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌ “***--] 

(அ) தேர்தல்‌ தொகுதிகளை வரையறுத்தல்‌ அல்லது அத்தகைய தொகுதிகளுக்குப்‌ 
பதவியிடங்களைப்‌ பகிர்ந்து ஒதுக்குதல்‌ தொடர்பாக, 327 ஆம்‌ உறுப்பின்படி அல்லது 
928 ஆம்‌ உறுப்பின்படி இயற்றப்பட்டுள்ள அல்லது இயற்றப்பட்டதாகக்‌ கருதப்படுகிற 
சட்டம்‌ ஒன்றின்‌ செல்லுந்தன்மையை எதிர்த்து நீதிமன்றம்‌ எதிலும்‌ வாதிடுதல்‌ 
ஆகாது; 

(ஆ) நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதற்கும்‌ அல்லது ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற அவைக்கான 
அல்லது அதன்‌ ஈரவைகளில்‌ எதற்குமான தேர்தல்‌ எதனையும்‌, உரிய சட்டமன்றம்‌ 
இயற்றிய சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ வகைசெய்யப்பட்டுள்ளவாறான அதிகார 
அமைப்பிற்கு, அவ்வாறான முறையில்‌ முன்னிடப்படும்‌ ஒரு தேர்தல்‌ மனு வாயிலாக 
அன்றி, எதிர்த்து வாதிடுதல்‌ ஆகாது. 


[329 தலைமை அமைச்சர்‌ மற்றும்‌ மக்களவைத்‌ தலைவரைப்‌ பொறுத்து நாடாளுமன்றத்‌ 
தேர்தலுக்கான தனியுறு வகையம்‌-— [அரசமைப்புச்‌ நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌ சட்டம்‌,/978 இன்‌ 36 
ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டுவிடப்பட்டது.]] 


Six 





1. குறித்தசில சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (முப்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (10-8-1975 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

2. “ஆனால்‌ 329 ஐ உறுப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு'” என்ற சொற்கள்‌, எண்கள்‌ மற்றும்‌ எழுத்துக்கள்‌ அரசமைப்புச்‌ 
(நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 35 ஆம்‌ பிரிவினால்‌ (20.6.1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 

3. அரசமைப்புச்‌ (முப்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து 
நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 36 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு ) விட்டுவிடப்பட்டது. 


194 


பகுதி XVI 
குறித்தசில வகுப்பினர்‌ தொடர்பான தனியுறு வகையங்கள்‌ 
330. பட்டியலில்கண்ட சாதியினருக்கும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கும்‌ மக்களவையில்‌ 
பதவியிடங்களை ஒதுக்கீடுசெய்தல்‌ : 
(1) மக்களவையில்‌-- 
(அ) பட்டியலில்கண்ட சாதியினர்‌, 


[ஐ அசாமின்‌ தன்னாட்சி மாவட்டங்களிலுள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ 
அல்லாத பிற பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌.] 
(இ) அசாமின்‌ தன்னாட்சி மாவட்டங்களிலுள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ 
ஆகியோருக்காகப்‌ பதவியிடங்கள்‌ ஒதுக்கீடுசெய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 

(2 மாநிலம்‌ “[அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரை] எதிலும்‌ உள்ள பட்டியலில்கண்ட 
சாதியினருக்கு அல்லது பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கு, (1 ஆம்‌ கூறின்படி ஒதுக்கப்படும்‌ 
பதவியிடங்களின்‌ எண்ணிக்கைக்கும்‌ மக்களவையில்‌ அந்த மாநிலத்திற்கு “[அல்லது ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரைக்குப்‌] பகிர்ந்து ஒதுக்கப்படும்‌ பதவியிடங்களின்‌ மொத்த எண்ணிக்கைக்கும்‌ 
இடையிலான வீதஅளவானது, கூடுமானவரையில்‌, அவ்வாறு பதவியிடங்கள்‌ ஒதுக்கீடு செய்யப்படும்‌ 
அந்த மாநிலத்திலுள்ள [அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரையிலுள்ள] பட்டியலில்‌ கண்ட 
சாதியினருடைய அல்லது அந்த மாநிலத்தில்‌ “[அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரையில்‌] அல்லது, 
நேர்வுக்கேற்ப, அந்த மாநிலத்தின்‌ “[அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌] பகுதியில்‌ உள்ள 
பட்டியலில்கண்ட பழங்குடியினருடைய மக்கள்தொகைக்கும்‌ அந்த மாநிலத்தில்‌ “[அல்லது 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரையிலுள்ள] மொத்த மக்கள்தொகைக்கும்‌ இடையிலான அதே வீத 
அளவில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 

(3). (2) ஆம்‌ கூறில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, அசாமின்‌ தன்னாட்சி 
மாவட்டங்களிலுள்ள  பட்டியலில்கண்ட  பழங்குடியினருக்காக மக்களவையில்‌ ஒதுக்கீடு 
செய்யப்பட்டுள்ள பதவியிடங்களின்‌ எண்ணிக்கைக்கும்‌ அந்த மாநிலத்திற்குப்‌ பகிர்ந்து 
ஒதுக்கப்பட்டுள்ள பதவியிடங்களின்‌ மொத்த எண்ணிக்கைக்கும்‌ இடையிலான வீத அளவானது, 
அந்தத்‌ தன்னாட்சி மாவட்டங்களிலுள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ மக்கள்‌ தொகைக்கும்‌ 
அந்த மாநிலத்தின்‌ மொத்த மக்கள்தொகைக்கும்‌ இடையிலான வீத அளவிற்குக்‌ குறையாமல்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. 

“[விளக்கம்‌. -- இந்த உறுப்பிலும்‌ 332 ஆம்‌ உறுப்பிலும்‌ “மக்கட்தொகை” என்னும்‌ சொல்‌, 
கடைசி முறை மக்கள்‌ கணக்கெடுப்பின்படி தொடர்புடைய விவரங்களைக்‌ கண்டறிந்து 
வெளியிடப்பட்டுள்ள மக்கட்தொகை என்று பொருள்படும்‌: 


1. (ஆ) உட்கூறுக்கு, அரசமைப்புச்‌ (ஐம்பத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (16-6-1986 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (முப்பத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1973 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (17-10-1973 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

4. அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 47 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


195 


வரம்புரையாக : இந்த விளக்கத்தில்‌ தொடர்புடைய விவரங்கள்‌ வெளியிடப்பட்டுள்ள கடைசி 
முறை மக்கள்‌ கணக்கெடுப்பு என்பது '[2026] ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பின்னர்‌ முதலாவதாக 
எடுக்கப்படும்‌ மக்கள்‌ கணக்கெடுப்பின்படியான தொகை விவரங்கள்‌ வெளியிடப்படும்‌ வரையிலும்‌ 
212001] ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ கணக்கெடுப்பைச்‌ சுட்டுவதாகவே பொருள்‌ கொள்ளப்படுதல்‌ 
வேண்டும்‌. ] 


331. மக்களவையில்‌ ஆங்கிலோ-இந்தியர்‌ சமூகத்தினருக்குச்‌ சார்பாற்றம்‌ : 


81 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, குடியரசுத்தலைவர்‌, மக்களவையில்‌ ஆங்கிலோ 
இந்தியர்‌ சமூகத்தினர்‌ போதிய அளவு சார்பாற்றம்‌ பெற்றிருக்கவில்லையெனக்‌ கருதுவாராயின்‌, 
அச்சமூகத்தினரில்‌ இருவருக்கு மேற்படாதவர்களை மக்களவைக்கு உறுப்பினர்களாக நியமனம்‌ 
செய்யலாம்‌. 


332. பட்டியலில்கண்ட சாதியினருக்கும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடி யினருக்கும்‌ மாநிலங்களின்‌ 
சட்டமன்றப்‌ பேரவைகளில்‌ பதவியிடங்களை ஒதுக்கீடு செய்தல்‌ : 

(॥ “***ஒவ்வொரு மாநிலத்தின்‌ சட்டமன்றப்‌ பேரவையிலும்‌,  பட்டியலில்கண்ட 
சாதியினருக்கும்‌ “[அசாமின்‌ தன்னாட்சி மாவட்டங்களிலுள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ 
அல்லாத பிற] பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கும்‌ பதவியிடங்கள்‌ ஒதுக்கீடு செய்யப்படுதல்‌ 
வேண்டும்‌. 

(2) அசாம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையில்‌, தன்னாட்சி மாவட்டங்களுக்காகவும்‌ 
பதவியிடங்கள்‌ ஒதுக்கீடு செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 


(3) மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்றப்‌ பேரவையில்‌ பட்டியலில்கண்ட சாதியினருக்கு அல்லது 
பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கு () ஆம்‌ கூறின்படி ஒதுக்கீடு செய்யப்படும்‌ பதவியிடங்களின்‌ 
எண்ணிக்கைக்கும்‌ அப்பேரவையில்‌ உள்ள பதவியிடங்களின்‌ மொத்த எண்ணிக்கைக்கும்‌ 
இடையிலான வீத அளவானது, கூடுமானவரையில்‌, அவ்வாறு பதவியிடங்கள்‌ ஒதுக்கீடு 
செய்யப்படும்‌ அந்த மாநிலத்திலுள்ள பட்டியலில்கண்ட சாதியினருடைய அல்லது அந்த மாநிலத்தில்‌ 
அல்லது, நேர்வுக்கேற்ப, அந்த மாநிலத்தின்‌ பகுதியில்‌ உள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினருடைய 
மக்கள்‌ தொகைக்கும்‌ அந்த மாநிலத்தின்‌ மொத்த மக்கள்‌ தொகைக்கும்‌ இடையிலான அதே வீத 
அளவில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


“[8(அ). (3) ஆம்‌ கூறில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, [2026] ஆம்‌ ஆண்டுக்குப்‌ பின்பு 
எடுக்கப்படும்‌ முதலாம்‌ மக்கள்‌ கணக்கெடுப்பின்‌ அடிப்படையில்‌ அருணாச்சலப்‌ பிரதேச, மேகாலயா, 
மிசோரம்‌, நாகலாந்து ஆகிய மாநிலங்களின்‌ சட்டமன்றப்‌ பேரவைகளிலுள்ள பதவியிடங்களின்‌ 
எண்ணிக்கையில்‌ செய்யப்படும்‌ மறுநேரமைவானது 170 ஆம்‌ உறுப்பின்படி செல்திறம்‌ 
பெறும்வரையில்‌, அத்தகைய மாநிலம்‌ எதனின்‌ சட்டமன்றப்‌ பேரவையிலும்‌ பட்டியலில்கண்ட 
பழங்குடியினருக்கென ஒதுக்கீடு செய்யப்படவேண்டிய பதவியிடங்கள்‌ கீழ்க்கண்டவாறு இருத்தல்‌ 
வேண்டும்‌. 


1. ”2000'* என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2001 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (21-2-2001 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறர்‌. மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. 1991" என்பதற்கு. அரசமைப்புச்‌ (எண்பத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 2003 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (22-6-2003 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. குறித்தசில சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (ஐம்பத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (16-6-1986 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டன. 


4. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி(அ)மற்றும்‌ பகுதி(இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'* என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துகள்‌ அரசமைப்புச்‌ 
(ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு “மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 


விட்டுவிடப்பட்டன. 

5. அரசமைப்புச்‌ (ஐம்பத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1987 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (21-9-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

6. “2000” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2001 இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (21-2-2002 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு). மாற்றாக அமைக்கப்பட்டது. 


196 


(அ) அரசமைப்புச்‌ (ஐம்பத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1987 செல்லாற்றல்‌ பெறும்‌ 
தேதியன்று, அந்த மாநிலத்தில்‌ (இந்தக்‌ கூறில்‌ இதன்‌ பின்பு நிலவுறும்‌ சட்டமன்றப்‌ 
பேரவை எனச்‌ சுட்டப்படும்‌) நிலவுறும்‌ சட்டமன்றப்‌ பேரவையிலுள்ள பதவியிடங்கள்‌ 
அனைத்தும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடி உறுப்பினர்களால்‌ வகித்து வரப்படுமாயின்‌, 
அவற்றில்‌ ஒரு பதவியிடம்‌ தவிர, பிற பதவியிடங்கள்‌ அனைத்தும்‌: 


(ஆ) பிற நேர்வு எதிலும்‌, (மேற்சொன்ன தேதியன்று) நிலவுறும்‌ சட்டமன்றப்‌ பேரவையில்‌ 
பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ எண்ணிக்கை, நிலவுறும்‌ அச்சட்டமன்றப்‌ 
பேரவையிலுள்ள மொத்த உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கையில்‌ எந்த வீத அளவில்‌ 
உள்ளதோ அந்த வீத அளவிற்குக்‌ குறையாத எண்ணிக்கையுள்ள பதவியிடங்கள்‌.] 


130). (3) ஆம்‌ கூறில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிப்பினும்‌, [2026] ஆம்‌ ஆண்டுக்குப்‌ பின்பு 
எடுக்கப்படும்‌ முதலாம்‌ மக்கள்‌ கணக்கெடுப்பின்‌ அடிப்படையில்‌ திரிபுரா மாநிலத்தின்‌ சட்டமன்றப்‌ 
பேரவையிலுள்ள பதவியிடங்களின்‌ எண்ணிக்கையில்‌ செய்யப்படும்‌ மறுநேரமைவானது, 170 ஆம்‌ 
உறுப்பின்படி செல்திறம்‌ பெறும்‌ வரையில்‌, சட்டமன்றப்‌ பேரவையில்‌ பட்டியலில்கண்ட 
பழங்குடியினருக்கென ஒதுக்கீடு செய்யப்படவேண்டிய பதவியிடங்கள்‌, அரசமைப்புச்‌ (எழுபத்து 
இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 செல்லாற்றல்‌ பெறும்‌ தேதியன்று நிலவுறும்‌ சட்டமன்றப்‌ 
பேரவையில்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ எண்ணிக்கை, மேற்சொன்ன தேதியில்‌ அந்தப்‌ 
பேரவையிலுள்ள மொத்த உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கையில்‌ எந்த வீத அளவில்‌ உள்ளதோ அந்த 
வீத அளவிற்குக்‌ குறையாத எண்ணிக்கையுள்ள பதவியிடங்களாக இருத்தல்‌ வேண்டும்‌.] 


(4) அசாம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையிலுள்ள மொத்தப்‌ பதவியிடங்களின்‌ 
எண்ணிக்கையில்‌ ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படும்‌ பதவியிடங்களின்‌ 
எண்ணிக்கையின்‌ வீத அளவானது, அந்த மாநிலத்தின்‌ மொத்த மக்கள்தொகையில்‌ அந்த 
.. மாவட்டத்தின்‌ மக்கள்தொகையின்‌ வீத அளவிற்குக்‌ குறையாமல்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 

(5) அசாமின்‌ தன்னாட்சி மாவட்டம்‌ எதற்கும்‌ ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 
பதவியிடங்களுக்கான தேர்தல்‌ தொகுதிகளில்‌ ச அந்த மாவட்டத்திற்கு வெளியேயுள்ள பரப்பிடம்‌ 
எதுவும்‌ அடங்குவதில்லை. 

(6) அசாம்‌ மாநிலத்தின்‌ தன்னாட்சி மாவட்டம்‌ ஒன்றின்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியைச்‌ 
சேர்ந்தவராக இல்லாத எவரும்‌, “*** அந்த மாவட்டத்தின்‌ தேர்தல்‌ தொகுதி எதிலிருந்தும்‌ அந்த 
மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெறுவதற்குத்‌ தகுமையுடையவர்‌ ஆகார்‌: 

“[வரம்புரையாக : அசாம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்கான தேர்தல்களுக்காக, அவ்வாறு 
அறிவிக்கை செய்யப்பட்ட, போடோலாந்து நில ஆட்சிநிலவரைப்‌ பகுதிகள்‌ மாவட்டத்தில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ள மற்றும்‌ போடோலாந்து ஆட்சிநிலவரைகள்‌ பகுதிகள்‌ மாவட்டத்தினை 
அமைப்பதற்கு முன்பு இருந்துவந்த தொகுதிகளில்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ மற்றும்‌ 
பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ அல்லாதவருக்கான சார்பாற்றம்‌ தொடர்ந்து இருந்துவருதல்‌ 
வேண்டும்‌.] 





1. அரசமைப்புச்‌ (எழுபத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (5-12-1992 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. “2000*” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2001 இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (21-2-2002 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. குறித்தசில சொற்கள்‌, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 71 ஆம்‌ பிரிவினால்‌ (21-1-1972 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 

4. அரசமைப்புச்‌ (தொண்ணூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (28-9-2003 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


197 


333. மாநிலங்களின்‌ சட்டமன்றப்‌ பேரவைகளில்‌ ஆங்கிலோ-இந்தியர்‌ சமூகத்தினருக்குச்‌ 
சார்பாற்றம்‌ : 

170 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிப்பினும்‌, ஒரு மாநில ஆளுநர்‌ '***, அந்த மாநிலச்‌ சட்டமன்றப்‌ 
பேரவையில்‌ ஆங்கிலோ - இந்தியர்‌ சமூகத்தினருக்குச்‌ சார்பாற்றம்‌ தேவைப்படுகிறது என்றும்‌ அதில்‌ 
அந்தச்‌ சமூகத்தினர்‌ போதிய சார்பாற்றம்‌ பெற்றிருக்கவில்லை என்றும்‌ கருதுவாராயின்‌, 
2 அச்சமூகத்தினரில்‌ ஒருவரை அப்பேரவைக்கு உறுப்பினராக நியமனம்‌ செய்யலாம்‌]. 


334. “[பதவியிடங்களை ஒதுக்கீடு செய்தலும்‌ தனியுறு சார்பாற்றற்‌ அளித்தலும்‌ 
குறித்தசில காலஅளவுக்குப்‌ பின்பு அற்றுப்போதல்‌] : 
இந்தப்‌ பகுதியின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌-- 


(அ) மக்களவையிலும்‌ மாநிலங்களின்‌ சட்டமன்றப்‌ பேரவைகளிலும்‌ பட்டியலில்கண்ட 
சாதியினருக்கும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கும்‌ பதவியிடங்களை ஒதுக்கீடு 
செய்தல்‌; மற்றும்‌ 

(ஆ) மக்களவையிலும்‌ மாநிலங்களின்‌ சட்டமன்றப்‌ பேரவைகளிலும்‌ நியமனம்‌ வாயிலாக 
ஆங்கிலோ- இந்தியர்‌ சமூகத்தினருக்குச்‌ சார்பாற்றம்‌ அளித்தல்‌, 

ஆகியவை தொடர்பான இந்த அரசமைப்பின்‌ வகையங்கள்‌, இந்த அரசமைப்பின்‌ தொடக்க 
நிலையிலிருந்து “[(அ) கூறைப்‌ பொறுத்தமட்டில்‌ எண்பது ஆண்டுகள்‌ மற்றும்‌ (ஆ) கூறைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ எழுபது ஆண்டுக்‌] காலஅளவு கழிவுற்றதும்‌ செல்திறம்‌ அற்றுப்‌ போகும்‌: 

வரம்புரையாக : அப்போது நிலவுறும்‌ மக்களவை அல்லது, நேர்வுக்கேற்ப, ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவை கலைக்கப்படும்‌ வரையில்‌, இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌, மக்களவையில்‌ அல்லது 
அந்த மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையிலுள்ள சார்பாற்றம்‌ எதனையும்‌ பாதித்தல்‌ ஆகாது. 


335. பணியங்களுக்கும்‌ பணியடைகளுக்கும்‌ பட்டியலில்கண்ட சாதியினர்‌, பட்டியலில்கண்ட 
பழங்குடியினர்‌ ஆகியோரின்‌ கோருரிமைகள்‌ : 
ஒன்றியத்தின்‌ அல்லது ஒரு மாநிலத்தின்‌ அலுவற்பாடுகள்‌ தொடர்பான பணியங்களுக்கும்‌ 
பணியடைகளுக்கும்‌ அமர்த்தங்கள்‌ செய்யுங்கால்‌, நிருவாகத்‌ திறப்பாட்டினைப்‌ பேணுவதற்கு ஒவ்வும்‌ 
வகையில்‌, பட்டியலில்கண்ட சாதியினர்‌, பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ ஆகியோரின்‌ . 
கோருரிமைகளைக்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌: 





1, “அல்லது இராஜபிரமுகர்‌" என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 

2. “அச்சமூகத்தினரில்‌ தான்‌ பொருத்தமெனக்‌ கருதும்‌ அத்தகைய எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை அப்பேரவைக்கு நியமனம்‌ செய்யலாம்‌" 
என்பதற்கு, அரசமைப்புச்‌ (முப்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1969 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (23-1-1970 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. ' 

3. அரசமைப்புச்‌ (நூற்று நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2019 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (25-1-2020 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4. “எழுபது ஆண்டுகள்‌" என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ நூற்று நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2019 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (25-1-2020 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டன. “அறுபது ஆண்டுகள்‌". என்ற சொற்களுக்கு, “எழுபது ஆண்டுகள்‌" என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ 
(தொண்ணூற்று ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2009 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (25-1-2010 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 
“ஐம்பது ஆண்டுகள்‌” என்ற சொற்களுக்கு, “அறுபது ஆண்டுகள்‌” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (எழுபத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 
2 ஆம்‌ பிரிவினால்‌ (25-1-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. “நாற்பது ஆண்டுகள்‌" என்ற சொற்களுக்கு, “ஐம்பது 
ஆண்டுகள்‌" என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (அறுபத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1989 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 
முதன்முதலில்‌ இருந்த சொற்கள்‌ “முப்பது ஆண்டுகள்‌" என்பதற்கு, “நாற்பது ஆண்டுகள்‌” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஐந்தாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1980 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 


306-22—15 


198 


[வரம்புரையாக : ஒன்றியத்தின்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ அலுவற்பாடுகளுடன்‌ 
தொடர்புடைய பணியங்களின்‌ அல்லது பணியடைகளின்‌ வகை எதிலும்‌ அல்லது வகைகள்‌ 
எவற்றிலும்‌ பதவி உயர்வு குறித்த பொருட்பாடுகளில்‌ ஒதுக்கீடு செய்வதற்காக தேர்வு எதிலும்‌ 
தகுதிப்பாடுடைய மதிப்பெண்களைத்‌ தளர்த்துவதன்‌ வாயிலாக அல்லது மதிப்பீட்டுத்‌ தரமுறைகளை 
தாழ்த்துவதன்‌ வாயிலாக பட்டியலில்கண்ட சாதிகளின்‌ மற்றும்‌ பட்டியலில்கண்ட 
பழங்குடியினர்களின்‌ உறுப்பினர்கள்‌ சார்பாக வகையம்‌ எதனையும்‌ செய்வதற்கு இந்த உறுப்பில்‌ 
உள்ள எதுவும்‌ தடையூறு ஆவதில்லை .] 

336. குறித்தசில பணியங்களில்‌ ஆங்கிலோ- இந்தியர்‌ சமூகத்தினருக்கான தனியுறு வகையம்‌ : 

(0 இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்குப்‌ பின்பு முதல்‌ ஈராண்டுகளின்போது, 
இருப்பூர்தியம்‌, சுங்கம்‌, அஞ்சல்‌, தந்தி ஆகிய ஒன்றியத்துப்‌ பணியங்களிலுள்ள பணியடைகளுக்கு 
ஆங்கிலோ - இந்தியர்‌ சமூகத்தினரின்‌ அமர்த்துகை, 1947 ஆம்‌ ஆண்டு ஆகஸ்டு பதினைந்தாம்‌ 
நாளுக்கு உடன்முன்பு இருந்த அதே அடிப்படையில்‌ செய்யப்படுதல்‌ வேண்டும்‌. 

அதற்கு அடுத்துப்‌ பின்வரும்‌ ஒவ்வோர்‌ ஈராண்டுக்‌ காலஅளவின்‌ போதும்‌ மேற்சொன்ன 
பணியங்களில்‌ அச்சமூகத்தினருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும்‌ பணியடைகளின்‌ எண்ணிக்கை, 
அதற்கு உடன்முந்தைய ஈராண்டுக்‌ காலஅளவின்‌ போது அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
எண்ணிக்கையைவிட ஏறத்தாழப்‌ பத்து விழுக்காடு குறைவாயிருக்கும்‌: 


வரம்புரையாக : இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலிருந்து பத்தாண்டுகள்‌ முடிவுற்றதும்‌, 
அத்தகைய ஒதுக்கீடுகள்‌ அனைத்தும்‌ அற்றுப்போகும்‌. 


(2) ஆங்கிலோ-இந்தியர்‌ சமூகத்தினரைப்‌ பிற சமூகத்தினருடன்‌ ஒப்பிடுகையில்‌, திறமையின்‌ 
அடிப்படையில்‌ அமர்த்தப்பெறுவதற்கு அவர்கள்‌ தகுதிப்பாடுடையவர்களாக இருக்குமிடத்து, (1ஆம்‌ 
கூறிலுள்ள எதுவும்‌, அந்தக்‌ கூறின்படி அச்சமூகத்தினருக்கென ஒதுக்கீடு செய்யப்படும்‌ 
பணியடைகள்‌ அல்லாத பிற பணியடைகளுக்கோ அதற்கும்‌ கூடுதலான பணியடைகளுக்கோ 
அச்சமூகத்தினரை அமர்த்துவதற்குத்‌ தடையாக இருப்பதில்லை. 


337. ஆங்கிலோ-இந்தியர்‌ சமூகத்தினரின்‌ நலனுக்காகக்‌ கல்வி மானியங்கள்‌ பொறுத்த தனியுறு 
வகையம்‌ : 
இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்குப்‌ பின்பு முதல்‌ மூன்று நிதியாண்டுகளின்போது கல்வி 
பொறுத்து, ஆங்கிலோ - இந்தியர்‌ சமூகத்தினரின்‌ நலனுக்காக, 1948 மார்ச்‌ முப்பத்து ஒன்றாம்‌ 
நாளுடன்‌ முடிவடைந்த நிதியாண்டில்‌ அளிக்கப்பட்டுவந்த மானியங்கள்‌, எவையேனுமிருப்பின்‌, 
அவை ஒன்றியத்தினாலும்‌ “*** ஒவ்வொரு மாநிலத்தினாலும்‌ அளிக்கப்பட்டு வருதல்‌ வேண்டும்‌. 


அதற்கு அடுத்துப்‌ பின்வரும்‌ ஒவ்வொரு மூன்றாண்டுக்‌ காலஅளவின்‌ போதும்‌ அந்த 
மானியங்கள்‌, அதற்கு உடன்முந்தைய மூன்றாண்டுக்‌ காலஅளவிற்கு வழங்கப்பட்ட 
மானியங்களைவிடப்‌ பத்து விழுக்காடு குறைவாக இருக்கலாம்‌: 


வரம்புரையாக : இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலிருந்து பத்தாண்டுகள்‌ 
முடிவுற்றதும்‌, அத்தகைய மானியங்கள்‌, அவை ஆங்கிலோ- இந்தியர்‌ சமூகத்தினருக்கான ஒரு 
தனியுறு சலுகையாக இருக்கின்ற அளவுக்கு அற்றுப்போகும்‌: 





1. அரசமைப்புச்‌ (எண்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2000 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (6-9-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி (இ அல்ல பகுதி (அ) இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துகள்‌ 
அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 


306-22—15a 


மேலும்‌ வரம்புரையாக : கல்வி நிறுவனம்‌ எதிலும்‌ ஆண்டுதோறும்‌ சேர்க்கப்பெறுபவர்களில்‌ 
குறைந்தது நாற்பது விழுக்காடு ஆங்கிலோ- இந்தியர்‌ சமூகத்தினர்‌ அல்லாத பிற சமூகத்தினராக 
இருந்தாலன்றி, அக்கல்வி நிறுவனம்‌ இந்த உறுப்பின்படி மானியம்‌ எதனையும்‌ பெறுவதற்கு உரிமை 
கொண்டது ஆகாது. 


338. 1[பட்டியலில்கண்ட சாதியினருக்கான தேசிய ஆணையம்‌] : 

“(40 பட்டியலில்கண்ட சாதியினருக்கான தேசிய ஆணையம்‌ என்று அழைக்கப்பெறும்‌ 
ஆணையம்‌ ஒன்று பட்டியலில்கண்ட சாதியினருக்காக இருத்தல்‌ வேண்டும்‌. 

(2) நாடாளுமன்றத்தினால்‌ இதன்பொருட்டு இயற்றப்படும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களுக்கு 
உட்பட்டு, தலைமையர்‌, துணைத்தலைமையர்‌ மற்றும்‌ மூன்று உறுப்பினர்களைக்‌ கொண்டதாக இந்த 
ஆணையம்‌ இருக்கும்‌; மேலும்‌, அவ்வாறு அமர்த்தப்பெறும்‌ தலைமையர்‌, துணைத்தலைமையர்‌, பிற 
உறுப்பினர்கள்‌ ஆகியோரின்‌ பணி வரைக்கட்டுகளும்‌ பதவிக்காலமும்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ வகுக்கும்‌ 
விதிகளின்படி இருக்கும்‌.] 

(3) ஆணையத்தின்‌ தலைமையர்‌, துணைத்தலைமையர்‌, பிற உறுப்பினர்கள்‌ ஆகியோரை 
குடியரசுத்தலைவர்‌, தம்‌ கையொப்பமும்‌ முத்திரையும்‌ கொண்ட அதிகார ஆணையின்வழி 
அமர்த்துவார்‌. 

(4) ஆணையம்‌, தனக்குரிய நெறிமுறையை ஒழுங்குறுத்த அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 


(5) பின்வருவன ஆணையத்தின்‌ கடமைகள்‌ ஆகும்‌-- 


(அ) இந்த அரசமைப்பின்படி அல்லது அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம்‌ 
ஒன்றின்படி அல்லது இரசு ஆணை ஒன்றின்படி பட்டியலில்கண்ட 
சாதியினருக்கு “*** வகை செய்யப்பட்டுள்ள காப்பணைவுகள்‌ தொடர்பான 
பொருட்பாடுகள்‌ அனைத்தையும்‌ ஆய்ந்து காணுதல்‌ மற்றும்‌ கண்காணித்தல்‌; 
மேலும்‌, அந்தக்‌ காப்பணைவுகளின்‌ செயற்பாட்டு விளைபயனைக்‌ கணித்தல்‌; 


(ஆ பட்டியலில்கண்ட சாதியினரின்‌ “*** உரிமைகளும்‌ காப்பணைவுகளும்‌ 
பறிக்கப்படுவது பற்றிய குறிப்பிட்ட முறையீடுகளை விசாரணை செய்தல்‌; 


(இ) பட்டியலில்கண்ட சாதியினரின்‌  4*** சமூக-பொருளியல்‌ வளர்ச்சிக்கான 
திட்டமிடு செய்முறையில்‌ பங்கேற்றல்‌ மற்றும்‌ அறிவுரை வழங்குதல்‌; மேலும்‌, 
ஒன்றியத்திலும்‌ மாநிலம்‌ எதிலும்‌ அவர்கள்‌ வளர்ச்சியில்‌ ஏற்படும்‌ முன்னேற்றத்தைக்‌ 
கணித்தல்‌; 


(ஈ) அந்தக்‌ காப்பணைவுகளின்‌ செயற்பாடு பற்றிய அறிக்கைகளை ஆண்டுதோறும்‌ 
மற்றும்‌ ஆணையம்‌ பொருத்தமெனக்‌ கருதும்‌ பிற காலங்களிலும்‌ 
குடியரசுத்தலைவரிடம்‌ முன்னிடுதல்‌; 


1. ஒரத்தலைப்பிற்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (19-2-2004 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. (0 மற்றும்‌ (2) ஆம்‌ கூறுகளுக்கு, மாற்றாக (9 முதல்‌ (9) கூறுகள்‌ அரசமைப்புச்‌ (அறுபத்து ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1990 ஆல்‌ 
(12-3-1992 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டன. ்‌ 

3. (0 மற்றும்‌ (2) ஆம்‌ கூறுகளுக்கு, அரசமைப்புச்‌ (எண்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ 
(19-2-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

4. “மற்றும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கு” என்ற சொற்கள்‌, செற்டிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 


306-22—15b 


(உ) பட்டியலில்கண்ட சாதியினருக்கான '*** காப்பணைவுகளையும்‌ அவர்களுடைய 
பாதுகாப்பு, நலவாழ்வு, சமூக-பொருளியல்‌ வளர்ச்சி ஆகியவற்றிற்கான பிற 
நடவடிக்கைகளையும்‌ திறம்படச்‌ செயற்படுத்துவதற்காக, ஒன்றியம்‌ அல்லது ஒரு 
மாநிலம்‌ எடுக்கவேண்டிய நடவடிக்கைகள்‌ குறித்து அத்தகைய அறிக்கைகளில்‌ 
பரிந்துரைகள்‌ செய்தல்‌; மற்றும்‌ 


(ண) பட்டியலில்கண்ட சாதியினருக்கான'*** பாதுகாப்பு, நலவாழ்வு, வளர்ச்சி, 
மேம்பாடு ஆகியவை தொடர்பாக நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ 
வகையங்களுக்கு உட்பட்டு, குடியரசுத்தலைவர்‌ வகுக்கும்‌ விதிகளின்படி 
செயற்பணிகளை ஆற்றுதல்‌. 


(6) அத்தகைய அறிக்கைகள்‌ அனைத்துடனும்‌, ஒன்றியம்‌ தொடர்பான பரிந்துரைகளின்மீது 
எடுக்கப்படும்‌ அல்லது எடுக்கக்‌ கருதப்படும்‌ நடவடிக்கையையும்‌ அத்தகைய பரிந்துரைகளில்‌ 
எவையும்‌ ஏற்றுக்கொள்ளப்படாவிடின்‌, அதற்கான காரணங்களையும்‌ விளக்குகின்ற 
விவரக்குறிப்புடன்‌ சேர்த்து, நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ முன்பும்‌ வைக்குமாறு குடியரசுத்தலைவர்‌ 
செய்விப்பார்‌. 

() அத்தகைய அறிக்கை எதுவும்‌ அல்லது அதன்‌ பகுதி எதுவும்‌, ஒரு மாநில அரசு 
தொடர்புடைய பொருட்பாடு குறித்ததாயிருக்குமிடத்து, அத்தகைய அறிக்கையின்‌ படியொன்று, 
மாநில ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌, அவர்‌, அத்தகைய அறிக்கையுடன்‌ மாநிலம்‌ 
தொடர்பான பரிந்துரைகளின்‌ மீது எடுக்கப்படும்‌ அல்லது எடுக்கக்‌ கருதப்படும்‌ நடவடிக்கையையும்‌, 
அத்தகைய பரிந்துரைகளில்‌ எவையும்‌ ஏற்றுக்கொள்ளப்படாவிடின்‌, அதற்கான காரணங்களையும்‌ 
விளக்குகின்ற விவரக்குறிப்புடன்‌ சேர்த்து, மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு வைக்குமாறு 
செய்விப்பார்‌. 

(8) ஆணையமானது, 5 ஆம்‌ கூறின்‌ (அ) உட்கூறில்‌ சுட்டப்பட்ட பொருட்பாடு எதனையும்‌ 
ஆய்ந்து காண்கையில்‌ அல்லது (ஆ உட்கூறில்‌ சுட்டப்பட்ட முறையீடு எதனையும்‌ விசாரணை 
செய்கையில்‌, உரிமைவழக்கு ஒன்றை விசாரணை செய்யும்‌ ஒர்‌ உரிமையியல்‌ நீதிமன்றம்‌, குறிப்பாகப்‌ 
பின்வரும்‌ பொருட்பாடுகளைப்‌ பொறுத்து கொண்டிருக்கும்‌ அனைத்து அதிகாரங்களையும்‌ உடையது 
ஆகும்‌, அவையாவன: 


(அ) இந்தியாவின்‌ எந்தவொரு பகுதியிலிருந்தும்‌ நபர்‌ எவரையும்‌ அழைப்பாணை அனுப்பி 
வரவழைத்தல்‌ மற்றும்‌ ஆணைமொழியின்‌ மீது அவரை விசாரணை செய்தல்‌; 

(ஆ) ஆவணம்‌ எதனையும்‌ வெளிக்கொணர்ந்து முன்னிலைப்படுத்துமாறு வேண்டுறுத்தல்‌; 

(இ) ஆணையுறுதி ஆவணங்களைச்‌ சான்றாக ஏற்றல்‌; 

(ஈ) நீதிமன்றம்‌ அல்லது அலுவலகம்‌ எதிலிருந்தும்‌ அரசுப்‌ பதிவணம்‌ அல்லது அதன்‌ படி 
எதனையும்‌ பெறுவதற்கு வேண்டுதலாணை இடுதல்‌; 


(௨) சாட்சிகளை விசாரணை செய்வதற்காகவும்‌ ஆவணங்களை ஆய்வு செய்வதற்காகவும்‌ 
பணிப்பாணைகளைப்‌ பிறப்பித்தல்‌; 


(ஊ) குடியரசுத்தலைவர்‌ வகுக்கும்‌ விதிகளால்‌ கூறப்படும்‌ பிற பொருட்பாடுகள்‌. 


ர்‌. “மற்றும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (எண்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 
இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (19-2-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 


'306-22—15¢ 


201 


(9) ஒன்றியமும்‌, ஒவ்வொரு மாநில அரசும்‌ பட்டியலில்கண்ட சாதியினரைப்‌ '*** பாதிக்கும்‌ 
முக்கியமான கொள்கைகள்‌ அனைத்திலும்‌ ஆணையத்தைக்‌ கலந்தாய்வு செய்தல்‌ வேண்டும்‌.] 


“(10)] இந்த உறுப்பில்‌, பட்டியலில்கண்ட சாதியினர்‌ !*** என்னும்‌ சுட்டுரைகள்‌, 2*** 
ஆங்கிலோ- இந்தியர்‌ சமூகத்தினரையும்‌ உள்ளடகிக்‌ குறிப்பதாகப்‌ பொருள்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. 


"[338(@)) : பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம்‌ : 


(॥ பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம்‌ என்று அழைக்கப்பெறும்‌ 
ஆணைம்‌ ஒன்று பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்காக இருத்தல்‌ வேண்டும்‌. 


(2) நாடாளுமன்றத்தினால்‌ இதன்பொருட்டு இயற்றப்படும்‌ சட்டம்‌ எதனின்‌ வகையங்களுக்கு 
உட்பட்டு, தலைமையர்‌, துணைத்தலைமையர்‌ மற்றும்‌ மூன்று உறுப்பினர்களைக்‌ கொண்டதாக இந்த 
ஆணையம்‌ இருக்கும்‌; மேலும்‌, அவ்வாறு அமர்த்தப்பெறும்‌ தலைமையர்‌, துணைத்தலைமையர்‌, பிற 
உறுப்பினர்கள்‌ ஆகியோரின்‌ பணி வரைக்கட்டுகளும்‌ பதவிக்காலமும்‌ குடியரசுத்தலைவர்‌ வகுக்கும்‌ 
விதிகளின்படி இருக்கும்‌. 


(3) ஆணையத்தின்‌ தலைமையர்‌, துணைத்தலைமையர்‌, பிற உறுப்பினர்கள்‌ ஆகியோரை 
குடியரசுத்தலைவர்‌, தம்‌ கையொப்பமும்‌ முத்திரையும்‌ கொண்ட அதிகார ஆணையின்‌ வழி 
அமர்த்துவார்‌. 

(4) ஆணையம்‌, தனக்குரிய நெறிமுறையை ஒழுங்குறுத்த அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 

(5) பின்வருவன ஆணையத்தின்‌ கடமைகள்‌ ஆகும்‌-- 


(அ) இந்த அரசமைப்பின்படி அல்லது அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம்‌ 
எதனின்படி அல்லது அரசு ஆணை ஒன்றின்படி பட்டியலில்கண்ட 
பழங்குடியினருக்கு வகைசெய்யப்பட்டுள்ள காப்பணைவுகள்‌ தொடர்பான 
பொருட்பாடுகள்‌ அனைத்தையும்‌ ஆய்ந்து காணுதல்‌ மற்றும்‌ கண்காணித்தல்‌, 
மேலும்‌, அந்தக்‌ காப்பணைவுகளின்‌ செயற்பாட்டு விளைபயனைக்‌ கணித்தல்‌; 

(ஆ பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ உரிமைகளும்‌ காப்பணைவுகளும்‌ 
பறிக்கப்படுவது பற்றிய குறிப்பிட்ட முறையீடுகளை விசாரணை செய்தல்‌; 


(இ) பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ சமூக-பொருளியல்‌ வளர்ச்சிக்கான திட்டமிடு 
செய்முறையில்‌ பங்கேற்றல்‌ மற்றும்‌ அறிவுரை வழங்குதல்‌; மேலும்‌, ஒன்றியத்திலும்‌ 
மாநிலம்‌ எதிலும்‌ அவர்கள்‌ வளர்ச்சியில்‌ ஏற்படும்‌ முன்னேற்றத்தைக்‌ கணித்தல்‌; 





1. “மற்றும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினரை” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (எண்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 
இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (19-2-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 

2.3 ஆம்‌ கூறு, (10) ஆம்‌ கூறாக அரசமைப்புச்‌ (அறுபத்து ஐந்தாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1990 இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌ (12-3-1992 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மறு எண்ணிடப்பட்டது. 

3. “குடியரசுத்தலைவர்‌, 340 ஆம்‌ உறுப்பின்‌ (9 ஆம்‌ கூறின்படி அமர்த்தப்படும்‌ ஓர்‌ ஆணையத்தின்‌ அறிக்கையைப்‌ பெற்றதன்‌ 
மேல்‌, ஆணையின்வழி குறித்துரைக்கும்‌ அத்தகைய பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும்‌ அத்துடன்‌” என்ற சொற்கள்‌, 
அரசமைப்புச்‌ நூற்று இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2018 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (11-8-2018 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 
விட்டுவிடப்பட்டன. 

4. அரசமைப்புச்‌ (எண்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (19-2-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


202 


(ஈ) அந்தக்‌ காப்பணைவுகளின்‌ செயற்பாடு பற்றிய அறிக்கைகளை ஆண்டுதோறும்‌ 
மற்றும்‌ ஆணையம்‌ பொருத்தமெனக்‌ கருதும்‌ பிற காலங்களிலும்‌ 
குடியரசுத்தலைவரிடம்‌ முன்னிடுதல்‌; 


(உ) பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கான காப்பணைவுகளையும்‌ அவர்களுடைய 
பாதுகாப்பு, நலவாழ்வு, சமூக-பொருளியல்‌ வளர்ச்சி ஆகியவற்றிற்கான பிற 
நடவடிக்கைகளையும்‌ திறம்படச்‌ செயற்படுத்துவதற்காக, ஒன்றியம்‌ அல்லது ஒரு 


(ஊ) பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கான பாதுகாப்பு, நலவாழ்வு, வளர்ச்சி, மேம்பாடு 
ஆகியவை தொடர்பாக, நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களுக்கு 
உட்பட்டு, குடியரசுத்தலைவர்‌ வகுக்கும்‌ விதிகளின்படி செயற்பணிகளை ஆற்றுதல்‌. 

(6) அத்தகைய அறிக்கைகள்‌ அனைத்துடனும்‌, ஒன்றியம்‌ தொடர்பான பரிந்துரைகளின்மீது 
எடுக்கப்படும்‌ அல்லது எடுக்கக்‌ கருதப்படும்‌ நடவடிக்கையையும்‌ அத்தகைய பரிந்துரைகளில்‌ 
எவையும்‌ ஏற்றுக்கொள்ளப்படாவிடின்‌, அதற்கான காரணங்களையும்‌ விளக்குகின்ற 
விவரக்குறிப்புடன்‌ சேர்த்து, நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ முன்பும்‌ வைக்குமாறு குடியரசுத்‌ தலைவர்‌ 
செய்விப்பார்‌. 

( அத்தகைய அறிக்கை எதுவும்‌ அல்லது அதன்‌ பகுதி எதுவும்‌, ஒரு மாநில அரசு 
தொடர்புடைய பொருட்பாடு குறித்ததாயிருக்குமிடத்து, அத்தகைய அறிக்கையின்‌ படியொன்று, 


அத்தகைய பரிந்துரைகளில்‌ எவையும்‌ ஏற்றுக்கொள்ளப்படாவிடின்‌, அதற்கான காரணங்களையும்‌ 


(அ) இந்தியாவின்‌ எந்தவொரு பகுதியிலிருந்தும்‌ நபர்‌ எவரையும்‌ அழைப்பாணை 
அனுப்பி வரவழைத்தல்‌ மற்றும்‌ ஆணையொழியின்‌ மீது அவரை விசாரணை 
செய்தல்‌; 

(ஆ) ஆவணம்‌ எதனையும்‌ வெளிக்கொணர்ந்து முன்னிலைப்படுத்துமாறு 
வேண்டுறுத்தல்‌; 

(இற ஆணையுறுதி ஆவணங்களைச்‌ சான்றாக ஏற்றல்‌; 

(ஈ) நீதிமன்றம்‌ அல்லது அலுவலகம்‌ எதிலிருந்தும்‌ அரசுப்‌ பதிவணம்‌ அல்லது அதன்‌ படி 
எதனையும்‌ பெறுவதற்கு வேண்டுதலாணை இடுதல்‌; \ 

(௨) சாட்சிகளை விசாரணை செய்வதற்காகவும்‌ ஆவணங்களை ஆய்வு 
செய்வதற்காகவும்‌ பணிப்பாணைகளைப்‌ பிறப்பித்தல்‌; 

(ஊ) குடியரசுத்தலைவர்‌ வகுக்கும்‌ விதிகளில்‌ கூறப்படும்‌ பிற பொருட்பாடுகள்‌. 


203 


(9) ஒன்றியமும்‌, ஒவ்வொரு மாநில அரசும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினரைப்‌ பாதிக்கும்‌ 
முக்கியமான கொள்கைகள்‌ அனைத்திலும்‌ ஆணையத்தைக்‌ கலந்தாய்வு செய்தல்‌ வேண்டும்‌.] 


[338 ஸ்‌. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம்‌ : 


() பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம்‌ என்று அழைக்கப்பெறும்‌ 
ஆணையம்‌ ஒன்று சமுதாய நிலையிலும்‌ கல்வி நிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக 
இருத்தல்‌ வேண்டும்‌. 

(2) நாடாளுமன்றத்தினால்‌ இதன்‌ பொருட்டு இயற்றப்படும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களுக்கு 
உட்பட்டு, தலைமையர்‌, துணைத்தலைமையர்‌ மற்றும்‌ மூன்று உறுப்பினர்களைக்‌ கொண்டதாக இந்த 


(3) ஆணையத்தின்‌ தலைமையர்‌, துணைத்தலைமையர்‌ பிற உறுப்பினர்கள்‌ ஆகியோரை 
குடியரசுத்தலைவர்‌, தம்‌ கையொப்பமும்‌ முத்திரையும்‌ கொண்ட அதிகார ஆணையின்‌ வழி 
அமர்த்துவார்‌. 

(4) ஆணையம்‌, தனக்குரிய நெறிமுறையை ஒழுங்குறுத்த அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 

(5) பின்வருவன ஆணையத்தின்‌ கடமைகள்‌ ஆகும்‌-- 


(அ) இந்த அரசமைப்பின்படி அல்லது அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம்‌ 
ஒன்றின்படி அல்லது ரசு ஆணை ஒன்றின்படி சமுதாயநிலையிலும்‌ 
கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வகைசெய்யப்பட்டுள்ள 
காப்பணைவுகள்‌ தொடர்பான பொருட்பாடுகள்‌ அனைத்தையும்‌ ஆய்ந்து காணுதல்‌ 
மற்றும்‌ கண்காணித்தல்‌; மேலும்‌ அந்த காப்பணைவுகளின்‌ செயற்பாட்டு 
விளைபயனைக்‌ கணித்தல்‌; 

(ஆ சமுதாயநிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின்‌ 
உரிமைகளும்‌ காப்பணைவுகளும்‌ பறிக்கப்படுவது பற்றிய குறிப்பிட்ட முறையீடுகளை 
விசாரணை செய்தல்‌; 


(இ) சமுதாயநிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின்‌ 
சமூக-பொருளியல்‌ வளர்ச்சியில்‌ பங்கேற்றல்‌ மற்றும்‌ அறிவுரை வழங்குதல்‌; மேலும்‌, 
ஒன்றியத்திலும்‌ மாநிலம்‌ எதிலும்‌ அவர்கள்‌ வளர்ச்சியில்‌ ஏற்படும்‌ முன்னேற்றத்தைக்‌ 
கணித்தல்‌; 

(ஈ) அந்தக்‌ காப்பணைவுகளின்‌ செயற்பாடு பற்றிய அறிக்கைகளை ஆண்டுதோறும்‌ 
மற்றும்‌ ஆணையம்‌ பொருத்தமெனக்‌ கருதும்‌ பிற காலங்களிலும்‌ 
குடியரசுத்தலைவரிடம்‌ முன்னிடுதல்‌; 


(உ) சமுதாயநிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 
காப்பணைவுகளையும்‌ அவர்களுடைய பாதுகாப்பு, நலவாழ்வு, சமூக-பொருளியல்‌ 
வளர்ச்சி ஆகியவற்றிற்கான பிற நடவடிக்கைகளையும்‌ திறம்படச்‌ 
செயற்படுத்துவதற்காக, ஒன்றியம்‌ அல்லது ஒரு மாநிலம்‌ எடுக்க வேண்டிய 
நடவடிக்கைகள்‌ குறித்து அத்தகைய அறிக்கைகளில்‌ பரிந்துரைகள்‌ செய்தல்‌; மற்றும்‌ 


1. அரசமைப்புச்‌ நூற்று இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2018 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (11-8-2018 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


204 


(ஊ) சமுதாயநிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 
பாதுகாப்பு, நலவாழ்வு, வளர்ச்சி, மேம்பாடு ஆகியவை தொடர்பாக, நாடாளுமன்றம்‌ 
இயற்றும்‌ சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, குடியரசுத்தலைவர்‌ வகுக்கும்‌ 
விதிகளின்படி செயற்பணிகளை ஆற்றுதல்‌. 


(6) அத்தகைய அறிக்கைகள்‌ அனைத்துடனும்‌, ஒன்றியம்‌ தொடர்பான பரிந்துரைகளின்‌ மீது 
எடுக்கப்படும்‌ அல்லது எடுக்கக்கருதப்படும்‌ நடவடிக்கையையும்‌ அத்தகைய பரிந்துரைகளில்‌ 
எவையும்‌  ஏற்றுக்கொள்ளப்படாவிடின்‌, அதற்கான காரணங்களையும்‌ விளக்குகின்ற 
விவரக்குறிப்புடன்‌ சேர்த்து, நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ முன்பும்‌ வைக்குமாறு குடியரசுத்தலைவர்‌ 
செய்விப்பார்‌. 


0) அத்தகைய அறிக்கை எதுவும்‌ அல்லது அதன்‌ பகுதி எதுவும்‌, ஒரு மாநில அரசு 
தொடர்புடைய பொருட்பாடு குறித்ததாயிருக்குமிடத்து, அத்தகைய அறிக்கையின்‌ படியொன்று, 
மாநில அரசிற்கு அனுப்பிவைக்கப்படுதல்‌ வேண்டும்‌, அது, அத்தகைய அறிக்கையுடன்‌ மாநிலம்‌ 
தொடர்பான பரிந்துரைகளின்‌ மீது எடுக்கப்படும்‌ அல்லது எடுக்கக்‌ கருதப்படும்‌ நடவடிக்கையையும்‌, 
அத்தகைய பரிந்துரைகளில்‌ எவையும்‌ ஏற்றுக்கொள்ளபடாவிடின்‌, அதற்கான காரணங்களையும்‌ 
விளக்குகின்ற விவரக்குறிப்புடன்‌ சேர்த்து, மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு வைக்குமாறு 
செய்வித்தல்‌ வேண்டும்‌. 


(8) ஆணையமானது, (5) ஆம்‌ கூறின்‌ (அ) உட்கூறில்‌ சுட்டப்பட்ட பொருட்பாடு எதனையும்‌ 
ஆய்ந்து காண்கையில்‌ அல்லது (ஆ) உட்கூறில்‌ சுட்டப்பட்ட முறையீடு எதனையும்‌ விசாரணை 
செய்கையில்‌, உரிமை வழக்கு ஒன்றை விசாரணை செய்யும்‌ ஒர்‌ உரிமையில்‌ நீதிமன்றம்‌, குறிப்பாக 
பின்வரும்‌ பொருட்பாடுகளைப்‌ பொறுத்து, கொண்டிருக்கும்‌ அனைத்து அதிகாரங்களையும்‌ 
உடையது ஆகும்‌, அவையாவன :-- 


(அ) இந்தியாவின்‌ எந்தவொரு பகுதியிலிருந்தும்‌ நபர்‌ எவரையும்‌ அழைப்பாணை 
அனுப்பி வரவழைத்தல்‌ மற்றும்‌ ஆணைமொழியின்‌ மீது அவரை விசாரணை 
செய்தல்‌; 


(ஆ) ஆவணம்‌ எதனையும்‌ வெளிக்கொணர்ந்து முன்னிலைப்படுத்துமாறு 
வேண்டுறுத்துதல்‌; 


(இ) ஆணையுறுதி ஆவணங்களைச்‌ சான்றாக ஏற்றல்‌ ; 


(ஈ) நீதிமன்றம்‌ அல்லது அலுவலகம்‌ எதிலிருந்தும்‌ அரசுப்‌ பதிவணம்‌ அல்லது அதன்‌ படி 
எதனையும்‌ பெறுவதற்கு வேண்டுதலாணை இடுதல்‌; 


(உ) சாட்சிகளை விசாரணை செய்வதற்காகவும்‌ ஆவணங்களை ஆய்வு 
செய்வதற்காகவும்‌ பணிப்பாணைகளைப்‌ பிறப்பித்தல்‌; 


(ஊ) குடியரசுத்‌ தலைவர்‌ வகுக்கும்‌ விதிகளில்‌ கூறப்படும்‌ பிற பொருட்பாடுகள்‌ 
(9) ஒன்றியமும்‌, ஒவ்வொரு மாநில அரசும்‌ சமுதாயநிலையிலும்‌ கல்வி நிலையிலும்‌ 


பிற்படுத்தப்பட்ட  வகுப்பினரைப்‌ பாதிக்கும்‌ முக்கியமான கொள்கைகள்‌ அனைத்திலும்‌ 
ஆணையத்தைக்‌ கலந்தாய்வு செய்தல்‌ வேண்டும்‌. ] 


205 


399. பட்டியல்‌ வரையிடங்களின்‌ நிருவாகம்‌, பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ நலவாழ்வு 
ஆகியவற்றின்‌ மீது ஒன்றியத்திற்குள்ள கட்டாள்கை : 

(1) குடியரசுத்தலைவர்‌, ஆணையின்வழி 1“ மூநிலங்களிலுள்ள பட்டியல்‌ வரையிடங்களின்‌ 
நிருவாகம்‌ குறித்தும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ நலவாழ்வு பற்றியும்‌ அறிக்கை 
அளிப்பதற்காக ஆணையம்‌ ஒன்றை எச்சமயத்திலும்‌ அமர்த்தலாம்‌; ஆனால்‌, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலையிலிருந்து பத்தாண்டுகள்‌ கழிவுற்றதும்‌ அத்தகைய ஆணையத்தை அமர்த்துதல்‌ 
வேண்டும்‌. 

அந்த ஆணையத்தின்‌ கட்டமைப்பு, அதிகாரங்கள்‌, நெறிமுறை ஆகியவற்றை அந்த ஆணை 
வரையறை செய்யலாம்‌; மேலும்‌, குடியரசுத்தலைவர்‌ தேவையென அல்லது உகந்ததெனக்‌ கருதும்‌ 
சார்வுறு மற்றும்‌ சார்பியல்‌ வகையங்களையும்‌ அந்த ஆணை கொண்டிருக்கலாம்‌. 


2 ஒரு மாநிலத்திலுள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ நலவாழ்விற்கு 
இன்றியமையாதவை எனப்‌ பணிப்புரையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ திட்டங்களை வகுப்பது பற்றியும்‌, 
அவற்றை நிறைவேற்றுவது குறித்தும்‌ [அந்த மாநிலத்திற்குப்‌] பணிப்புரைகள்‌ இடுவதும்‌ ஒன்றியத்து 
ஆட்சி அதிகாரத்தில்‌ அடங்கும்‌. 

340. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின்‌ நிலைமைகளை ஆய்ந்து காண்பதற்கு ஆணையம்‌ ஒன்றை 
அமர்த்துதல்‌ : 

(0 இந்திய ஆட்சிநிலவரையிலுள்ள சமூக நிலையிலும்‌ கல்வி நிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினரின்‌ நிலைமைகளையும்‌ அவர்களை உழற்றும்‌ இடர்ப்பாடுகளையும்‌ ஆய்ந்து காண்பதற்கும்‌ 
அத்தகைய இடர்ப்பாடுகளை அகற்றி, அவர்களின்‌ நிலைமையை மேம்படுத்துவதற்கு ஒன்றியம்‌ 
அல்லது மாநிலம்‌ எதுவும்‌ எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்‌ குறித்தும்‌ அதன்பொருட்டு ஒன்றியம்‌ 
அல்லது ஒரு மாநிலம்‌ அளிக்கவேண்டிய மானியங்கள்‌ பொறுத்தும்‌ அம்மானியங்கள்‌ எந்த 
வரைக்கட்டுகளுக்குட்பட்டு அளிக்கப்படவேண்டும்‌ என்பது பற்றியும்‌ பரிந்துரைகள்‌ செய்வதற்கும்‌, 
குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி, தாம்‌ தக்கவர்களெனக்‌ கருதுபவர்களைக்‌ கொண்ட 
ஆணையம்‌ ஒன்றை அமர்த்தலாம்‌; அத்தகைய ஆணையத்தை அமர்த்துகிற ஆணையானது, அந்த 
ஆணையம்‌ பின்பற்றவேண்டிய நெறிமுறைகளையும்‌ வரையறை செய்யும்‌. 

(2) அவ்வாறு அமர்த்தப்பட்ட ஆணையம்‌, தனக்குக்‌ குறித்தனுப்பப்பட்டுள்ள 
பொருட்பாடுகளை ஆய்வுசெய்து தான்‌ கண்டறிந்த பொருண்மைகளை விவரித்துத்‌ தான்‌ 
ஏற்புடையவை எனக்‌ கருதும்‌ பரிந்துரைகளுடன்‌ ஓர்‌ அறிக்கையைக்‌ குடியரசுத்தலைவரிடம்‌ 
அளித்தல்‌ வேண்டும்‌. 


(3) அவ்வாறு அளிக்கப்பட்ட அறிக்கையின்‌ ஒரு படியினை, அதன்‌ மீது மேற்கொள்ளப்பட்ட 
நடவடிக்கையை விளக்கும்‌ விவரக்குறிப்புடன்‌ சேர்த்து, குடியரசுத்தலைவர்‌, நாடாளுமன்ற அவை 
ஒவ்வொன்றின்‌ முன்பும்‌ வைக்குமாறு செய்வார்‌. 


EE ———— 

1 “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி (௮) மற்றும்‌ பகுதி இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'' என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துகள்‌ 
அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 

2, “அத்தகைய மாநிலம்‌ எதற்கும்‌'" என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 


206 


341. பட்டியலில்கண்ட சாதிகள்‌ : 


(॥ [மாநிலம்‌ [அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரை] எதனைப்‌ பொறுத்தும்‌, அது 2*** ஒரு 
த இருக்குமிடத்து, அதன்‌ ஆளுநரைக்‌**** கலந்தாய்வு செய்தபின்பு], அந்த மாநிலம்‌ 
“[அல்லது, நேர்வுக்கேற்ப, ஒன்றியத்து ஆட்சிநிலவரை] தொடர்பாக, இந்த அரசமைப்பினைப்‌ 
பொறுத்தவரை பட்டியலில்கண்ட சாதிகள்‌ என்று கொள்ளப்படவேண்டிய சாதிகள்‌, இனங்கள்‌ 
அல்லது பழங்குடிகள்‌ எவை என்றும்‌, சாதிகளில்‌, இனங்களில்‌ அல்லது பழங்குடிகளில்‌ உள்ள 
பகுதிகள்‌ அல்லது தொகுதிகள்‌ எவை என்றும்‌ குடியரசுத்தலைவர்‌ பொது அறிவிக்கை வாயிலாகக்‌ 
குறித்துரைக்கலாம்‌. 


(2) நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌, சாதி, இனம்‌ அல்லது பழங்குடி எதனையும்‌ அல்லது 
சாதியில்‌, இனத்தில்‌ அல்லது பழங்குடியில்‌ உள்ள பகுதிகள்‌ அல்லது தொகுதிகள்‌ எவற்றையும்‌, 
(1) ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை ஒன்றில்‌ குறித்துரைக்கப்பட்ட பட்டியலில்கண்ட 
சாதிகளின்‌ வரிசைத்‌ தொகுப்பில்‌ சேர்க்கலாம்‌ அல்லது அத்தொகுப்பிலிருந்து நீக்கிவிடலாம்‌; 
ஆனால்‌, மேலே கண்டவாறன்றி, மேற்சொன்ன கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட ஒர்‌ அறிவிக்கையானது 
பிந்திய அறிவிக்கை எதனாலும்‌ மாறுதல்‌ செய்யப்படுதல்‌ ஆகாது. 


342. பட்டியலில்கண்ட பழங்குடிகள்‌ : 
(॥ “மாநிலம்‌ அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரை எதனைப்‌ பொறுத்தும்‌, அது”** ஒரு 


னக இருக்குமிடத்து, அதன்‌ ஆளுநரைக்‌ “*** கலந்தாய்வு செய்த பின்பு] அந்த மாநிலம்‌ 
“[அல்லது, நேர்வுக்கேற்ப, ஒன்றியத்து ஆட்சிநிலவரை] தொடர்பாக, இந்த. அரசமைப்பினைப்‌ 
பொறுத்தவரை பட்டியலில்கண்ட பழங்குடிகள்‌ என்று கொள்ளப்படவேண்டிய பழங்குடிகள்‌, பழங்குடிச்‌ 
சமூகங்கள்‌ எவை என்றும்‌, பழங்குடிகளில்‌ அல்லது பழங்குடிச்‌ சமூகங்களில்‌ உள்ள । ததிகள்‌ 


அல்லது தொகுதிகள்‌ எவை என்றும்‌ குடியரசுத்தலைவர்‌ பபாது அறிவிக்கை வ பிலாகக்‌ 
குறித்துரைக்கலாம்‌. 





1. “ஒரு மாநிலத்தின்‌ ஆளுநர்‌ அல்லது இராஜபிரமுகருடன்‌ கலந்தாய்வு செய்த பின்பு'” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (முதலாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1951 இன்‌ 10 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

3. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி (9) (மற்றும்‌ பகுதி @ இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துகள்‌ 
மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 

4. “அல்லது இராஜபிரமுகர்‌'' என்ற சொற்கள்‌, மெற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 

5. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

6. “ஒரு மாநிலத்தின்‌ ஆளுநர்‌ அல்லது இராஜபிரமுகருடன்‌ கலந்தாய்வு செய்த பின்பு' என்பதற்கு, அரசமைப்புச்‌ (முதலாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1951 இன்‌ 11 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

7. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி) இ அல்லது க்கு இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'' என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துகள்‌ 
அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 

8. “அல்லது இராஜபிரமுகர்‌” என்ற சொற்கள்‌, மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ விட்டுவிடப்பட்டன. 


207 


(2) நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ பழங்குடி அல்லது பழங்குடிச்‌ சமூகம்‌ எதனையும்‌ அல்லது 
அந்த பழங்குடி அல்லது பழங்குடிச்‌ சமூகம்‌ எதிலும்‌ உள்ள பகுதிகள்‌ அல்லது தொகுதிகள்‌ 
எவற்றையும்‌, (1) ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை ஒன்றில்‌ குறித்துரைக்கப்பட்ட 
பட்டியலில்கண்ட பழங்குடிகளின்‌ வரிசைத்‌ தொகுப்பில்‌ சேர்க்கலாம்‌ அல்லது அத்தொகுப்பிலிருந்து 
நீக்கிவிடலாம்‌; ஆனால்‌, மேலே கண்டவாறன்றி, மேற்சொன்ன. கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட ஓர்‌ 
அறிவிக்கையானது, பிந்திய அறிவிக்கை எதனாலும்‌ மாறுதல்‌ செய்யப்படுதல்‌ ஆகாது. 


1[342 மூ. சமுதாயநிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்‌ : 


(1) மாநிலம்‌ அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரை எதனைப்‌ பொறுத்தும்‌, அது ஒரு மாநிலமாக 
இருக்குமிடத்து அதன்‌ ஆளுநரைக்‌ கலந்தாய்வு செய்த பின்பு, அந்த மாநிலம்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, 
ஒன்றியத்து ஆட்சிநிலலரை தொடர்பாக, இந்த அரசமைப்பினைப்‌ பொறுத்தவரை 
சமுதாயநிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள்‌ என்று கொள்ளப்படவேண்டிய 
வகுப்புகள்‌ எவை என்று குடியரசுத்தலைவர்‌ பொது அறிவிக்கை வாயிலாகக்‌ குறித்துரைக்கலாம்‌. 

(2) நாடாளுமன்றம்‌, சட்டத்தினால்‌ சமுதாய-நிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பு எதனையும்‌ (1) ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கை ஒன்றில்‌ குறித்துரைக்கப்பட்ட 
சமுதாயநிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின்‌ மைய வரிசைத்‌ தொகுப்பில்‌ 
சேர்க்கலாம்‌ அல்லது அத்தொகுப்பிலிருந்து நீக்கிவிடலாம்‌; ஆனால்‌, மேலேகண்டவாறன்றி, 
மேற்சொன்ன கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட ஒர்‌ அறிவிக்கையானது, பிந்திய அறிவிக்கை எதனாலும்‌ 
மாறுதல்‌ செய்யப்படுதல்‌ ஆகாது.] 


பகுதி XVII 


ஆட்சி மொழி 
அத்தியாயம்‌ | 
ஒன்றியத்தின்‌ மொழி 
343. ஒன்றியத்தின்‌ ஆட்சி மொழி: 

(1) தேவநாகரி வரிவடிவிலுள்ள இந்தி, ஒன்றியத்தின்‌ ஆட்சி மொழியாக இருக்கும்‌. 

ஒன்றியத்து அரசு அலுவல்‌ நோக்கங்களுக்காகப்‌ பயன்படுத்தப்பட வேண்டிய எண்களின்‌ 
வடிவம்‌, இந்திய எண்களின்‌ பன்னாட்டு வடிவமாக இருக்கும்‌. 

(2. (0 ஆம்‌ கூறில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலிருந்து 
பதினைந்து ஆண்டுக்‌ காலஅளவிற்கு ஆங்கில மொழியே, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு 
உடன்முன்பு பயன்படுத்தப்பட்டவாறு ஒன்றியத்து அரசு அலுவல்‌ நோக்கங்கள்‌ அனைத்திற்கும்‌ 
தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வரும்‌: 

வரம்புரையாக : மேற்சொன்ன காலஅளவின்போது, ஒன்றியத்து அரசு அலுவல்‌ 
நோக்கங்களில்‌ எதற்கும்‌ ஆங்கில மொழியோடும்கூட இந்தி மொழியையும்‌, இந்திய எண்களின்‌ 
பன்னாட்டு வடிவத்தோடுங்கூட, அந்த எண்களின்‌ தேவநாகரி வடிவத்தையும்‌ பயன்படுத்துவதற்கு, 
குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி அதிகாரமளிக்கலாம்‌. 


1. அரசமைப்புச்‌ நூற்று இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2018 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (11-8-2018 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


208 


(3) இந்த உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, மேற்சொன்ன பதினைந்து ஆண்டுக்‌ 
காலஅளவிற்குப்‌ பின்பும்‌, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ அந்தச்‌ சட்டத்தில்‌ குறித்துரைக்கப்படும்‌ 
நோக்கங்களுக்காக-- 

(அ) ஆங்கில மொழியினை, அல்லது 
(ஆ எண்களின்‌ தேவநாகரி வடிவத்தினைப்‌ 


பயன்படுத்துவதற்கு வகைசெய்யலாம்‌. 


344. ஆட்சி மொழிக்கான ஆணையமும்‌ நாடாளுமன்றக்‌ குழுவும்‌ : 

() இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலிருந்து ஐந்தாண்டுகள்‌ கழிவறும்போதும்‌ 
அதன்பின்பு அத்தகைய தொடக்கநிலையிலிருந்து பத்தாண்டுகள்‌ கழிவுறும்போதும்‌, 
குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி, ஒரு தலைமையாளரையும்‌, எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள வெவ்வேறு மொழிகளுக்குச்‌ சார்பாற்றுநர்களாகக்‌ குடியரசுத்தலைவரால்‌ 
அமர்த்தப்பெறும்‌ பிற உறுப்பினர்களையும்‌ கொண்ட ஒர்‌ ஆணையத்தை அமைப்பார்‌; மேலும்‌, அந்த 
ஆணையம்‌ பின்பற்றவேண்டிய நெறிமுறையையும்‌ அந்த ஆணை வரையறை செய்யும்‌. 


(2) குடியரசுத்தலைவருக்குப்‌ பின்வருவனபற்றி பரிந்துரைகள்‌ செய்வது அந்த ஆணையத்தின்‌ 
கடமை ஆகும்‌-- 


(அ) ஒன்றியத்து அரசு அலுவல்களுக்காக மேன்மேலும்‌ இந்திமொழியைப்‌ 
பயன்படுத்துதல்‌; 

(ஆ ஒன்றியத்து அரசுஅலுவல்கள்‌ அனைத்திற்கும்‌ அல்லது அவற்றுள்‌ எதற்கும்‌ 
ஆங்கிலமொழியைப்‌ பயன்படுத்துவதை வரையறுத்தல்‌; 

(இ) 348 ஆம்‌ உறுப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள நோக்கங்கள்‌ அனைத்திற்காகவும்‌ அல்லது 
அவற்றுள்‌ எதற்காகவும்‌ பயன்படுத்தப்படவேண்டிய மொழி; 

(ஈ)  குறித்துரைக்கப்படும்‌ ஒன்றியத்து நோக்கங்களில்‌ ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்டவற்றுக்குப்‌ பயன்படுத்தப்படவேண்டிய எண்களின்‌ வடிவம்‌; 

(௨) ஒன்றியத்தின்‌ ஆட்சி மொழி, ஒன்றியத்திற்கும்‌ ஒரு மாநிலத்திற்கும்‌ இடையே 
அல்லது ஒரு மாநிலத்திற்கும்‌ மற்றொன்றிற்கும்‌ இடையே செய்தித்‌ தொடர்புக்கான 
மொழி, அவற்றின்‌ பயன்பாடு ஆகியவை பற்றி குடியரசுத்தலைவர்‌ 
ஆணையத்திற்குக்‌ குறித்தனுப்பும்‌ பிற பொருட்பாடு எதுவும்‌. 

(3) இந்த ஆணையம்‌ (2) ஆம்‌ கூறின்படி தனது பரிந்துரைகளைச்‌ செய்கையில்‌, இந்தியாவின்‌ 
தொழில்துறை, பண்பாடு, அறிவியல்‌ ஆகியவற்றின்‌ முன்னேற்றத்திற்கும்‌ அரசுப்‌ பணியங்களைப்‌ 
பொறுத்து இந்தி பேசாத பகுதிகளைச்‌ சார்ந்தவர்களின்‌ நலன்களுக்கும்‌ நேரிய கோரிக்கைகளுக்கும்‌ 
உரிய மதிப்புக்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. 


(4) முப்பது உறுப்பினர்கள்‌ அடங்கிய ஒரு குழு அமைக்கப்படும்‌; அக்குழு ஒற்றைமாற்று 
வாக்கு என்னும்‌ முறையில்‌ வீதச்‌ சார்பாற்று முறைக்கிணங்க, மக்களவை உறுப்பினர்களால்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெற வேண்டிய மக்களவை உறுப்பினர்கள்‌ இருபது பேரையும்‌ மாநிலங்களவை 
உறுப்பினர்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பெற வேண்டிய மாநிலங்களவை உறுப்பினர்கள்‌ பத்துபேரையும்‌ 
கொண்டிருக்கும்‌. 


(5). (0 ஆம்‌ கூறின்படி அமைக்கப்படும்‌ ஆணையத்தின்‌ பரிந்துரைகளை ஆராய்ந்து, அவற்றின்‌ 
மீதான தன்‌ கருத்தினைக்‌ குடியரசுத்தலைவருக்கு அறிவித்தல்‌ அந்தக்‌ குழுவின்‌ கடமை ஆகும்‌. 


209 


(6). 343 ஆம்‌ உறுப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, குடியரசுத்தலைவர்‌, (5)ஆம்‌ கூறில்‌ 
சுட்டப்பட்டுள்ள அறிக்கையை ஓர்வு செய்தபின்பு, அந்த அறிக்கை முழுவதற்கும்‌ அல்லது அதன்‌ 
பகுதி எதற்கும்‌ இணங்க பணிப்புரைகளை இடலாம்‌. 


அத்தியாயம்‌ |! 


மண்டல மொழிகள்‌ 


345. மாநிலத்தின்‌ ஆட்சி மொழி அல்லது மொழிகள்‌ : 

346, 347 ஆகிய உறுப்புகளின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றம்‌, அந்த 
மாநிலத்தில்‌ பயன்பாட்டிலுள்ள மொழிகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றை அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை 
அல்லது இந்தியை அந்த மாநிலத்தின்‌ அரசு அலுவல்கள்‌ அனைத்திற்கும்‌ அல்லது அவற்றுள்‌ 
எதற்கும்‌ பயன்படுத்தப்படுவதற்கான மொழியாக அல்லது மொழிகளாகச்‌ சட்டத்தினால்‌ ஏற்று 
மேற்கொள்ளலாம்‌ : 

வரம்புரையாக : அந்த மாநிலச்‌ சட்டமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு வகைசெய்கிற வரையில்‌, 
இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு அந்த மாநிலத்திற்குள்‌ ஆங்கிலமொழி 
பயன்படுத்தப்பட்டுவந்த அரசு அலுவல்களுக்கு அம்மொழியே தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டுவரும்‌. 


346. ஒரு மாநிலத்திற்கும்‌ மற்றொன்றிற்கும்‌ இடையே அல்லது ஒரு மாநிலத்திற்கும்‌ 
ஒன்றியத்திற்கும்‌ இடையே செய்தித்‌ தொடர்புக்கான ஆட்சி மொழி: 


ஒன்றியத்தின்‌ அரசு அலுவல்களுக்குப்‌ பயன்படுத்துவதற்கென அப்போதைக்கு அதிகாரம்‌ பெற்ற 
மொழியே, ஒரு மாநிலத்திற்கும்‌ மற்றொரு மாநிலத்திற்கும்‌ இடையேயும்‌, ஒரு மாநிலத்திற்கும்‌ 
ஒன்றியத்திற்கும்‌ இடையேயும்‌ செய்தித்‌ தொடர்புக்கான ஆட்சி மொழியாக இருக்கும்‌: 


வரம்புரையாக : இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட மாநிலங்கள்‌, தங்களுக்கிடையே 
செய்தித்‌ தொடர்புக்கான ஆட்சி மொழியாக இந்திமொழி இருத்தல்‌ வேண்டுமென 
ஒத்துக்கொள்ளுமாயின்‌, அத்தகைய செய்தித்‌ தொடர்புக்காக அந்த மொழியே பயன்படுத்தப்படலாம்‌. 


347. ஒரு மாநில மக்கள்தொகையில்‌ ஒரு பகுதியினர்‌ பேசும்‌ மொழி பொறுத்த தனியுறு வகையம்‌ : 


ஒரு மாநில மக்கள்தொகையில்‌ கணிசமான விகிதத்தினர்‌, தாங்கள்‌ பேசும்‌ மொழியின்‌ 
பயன்பாட்டிற்கு அந்த மாநிலம்‌ ஏற்பளிக்க வேண்டுமென விரும்புகிறார்கள்‌ என்பதை, அதற்கென 
விடுக்கப்பட்ட ஒரு கோரிக்கையின்மீது குடியரசுத்தலைவர்‌ தெளிவுறக்காண்பாராயின்‌, அவர்‌, தாம்‌ 
குறித்துரைக்கும்‌ நோக்கத்திற்காக, அந்த மாநிலம்‌ எங்கணும்‌ அல்லது அதன்‌ பகுதி எதிலும்‌, அந்த 
மொழிக்கும்‌ அதிகாரமுறையில்‌ ஏற்பளிக்க வேண்டுமெனப்‌ பணிக்கலாம்‌. 


அத்தியாயம்‌ || 
உச்ச நீதிமன்றம்‌, உயர்‌ நீதிமன்றங்கள்‌ முதலியவற்றின்‌ மொழி 


348. உச்ச நீதிமன்றம்‌, உயர்‌ நீதிமன்றங்கள்‌ ஆகியவற்றிலும்‌ சட்டங்கள்‌, சட்டமுன்வடிவுகள்‌ 
முதலியவற்றிற்கும்‌ பயன்படுத்த வேண்டிய மொழி : 
() இந்தப்‌ பகுதியின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌ பிறவாறு வகை செய்யும்‌ வரை 
(ஆ உச்ச நீதிமன்றத்தின்‌ மற்றும்‌ ஒவ்வோர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ அனைத்து 
நடவடிக்கைகளும்‌, 


(ஆ டு நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதிலும்‌ அல்லது மாநிலச்‌ சட்டமன்ற அவையில்‌ 
அல்லது ஈரவைகளில்‌ எதிலும்‌ அறிமுகப்படுத்தப்படவிருக்கும்‌ 
சட்டமுன்வடிவுகள்‌ அல்லது முன்மொழியப்படவிருக்கும்‌ அனைத்துத்‌ 
திருத்தங்கள்‌, 

) நாடாளுமன்றத்தால்‌ அல்லது ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ நிறைவேற்றப்படும்‌ 
அனைத்துச்‌ சட்டங்கள்‌, குடியரசுத்தலைவரால்‌ அல்லது ஒரு மாநில 
ஆளுநரால்‌ '*** சாற்றம்‌ செய்யப்படும்‌ அனைத்து அவசரச்சட்டங்கள்‌, மற்றும்‌ 

(4) இந்த அரசமைப்பின்படி அல்லது நாடாளுமன்றத்தால்‌ அல்லது ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்றத்தால்‌ இயற்றப்படும்‌ சட்டம்‌ எதன்படியும்‌ பிறப்பிக்கப்படும்‌ அனைத்து 
ஆணைகள்‌, விதிகள்‌, ஒழுங்குறுத்தும்‌ விதிகள்‌, துணைவிதிகள்‌ 

ஆகியவற்றின்‌ அதிகார உறுதிபெற்ற வாசகங்களும்‌ ஆங்கில மொழியில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


(2. (0 ஆம்‌ கூறின்‌ (க) உட்கூறில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌ ஒரு மாநில ஆளுநர்‌, 
குடியரசுத்தலைவரின்‌ முன்‌ இசைவுடன்‌, அந்த மாநிலத்தில்‌ தலைமை அமர்கையிடம்‌ கொண்டுள்ள 
உயர்‌ நீதிமன்றத்தின்‌ நடவடிக்கைகளில்‌ இந்தி மொழியை அல்லது அந்த மாநிலத்து அரசு 
அலுவல்கள்‌ எவற்றிற்கும்‌ பயன்படுத்தப்படும்‌ பிற மொழி எதனையும்‌ பயன்படுத்துவதற்கு 
அதிகாரமளிக்கலாம்‌: 


வரம்புரையாக : இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, அத்தகைய உயர்‌ நீதிமன்றம்‌ வழங்கும்‌ அல்லது 
பிறப்பிக்கும்‌ தீர்ப்புரை, தீர்ப்பாணை அல்லது ஆணை எதற்கும்‌ பொருந்துதல்‌ ஆகாது. 


(3). (0 ஆம்‌ கூறின்‌ (ஆ) உட்கூறில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தில்‌ 
அறிமுகப்படுத்தப்படும்‌ சட்டமுன்வடிவுகளில்‌ அல்லது அந்தச்‌ சட்டமன்றம்‌ நிறைவேற்றும்‌ 
சட்டங்களில்‌ அல்லது அந்த மாநில ஆளுநர்‌ '*** சாற்றம்‌ செய்யும்‌ அவசரச்சட்டங்களில்‌ அல்லது 
அந்த உட்கூறின்‌ (14) ஆம்‌ பத்தியில்‌ சுட்டப்பட்டுள்ள ஆணை, விதி, ஒழுங்குறுத்தும்விதி அல்லது 
துணைவிதி எதிலும்‌ பயன்படுத்துவதற்காக, ஆங்கில மொழி அல்லாத பிற மொழி எதனையும்‌ அந்த 
மாநிலச்‌ சட்டமன்றம்‌ வகுத்துரைத்துள்ளவிடத்து அந்த மாநிலத்தின்‌ அதிகாரமுறை அரசிதழில்‌ அந்த 
மாநில  ஆளுநரின்‌'*** அதிகாரத்தின்படி ஆங்கில மொழியில்‌ வெளியிடப்படும்‌ அதன்‌ 
மொழிபெயர்ப்பானது, இந்த உறுப்பின்படி ஆங்கில மொழியில்‌ அதன்‌ அதிகாரஉறுதிபெற்ற 
வாசகமாகக்‌ கொள்ளப்படும்‌. 





1. “அல்லது இராஜபிரமுகர்‌'' என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 


211 


349. மொழி தொடர்பாகக்‌ குறித்தசில சட்டங்களை இயற்றுவதற்கான தனியுறு நெறிமுறை : 

இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலிருந்து பதினைந்தாண்டுக்‌ காலஅளவின்போது 348 ஆம்‌ 
உறுப்பின்‌() ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்ட நோக்கங்களில்‌ எதற்கும்‌ பயன்படுத்தப்பட வேண்டிய 
மொழிக்காக வகை செய்யும்‌ சட்டமுன்வடிவு அல்லது திருத்தம்‌ எதுவும்‌, குடியரசுத்தலைவரின்‌ முன்‌ 
ஒப்பளிப்பு இன்றி, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதிலும்‌ அறிமுகப்படுத்தப்படுதலோ 
முன்மொழியப்படுதலோ ஆகாது; மேலும்‌, குடியரசுத்தலைவர்‌, 344 ஆம்‌ உறுப்பின்‌ () ஆம்‌ கூறின்படி 
அமைக்கப்பட்ட ஆணையத்தின்‌ பரிந்துரைகளையும்‌ அந்த உறுப்பின்‌ (4) ஆம்‌ கூறின்படி 
அமைக்கப்பட்ட குழுவின்‌ அறிக்கையையும்‌ ஒர்வு செய்தபின்பு தவிர, அத்தகைய சட்டமுன்வடிவு 
எதனையும்‌ அறிமுகப்படுத்துவதற்கு அல்லது திருத்தம்‌ எதனையும்‌ முன்மொழிவதற்குத்‌ தமது 
ஒப்பளிப்பை அளித்தல்‌ ஆகாது. 


அத்தியாயம்‌ [V 
தனியுறு நெறியுரைகள்‌ 


350. குறைகளைத்‌ தீர்ப்பதற்கான உரையீடுகளில்‌ பயன்படுத்தப்படவேண்டிய மொழி : 


ஒன்றியத்தின்‌ அல்லது ஒரு மாநிலத்தின்‌ அலுவலர்‌ எவரிடமும்‌ அல்லது அதிகாரஅமைப்பு 
எதனிடமும்‌, குறை எதனையும்‌ தீர்ப்பதற்கான ஓர்‌ உரையீட்டினை அந்த ஒன்றியத்தில்‌ அல்லது, 
நேர்வுக்கேற்ப, மாநிலத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ மொழிகள்‌ எதனிலும்‌ அளிப்பதற்கு ஒவ்வொருவரும்‌ 
உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌. 
1[350 ஐ. தொடக்க நிலையில்‌ தாய்மொழியில்‌ கல்வி கற்பிப்பதற்கான வசதிகள்‌ : 


மொழிச்‌ சிறுபான்மைக்‌ குழுமங்களைச்‌ சார்ந்த குழந்தைகள்‌ தொடக்கநிலையில்‌ தாய்மொழியில்‌ 
கல்வி கற்கப்‌ போதிய வசதிகள்‌ செய்து கொடுக்க ஒவ்வொரு மாநிலமும்‌ அந்த மாநிலத்திற்குள்‌ 
உள்ள உள்ளாட்சி அதிகாரஅமைப்பு ஒவ்வொன்றும்‌ முனைந்து முயலுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, 
குடியரசுத்தலைவர்‌ அத்தகைய வசதிகளை உறுதி செய்வதற்குத்‌ தேவையானவை அல்லது 
முறையானவை என்று தாம்‌ கருதும்‌ பணிப்புரைகளை மாநிலம்‌ எதற்கும்‌ பிறப்பிக்கலாம்‌. 


350 இ) . மொழிச்‌ சிறுபான்மையினருக்கான தனி அலுவலர்‌ : 


() மொழிச்‌ சிறுபான்மையினருக்கென குடியரசுத்தலைவரால்‌ அமர்த்தப்பெறும்‌ தனி : 
அலுவலர்‌ ஒருவர்‌ இருப்பார்‌. 

(2) இந்த அரசமைப்பின்படி மொழிச்‌ சிறுபான்மையினருக்காக வகை செய்யப்பட்டுள்ள 
பாதுகாப்புகள்‌ தொடர்பான அனைத்துப்‌ பொருட்பாடுகளையும்‌ ஆராய்ந்து, அந்தப்‌ 
பொருட்பாடுகளின்மீது குடியரசுத்தலைவர்‌ பணிக்கும்‌ காலங்களில்‌ குடியரசுத்தலைவருக்கு 
அறிக்கை அளிப்பது அந்தத்‌ தனி அலுவலரின்‌ கடமை ஆகும்‌; மேலும்‌, குடியரசுத்தலைவர்‌, 
அத்தகைய அறிக்கைகள்‌ அனைத்தையும்‌ நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ முன்பும்‌ வைக்கும்படியும்‌ 
தொடர்புடைய மாநிலங்களின்‌ அரசுகளுக்கு அனுப்பும்படியும்‌ செய்வார்‌.] 


1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 21 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 


212 


351. இந்தி மொழி வளர்ச்சிக்கான நெறியுரை : 


இந்தி மொழியைப்‌ பரப்புவதற்கு ஊக்கமளிப்பதும்‌, இந்தியாவின்‌ கலப்புருவான பண்பாட்டின்‌ 
எல்லாக்‌ கூறுகளையும்‌ எடுத்துக்காட்டும்‌ சாதனமாக இருக்கும்‌ வண்ணம்‌ அதனை வளர்ப்பதும்‌, 
அதன்‌ தனி நீர்மையைக்‌ கலைக்காது இந்துஸ்தானியிலும்‌ எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள பிற இந்திய மொழிகளிலும்‌ பயன்படுத்தப்படும்‌ வடிவமைவுகள்‌, 
நடையமைவுகள்‌, உரையமைவுகள்‌ ஆகியவற்றைத்‌ தன்மயமாக்குவதன்‌ மூலமும்‌, அதன்‌ 
சொல்வளத்திற்குத்‌ தேவையாகவோ விரும்பத்‌ தகுந்ததாகவோ உள்ள இடத்தெல்லாம்‌ முதலில்‌ 
சமஸ்கிருதத்திலிருந்தும்‌ இரண்டவதாகப்‌ பிற மொழிகளிலிருந்தும்‌ சொற்களைப்‌ 
பெற்றுக்கொள்வதன்‌ மூலமும்‌, அதனை வளப்படுத்த முயல்வதும்‌ ஒன்றியத்தின்‌ கடமை ஆகும்‌. 


பகுதி XVIII 
நெருக்கடிநிலை பற்றிய வகையங்கள்‌ 


352. நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை: 

() போர்‌ அல்லது அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது '[ஆயுதந்தாங்கியோரின்‌ கிளர்ச்சி] 
காரணமாக, இந்தியாவின்‌ அல்லது அதன்‌ ஆட்சிநிலவரைப்‌ பகுதி எதனின்‌ பாதுகாப்பிற்கும்‌ ஆபத்து 
விளைவிக்கும்‌ கடுமையான நெருக்கடி நிலை எழுந்துள்ளது எனக்‌ குடியரசுத்தலைவர்‌ 
தெளிவுறக்காண்பாராயின்‌, அவர்‌, சாற்றாணையின்வழி, [இந்தியா முழுவதிலுமோ 
அச்சாற்றாணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ அதன்‌ ஆட்சிநிலவரைப்‌ பகுதி எதிலுமோ], அத்தகைய 
நிலை எழுந்துள்ளது என விளம்பலாம்‌. 


“[விளக்கம்‌. - குடியரசுத்தலைவர்‌ அத்தகைய போர்‌ அல்லது ஆக்கிரமிப்பு அல்லது கிளர்ச்சி 
உள்ளபடியே நிகழ்வதற்கு முன்பேகூட, போர்‌ அல்லது அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது 
ஆயுதந்தாங்கியோரின்‌ கிளர்ச்சி காரணமாக இந்தியாவின்‌ அல்லது அதன்‌ ஆட்சிநிலவரைப்‌ பகுதி 
எதனின்‌ பாதுகாப்பிற்கும்‌ உடனடி ஆபத்து உள்ளது என தெளிவுறக்காண்பாராயின்‌, அவர்‌, 
அவ்வாறான உடனடி ஆபத்து விளைந்துள்ளது என விளம்புகிற நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை 
ஒன்றைப்‌ பிறப்பிக்கலாம்‌. 


“இ. (9 ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட ஒரு சாற்றாணை பிந்திய சாற்றாணை ஒன்றினால்‌ 
மாறுதலோ முறித்தறவோ செய்யப்படலாம்‌. 


(3). (॥ ஆம்‌ கூறின்படியான ஒரு சாற்றாணையை அல்லது அத்தகைய சாற்றாணையை 
மாறுதல்‌ செய்கிற ஒரு சாற்றாணையை அத்தகைய சாற்றாணை ஒன்று பிறப்பிக்கப்படலாம்‌ என்கிற 
ஒன்றியத்து அமைச்சரவையின்‌ (அதாவது, 75 ஆம்‌ உறுப்பின்படி அமர்த்தப்பெற்ற தலைமை 
அமைச்சரையும்‌ அமைச்சரவைப்‌ படிநிலையிலுள்ள பிற அமைச்சர்களையும்‌ கொண்ட 
அமைச்சரவையின்‌) முடிவு எழுத்துவடிவில்‌ குடியரசுத்தலைவருக்குத்‌ தெரிவிக்கப்பட்டிருந்தாலன்றி, 
அவர்‌ பிறப்பித்தல்‌ ஆகாது. 





1. “உள்நாட்டுக்‌ குழப்பங்கள்‌”? என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 37 ஆம்‌ பிரிவினால்‌ 
(20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

2. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 48 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 37 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

4. 22௫ ) மற்றும்‌ (3) ஆம்‌ கூறுகளுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 


(4) இந்த உறுப்பின்படி பிறப்பிக்கப்படும்‌ சாற்றாணை ஒவ்வொன்றும்‌ நாடாளுமன்ற அவை 
ஒவ்வொன்றிலும்‌ முன்னிடப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, முந்திய சாற்றாணையை முறித்தறவு 
செய்வதல்லாத சாற்றாணை எதுவும்‌, ஒரு மாதக்‌ காலஅளவு கழிவுறுவதற்கு முன்பே, நாடாளுமன்ற 
ஈரவைகளும்‌ தீர்மானங்கள்‌ வாயிலாக அதற்கு ஒப்பேற்பு அளித்திருந்தாலன்றி, அக்காலஅளவு 
கழிவுற்றதும்‌, செயற்பாடு அற்றுப்போகும்‌: 

வரம்புரையாக : (முந்திய சாற்றாணையை முறித்தறவு செய்வதல்லாத) சாற்றாணை எதுவும்‌, 
மக்களவை கலைக்கப்பட்டிருக்கும்‌ காலத்தின்போது பிறப்பிக்கப்படுகிறது என்றாலும்‌ அல்லது 
இந்தக்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட ஒரு மாதக்‌ காலஅளவின்போது மக்களவையின்‌ கலைப்பு நிகழ்கிறது 
என்றாலும்‌, அச்சாற்றாணைக்கு ஒப்பேற்பளிக்கும்‌ தீர்மானம்‌ ஒன்று மாநிலங்களவையால்‌ 
நிறைவேற்றப்பட்டிருந்து, ஆனால்‌, அக்காலஅளவு கழிவுறுவதன்‌ முன்பு அச்சாற்றாணை பொறுத்த 
தீர்மானம்‌ எதுவும்‌ மக்களவையால்‌ நிறைவேற்றப்படவில்லை என்றாலும்‌, மக்களவை, அதன்‌ 
மறுஅமைப்புக்குப்‌ பின்பு முதன்முறையாக அமரும்‌ தேதியிலிருந்து முப்பது நாள்‌ கழிவுறுவதற்கு 
முன்பு அச்சாற்றாணைக்கு ஒப்பேற்பளிக்கும்‌ தீர்மானம்‌ ஒன்று மக்களவையால்‌ 
நிறைவேற்றப்பட்டி ருந்தாலன்றி, அச்சாற்றாணை, அத்தேதியிலிருந்து முப்பது நாள்‌ காலஅளவு 
கழிவுற்றதும்‌ செயற்பாடு அற்றுப்போகும்‌. 

(5) மேற்கண்டவாறு ஒப்பேற்பளிக்கப்பட்ட சாற்றாணை ஒன்று முறித்தறவு 
செய்யப்பட்டாலன்றி, (4) ஆம்‌ கூறின்படி அச்சாற்றாணைக்கு ஒப்பேற்பளிக்கிற தீர்மானங்களில்‌ 
இரண்டாம்‌ தீர்மானம்‌ நிறைவேற்றப்படும்‌ தேதியிலிருந்து ஆறு மாதக்‌ காலஅளவு கழிவுறுவதன்மேல்‌, 
அது செயற்பாடு அற்றுப்‌ போகும்‌: 


வரம்புரையாக : அத்தகைய சாற்றாணை ஒன்று தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்து 
வருவதற்கு ஒப்பேற்பளிக்கும்‌ ஒரு தீர்மானம்‌, நாடாளுமன்ற ஈரவைகளாலும்‌ 
நிறைவேற்றப்படுமாயின்‌, அவ்வாறு நிறைவேற்றப்படுந்தோறும்‌, அந்தச்‌ சாற்றாணை முறித்தறவு 
செய்யப்பட்டிருந்தாலன்றி, இந்தக்‌ கூறின்படி பிறவாறு அது செயற்பாடு அற்றுப்போயிருக்கும்‌ 
தேதியிலிருந்து மேற்கொண்டும்‌ ஓர்‌ ஆறு மாதக்‌ காலஅளவுக்குத்‌ தொடர்ந்து செல்லாற்றலில்‌ 
இருந்துவரும்‌: 


மேலும்‌ வரம்புரையாக : அத்தகைய ஆறு மாதக்‌ காலஅளவின்‌ போது மக்களவை 
கலைக்கப்பட்டு அத்தகைய சாற்றாணை தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்து வருவதற்கு 
ஒப்பேற்பளிக்கும்‌ தீர்மானம்‌ ஒன்று மாநிலங்களவையால்‌ நிறைவேற்றப்பட்டு ஆனால்‌ அச்சாற்றாணை 
தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்து வருவதற்கான தீர்மானம்‌ எதுவும்‌ மேற்சொன்ன 
காலஅளவின்போது மக்களவையால்‌ நிறைவேற்றப்படாமலிருப்பின்‌, மக்களவை, அதன்‌ மறு 
அமைப்புக்கு பின்பு முதன்‌ முறையாக அமரும்‌ தேதியிலிருந்து முப்பது நாள்‌ கழிவுறுவதற்கு முன்பு, 
அச்சாற்றாணை தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்து வருவதற்கு ஒப்பேற்பளிக்கும்‌ தீர்மானம்‌ ஒன்று 
மக்களவையால்‌ நிறைவேற்றப்பட்டிருந்தாலன்றி, அச்சாற்றாணை அத்தேதியிலிருந்து முப்பது நாள்‌ 
காலஅளவு கழிவுற்றதும்‌ செயற்பாடு அற்றுப்போகும்‌. 

(6). (4), (5) ஆகிய கூறுகளின்‌ நோக்கங்களைப்‌ பொறுத்தவரை, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ 
எதனாலும்‌, அந்த அவையின்‌ மொத்த உறுப்பினர்களில்‌ பெரும்பான்மையும்‌ அந்த அவையில்‌ 
வந்திருந்து வாக்களிக்கும்‌ உறுப்பினர்களில்‌ மூன்றில்‌ இரண்டு பகுதியினருக்குக்‌ குறையாத 
பெரும்பான்மையும்‌ பெற்றிருந்தால்‌ மட்டுமே அத்தீர்மானம்‌ நிறைவேற்றப்படலாம்‌. 


306-22—16 


214 


(7) மேலேகண்ட கூறுகளில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, () ஆம்‌ கூறின்படி 
பிறப்பிக்கப்பட்ட ஒரு சாற்றாணைக்கு ஒப்பேற்பளிக்க அல்லது, நேர்வுக்கேற்ப, அச்சாற்றாணை 
தொடர்ந்து செல்லாற்றலிலிருந்து வருவதற்கு ஒப்பேற்பளிக்க மறுக்கிற தீர்மானம்‌ ஒன்றை மக்களவை 
நிறைவேற்றுமாயின்‌, குடியரசுத்தலைவர்‌, அத்தகைய சாற்றாணையை அல்லது அத்தகைய 
சாற்றாணையில்‌ மாறுதல்‌ செய்யும்‌ சாற்றாணையை முறித்தறவு செய்தல்‌ வேண்டும்‌. 


(8. () ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட ஒரு சாற்றாணைக்கு அல்லது அத்தகைய 
சாற்றாணையில்‌ மாறுதல்‌ செய்யும்‌ ஒரு சாற்றாணைக்கு ஒப்பேற்பளிக்க மறுப்பதற்கு அல்லது, 
நேர்வுக்கேற்ப, அது தொடர்ந்து செல்லாற்றலிலிருந்து வருவதற்கு ஒப்பேற்பளிக்க மறுப்பதற்கு ஒரு 
தீர்மானத்தைக்‌ கொணர்வதற்கான தங்கள்‌ கருத்தைத்‌ தெரிவித்து, மக்களவை மொத்த 
உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கையில்‌ பத்தில்‌ ஒரு பகுதிக்குக்‌ குறையாதவர்கள்‌ கையொப்பமிட்ட 
எழுத்துவடி விலான ஒர்‌ அறிவிப்பு,-- 

(அ) அவையின்‌ கூட்டத்தொடர்‌ தொடர்நிலையிலிருந்தால்‌, அவைத்தலைவருக்கு; அல்லது 

(ஆ) அவையின்‌ கூட்டத்தொடர்‌ தொடர்நிலையில்‌ இல்லாதிருந்தால்‌, குடியரசுத்தலைவருக்கு 
அளிக்கப்பட்டிருக்குமிடத்து, அவைத்தலைவர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, குடியரசுத்தலைவர்‌ 
அத்தகைய அறிவிப்பைப்‌ பெற்றுக்கொண்ட தேதியிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள்‌ அத்தகைய 
தீர்மானத்தை ஒர்வு செய்வதற்காக அவையின்‌ தனி அமர்வு ஒன்று நடத்தப்படுதல்‌ வேண்டும்‌.] 

1£[9)] இந்த உறுப்பின்படி குடியரசுத்தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தில்‌, (9 ஆம்‌ 
கூறின்படி குடியரசுத்தலைவரால்‌ ஒரு சாற்றாணை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்து, அத்தகைய 
சாற்றாணை செயற்பாட்டில்‌ இருப்பினும்‌ இல்லாவிடினும்‌ போரோ அயல்நாட்டு ஆக்கிரமிப்போ 
“[ஆயுதந்தாங்கியோரின்‌ கிளர்ச்சியோ] ஏற்பட்டுள்ளது அல்லது போரோ அயல்நாட்டு ஆக்கிரமிப்போ 
*[ஆயுதந்தாங்கியோரின்‌ கிளர்ச்சியோ] உடனடியாக ஏற்படக்கூடிய ஆபத்து நிலை உள்ளது என்கிற 
வெவ்வேறு காரணங்களின்‌ மீது வெவ்வேறான சாற்றாணைகள்‌ பிறப்பிப்பதற்கான அதிகாரமும்‌ 
அடங்கும்‌. 


பண்ணன்‌: 


353. நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணையின்‌ விளைவு : 
நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று செயற்பாட்டில்‌ இருக்குங்கால்‌-- 
(அ) இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, மாநிலம்‌ ஒன்றின்‌ ஆட்சி அதிகாரம்‌ 


எம்முறையில்‌ செலுத்தப்படவேண்டும்‌ என்று பணிப்புரைகள்‌ இடுவதற்கான 
அதிகாரமும்‌ ஒன்றியத்து ஆட்சி அதிகாரத்தில்‌ அடங்கும்‌, 





1. அரசமைப்புச்‌ (முப்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவுற) புகுத்தப்பட்டது. 
2. (4) ஆம்‌ கூறு, (9) ஆம்‌ கூறாக அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 37 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மறுஎண்ணிடப்பட்டது. 
3. "உள்நாட்டுக்‌ குழப்பங்கள்‌" என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 
4. (5) ஆம்‌ கூறு, ரெற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டது. 
306-22—16a 


215 


(ஆ) எந்தப்‌ பொருட்பாடு பொறுத்தும்‌ சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள 
அதிகாரமானது, ஒன்றியத்துப்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள ஒன்றாக அந்தப்‌ 
பொருட்பாடு இல்லாதிருப்பினுங்கூட ஒன்றியத்திற்கு அல்லது ஒன்றியத்தின்‌ 
அலுவலர்களுக்கும்‌ அதிகாரஅமைப்புகளுக்கும்‌ அந்தப்‌ பொருட்பாடு பொறுத்து 
அதிகாரங்களை வழங்குதல்‌, கடமைகளை விதித்தல்‌ ஆகியவற்றிற்கான 
சட்டங்களை அல்லது அவ்வாறு அதிகாரங்களை வழங்கவும்‌ கடமைகளை 
விதிக்கவும்‌ அதிகாரமளிப்பதற்கான சட்டங்களை இயற்றுவதற்கான 
அதிகாரத்தையும்‌ உள்ளடக்கும்‌: 


'[வரம்புரையாக : நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று, இந்திய ஆட்சிநிலவரையின்‌ ஒரு 
பகுதியில்‌ மட்டுமே செயற்பாட்டில்‌ இருக்குமிடத்து-- 


() (அ) கூறின்படி பணிப்புரைகள்‌ இடுவதற்கு ஒன்றியத்திற்குள்ள ஆட்சி அதிகாரமும்‌, 
(1) (ஆ) கூறின்படி சட்டங்களியற்றவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரமும்‌, 


நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை செயற்பாட்டிலுள்ள இந்திய ஆட்சிநிலவரையின்‌ அப்பகுதியில்‌ 
நடைபெறும்‌ அல்லது அதன்‌ தொடர்பாக நடைபெறும்‌ செயல்களால்‌, இந்தியாவின்‌ அல்லது அதன்‌ 
ஆட்சிநிலவரைப்‌ பகுதி எதனின்‌ பாதுகாப்பிற்கும்‌ ஆபத்து எழுமாயின்‌, அவ்வாறு எழும்‌ அளவிற்கு, 
நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை செயற்பாட்டிலிருக்கிற மாநிலமாகவோ அதன்‌ பகுதி எதுவுமாகவோ 
இல்லாத பிற மாநிலம்‌ எதனையுங்கூட அளாவி நிற்கும்‌.] 


354. நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று செயற்பாட்டில்‌ இருக்குங்கால்‌ வருவாய்களைப்‌ 
பகிர்ந்தளித்தல்‌ தொடர்பான வகையங்கள்‌ பொருந்துதல்‌ : 


() நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று செயற்பாட்டில்‌ இருக்குங்கால்‌, குடியரசுத்‌ தலைவர்‌, 
ஆணையின்வழி, 268 முதல்‌ 279 வரையுள்ள உறுப்புகளின்‌ வகையங்கள்‌ அனைத்தும்‌ அல்லது 
அவற்றில்‌ எதுவும்‌, தாம்‌ தக்கதெனக்‌ கருதும்‌ விதிவிலக்குகள்‌ அல்லது மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு 
எந்நேர்விலும்‌, அந்தச்‌ சாற்றாணை செயற்பாடு அற்றுப்போகும்‌ நிதியாண்டு முடிவடையும்‌ 
காலத்திற்கு மேற்படாமல்‌, அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ காலஅளவிற்குச்‌ செல்திறம்‌ 
உடையன ஆகும்‌ எனப்‌ பணிக்கலாம்‌. 


(2). (0 ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்படும்‌ ஆணை ஒவ்வொன்றும்‌, அது பிறப்பிக்கப்பட்ட பின்பு, 
கூடுமான விரைவில்‌, நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றிலும்‌ முன்னிடப்படுதல்‌ வேண்டும்‌. 


355. அயல்நாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்தும்‌ உள்நாட்டுக்‌ குழப்பத்திலிருந்தும்‌ மாநிலங்களைப்‌ 
பாதுகாப்பதற்கு ஒன்றியத்திற்குள்ள கடமை : 
மாநிலம்‌ ஒவ்வொன்றையும்‌ அயல்நாட்டு  ஆக்கிரமிப்பிலிருந்தும்‌ உள்நாட்டுக்‌ 
குழப்பத்திலிருந்தும்‌ பாதுகாப்பதும்‌, இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு இணங்க ஒவ்வொரு 
மாநில அரசையும்‌ நடத்திச்‌ செல்வதை உறுதிசெய்வதும்‌ ஒன்றியத்தின்‌ கடமை ஆகும்‌. 


rrr 
1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 49 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) 
புகுத்தப்பட்டது. 


306-22—16b 


216 


356. மாநிலங்களில்‌ அரசமைப்பின்‌ இயங்குமுறை செயலற்றுப்போகும்‌ நேர்வில்‌, அதற்கான 
ஏற்பாடுகள்‌ : 


(0 குடியரசுத்தலைவர்‌, ஒரு மாநில ஆளுநரிடமிருந்து 1*** அறிக்கை ஒன்றைப்‌ பெறுவதன்‌ 
மேல்‌ அல்லது பிறவாறு, இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு இணங்க மாநில அரசை நடத்திச்‌ 
செல்ல இயலாத ஒரு நிலைமை எழுந்துள்ளதெனத்‌ தெளிவுறக்காண்பாராயின்‌, குடியரசுத்தலைவர்‌ 
ஒரு சாற்றாணையின்‌ வழி -- 


(அ) அந்த மாநில அரசின்‌ செயற்பணிகள்‌ அனைத்தையும்‌ அல்லது 
அவற்றில்‌ எதனையும்‌, அந்த மாநில ஆளுநரிடம்‌ 2*** அல்லது அந்த மாநிலத்திலுள்ள 
அந்த மாநிலச்‌ சட்டமன்றம்‌ அல்லாத பிற குழுமம்‌ அல்லது அதிகார அமைப்பு 
எதனிடமும்‌ உற்றமைந்த அல்லது அவர்களால்‌ செலுத்தப்படுவதாகும்‌ அதிகாரங்கள்‌ 
அனைத்தையும்‌ அல்லது அவற்றில்‌ எதனையும்‌ தாமே மேற்கொள்ளலாம்‌; 


(ஆ) அந்த மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அதிகாரங்கள்‌, நாடாளுமன்றத்தின்‌ அதிகாரத்தாலோ 
அதன்‌ வழியாலோ செலுத்தப்படுவதாகும்‌ என விளம்பலாம்‌; 


(இ) அந்த மாநிலத்திலுள்ள குழுமம்‌ அல்லது அதிகாரஅமைப்பு தொடர்பாக உள்ள இந்த 
அரசமைப்பின்‌ வகையங்களில்‌ எதன்‌ செயற்பாட்டையும்‌ முழுவதுமாகவோ 
பகுதியாகவோ தற்காலிகமாக நிறுத்திவைப்பதற்கான ஏற்பாடுகள்‌ உள்ளடங்கலாக, 
இந்தச்‌ சாற்றாணையின்‌ நோக்கங்களைச்‌ செயற்படுத்துவற்குத்‌ தேவையென அல்லது 
உகந்தவையெனக்‌ குடியரசுத்தலைவருக்குத்‌ தோன்றும்‌ சார்வுறு மற்றும்‌ விளைவுறு 
ஏற்பாடுகளைச்‌ செய்யலாம்‌: 


வரம்புரையாக : இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்திடம்‌ உற்றமைந்துள்ள 
அல்லது அதனால்‌ செலுத்தப்படுவதாகும்‌ அதிகாரங்களில்‌ எதனையும்‌ தாமே மேற்கொள்ளவோ, 
உயர்‌ நீதிமன்றங்கள்‌ தொடர்பான இந்த அரசமைப்பின்‌ வகையம்‌ எதனின்‌ செயற்பாட்டையும்‌ 
முழுவதுமாக அல்லது பகுதியாக, தற்காலிகமாக நிறுத்திவைக்கவோ குடியரசுத்தலைவருக்கு 
அதிகாரமளிப்பதில்லை . 


(2) அத்தகைய சாற்றாணை எதுவும்‌, பிந்திய சாற்றாணை ஒன்றினால்‌ முறித்தறவோ 
மாறுதலோ செய்யப்படலாம்‌. 

(3) இந்த உறுப்பின்படி பிறப்பிக்கப்படும்‌ சாற்றாணை ஒவ்வொன்றும்‌, நாடாளுமன்ற அவை 
ஒவ்வொன்றிலும்‌ முன்னிடப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, முந்திய சாற்றாணை ஒன்றை முறித்தறவு 
செய்வதல்லாத சாற்றாணை எதுவும்‌, இரண்டு மாதம்‌ கழிவுறுவதற்கு முன்பே நாடாளுமன்ற 
ஈரவைகளும்‌ தீர்மானங்கள்‌ வாயிலாக அதற்கு ஒப்பேற்பு அளித்திருந்தாலன்றி, அக்காலஅளவு 
கழிவுற்றதும்‌ செயற்பாடு அற்றுப்போகும்‌: 


எவ வை வ அ வ வ வ வ வவ வ அ rrr 

1. “அல்லது இராஜபிரமுகர்‌'' என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற), விட்டுவிடப்பட்டன. 

2. “அல்லது இராஜபிரமுகர்‌ நேர்வுக்கேற்ப”, என்ற சொற்கள்‌ மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 


£ 306-22—16¢ 


வரம்புரையாக : (முந்திய சாற்றாணையை முறித்தறவு செய்வதல்லாத) சாற்றாணை எதுவும்‌ 
மக்களவை கலைக்கப்பட்டிருக்கும்‌ காலத்தின்போது பிறப்பிக்கப்படுகிறது என்றாலும்‌ அல்லது இந்தக்‌ 
கூறில்‌ சுட்டப்பட்ட இரண்டு மாதக்‌ காலஅளவின்‌ போது மக்களவையின்‌ கலைப்பு நிகழ்கிறது 
என்றாலும்‌, அந்தச்‌ சாற்றாணைக்கு ஒப்பேற்பளிக்கும்‌ தீர்மானம்‌ ஒன்று மாநிலங்களவையால்‌ 
நிறைவேற்றப்பட்டிருந்து, ஆனால்‌ அக்காலஅளவு கழிவுறுவதன்‌ முன்பு, அச்சாற்றாணை பொறுத்த 
தீர்மானம்‌ எதுவும்‌ மக்களவையால்‌ நிறைவேற்றப்படவில்லை என்றாலும்‌, மக்களவை, அதன்‌ 
மறுஅமைப்புக்குப்‌ பின்பு, முதன்முறையாக அமரும்‌ தேதியிலிருந்து முப்பது நாள்‌ கழிவுறுவதற்கு 
முன்பு, அச்சாற்றாணைக்கு ஒப்பேற்பளிக்கும்‌ தீர்மானம்‌ ஒன்று மக்களவையால்‌ 
நிறைவேற்றப்பட்டிருந்தாலன்றி, அச்சாற்றாணை அத்தேதியிலிருந்து முப்பது நாள்‌ காலஅளவு 
கழிவுற்றதும்‌ செயற்பாடு அற்றுப்போகும்‌. 


(4) மேற்கண்டவாறு ஒப்பேற்பளிக்கப்பட்ட சாற்றாணை ஒன்று முறித்தறவு 
செய்யப்பட்டிருந்தாலன்றி, '[அச்சாற்றாணை பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஆறு மாதக்‌] 
காலஅளவு கழிவுற்றதும்‌, அது செயற்பாடு அற்றுப்போகும்‌: 


வரம்புரையாக : அத்தகைய சாற்றாணை ஒன்று தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்து 
வருவதற்கு ஒப்பேற்பளிக்கும்‌ ஒரு தீர்மானம்‌ நாடாளுமன்ற ஈரவைகளாலும்‌ நிறைவேற்றப்படுமாயின்‌, 
அவ்வாறு நிறைவேற்றப்படுந்தோறும்‌ அந்தச்‌ சாற்றாணை முறித்தறவு செய்யப்பட்டாலன்றி, இந்தக்‌ _- 
கூறின்படி பிறவாறு அது செயற்பாடு அற்றுப்போயிருக்கும்‌ தேதியிலிருந்து மேற்கொண்டும்‌ ஒர்‌ 
[ஆறு மாதக்‌] காலஅளவுக்குத்‌ தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்துவரும்‌; ஆனால்‌, அத்தகைய 
சாற்றாணை எதுவும்‌, எந்நேர்விலும்‌, மூன்றாண்டுகளுக்கு மேல்‌ செல்லாற்றலில்‌ இருந்துவருதல்‌ 
ஆகாது: 

மேலும்‌ வரம்புரையாக : அத்தகைய 2[ஆறு மாதக்‌] காலஅளவின்போது மக்களவை 
கலைக்கப்பட்டு அத்தகைய சாற்றாணை தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்துவருவதற்கு 
ஒப்பேற்பளிக்கும்‌ தீர்மானம்‌ ஒன்று மாநிலங்களவையால்‌ நிறைவேற்றப்பட்டு ஆனால்‌, அச்சாற்றாணை 
தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்து வருவதற்கான தீர்மானம்‌ எதுவும்‌ மேற்சொன்ன 
காலஅளவின்போது மக்களவையால்‌ நிறைவேற்றப்படாமலிருப்பின்‌, மக்களவை, அதன்‌ 
மறுஅமைப்புக்குப்‌ பின்பு முதன்முறையாக அமரும்‌ தேதியிலிருந்து முப்பதுநாள்‌ கழிவுறுவதற்கு முன்பு 
அச்சாற்றாணை தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்து வருவதற்கு ஒப்பேற்பளிக்கும்‌ தீர்மானம்‌ ஒன்று 
மக்களவையால்‌ நிறைவேற்றப்பட்டிருந்தாலன்றி, அச்சாற்றாணை, அத்தேதியிலிருந்து முப்பதுநாள்‌ 
காலஅளவு கழிவுற்றதும்‌ செயற்பாடு அற்றுப்போகும்‌: 


“பின்னும்‌ வரம்புரையாக : பஞ்சாப்‌ மாநிலத்தைப்‌ பொறுத்து, 1987 மே 11 ஆம்‌ நாளன்று (1) ஆம்‌ 
கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட சாற்றாணையைப்‌ பொறுத்தவரை, இந்தக்‌ கூறின்‌ முதலாம்‌ வரம்புரையில்‌ 
“மூன்று ஆண்டுகள்‌” என்று சுட்டப்படுவது, “[ஐந்து ஆண்டுகள்‌] என்று சுட்டப்படுவதாகப்‌ 
பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌.] 


1. 9) ஆம்‌ கூறின்படி அச்சாற்றாணைக்கு ஒப்பேற்பளிக்கிற தீர்மானங்களில்‌ இரண்டாம்‌ தீர்மானம்‌ நிறைவேற்றப்படும்‌ தேதியிலிருந்து ஓர்‌ ஆண்டு” 
என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக 
அமைக்கப்பட்டது. “ஆறு மாதங்கள்‌" என்று முதன்முதலில்‌ இருந்த “ஓர்‌ ஆண்டு” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1976 இன்‌ 50 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

2. “ஓர்‌ ஆண்டு”” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 38 ஆம்‌ பிரிவினால்‌ (20-06-1979 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. “ஆறு மாதங்கள்‌” என்று முதன்முதலில்‌ இருந்த “ஒர்‌ ஆண்டு”” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து 
இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 50 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

3. அரசமைப்புச்‌ (அறுபத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1990 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (16-4-1990 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), புகுத்தப்பட்டது. 

4. அரசமைப்புச்‌ (அறுபத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1990 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (4-10-1990 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மற்றும்‌ அரசமைப்புச்‌ 
(அறுபத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1991 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (12-3-1991 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மேலே உள்ளவாறு வாசிக்குமாறு 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 


218 


(5). (4) ஆம்‌ கூறில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, (3) ஆம்‌ கூறின்படி 
ஒப்பேற்பளிக்கப்பட்ட ஒரு சாற்றாணையை, அச்சாற்றாணை பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து 
ஒராண்டு கழிவுற்ற பின்னரும்‌ ஒரு காலஅளவுக்குத்‌ தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்துவருமாறு 
செய்வதற்கான ஒரு தீர்மானம்‌- 


(அ) அத்தகைய தீர்மானம்‌ நிறைவேற்றப்படும்போது, இந்தியா முழுவதிலும்‌ அல்லது, 
நேர்வுக்கேற்ப, மாநிலம்‌ முழுவதிலும்‌ அல்லது அதன்பகுதி எதிலும்‌, ஒரு 
நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை செயற்பாட்டில்‌ இருந்தாலன்றியும்‌, 


(ஆ) தொடர்புடைய மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்குப்‌ பொதுத்‌ தேர்தல்கள்‌ நடத்துவதில்‌ 
எழும்‌ இடர்ப்பாடுகள்‌ காரணமாக, (3) ஆம்‌ கூறின்படி ஒப்பேற்பளிக்கப்பட்ட 
சாற்றாணை அத்தகைய தீர்மானத்தில்‌ குறித்துரைக்கப்படும்‌ காலஅளவுக்குத்‌ 
தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருத்தல்‌ தேவையாகிறது எனத்‌ தேர்தல்‌ ஆணையம்‌ 
உறுதிச்சான்றளித்தாலன்றியும்‌ 

நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ எதனாலும்‌ நிறைவேற்றப்படுதல்‌ ஆகாது:] 


*[வரம்புரையாக : இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, பஞ்சாப்‌ மாநிலத்தைப்‌ பொறுத்து, 1987 மே 11 
ஆம்‌ நாளன்று, (1) ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட சாற்றாணைக்குப்‌ பொருந்துதல்‌ ஆகாது.] 


357. 356 ஆம்‌ உறுப்பின்படி பிறப்பிக்கப்பட்ட சாற்றாணையின்‌ வழி சட்டமியற்றும்‌ 
அதிகாரங்களைச்‌ செலுத்துதல்‌ : 
(). 356 ஆம்‌ உறுப்பின்‌ (1) ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட சாற்றாணையின்‌ வழி, ஒரு 
மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அதிகாரங்கள்‌, நாடாளுமன்றத்தின்‌ அதிகாரத்தாலோ அதன்வழியாலோ 
செலுத்தப்படுவதாகும்‌ என்று விளம்புகை செய்யப்படுகிறவிடத்து -- 


(அ) சட்டங்கள்‌ இயற்றுவதற்கான அந்த மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அதிகாரத்தைக்‌ 
குடியரசுத்‌ தலைவருக்கு வழங்கவும்‌, அவ்வாறு அவருக்கு வழங்கப்பட்ட 
அதிகாரத்தைத்‌ தாம்‌ பொருத்தமெனக்‌ கருதி விதிக்கும்‌ வரைக்கட்டுகளுக்கு 
உட்பட்டு, அதன்பொருட்டுத்‌ தாம்‌ குறித்துரைக்கும்‌ பிற அதிகாரஅமைப்பு எதற்கும்‌ 
ஒப்படைவு செய்வதற்குக்‌ குடியரசுத்தலைவருக்கு அதிகாரமளிக்கவும்‌ 
நாடாளுமன்றத்திற்குத்‌ தகுதிறம்‌ உண்டு; 


(ஆ ஒன்றியத்திற்கு அல்லது அதன்‌ அலுவலர்களுக்கும்‌ அதிகாரஅமைப்புக்கும்‌ 
அதிகாரங்களை வழங்குதல்‌, கடமைகளை விதித்தல்‌ ஆகியவற்றிற்கான 
சட்டங்களையும்‌, அதிகாரங்களை வழங்கவும்‌ கடமைகளை விதிக்கவும்‌ 
அதிகாரமளிப்பதற்கான சட்டங்களையும்‌ இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கும்‌ 
அல்லது (அ) உட்கூறின்படி சட்டங்கள்‌ இயற்றுவதற்கான அத்தகைய அதிகாரம்‌ 
உற்றமைந்திருக்கிற குடியரசுத்தலைவருக்கும்‌ பிற அதிகாரஅமைப்பிற்கும்‌ தகுதிறம்‌ 
உண்டு ; 


1. (5) ஆம்‌ கூறுக்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 38 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), 
மாற்றாக அமைக்கப்பட்டது. (5) ஆம்‌ கூறு, அரசமைப்புச்‌ (முப்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவுறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (அறுபத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1989 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (6-1-1990 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
விட்டுவிடப்பட்டது மற்றும்‌ அரசமைப்புச்‌ (அறுபத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1990 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (16-4-1990 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


219 


(இ) மக்களவையின்‌ கூட்டத்தொடர்‌, தொடர்நிலையில்‌ இல்லாதிருக்கும்போது, 
நாடாளுமன்றம்‌, மாநிலத்‌ திரள்நிதியத்திலிருந்து செய்யப்படும்‌ செலவினத்திற்கு 
ஒப்பளிப்பு வழங்கும்‌ வரையில்‌, அச்செலவினம்‌ பொறுத்து அதிகாரமளிப்பதற்குக்‌ 
குடியரசுத்தலைவருக்குத்‌ தகுதிறம்‌ உண்டு. 


12) நாடாளுமன்றத்திற்கு அல்லது குடியரசுத்தலைவருக்கு அல்லது () ஆம்‌ கூறின்‌ (அ) 
உட்கூறில்‌ சுட்டப்பட்ட பிற அதிகாரஅமைப்பிற்கு 356 ஆம்‌ உறுப்பின்படி பிறப்பிக்கப்பட்ட 
சாற்றாணையின்வழி மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ சட்டமியற்று அதிகாரம்‌ அளிக்கப்பட்டு, அதன்படி 
நாடாளுமன்றம்‌ அல்லது குடியரசுத்தலைவர்‌ அல்லது பிற அதிகாரஅமைப்பு எதுவும்‌ சட்டம்‌ 
இயற்றியிருப்பின்‌, அச்சட்டமானது அச்சாற்றாணை செயற்பாட்டிலிருப்பது அற்றுப்போனதன்‌ பின்பும்‌ 
ஒரு தகுதிறமுள்ள சட்டமன்றத்தினால்‌ அல்லது பிற அதிகார அமைப்பினால்‌ மாற்றமோ நீக்கறவோ 
திருத்தமோ செய்யப்படும்வரையில்‌, தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்துவரும்‌.] 


358. நெருக்கடிநிலைகளின்‌ போது 19 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களைத்‌ தற்காலிகமாக 
நிறுத்திவைத்தல்‌ : 

“[9] “[போர்‌ அல்லது அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு காரணமாக இந்தியாவின்‌ அல்லது அதன்‌ 
ஆட்சிநிலவரைப்பகுதி எதனின்‌ பாதுகாப்பிற்கும்‌ ஆபத்து விளைந்துள்ளது என விளம்புகிற 
நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று செயற்பாட்டிலிருக்குங்கால்‌], 19 ஆம்‌ உறுப்பில்‌ உள்ள எதுவும்‌, 
॥॥ ஆம்‌ பகுதியில்‌ பொருள்வரையறை செய்யப்பட்டவாறான அரசு, அந்தப்பகுதியில்‌ அடங்கியுள்ள 
வகையங்கள்‌ இல்லாதிருந்தால்‌, சட்டங்களை இயற்றுவதற்கும்‌ ஆட்சித்‌ துறை நடவடிக்கைகளை 
மேற்கொள்வதற்கும்‌ எவ்வாறு தகுதிறம்‌ கொண்டிருக்குமோ அவ்வாறே சட்டங்களை 
இயற்றுவதற்கும்‌ ஆட்சித்‌ துறை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும்‌ அரசுக்குள்ள அதிகாரத்தை 
வரையறுப்பதில்லை; ஆனால்‌, அவ்வாறு இயற்றப்பட்ட சட்டம்‌ எதுவும்‌, அந்தச்‌ சாற்றாணையின்‌ 
செயற்பாடு அற்றுப்போன உடனேயே அரசின்‌ தகுதிறமின்மையின்‌ அளவுக்குச்‌ செல்திறம்‌ 
அற்றுப்போகும்‌; எனினும்‌, அவ்வாறு அச்சட்டம்‌ செல்திறம்‌ அற்றுப்‌ போவதற்கு முன்பு செய்யப்பட்ட 
அல்லது செய்யாது விடப்பட்ட எதுவும்‌ பாதிக்கப்படுவதில்லை: 


“[வரம்புரையாக : அத்தகைய நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை இந்திய ஆட்சிநிலவரையின்‌ ஒரு 
பகுதியில்‌ மட்டுமே செயற்பாட்டில்‌ இருக்குமிடத்து, அந்த “[நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை 
செயற்பாட்டிலுள்ள] இந்திய ஆட்சிநிலவரையின்‌ அப்பகுதியில்‌ நடைபெறும்‌ அல்லது அதன்‌ 
தொடர்பாக நடைபெறும்‌ செயல்களால்‌, இந்தியாவின்‌ அல்லது அதன்‌ ஆட்சிநிலவரைப்பகுதி 
எதனின்‌ பாதுகாப்பிற்கும்‌ ஆபத்து எழுமாயின்‌, அவ்வாறு எழும்‌ அளவிற்கு, அந்த நெருக்கடிநிலைச்‌ 
சாற்றாணை செயற்பாட்டில்‌ இல்லாதிருக்கிற மாநிலம்‌ அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரை ஒன்றில்‌ 
அல்லது அதன்‌ பகுதி எதிலும்‌ அல்லது அதன்‌ தொடர்பாக, இந்த உறுப்பின்படி அத்தகைய சட்டம்‌ 
எதுவும்‌ இயற்றப்படலாம்‌; அல்லது அத்தகைய ஆட்சித்‌ துறை நடவடிக்கை எதுவும்‌ 
மேற்கொள்ளப்படலாம்‌.] 


1 (2) ஆம்‌ கூறுக்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 51 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. 358 ஆம்‌ உறுப்பு, அதன்‌ (] ஆம்‌ கூறாக, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 39 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மறுஎண்ணிடப்பட்டது. 

3, “நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை செயல்பாட்டில்‌ இருக்கும்பொழுது '" என்பதற்கு, மெற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4, அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 52 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

5. “நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை செயல்பாட்டில்‌ இருக்குமிடத்து'* என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 39 ஆம்‌ 
பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


220 


(2). (0 ஆம்‌ கூறில்‌ உள்ள எதுவும்‌ 


(அ) சட்டம்‌ ஒன்று இயற்றப்படும்போது செயற்பாட்டிலிருக்கும்‌ நெருக்கடிநிலைச்‌ 
சாற்றாணைக்கு அச்சட்டம்‌ தொடர்புடையது என்ற ஒரு வாசகத்தினைக்‌ கொண்டிராத 
அத்தகைய சட்டம்‌ எதற்கும்‌; அல்லது 

(ஆ) அத்தகைய வாசகத்தினைக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு சட்டத்தின்படி அல்லாமல்‌ பிறவாறு 
மேற்கொள்ளப்பட்ட ஆட்சித்‌ துறை நடவடிக்கை 

எதற்கும்‌ பொருந்துவதில்லை.] 
359. நெருக்கடிநிலைகளின்‌ போது ॥॥ ஆம்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ உரிமைகள்‌ 
செயலுறுத்தப்படுவதைத்‌ தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல்‌ : 


() நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று செயற்பாட்டிலிருக்குமிடத்து, குடியரசுத்தலைவர்‌, 
ஆணையின்வழி, [(20, 21 ஆகிய உறுப்புகளைத்‌ தவிர்த்து) ||| ஆம்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ 
உரிமைகளில்‌], அந்த ஆணையில்‌ குறிப்பிடப்படும்‌ உரிமைகளைச்‌ செயலுறுத்துவதற்கென 
நீதிமன்றம்‌ எதிலும்‌ நடவடிக்கை தொடர்வதற்குள்ள உரிமையும்‌, அவ்வாறு குறிப்பிடப்பட்ட 
உரிமைகளைச்‌ செயலுறுத்துவதற்கென நீதிமன்றம்‌ எதிலும்‌ முடிவுறாநிலையிலுள்ள நடவடிக்கைகள்‌ 
அனைத்தும்‌, அச்சாற்றாணை செல்லாற்றலிலுள்ள காலஅளவுக்கு அல்லது அந்த ஆணையில்‌ 
குறித்துரைக்கப்படும்‌ குறைந்த காலஅளவுக்குத்‌ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும்‌ என 
விளம்பலாம்‌. 

(1(@)). (20, 21 ஆகிய உறுப்புகளைத்‌ தவிர்த்து) || ஆம்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ 
உரிமைகளில்‌ எதனையும்‌ குறிப்பிட்டு (1 ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்படும்‌ ஒர்‌ ஆணை 
செயற்பாட்டிலிருக்குங்கால்‌, அந்த உரிமைகளை வழங்குகிற அப்பகுதியிலுள்ள எதுவும்‌, 
மேற்சொன்ன ||| ஆம்‌ பகுதியில்‌ பொருள்வரையறை செய்யப்பட்டவாறான அரசு, அப்பகுதியில்‌ 
அடங்கியுள்ள வகையங்கள்‌ இல்லாதிருந்தால்‌, சட்டங்களை இயற்றுவதற்கும்‌ ஆட்சித்‌ துறை 
நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும்‌ எவ்வாறு தகுதிறம்‌ கொண்டிருக்குமோ அவ்வாறே 
சட்டங்களை இயற்றுவதற்கும்‌ ஆட்சித்‌ துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதற்கும்‌, அந்த 
அரசிற்குள்ள அதிகாரத்தை வரையறுப்பதில்லை; ஆனால்‌, அவ்வாறு இயற்றப்பட்ட சட்டம்‌ எதுவும்‌, 
மேற்சொன்ன ஆணை செயற்படுவது அற்றுப்போனவுடனேயே, அரசின்‌ தகுதிறமின்மையின்‌ 
அளவுக்கு, செல்திறம்‌ அற்றுப்போகும்‌, எனினும்‌ அவ்வாறு அச்சட்டம்‌ செல்திறம்‌ அற்றுப்‌ போவதற்கு 
முன்பு செய்யப்பட்ட அல்லது செய்யாது விடப்பட்ட எதுவும்‌ பாதிக்கப்படுவதில்லை : ] 


“[வரம்புரையாக : நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை இந்திய ஆட்சிநிலவரையின்‌ ஒரு பகுதியில்‌ 
மட்டுமே செயற்பாட்டில்‌ இருக்குமிடத்து, அந்த நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை செயற்பாட்டிலுள்ள 
இந்திய ஆட்சிநிலவரையின்‌ அப்பகுதியில்‌ நடைபெறும்‌ அல்லது அதன்‌ தொடர்பாக நடைபெறும்‌ 
செயல்களால்‌, இந்தியாவின்‌ அல்லது அதன்‌ ஆட்சிநிலவரைப்‌ பகுதி எதனின்‌ பாதுகாப்பிற்கும்‌ 
ஆபத்து எழுமாயின்‌, அவ்வாறு எழும்‌ அளவிற்கு, அந்த நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை செயற்பாட்டில்‌ 
இல்லாதிருக்கிற மாநிலம்‌ அல்லது ஒன்றியத்து ஆட்சிநிலவரை ஒன்றில்‌ அல்லது அதன்‌ பகுதி 
எதிலும்‌ அல்லது அதன்‌ தொடர்பாக, இந்த உறுப்பின்படி அத்தகைய சட்டம்‌ எதுவும்‌ இயற்றப்படலாம்‌; 
அல்லது அத்தகைய ஆட்சித்‌ துறை நடவடிக்கை எதுவும்‌ மேற்கொள்ளப்படலாம்‌.] 


1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 ஆல்‌ புகுத்தப்பட்டது. 

2. “11! ஆம்‌ பகுதியினால்‌ வழங்கப்படும்‌ உரிமைகளில்‌'' என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 40 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (முப்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவுறுமாறு) புகுத்தப்பட்டது. 

4. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 53 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


221 


‘(i மூ. (1 இ) கூறில்‌ உள்ள எதுவும்‌-- 


(அ) ஒரு சட்டம்‌ இயற்றப்படும்போது செயற்பாட்டிலிருக்கும்‌ நெருக்கடிநிலைச்‌ 
சாற்றாணைக்கு அச்சட்டம்‌ தொடர்புடையது என்ற ஒரு வாசகத்தினைக்‌ கொண்டிராத 
அத்தகைய சட்டம்‌ எதற்கும்‌; அல்லது 

(ஆ) அத்தகைய வாசகத்தினைக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு சட்டத்தின்படி அல்லாமல்‌ பிறவாறு 
மேற்கொள்ளப்பட்ட ஆட்சித்‌ துறை நடவடிக்கை எதற்கும்‌ 

பொருந்துவதில்லை.] 
(2) மேற்சொன்னவாறு பிறப்பிக்கப்பட்ட ஓர்‌ ஆணை, இந்திய ஆட்சிநிலவரை முழுவதையுமோ 
அதன்‌ பகுதி எதனையுமோ அளாவி நிற்கலாம்‌: 


*[வரம்புரையாக : நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை இந்திய ஆட்சிநிலவரையின்‌ ஒரு பகுதியில்‌ 
மட்டுமே செயற்பாட்டிலிருக்குமிடத்து, அந்த நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை செயற்பாட்டிலுள்ள 
இந்திய ஆட்சிநிலவரையின்‌ அப்பகுதியில்‌ நடைபெறும்‌ அல்லது அதன்‌ தொடர்பாக நடைபெறும்‌ 
செயல்களால்‌ இந்தியாவின்‌ அல்லது அதன்‌ ஆட்சிநிலவரைப்‌ பகுதி எதனின்‌ பாதுகாப்பிற்கும்‌ 
ஆபத்து எழுந்துள்ளதெனக்‌ குடியரசுத்தலைவர்‌ தெளிவுறக்கண்டு, அத்தகைய ஆணை எதனையும்‌ 
இந்திய ஆட்சிநிலவரையின்‌ பிற பகுதி எதற்கும்‌ அளாவச்‌ செய்வது அவசியமெனக்‌ கருதினாலன்றி, 
அந்த ஆணை அத்தகைய பிற பகுதி எதனையும்‌ அளாவி நிற்காது.] 

(3). (0 ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்படும்‌ ஆணை ஒவ்வொன்றும்‌ அது பிறப்பிக்கப்பட்ட பின்பு, 
கூடுமான விரைவில்‌, நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றிலும்‌ முன்னிடப்படுதல்‌ வேண்டும்‌. 


£359 ஞீ. [பஞ்சாப்‌ மாதிலத்திர்கான இந்தப்‌ பகுதியின்‌ பொருந்துதல்‌]. அரசமைப்புச்‌ (அறுபத்து 
மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1989 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (6-1-1990 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
விட்டுவிடப்பட்டது. 

360. நிதிநிலை நெருக்கடி பற்றிய வகையங்கள்‌ : 


(॥ இந்தியாவின்‌ அல்லது அதன்‌ ஆட்சிநிலவரைப்‌ பகுதி எதனின்‌ நிதி பொறுத்த 
நிலைத்திறத்திற்கு அல்லது நிதிமதிப்பு நிலைக்கு ஆபத்து விளைவிக்கும்‌ நிலை எழுந்துள்ளது எனக்‌ 
குடியரசுத்தலைவர்‌ தெளிவுறக்காண்பாராயின்‌, அவர்‌, ஒரு சாற்றாணையின்‌ வழி, அத்தகைய நிலை 
எழுந்துள்ளதென விளம்பலாம்‌. 


“[2. (9 ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்படும்‌ சாற்றாணை எதுவும்‌-- 
(அ) பிந்திய சாற்றாணை ஒன்றினால்‌ முறித்தறவோ மாறுதலோ செய்யப்படலாம்‌; 
(ஆ) நாடாளுமன்ற ஈரவைகளின்‌ முன்பும்‌ வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; 


(இ) இரண்டு மாதக்‌ காலஅளவு கழிவுறுவதற்கு முன்பே, நாடாளுமன்ற ஈரவைகளும்‌ 
தீர்மானங்கள்‌ வாயிலாக ஒப்பேற்பு அளித்திருந்தாலன்றி, அக்காலஅளவு கழிவுற்றதும்‌ 
செயற்பாடு அற்றுப்‌ போகும்‌: 


rr 

1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1978 இன்‌ 40 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

2, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 53 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (ஐம்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1988 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (30-3-1988 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. இது, 
இந்தச்‌ சட்டத்தின்‌ தொடக்கநிலையிலிருந்து இரண்டு ஆண்டுக்‌ காலஅளவு கழிவுற்றபோது செயற்பாடு அற்றுப்போகும்‌, அதாவது 1988, மார்ச்‌ 
30 ஆம்‌ நாள்‌, 

4, அனத (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 41 ஆம்‌ பிரிவு (2) ஆம்‌ கூறுக்கு (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 


222 


வரம்புரையாக : அத்தகைய சாற்றாணை எதுவும்‌, மக்களவை கலைக்கப்பட்டிருக்கும்‌ 
காலத்தின்போது பிறப்பிக்கப்படுகிறது அல்லது (இ) உட்கூறில்‌ சுட்டப்பட்டுள்ள இரண்டு மாதக்‌ 
காலஅளவின்போது மக்களவையின்‌ கலைப்பு நிகழ்கிறது என்றாலும்‌, அந்தச்‌ சாற்றாணைக்கு 
ஒப்பேற்பளிக்கும்‌ தீர்மானம்‌ ஒன்று மாநிலங்களவையால்‌ நிறைவேற்றப்பட்டி ருந்து, ஆனால்‌ 
அக்காலஅளவு கழிவுறுவதன்‌ முன்பு, அச்சாற்றாணை பொறுத்து தீர்மானம்‌ எதுவும்‌ மக்களவையால்‌ 
நிறைவேற்றப்படவில்லை என்றாலும்‌, மக்களவை, அதன்‌ மறுஅமைப்புக்குப்‌ பின்பு முதன்முதலாக 
அமரும்‌ தேதியிலிருந்து முப்பது நாள்‌ கழிவுறுவதற்கு முன்பு, அச்சாற்றாணைக்கு ஒப்பேற்பளிக்கும்‌ 
தீர்மானம்‌ ஒன்று மக்களவையால்‌ நிறைவேற்றப்பட்டிருந்தாலன்றி, அச்சாற்றாணை மேற்சொன்ன 


அந்த முப்பது நாள்‌ காலஅளவு கழிவற்றதும்‌ செயற்பாடு அற்றுப்போகும்‌.] 


(3). () ஆம்‌ கூறில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள சாற்றாணை எதுவும்‌ செயற்பாட்டிலிருக்கும்‌ 
காலஅளவின்போது, ஒன்றியத்து ஆட்சி அதிகாரமானது, அதன்‌ பணிப்புரைகளில்‌ 
குறித்துரைக்கப்படும்‌ நிதிநெறி விதிமுறைகளைக்‌ கடைப்பிடிக்குமாறு மாநிலம்‌ எதற்கும்‌ 
பணிப்புரைகள்‌ இடுவதையும்‌ அதற்குத்‌ தேவை எனவும்‌, ஏற்றவை எனவும்‌ குடியரசுத்தலைவர்‌ 
கருதும்‌ பிற பணிப்புரைகளை இடுவதையும்‌ அளாவி நிற்கும்‌. 


(4) இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌-- 
(அ) அத்தகைய பணிப்புரை எதுவும்‌-- 


() ஒரு மாநிலத்து அலுவற்பாடுகள்‌ தொடர்பாக பணிபுரிகிறவர்கள்‌ அனைவரின்‌ 
அல்லது அவர்களில்‌ ஒரு வகையினரின்‌ வரையூதியங்களையும்‌ 
படித்தொகைகளையும்‌ குறைப்பதை வேண்டுறுத்தும்‌ வகையம்‌ ஒன்றை 
உள்ளடக்கலாம்‌; 

(1) பணச்சட்ட முன்வடிவுகள்‌ அனைத்தும்‌ அல்லது : 77 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்கள்‌ 
பொருந்துகிற பிற சட்டமுன்வடிவுகள்‌ அந்‌: மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ 
நிறைவேற்றப்பட்ட பின்பு குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக ஒதுக்கி வைக்கப்பட 
வேன்டுமென வேண்டுறுத்துகிற வகையம்‌ ஒன்றை உள்எடக்கலாம்‌. 

(ஆ) இந்த உறுப்பின்படி பிறப்பிக்கப்படும்‌ சாற்றாணை எதுவும்‌ செயற்பாட்டிலிருக்கும்‌ 
காலஅளவின்போது உச்ச நீதிமன்றம்‌, உயர்‌ நீதிமன்றங்கள்‌ ஆகியவற்றின்‌ நீதிபதிகள்‌ 
உள்ளடங்கலாக, ஒன்றியத்து அலுவற்பாடுகள்‌ தொடர்பாகப்‌ பணிபுரிபவர்கள்‌ 
அனைவரின்‌ அல்லது அவர்களின்‌ ஒரு வகையினரின்‌ வரையூதியங்களையும்‌ 
படித்தொகைகளையும்‌ குறைப்பதற்கான பணிப்புரைகள்‌ இடுவதற்குக்‌ 
குடியரசுத்தலைவர்‌ தகுதிறம்‌ உடையவர்‌ ஆவார்‌. 


lk kx 





% (5) ஆம்‌ கூறு, அரசமைப்புச்‌ (முப்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 8 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவுறுமாறு) புகுத்தப்பட்டது மற்றும்‌ அரசமைப்புச்‌ 
(நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 41 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 


223 


பகுதி XIX 


பல்வகை 
361. குடியரசுத்தலைவர்‌, ஆளுநர்கள்‌, இராஜப்பிரமுகர்கள்‌ ஆகியோருக்குக்‌ காப்பளிப்பு : 

() குடியரசுத்தலைவர்‌ அல்லது ஒரு மாநிலத்தின்‌ ஆளுநர்‌ அல்லது இராஜப்பிரமுகர்‌ தமது 
பதவியின்‌ அதிகாரங்களைச்‌ செலுத்துவதற்காகவும்‌ கடமைகளைப்‌ புரிவதற்காகவும்‌, அல்லது அந்த 
அதிகாரங்களைச்‌ செலுத்துவதிலும்‌ கடமைகளைப்‌ புரிவதிலும்‌ அவர்‌ செய்த அல்லது செய்ததாகக்‌ 
கருதப்படும்‌ செயல்‌ எதனையும்‌ குறித்து நீதிமன்றம்‌ எதற்கும்‌ காரணங்கூறும்‌ பொறுப்புடையவர்‌ 
ஆகார்‌: 

வரம்புரையாக : 61 ஆம்‌ உறுப்பின்படியான ஒரு குற்றச்சார்த்தினை விசாரிப்பதற்காக 
நாடாளுமன்றத்தின்‌ ஈரவைகளில்‌ எதனாலும்‌ அமர்த்தப்பட்ட அல்லது குறித்திடப்பட்ட நீதிமன்றம்‌, 
தீர்ப்பாயம்‌ அல்லது குழுமம்‌ எதனாலும்‌ குடியரசுத்தலைவரின்‌ நடத்தை ஆய்வு செய்யப்படுவதற்காக 
கொண்டுவரப்படலாம்‌: 

மேலும்‌ வரம்புரையாக : இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, இந்திய அரசிற்கு அல்லது ஒரு 
மாநில அரசிற்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு எவருக்கும்‌ உள்ள உரிமையை 
வரையறை செய்வதாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


(2) குடியரசுத்தலைவரின்‌ அல்லது ஒரு மாநில ஆளுநரின்‌ '*** பதவிக்‌ காலத்தின்போது, 
அவருக்கு எதிராக நீதிமன்றம்‌ எதிலும்‌ எவ்வகையான குற்றவியல்‌ நடவடிக்கையும்‌ தொடரப்படுதலோ 
தொடர்ந்து நடத்தப்படுதலோ ஆகாது. 

(3) குடியரசுத்தலைவரின்‌ அல்லது ஒரு மாநில ஆளுநரின்‌ !*** பதவிக்‌ காலத்தின்போது 
அவரைக்‌ கைதுசெய்வதற்கோ சிறையிடுவதற்கோ நீதிமுறைக்‌ கட்டளை எதுவும்‌, நீதிமன்றம்‌ 
எதிலிருந்தும்‌ பிறப்பிக்கப்படுதல்‌ ஆகாது. 

(4) குடியரசுத்தலைவராக அல்லது ஒரு மாநில ஆளுநராக '** ஒருவர்‌ பதவி ஏற்பதற்கு 
முன்போ பின்போ தமது சொந்தமுறையில்‌ செய்த அல்லது செய்ததாகக்‌ கருதப்படுகிற செயல்‌ 
எதற்காகவும்‌, குடியரசுத்தலைவருக்கு அல்லது அந்த ஆளுநருக்கு '*** எதிராகத்‌ தீருதவி கோரும்‌ 
உரிமையியல்‌ நடவடிக்கை எதுவும்‌, அவரது பதவிக்காலத்தின்போது அந்நடவடிக்கையின்‌ தன்மை, 
அதற்கான வழக்குமூலம்‌, அந்நடவடிக்கையினைத்‌ தொடரவிருக்கும்‌ தரப்பினரின்‌ பெயர்‌, விவரம்‌, 
உறைவிடம்‌, அவர்‌ கோரும்‌ தீருதவி ஆகியவற்றைக்‌ குறிப்பிட்டு எழுத்துமூலமாக அறிவிப்பு ஒன்று 
குடியரசுத்தலைவரிடம்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, அந்த ஆளுநரிடம்‌ '*** ஒப்புவிக்கப்பட்டதற்கு 
அல்லது அவரது அலுவலகத்தில்‌ சேர்ப்பிக்கப்பட்டதற்கு அடுத்துப்‌ பின்பு இரண்டு மாதம்‌ 
கழிவுற்றதன்மேலன்றி, நீதிமன்றம்‌ எதிலும்‌ தொடரப்படுதல்‌ ஆகாது. 


21361 ௮). நாடாளுமன்றம்‌, மாநிலச்‌ சட்டமன்றங்கள்‌ ஆகியவற்றின்‌ நடவடிக்கைகளை 
வெளியிடுவதற்குக்‌ காப்பளிப்பு : 

() நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ அல்லது மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்றப்‌ பேரவை 
அல்லது, நேர்வுக்கேற்ப, சட்டமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ நடவடிக்கைகள்‌ எவற்றையும்‌ பற்றி 
உறுபொருளின்‌ உண்மையான அறிக்கையைச்‌ செய்தித்தாளில்‌ வெளியிட்டது பொறுத்து, அது தீய 
நோக்குடன்‌ வெளியிடப்பட்டிருப்பதாக மெய்ப்பிக்கப்பட்டாலன்றி, நீதிமன்றம்‌ எதிலும்‌ எவரொருவரும்‌ 
உரிமையியல்‌ அல்லது குற்றவியல்‌ நடவடிக்கை எதற்கும்‌ உள்ளாகமாட்டார்‌: 


1. “அல்லது இராஜபிரமுகர்‌'” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 

2. அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 42 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


224 


வரம்புரையாக : இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, நாடாளுமன்ற ஈரவைகளில்‌ ஒன்றின்‌ அல்லது 
மாநிலம்‌ ஒன்றின்‌ சட்டமன்றப்பேரவை அல்லது, நேர்வுக்கேற்ப, சட்டமன்ற ஈரவைகளின்‌ ஒன்றின்‌ 
இரகசிய அமர்வின்‌ நடவடிக்கைகள்‌ பற்றிய அறிக்கை எதனையும்‌ வெளியிடுவதற்குப்‌ 
பொருந்துவதில்லை. 

(2). 0 ஆம்‌ கூறு, ஒரு செய்தித்தாளில்‌ வெளியிடப்பட்ட அறிக்கைகள்‌ அல்லது 
பொருட்பாடுகள்‌ தொடர்பாகப்‌ பொருந்துவது போன்றே, ஓர்‌ ஒலிபரப்பு நிலைய நிகழ்ச்சியின்‌ அல்லது 
பணியின்‌ பகுதியாகக்‌ கம்பியில்லாத்‌ தந்தி மூலம்‌ ஒலிபரப்பப்படும்‌ அறிக்கைகள்‌ அல்லது 
பொருட்பாடுகள்‌ தொடர்பாகவும்‌ பொருந்துவதாகும்‌. 


விளக்கம்‌. - இந்த உறுப்பில்‌ “செய்தித்தாள்‌” என்பது, செய்தித்தாளில்‌ வெளியிடுவதற்கான 
தகவல்கள்‌ அடங்கிய செய்தி நிறுவன அறிக்கையையும்‌ உள்ளடக்கும்‌.] 


[361 இ - ஊதியம்‌ வழங்கத்தக்க அரசியல்‌ பணியடையில்‌ அமர்த்துவதற்கான தகுதிக்கேடு : 


பத்தாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 2 ஆம்‌ பத்தியின்படி அவை ஒன்றின்‌ உறுப்பினராக 
இருப்பதற்குத்‌ தகுதிக்கேடுற்றவராக இருக்கிற, அரசியல்கட்சி எதனையும்‌ சார்ந்துள்ள, அவை 
ஒன்றின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌, அவர்‌ தகுதிக்கேடுற்ற தேதியிலிருந்து தொடங்கி அத்தகைய 
உறுப்பினராக அவருடைய பதவிக்காலம்‌ கழிவுறும்‌ தேதி வரையில்‌ அல்லது அவை ஒன்றுக்கான 
தேர்தலில்‌ அவர்‌ போட்டியிட்டுத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விளம்புகை செய்யப்பட்ட தேதி வரையில்‌, 
இவற்றில்‌ எது முந்தியதோ அதுவரையில்‌ ஊதியம்‌ வழங்கத்தக்க அரசியல்‌ பணியடை எதனையும்‌ 
கூட வகிப்பதற்குத்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌. 

விளக்கம்‌. -- இந்த உறுப்பின்‌ நோக்கங்களுக்காக,-- 


(அ) “அவை” என்ற சொல்‌, பத்தாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பத்தியின்‌ (அ) கூறில்‌ 
அதற்குக்‌ குறித்தளிக்கப்பட்ட பொருளை உடையதாகும்‌; 
(ஆ “ஊதியம்‌ வழங்கத்தக்க அரசியல்‌ பணியடை' என்னும்‌ சொற்றொடர்‌. 


() இந்திய அரசின்‌ கீழோ அல்லது ஒரு மாநில அரசின்‌ கீழோ உள்ள பதவி 
எதற்கும்‌, அத்தகைய பதவிக்கான வரையூதியமும்‌ அல்லது பதவியூதியம்‌, 
இந்திய அரசின்‌ அல்லது நேர்வுக்கேற்ப, ஒரு மாநில அரசின்‌ பொது 
வருவாயிலிருந்து, வழங்கப்படுகிறவிடத்து; அல்லது 

(॥) ஒரு குழுமத்தின்‌ கீழுள்ள பதவி எதற்கும்‌, அந்தக்‌ குழுமம்‌ கூட்டுருமமாகப்‌ பதிவு 
செய்யப்பட்டி ருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌ அல்லது இந்திய அரசால்‌ அல்லது ஒரு 
மாநில அரசால்‌ முழுமையாக அல்லது பகுதியாகச்‌ சொந்தமாகக்‌ 
கொண்டிருக்கப்பட்டு, அத்தகைய பதவிக்கான வரையூதியம்‌ அல்லது 
பதவியூதியம்‌, அத்தகைய குழுமத்தால்‌ வழங்கப்படுகிறவிடத்து 

வழங்கப்பட்ட வரையூதியம்‌ அல்லது பதவியூதியம்‌ ஈடுசெய்யும்‌ தன்மையதாக இருக்கிறவிடத்து 
தவிர, அத்தகைய பதவி எதுவும்‌ என்று பொருள்படும்‌.] 


362. [இந்தியச்‌ குறுநில ஆட்சியாளர்களின்‌ உரிமைகளும்‌ மதிப்பரிமைகளும்‌] அரசமைப்புச்‌ இருபத்து ஆறாம்‌ 
திருத்தம்‌ சட்டம்‌, 1971இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (28-12-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு விட்டுவிடப்ப்டது. 


1. அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-1-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


225 


363. குறித்தசில உடன்படிக்கைகள்‌, உடன்பாடுகள்‌, முதலியவற்றிலிருந்து எழும்‌ பூசல்களில்‌ 
நீதிமன்றங்களின்‌ தலையீட்டிற்குத்‌ தடையுறுத்தம்‌: 

(॥ இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, 143 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கு 
உட்பட்டு இந்த அரசமைப்பின்‌ தொடக்க நிலைக்கு முன்பு இந்தியக்‌ குறுநில அரசர்‌ ஒருவரால்‌ 
செய்துகொள்ளப்பட்டு அல்லது எழுதிக்கொடுக்கப்பட்டு, இந்தியத்‌ தன்னாட்சிய அரசு அல்லது 
அதற்கு முன்பிருந்த அரசுகளில்‌ எதுவும்‌ ஒரு தரப்பினராயிருந்து அத்தகைய தொடக்கநிலைக்குப்‌ 
பின்பும்‌ செயற்பாட்டில்‌ தொடர்ந்திருக்கிறதான அல்லது தொடர்ந்திருந்து வந்திருக்கிற 
உடன்படிக்கை, உடன்பாடு இணக்கஒப்பந்தம்‌, உறுதிவாக்கேற்பு, சன்னது அல்லது அதுபோன்ற பிற 
முறையாவணம்‌ ஒன்றின்‌ வகையம்‌ எதிலிருந்தும்‌ எழுகிற பூசல்‌ எதிலும்‌, அத்தகைய உடன்படிக்கை, 
உடன்பாடு இணக்க ஒப்பந்தம்‌, உறுதிவாக்கேற்பு, சள்னது அல்லது அதுபோன்ற பிற முறையாவணம்‌ 
தொடர்பாக உள்ள இந்த அரசமைப்பின்‌ வகையங்களில்‌ எதன்படியும்‌ சேர்ந்தடையும்‌ உரிமை 
எதனையும்‌ அல்லது அவ்வகையங்களில்‌ எதிலிருந்தும்‌ எழுகிற பொறுப்படைவு அல்லது கடமைப்பாடு 
எதனையும்‌ பொறுத்த பூசல்‌ எதிலும்‌ உச்ச நீதிமன்றம்‌ அல்லது பிற நீதிமன்றம்‌ எதுவும்‌ அதிகாரம்‌ 
உடையது ஆகாது. 


(2 இந்த உறுப்பில்‌-- 


(அ) “இந்தியக்‌ குறுநிலம்‌” என்பது, அத்தகைய குறுநிலம்‌ என இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு முன்பு மாட்சிமை தங்கிய மன்னரால்‌ அல்லது இந்தியத்‌ 
தன்னாட்சிய அரசால்‌ ஏற்பளிக்கப்பட்ட ஆட்சிநிலவரை எதுவும்‌ என்று 
பொருள்படும்‌; ரீ 

(ஆ “அரசர்‌” என்பது, அத்தகைய தொடக்கநிலைக்கு முன்பு இந்தியக்‌ குறுநிலம்‌ ஒன்றின்‌ 
அரசர்‌ என மாட்சிமை தங்கிய மன்னரால்‌ அல்லது இந்தியத்‌ தன்னாட்சிய 
அரசால்‌ ஏற்பளிக்கப்பட்ட மன்னரை, குடித்தலைவரை அல்லது பிறர்‌ ஒருவரை 
உள்ளடக்கும்‌. 


1[363 இந்தியக்‌ குறுநில அரசர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த ஏற்பளிப்பு அற்றுப்போதல்‌ மற்றும்‌ 
மன்னர்‌ மானியங்கள்‌ ஒழிக்கப்படுதல்‌ : 


இந்த அரசமைப்பில்‌ அல்லது நிகழுறு காலத்தில்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌ எதிலும்‌ எது 
எவ்வாறிருப்பினும்‌- 


(அ) அரசமைப்புச்‌ இருபத்து ஆறாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1971 இன்‌ 
தொடக்கநிலைக்கு முன்பு, எச்சமயத்திலேனும்‌, இந்தியக்‌ குறுநிலம்‌ ஒன்றின்‌ அரசர்‌ 
எனக்‌ குடியரசுத்தலைவரால்‌ ஏற்பளிக்கப்பட்ட மன்னர்‌, குடித்தலைவர்‌ அல்லது பிறர்‌ 
ஒருவர்‌ அல்லது அத்தகைய தொடக்கநிலைக்கு முன்பு எச்சமயத்திலேனும்‌ அத்தகைய 
அரசரின்‌ வழி வந்தவர்‌ எனக்‌ குடியரசுத்‌ தலைவரால்‌ ஏற்பளிக்கப்பட்ட எவரும்‌, 
அத்தகைய தொடக்கநிலையிலிருந்தும்‌ அது முதற்கொண்டும்‌ அத்தகைய அரசராக 
அல்லது அத்தகைய அரசரின்‌ வழி வந்தவர்‌ என ஏற்பளிக்கப்பட்டது அற்றுப்போகும்‌. 


rrr 
1. அரசமைப்புச்‌ (இருபத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (28-12-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) 
புகுத்தப்பட்டது. 


226 


(ஆ அரசமைப்புச்‌ (இருபத்து ஆறாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1971 இன்‌ 
தொடக்கநிலையிலிருந்தும்‌, அது முதற்கொண்டும்‌ மன்னர்‌ மானியம்‌ 
ஒழிக்கப்படுகிறது; அத்துடன்‌, மன்னர்‌ மானியம்‌ பொறுத்த உரிமைகள்‌, 
பொறுப்படைவுகள்‌, கடமைப்பாடுகள்‌, அனைத்தும்‌ இறுதியுறுகின்றன; மேலும்‌, 
அதற்கிணங்க (அ) கூறில்‌ சுட்டப்பட்ட அரசர்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, அந்த 
அரசருக்குப்‌ பின்னர்‌ பதவிக்கு அடுத்து வந்தவர்‌ அல்லது பிறர்‌ எவருக்கும்‌ மன்னர்‌ 
மானியமாகத்‌ தொகை எதுவும்‌ வழங்கப்படுதல்‌ ஆகாது. 


364. பெருந்துறைமுகங்கள்‌, வானூர்தி நிலையங்கள்‌ ஆகியவை குறித்த தனியுறு வகையங்கள்‌ : 


() இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, குடியரசுத்தலைவர்‌, பொது அறிவிக்கை 
வாயிலாக, அந்த அறிவிக்கையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ தேதியிலிருந்து-- 


(அ) நாடாளுமன்றத்தால்‌ அல்லது ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ 
எதுவும்‌, பெருந்துறைமுகம்‌ அல்லது வானூர்திநிலையம்‌ எதற்கும்‌ 
பொருந்துவதாகாது என்றோ, அந்த அறிவிக்கையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ 
விதிவிலக்குகளுக்கு அல்லது மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு அதற்குப்‌ 
பொருந்துவதாகும்‌ என்றோ பணிக்கலாம்‌; அல்லது 


(ஆ நிலவுறும்‌ சட்டம்‌ எதுவும்‌, மேற்சொன்ன தேதிக்கு முன்பு செய்யப்பட்டவை அல்லது 
செய்யாது விடப்பட்டவை பொறுத்துத்‌ தவிர, . பெருந்துறைமுகம்‌ அல்லது 
வானூர்திநிலையம்‌ எதிலும்‌ செல்திறம்‌ அற்றுப்போகும்‌ என்றோ, அது அத்தகைய 
துறைமுகம்‌ அல்லது வானூர்திநிலையத்திற்குப்‌ பொருந்துவதில்‌, அந்த 
அறிவிக்கையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ விதிவிலக்குகளுக்கு அல்லது 
மாற்றமைகளுக்கு உட்பட்டுச்‌ செல்திறம்பெறும்‌ என்றோ பணிக்கலாம்‌. 


(2) இந்த உறுப்பில்‌-- 

(அ) “பெருந்துறைமுகம்‌” என்பது நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டம்‌ எதனாலுமோ அதன்‌ 
வழியாலோ அல்லது நிலவுறும்‌ சட்டம்‌ எதனாலுமோ அதன்‌ வழியாலோ, 
பெருந்துறைமுகம்‌ என விளம்பப்பட்டுள்ள ஒரு துறைமுகம்‌ என்று பொருள்படும்‌; 
மேலும்‌, அப்போதைக்கு அத்தகைய துறைமுகத்தின்‌ எல்லைகளுக்குள்‌ அடங்கியுள்ள 
பரப்பிடங்கள்‌ அனைத்தையும்‌ அது உள்ளடக்கும்‌; 

(ஆ “வானூர்திநிலையம்‌” என்பது, வானூர்தியங்கள்‌, வானூர்திகள்‌, வான்வழிச்‌ 
செலுத்தம்‌ ஆகியவை தொடர்பான சட்டங்களின்‌ பொருட்டு பொருள்வரையறை 
செய்யப்பட்ட வானூர்திநிலையம்‌ என்று பொருள்படும்‌. 


365. ஒன்றியத்தின்‌ பணிப்புரைகளுக்கு இணங்கி நடக்கவோ அவற்றை செல்திறப்படுத்தவோ 
தவறுமிடத்து ஏற்படும்‌ விளைவு : 
இந்த அரசமைப்பின்‌ வகையங்களில்‌ எதன்படியும்‌ ஒன்றியத்து ஆட்சி அதிகாரத்தைச்‌ 
செலுத்துகையில்‌ இடப்படும்‌ பணிப்புரைகள்‌ எவற்றுக்கும்‌ இணங்கி நடக்கவோ அவற்றைச்‌ 
செல்திறப்படுத்தவோ மாநிலம்‌ எதுவும்‌ தவறியிருக்குமிடத்து, அந்த மாநிலத்தின்‌ அரசை இந்த 
அரசமைப்பின்‌ வகையங்களின்படி நடத்த இயலாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எனக்‌ 
குடியரசுத்தலைவர்‌ முடிவு செய்தால்‌, அது சட்டமுறையானது ஆகும்‌. 


227 


366. பொருள்வரையறைகள்‌ : 


இந்த அரசமைப்பின்‌ தறுவாயின்தேவை வேறானாலன்றி, பின்வரும்‌ சொற்றொடர்கள்‌ அவற்றுக்கு 
முறையே ஈங்கிதனால்‌ குறித்தளிக்கப்படும்‌ பொருள்களை உடையன ஆகும்‌; அவையாவன: 


() “வேளாண்‌ வருமானம்‌” என்பது, இந்திய வருமானவரி தொடர்பான சட்டங்களின்‌ 
பொருட்டு பொருள்வரையறை செய்யப்பட்ட வேளாண்‌ வருமானம்‌ என்று பொருள்படும்‌; 


(2) “ஒர்‌ ஆங்கிலோ இந்தியர்‌” என்பது, தம்முடைய தந்தையோ பிற ஆண்வழி மூதாதையர்‌ 
எவருமோ ஐரோப்பியக்‌ குடிவழியினராய்‌ இருப்பவராகவும்‌ அல்லது இருந்தவராகவும்‌, ஆனால்‌, 
இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ நிலைவாழ்வகம்‌ உடையவராகவும்‌ இருப்பதுடன்‌ தற்காலிக 
நோக்கங்களுக்காக மட்டுமின்றி அத்தகைய ஆட்சிநிலவரையிலேயே வழக்கமாகக்‌ குடியிருக்கும்‌ 
பெற்றோருக்கு அந்த ஆட்சிநிலவரைக்குள்‌ பிறக்கின்றவராகவும்‌ அல்லது பிறந்தவராகவும்‌ உள்ள 
ஒருவர்‌ என்று பொருள்படும்‌; 


(3) “உறுப்பு” என்பது, இந்த அரசமைப்பின்‌ ஒர்‌ உறுப்பு என்று பொருள்படும்‌; 


(4) “கடன்‌ பெறுதல்‌” என்பது, ஆண்டுத்‌ தொகைகள்‌ வழங்குவதன்‌ வாயிலாகப்‌ பணம்‌ 
திரட்டுவதை உள்ளடக்கும்‌, மேலும்‌, “பெறுகடன்‌” என்பதும்‌ அவ்வாறே பொருள்கொள்ளப்படுதல்‌ 
வேண்டும்‌ ; 
lex 

(5) “கூறு” என்பது, அந்தச்‌ சொல்‌ இடம்‌ பெறுகிற உறுப்பின்‌ ஒரு கூறு என்று பொருள்படும்‌; 


(6) “கூட்டுரும வரி” என்பது, நிறுமங்களால்‌ செலுத்தப்பட வேண்டிய வரியாகவும்‌, பின்வரும்‌ 
வரைக்கட்டுகளுக்கு இயைபுடைய வரியாகவும்‌ உள்ள அளவிற்கு வருமானத்தின்‌ மீதான வரி எதுவும்‌ 
என்று பொருள்படும்‌: 

(அ) அது வேளாண்‌ வருமானம்‌ மீது சார்த்தத்தக்கதாக இல்லாமை; 

(ஆ) நிறுமங்கள்‌ செலுத்தும்‌ வரியின்‌ வகைக்காக, அந்நிறுமங்களால்‌ தனிநபர்களுக்குச்‌ 
செலுத்தப்பட வேண்டிய பங்கு ஆதாயங்களிலிருந்து கழித்துக்‌ கொள்வதற்கு அந்த 
வரிக்குப்‌ பொருந்தும்‌ சட்டங்களில்‌ எதுவும்‌ அதிகாரமளிக்காமை; 

(இ) இந்திய வருமான வரியைப்‌ பொறுத்தவரை, அத்தகைய பங்கு ஆதாயங்களைப்‌ பெறும்‌ 
தனிநபர்களுடைய மொத்த வருமானத்தைக்‌ கணக்கிடுவதில்‌ அல்லது அத்தகைய 
தனி நபர்கள்‌ செலுத்த வேண்டிய அல்லது அவர்களுக்குத்‌ திருப்பிக்‌ கொடுக்கப்பட 
வேண்டிய இந்திய வருமான வரியைக்‌ கணக்கிடுவதில்‌, அவ்வாறு செலுத்தப்பட்ட 
வரியைக்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்வதற்கான வகையம்‌ எதுவும்‌ இல்லாமை; 

(7) “நேரிணையான மாகாணம்‌”, “நேரிணையான இந்தியக்‌ குறுநிலம்‌” அல்லது 
"நேரிணையான மாநிலம்‌” என்பது, ஐயப்பாடான நேர்வுகளில்‌ வினாவிலுள்ள குறிப்பிட்ட 
நோக்கத்திற்காக நேர்வுக்கேற்ப, நேரிணையான மாகாணம்‌, நேரிணையான இந்தியக்‌ குறுநிலம்‌ 
அல்லது நேரிணையான மாநிலம்‌ எனக்‌ குடியரசுத்தலைவரால்‌ தீர்மானிக்கப்படும்‌ மாகாணம்‌, 
இந்தியக்‌ குறுநிலம்‌ அல்லது மாநிலம்‌ என்று பொருள்படும்‌; 





1. (4(து)) கூறு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 54 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), 
புகுத்தப்பட்டது மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1977 இன்‌ 11 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-1978 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
விட்டுவிடப்பட்டது. 


228 


(8) “உறுகடன்‌”' என்பது, ஆண்டுத்‌ தொகைகள்‌ வாயிலாக மூலதனத்‌ தொகைகளைத்‌ 
திருப்பிச்‌ செலுத்தும்‌ கடமைப்பாடு பொறுத்த பொறுப்படைவு எதனையும்‌, பொறுப்புறுதி எதற்கும்‌ 
உட்பட்ட பொறுப்படைவு எதனையும்‌ உள்ளடக்கும்‌; மேலும்‌, “உறுகடன்‌ செலவீடுகள்‌” என்பதற்கும்‌ 
அதற்கிணங்கப்‌ பொருள்கொள்ளுதல்‌ வேண்டும்‌; 


(9) “இறங்குசொத்துத்‌ தீர்வை” என்பது, ஒருவரது இறப்பின்‌ பேரில்‌ இறங்குகிற அல்லது 
நாடாளுமன்றத்தால்‌ அல்லது ஒரு மாநிலத்தின்‌ சட்டமன்றத்தால்‌ அத்தீர்வை தொடர்பாக 
இயற்றப்படும்‌ சட்டங்களின்‌ வகையங்களின்படி அவ்வாறு இறங்குவதாகக்‌ கொள்ளப்படுகிற சொத்து 
அனைத்திற்கும்‌ அச்சட்டங்களாலோ அவற்றின்‌ வழியாலோ வகுக்கப்படும்‌ விதிகளுக்கு இணங்கக்‌ 
கண்டறிந்த மூலதன மதிப்பின்மீது அல்லது அதனை அடிப்படையாகக்கொண்டு கணிக்கப்பட 
வேண்டிய தீர்வை என்று பொருள்படும்‌; 

(10) “நிலவுறும்‌ சட்டம்‌” என்பது, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு சட்டம்‌, 
அவசரச்சட்டம்‌, ஆணை, துணைவிதி, விதி அல்லது ஒழுங்குறுத்தும்விதி எதனையும்‌ இயற்றவதற்கு 
அதிகாரம்‌ உடையதாக இருந்த சட்டமன்றம்‌, அதிகாரஅமைப்பு எதனாலும்‌ அல்லது நபர்‌ எவராலும்‌ 
இயற்றப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்ட சட்டம்‌, அவசரச்சட்டம்‌, ஆணை, துணைவிதி, விதி அல்லது 
ஒழுங்குறுத்தும்விதி என்று பொருள்படும்‌; 

(11) “கூட்டாட்சிய நீதிமன்றம்‌” என்பது, இந்திய அரசுச்‌ சட்டம்‌, 1935 இல்‌ அமைக்கப்பட்ட 
கூட்டாட்சிய நீதிமன்றம்‌ என்று பொருள்படும்‌; 


(12) “சரக்குகள்‌” என்பது, பொருள்கள்‌, பண்டங்கள்‌, உருப்பொருட்கள்‌ அனைத்தையும்‌ 
உள்ளடக்கும்‌; 

[12 இ ). “சரக்குகள்‌ மற்றும்‌ சேவை வரி” என்பது, மனிதர்‌ நுகர்வதற்கான வெறியம்‌ கலந்த 
மதுக்குடிவகை வழங்கீட்டின்‌ மீதான வரிகள்‌ தவிர சரக்குகள்‌, அல்லது சேவை அல்லது இரண்டின்‌ 
வழங்கீட்டின்‌ மீதான வரி எதுவும்‌ என்று பொருள்படும்‌;] 


(13) “பொறுப்புறுதி” என்பது, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு ஒரு பொறுப்பேற்பு _- 
நிறுவனத்தின்‌ ஆதாயங்கள்‌, குறித்துரைக்கப்படும்‌ ஒரு தொகைக்குக்‌ குறையுமாயின்‌, 
அத்தொகையை செலுத்துவதாகப்‌ பொறுப்பேற்றுக்கொண்ட கடமைப்பாடு எதனையும்‌ உள்ளடக்கும்‌; 

(14) “உயர்‌ நீதிமன்றம்‌” என்பது, இந்த அரசமைப்பினைப்‌ பொறுத்தவரை, மாநிலம்‌ எதற்குமான 
ஒர்‌ உயர்‌ நீதிமன்றமாகக்‌ கொள்ளப்படுகிற நீதிமன்றம்‌ எதுவும்‌ என்று பொருள்படும்‌; மேலும்‌, 
அது 

(அ) இந்த அரசமைப்பின்படி இந்திய ஆட்சிநிலவரையில்‌ ஒர்‌ உயர்‌ நீதிமன்றமாக 
அமைக்கப்பட்ட அல்லது மறுஅமைப்பு செய்யப்பட்ட நீதிமன்றம்‌ எதனையும்‌; மற்றும்‌ 

(ஆ) இந்த அரசமைப்பின்‌ நோக்கங்கள்‌ அனைத்திற்காகவும்‌ அல்லது அவற்றுள்‌ 
எதற்காகவும்‌ ஒர்‌ உயர்‌ நீதிமன்றம்‌ என நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்பும்‌ இந்திய 
ஆட்சிநிலவரையிலுள்ள பிற நீதிமன்றம்‌ எதனையும்‌ உள்ளடக்கும்‌; 

(15) “இந்தியக்‌ குறுநிலம்‌” என்பது, இந்தியத்‌ தன்னாட்சிய அரசினால்‌ அத்தகையதொரு 
குறுநிலமாக ஏற்பளிக்கப்பட்ட ஆட்சிநிலவரை எதுவும்‌ என்று பொருள்படும்‌; 


(16) “பகுதி” என்பது, இந்த அரசமைப்பின்‌ ஒரு பகுதி என்று பொருள்படும்‌; 





1. அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 14() ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


229 


(17) “ஓய்வூதியம்‌” என்பது, பங்களிப்பு முறையிலாயினும்‌ இல்லாவிடினும்‌, ஒருவருக்கு அல்லது 
அவர்‌ பொறுத்துச்‌ செலுத்தப்பட வேண்டிய எவ்வகையானதுமான ஓர்‌ ஒய்வூதியம்‌ என்று 
பொருள்படும்‌; மேலும்‌, அது அவ்வாறு செலுத்தப்பட வேண்டிய ஒய்வுக்காலச்‌ சம்பளத்தையும்‌, 
அவ்வாறு செலுத்தப்பட வேண்டிய ஒரு பணிக்கொடையையும்‌, வருங்கால வைப்புநிதியம்‌ 
ஒன்றுக்கான தொகையளிப்புகளை அவற்றின்‌ மீதான வட்டியுடனோ இன்றியோ அல்லது பிறதொகை 
எதனையும்‌ சேர்த்தோ அவ்வாறு திருப்பிச்‌ செலுத்தப்பட வேண்டிய தொகை எதனையும்‌ அல்லது 
தொகைகளையும்‌ உள்ளடக்கும்‌; 


(18) “நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை” என்பது, 352 ஆம்‌ உறுப்பின்‌ (1 ஆம்‌ கூறின்படி 
பிறப்பிக்கப்படும்‌ ஒரு சாற்றாணை என்று பொருள்படும்‌; 

(19) “பொது அறிவிக்கை” என்பது, இந்திய அரசிதழில்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, ஒரு 
மாநிலத்தின்‌ அதிகாரமுறை அரசிதழில்‌ உள்ள ஒர்‌ அறிவிக்கை என்று பொருள்படும்‌; 


(20) “இருப்பூர்தியம்‌”” என்பது- 
(அ) முற்றிலும்‌ ஒரு நகராட்சிப்‌ பகுதிக்குள்‌ அமைந்த காந்த வண்டிப்பாதையை; அல்லது 
(ஆ முற்றிலும்‌ ஒரே மாநிலத்திற்குள்‌ அமைந்துள்ளதும்‌, இருப்பூர்தியம்‌ அல்லாதது 
என நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்புகிறதுமான பிற போக்குவரவு 
இணைவள்கள்‌ எதனையும்‌ உள்ளடக்காது; 


lk 


222) “அரசர்‌” என்பது, அரசமைப்புச்‌ இருபத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 
தொடக்கநிலைக்கு முன்பு எச்சமயத்திலேனும்‌ இந்தியக்‌ குறுநிலம்‌ ஒன்றின்‌ அரசர்‌ எனக்‌ 
குடியரசுத்தலைவரால்‌ ஏற்பளிக்கப்பட்ட மன்னர்‌, குடித்தலைவர்‌ அல்லது பிறர்‌ ஒருவர்‌ என்றோ, 
அத்தகைய தொடக்கநிலைக்கு முன்பு எச்சமயத்திலேனும்‌, அத்தகைய அரசரின்‌ வழிவந்தவர்‌ எனக்‌ 
குடியரசுத்தலைவரால்‌ ஏற்பளிக்கப்பட்டவர்‌ என்றோ பொருள்படும்‌;] 


(23) “இணைப்புப்பட்டியல்‌” என்பது, இந்த அரசமைப்பின்‌ ஒர்‌ இணைப்புப்பட்டியல்‌ என்று 
பொருள்படும்‌; 


(24) “பட்டியலில்கண்ட சாதிகள்‌” என்பது, இந்த அரசமைப்பினைப்‌ பொறுத்தவரை, 341 ஆம்‌ 
உறுப்பின்படி பட்டியலில்கண்ட சாதிகள்‌ எனக்‌ கொள்ளப்படுகின்ற சாதிகள்‌, இனங்கள்‌ அல்லது 
பழங்குடிகள்‌ அல்லது அத்தகைய சாதிகள்‌, இனங்கள்‌, பழங்குடிகள்‌ இவற்றின்‌ பகுதிகள்‌ அல்லது 
தொகுதிகள்‌ என்று பொருள்படும்‌; 

(25) “பட்டியலில்கண்ட பழங்குடிகள்‌” என்பது, இந்த அரசமைப்பினைப்‌ பொறுத்தவரை, 
342 ஆம்‌ உறுப்பின்படி பட்டியலில்கண்ட பழங்குடிகள்‌ எனக்‌ கொள்ளப்படுகிற பழங்குடிகள்‌ அல்லது 
பழங்குடிச்‌ சமூகங்கள்‌, அத்தகைய பழங்குடிகள்‌ அல்லது பழங்குடிச்‌ சமூகங்கள்‌ இவற்றின்‌ பகுதிகள்‌ 
அல்லது தொகுதிகள்‌ என்று பொருள்படும்‌; 

(26) “காப்புறுதிகள்‌” என்பது, பங்கு மூலதனத்தையும்‌ உள்ளடக்கும்‌; 


ல்ல 


1 (29 ஆம்‌ கூறு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), விட்டுவிடப்பட்டது. 

2. (22) ஆம்‌ கூறுக்கு, அரசமைப்புச்‌ இருபத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (28-12-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. (26 ஐ கூறு, அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 54 ஆம்‌ பிரிவினால்‌ (1-2-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 
புகுத்தப்பட்டது மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1977 இன்‌ 11 ஆம்‌ பிரிவினால்‌ (13-4-1978 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
விட்டுவிடப்பட்டது. 

306-22—17 


230 


"(26 இ) “சேவை” என்பது, சரக்குகள்‌ அல்லாத பிற ஏதேனுமொன்று என்று பொருள்படும்‌; 


(263) “மாநிலம்‌”' என்பது, 246()), 268, 269, 269(9)ஆகிய உறுப்புகள்‌ மற்றும்‌ 279௫9) 
உறுப்பு குறித்து, சட்டமன்றத்தைக்‌ கொண்டுள்ள ஒர்‌ ஒன்றியத்து ஆட்சி நிலவரையை 
உள்ளடக்குவதாகும்‌.] 


(26 இ)) “சமுதாயநிலையிலும்‌ கல்விநிலையிலும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்‌'” என்பது, 
இந்த அரசமைப்பினைப்‌ பொறுத்தவரை, 342 ௫) உறுப்பின்படி அத்தகைய பிற்படுத்தப்பட்ட 
வகுப்பினர்‌ எனக்‌ கொள்ளப்படுகின்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்‌ என்று பொருள்படும்‌;] 


(27) “உட்கூறு” என்பது, அச்சொல்‌ இடம்பெறுகிற கூறின்‌ ஒர்‌ உட்கூறு என்று பொருள்படும்‌; 


(28) “வரிவிதிப்பு” என்பது, பொதுவியலான அல்லது உள்ளாட்சிக்குள்ள அல்லது 
தனிவகையான வரி அல்லது தீர்வை எதனையும்‌ விதிப்பதை உள்ளடக்கும்‌; மேலும்‌ “வரி” என்பதும்‌, 
அதற்கிணங்கப்‌ பொருள்கொள்ளப்படும்‌; 

(29) “வருமானம்‌ மீதான வரி” என்பது, ஒரு மிகை ஆதாய வரி போல்வதான ஒரு வரியையும்‌ 
உள்ளடக்கும்‌; 


“(29 இ) “சரக்குகளின்‌ விற்பனை அல்லது கொள்வினை மீதான வரி” என்பது 


(அ) உடன்‌ பணத்திற்காக, தள்ளிவைக்கப்பட்ட அல்லது வேறுவகை மதிப்புள்ள 
மறுபயனுக்காக ஒர்‌ ஒப்பந்தம்‌ எதனையும்‌ பின்பற்றியல்லாமல்‌ பிறவாறு சரக்குகள்‌ 
எவற்றிலும்‌, சொத்து உரிமைமாற்றம்‌ செய்வதன்‌ மீதான வரி; 

(ஆ) ஒரு பணிமான ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில்‌ உள்ளடங்கும்‌ 
(சரக்குகளாகவோ பிறவடிவிலோ இருக்கும்‌) சரக்குகள்‌ எவற்றிலும்‌, சொத்து 
உரிமைமாற்றம்‌ செய்வதன்‌ மீதான வரி; 

(இ) தவணைமுறைக்‌ கொள்வினை அல்லது தவணைச்‌ செலுத்தமுறை வாயிலாகச்‌ 
சரக்குகளை ஒப்படைவு செய்வதன்‌ மீதான வரி; 

(ஈ) உடன்‌ பணத்திற்காக, தள்ளிவைக்கப்பட்ட அல்லது வேறு வகை மதிப்புள்ள 
மறுபயன்‌ எதற்காகவும்‌ (குறித்த ஒரு காலஅளவுக்காயினும்‌, இல்லாவிடினும்‌) 
சரக்குகள்‌ எவற்றையும்‌ பயன்படுத்தும்‌ உரிமையினை மாற்றம்‌ செய்வதன்‌ மீதான வரி; 

(௨) கூட்டுருமமாக இல்லாத கழகம்‌ அல்லது நபர்களின்‌ குழுமம்‌ எதனாலும்‌ அதன்‌ 
உறுப்பினர்‌ ஒருவருக்கு உடன்‌ பணம்‌, தள்ளிவைக்கப்பட்ட செலுத்தம்‌ அல்லது 
வேறுவகை மதிப்புள்ள மறுபயனுக்காக வழங்கப்படும்‌ சரக்குகள்‌ மீதான வரி; 

(ண) உடன்‌ பணத்திற்காக, தள்ளிவைக்கப்பட்ட அல்லது வேறு வகை மதிப்புள்ள 
மறுபயனுக்காக, பயன்தரு பணியாகவோ அதன்‌ பகுதியாகவோ வேறு முறையிலோ 
வழங்கப்படும்‌ அல்லது மக்கள்‌ நுகரும்‌ பிற பொருள்‌, அல்லது 
(போதையூட்டுவதாகவோ அல்லாததாகவோ உள்ள) குடிவகைகள்‌, இவ்வகைச்‌ 
சரக்குகள்‌ மீதான வரி, 


1. அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 14 () ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 
2. அரசமைப்புச்‌ (நூற்று இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2018 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (11-8-2018 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1982 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (2-2-1983 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 
306-22—17a 


231 


ஆகியவற்றை உள்ளடக்கும்‌; மேலும்‌, சரக்குகள்‌ எவற்றையும்‌ அவ்வாறு உரிமைமாற்றம்‌, ஒப்படைவு 
அல்லது வழங்குதல்‌ செய்வது எதுவும்‌, அந்த உரிமைமாற்றத்தை, ஒப்படைவினை அல்லது 
வழங்குதலைச்‌ செய்தவரால்‌ செய்யப்படும்‌ அச்சரக்குகளின்‌ ஒரு விற்பனை எனவும்‌, அந்த 
உரிமைமாற்றத்தை, ஒப்படைவை அல்லது வழங்குதலைப்‌ பெறுபவரால்‌ செய்யப்படும்‌ 
அச்சரக்குகளின்‌ கொள்வினை எனவும்‌ கொள்ளப்படும்‌;] 


1180) “ஒன்றியத்து ஆட்சிநிலவரை” என்பது, முதலாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஒன்றியத்து ஆட்சிநிலவரை என்று பொருள்படும்‌; மேலும்‌, அது இந்திய 
ஆட்சிநிலவரையினுள்‌ அடங்கியுள்ள, ஆனால்‌ அந்த இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டிராத 
பிற ஆட்சிநிலவரை எதனையும்‌ உள்ளடக்கும்‌.] 


367. பொருள்கோள்‌ : 


(0 தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி, பொது வகையங்கள்‌ விளக்கச்‌ சட்டம்‌, 1897, 
இந்தியத்‌ தன்னாட்சியச்‌ சட்டமன்றத்துச்‌ சட்டம்‌ எதனையும்‌ பொருள்காண்பதற்குப்‌ பொருந்துவது 
போன்றே, அதில்‌, 372 ஆம்‌ உறுப்பின்படி செய்யப்படும்‌ தழுவமைவுகளுக்கும்‌ மாற்றமைவுகளுக்கும்‌ 
உட்பட்டு, இந்த அரசமைப்பினைப்‌ பொருள்‌ காண்பதற்கும்‌ பொருந்துவதாகும்‌. 

(2) நாடாளுமன்றத்தின்‌ அல்லது அதனால்‌ செய்யப்பட்ட இயற்றுச்சட்டங்கள்‌ அல்லது 
சட்டங்கள்‌ அல்லது*** ஒரு மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ அல்லது அதனால்‌ செய்யப்பட்ட 
இயற்றுச்சட்டங்கள்‌ அல்லது சட்டங்கள்‌ என இந்த அரசமைப்பில்‌ சுட்டப்பட்டிருப்பது எதுவும்‌, 
குடியரசுத்தலைவரால்‌ பிறப்பிக்கப்பட்ட அவசரச்சட்டம்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, ஆளுநரால்‌ 2*** 
பிறப்பிக்கப்பட்ட அவசரச்சட்டம்‌ எனச்‌ சுட்டுவதையும்‌ உள்ளடக்குவதாகப்‌ பொருள்கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 

(3) இந்த அரசமைப்பினைப்‌ பொறுத்தவரை, “அயல்‌ நாட்டு அரசு” என்பது, இந்தியா அல்லாத 
பிற அரசு எதுவும்‌ என்று பொருள்படும்‌: 


வரம்புரையாக : நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டம்‌ எதனின்‌ வகையங்களுக்கும்‌ உட்பட்டு, 
குடியரசுத்தலைவர்‌, ஆணையின்வழி, அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ நோக்கங்களுக்காக, 
அரசு எதுவும்‌ அயல்நாட்டு அரசு ஆவதில்லை என விளம்பலாம்‌. 





1. (80) ஆம்‌ கூறுக்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. "முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி அல்லது பகுதி ௫ இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துக்கள்‌, 
பேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 

3. “அல்லது இராஜபிரமுகர்‌'" என்ற சொற்கள்‌, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 

306-22—17b 


232 


பகுதி %% 


அரசமைப்பின்‌ திருத்தம்‌ 
368. 1[அரசமைப்பினைத்‌ திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரமும்‌ அதற்கான 
நெறிமுறையும்‌] : 

“(0 இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இந்த உறுப்பில்‌ விதிக்கப்பட்டுள்ள 
நெறிமுறைக்கு இணங்க, நாடாளுமன்றம்‌, தனது அரசமைப்பியற்று அதிகாரத்தைச்‌ செலுத்தி, இந்த 
அரசமைப்பின்‌ வகையம்‌ எதிலும்‌ சேர்த்தல்‌, மாறுதல்‌ செய்தல்‌ அல்லது எதனையும்‌ நீக்கறவு செய்தல்‌ 
வாயிலாகத்‌ திருத்தம்‌ செய்யலாம்‌.] 


(2)] இந்த அரசமைப்பின்‌ திருத்தம்‌ எதுவும்‌, அதற்கென ஒரு சட்ட முன்வடிவை நாடாளுமன்ற 
ஈரவைகளில்‌ ஒன்றில்‌ அறிமுகப்படுத்துவதன்‌ வாயிலாக மட்டுமே தொடங்கப்பெறும்‌; அச்சட்ட 
முன்வடிவு, ஒவ்வோர்‌ அவையிலும்‌ அதன்‌ மொத்த உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கையில்‌ 
பெரும்பான்மையும்‌, மேலும்‌, அந்த அவை உறுப்பினர்களில்‌ வந்திருந்து வாக்களிப்பவர்களின்‌ 
எண்ணிக்கையில்‌ மூன்றில்‌ இரண்டு பங்கிற்குக்‌ குறையாத பெரும்பான்மையும்‌ கொண்ட 
உறுப்பினர்களால்‌ நிறைவேற்றப்பட்டதன்மேல்‌, “[அது குடியரசுத்தலைவரிடம்‌ முன்னிடப்படுதல்‌ 
வேண்டும்‌; அவர்‌ அச்சட்டமுன்வடிவிற்கு ஏற்பிசைவு அளிப்பார்‌; அதன்மேல்‌] அச்சட்ட முன்வடிவில்‌ 
கண்ட வரைவுரைகளுக்கு இணங்க அரசமைப்பு திருத்தம்‌ பெற்றது ஆகும்‌: 

வரம்புரையாக : அத்தகைய திருத்தம்‌-- 

(ஆ 54 ஆம்‌ உறுப்பு, 55 ஆம்‌ உறுப்பு, 73 ஆம்‌ உறுப்பு, [162 ஆம்‌ உறுப்பு, 241 ஆம்‌ 
உறுப்பு, அல்லது 279 (உறுப்பு ], அல்லது 


(ஆ V ஆம்‌ பகுதியின்‌ 1 ஆம்‌ அத்தியாயம்‌, V1 ஆம்‌ பகுதியின்‌ \ ஆம்‌ அத்தியாயம்‌, 
அல்லது 96 ஆம்‌ பகுதியின்‌ | ஆம்‌ அத்தியாயம்‌, அல்லது 


(இ) ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ உள்ள பட்டியல்களில்‌ ஒன்று, அல்லது 
(ஈ) நாடாளுமன்றத்தில்‌ மாநிலங்களுக்குள்ள சார்பாற்றம்‌, அல்லது 
(௨) இந்த உறுப்பின்‌ வகையங்கள்‌ 


ஆகியவற்றில்‌ மாற்றம்‌ எதனையும்‌ செய்ய முற்படுமாயின்‌, அத்திருத்தத்திற்கு வகைசெய்யும்‌ 

சட்டமுன்வடிவு, குடியரசுத்தலைவரின்‌ ஏற்பிசைவுக்காக முன்னிடப்படுவதற்கு முன்பு, 

அத்திருத்தமானது, £***மாநிலங்களில்‌ ஒரு பாதிக்குக்‌ குறையாதவற்றின்‌ சட்டமன்றங்களால்‌ 

அதுகுறித்து நிறைவேற்றப்படும்‌ தீர்மானங்கள்‌ வாயிலாக ஏற்புறுதி செய்யப்படுவதும்‌ 

வேண்டுறுவதாகும்‌. 

rr 

1. “அரசமைப்புத்‌ திருத்தத்திற்கான நெறிமுறை!” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (இருபத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 
3 ஆம்‌ பிரிவினால்‌ (5-11-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 

3.368 ஆம்‌ உறுப்பு, அதன்‌ (2) ஆம்‌ கூறாக மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மறுஎண்ணிடப்பட்டது. 

4. “அது குடியரசுத்‌ தலைவரிடம்‌ அவரது ஏற்பிசைவிற்காக முன்னிடப்படுதல்‌ வேண்டும்‌ மற்றும்‌ அத்தகைய ஏற்பிசைவானது 
சட்டமுன்வடிவிற்கு அளிக்கப்படுவதன்‌ பேரில்‌” என்பதற்கு, மேற்பிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5. “162 ஆம்‌ உறுப்பு அல்லது 241 ஆம்‌ உறுப்பு?" என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எண்களுக்கு, அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 2016 இன்‌ 15 ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டன. 

6. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி (இ மற்றும்‌ பகுதி இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'”? என்ற சொற்கள்‌ மற்றும்‌ 
எழுத்துக்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 


306-22—17c 


233 


(இ). 13 ஆம்‌ உறுப்பிலுள்ள எதுவும்‌ இந்த உறுப்பின்படி செய்யப்படும்‌ திருத்தம்‌ எதற்கும்‌ 
பொருந்துவதில்லை.] 

2(4) அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 55 ஆம்‌ பிரிவின்‌ 
தொடக்கநிலைக்கு முன்போ பின்போ இந்த  உறுப்பின்படி செய்யப்பட்ட அல்லது 
செய்யப்பட்டிருப்பதாகக்‌ கருதப்படுகிற (111 ஆம்‌ பகுதியின்‌ வகையங்கள்‌ உள்ளடங்கலாக) இந்த 
அரசமைப்பின்‌ திருத்தம்‌ எதுவும்‌ எக்காரணத்தைக்‌ கொண்டும்‌ நீதிமன்றம்‌ எதிலும்‌ எதிர்த்து 
வாதிடப்படுதல்‌ ஆகாது. 

(5) இந்த உறுப்பின்படி சேர்த்தல்‌, மாறுதல்‌ செய்தல்‌ அல்லது நீக்கறவு செய்தல்‌ வாயிலாக 
இந்த அரசமைப்பின்‌ வகையங்களில்‌ திருத்தம்‌ செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள 
அரசமைப்பியற்று அதிகாரத்தின்‌ மீது எந்தவிதமான வரையிறுத்தமும்‌ இருத்தல்‌ ஆகாது என 
ஈங்கிதனால்‌ ஐயப்பாடுகளை அகற்றும்‌ வகையில்‌ விளம்பப்படுகிறது.] 


பகுதி XX! 
“[தற்காலிகமான, மாறும்‌ இடைக்காலத்திற்கான மற்றும்‌ தனியுறு வகையங்கள்‌] 


369. மாநிலப்‌ பட்டியலிலுள்ள குறித்தசில பொருட்பாடுகளைப்‌ பொறுத்து அவை ஒருங்கியல்‌ 
பட்டியலிலுள்ள பொருட்பாடுகளாக இருந்தாற்போன்றே சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு 
நாடாளுமன்றத்திற்குள்ள தற்காலிக அதிகாரம்‌ : 

இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, நாடாளுமன்றம்‌ இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலையிலிருந்து ஐந்து ஆண்டுக்‌ காலஅளவின்‌ போது, பின்வரும்‌ பொருட்பாடுகளைப்‌ 
பொறுத்து, அவை ஒருங்கியல்‌ பட்டியலில்‌ எண்ணிடப்பட்டுள்ள பொருட்பாடுகளாக 
இருந்தாற்போன்றே, சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு அதிகாரம்‌ உடையது ஆகும்‌, அவையாவன: 

(அ) பருத்தி மற்றும்‌ கம்பளி நெசவங்கள்‌ (கொட்டை நீக்கப்பட்ட பருத்தி மற்றும்‌ கொட்டை 
நீக்கப்படாத பருத்தி அல்லது கழிவுப்‌ பருத்தி உள்ளடங்கலான) கச்சாப்‌ பருத்தி, 
பருத்திக்‌ கொட்டை (செய்தியிதழ்‌, அச்சுத்தாள்‌ உள்ளடங்கலான) தாள்‌, (உண்தகு 
எண்ணெய்‌ வித்துக்கள்‌ மற்றும்‌ எண்ணெய்‌ உள்ளடங்கலான) உணவுப்‌ பொருட்கள்‌, 
(பிண்ணாக்குகளும்‌ பிற செறிமங்களும்‌ உள்ளடங்கலான), கால்நடைத்‌ தீவனம்‌ 
(கல்கரி மற்றும்‌ நிலக்கரியின்‌ வழிப்பொருட்கள்‌ உள்ளடங்கலான) நிலக்கரி, இரும்பு, 
உருக்கு, அப்பிரகம்‌ ஆகியவற்றில்‌, ஒரு மாநிலத்திற்குள்‌ நடைபெறும்‌ வணிகமும்‌ 
வாணிபமும்‌; மேலும்‌, அவற்றின்‌ உற்பத்தி, வழங்கீடு, பகிர்ந்தளிப்பு ஆகியவை; 

(ஆ (அ) கூறில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்த 
சட்டங்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள்‌, அப்பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ 
பொறுத்து உச்ச நீதிமன்றம்‌ தவிர்த்து, பிற நீதிமன்றங்கள்‌ அனைத்தின்‌ 
அதிகாரவரம்பும்‌ அதிகாரங்களும்‌, மற்றும்‌ அப்பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ 
பொறுத்து, நீதிமன்றம்‌ எதிலும்‌ பெறப்படும்‌ கட்டணங்கள்‌ நீங்கலான பிற கட்டணங்கள்‌; 





1. அரசமைப்புச்‌ (இருபத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (5-11-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. (4) மற்றும்‌ (5) ஆம்‌ கூறுகள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 55 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, புகுத்தப்பட்டன. இந்தப்‌ பிரிவு, உச்ச நீதிமன்றத்தால்‌, மினர்வரமில்ஸ்‌ லிமிடெட்‌ மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ 
இந்திய ஒன்றியம்‌ மற்றும்‌ பிறர்‌ என்ற வழக்கில்‌ செல்லாநிலையதென விளம்பப்பட்டுள்ளது [ஏஐ ஆர்‌ 1980 உநீ.1789.] 

3. “தற்காலிகமான மற்றும்‌ மாறும்‌ இடைக்காலத்திற்கான வகையங்கள்‌”” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (பதின்மூன்றாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1962 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-12-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


234 


ஆனால்‌, இந்த உறுப்பின்‌ வகையங்கள்‌ இல்லாதிருந்தால்‌ எவ்வகைச்‌ சட்டத்தை இயற்றுவதற்கு 
நாடாளுமன்றம்‌ தகுதிறம்‌ கொண்டிருக்காதோ அவ்வகைச்‌ . சட்டம்‌ எதனையும்‌ நாடாளுமன்றம்‌ 
இயற்றியிருக்குமாயின்‌, அந்தச்‌ சட்டம்‌, மேற்சொன்ன காலஅளவு கழிவுற்றதும்‌, நாடாளுமன்றத்தின்‌ 
தகுதிறமின்மையின்‌ அளவுக்குச்‌ செல்திறம்‌ அற்றுப்போகும்‌; எனினும்‌, அக்காலஅளவு 
கழிவுறுவதற்கு முன்பு செய்யப்பட்ட அல்லது செய்யாது விடப்பட்ட எதுவும்‌ பாதிக்கப்படுவதில்லை. 


**['370. ஜம்மு-காஷ்மீர்‌ மாநிலம்‌ பொறுத்த தற்காலிக வகையங்கள்‌ : 
(9 இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌,-- 


(அ 238 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்கள்‌ ஜம்மு-காஷ்மீர்‌ மாநிலம்‌ தொடர்பாகப்‌ 
பொருந்துவதில்லை; 


(ஆ மேற்சொன்ன மாநிலத்திற்குச்‌ சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ள 
அதிகாரம்‌ பின்வரும்‌ வரம்பிற்குள்‌ அடங்கியதாக இருக்கும்‌-- 

() இந்தியத்‌ தன்னாட்சியத்துடன்‌ அந்த மாநிலத்தின்‌ இணைப்பை நெறிப்படுத்தும்‌ 
இணைப்பு முறையாவணத்தில்‌ தன்னாட்சியச்‌ சட்டமன்றம்‌ அந்த மாநிலத்தைப்‌ 
பொறுத்துச்‌ சட்டங்கள்‌ இயற்றலாம்‌ எனக்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பொருட்பாடுகளுக்கு நேரிணையானவை என்று ஒன்றியத்துப்‌ பட்டியலிலும்‌ 
ஒருங்கியல்‌ பட்டியலிலும்‌ உள்ள பொருட்பாடுகளில்‌ எவற்றை அந்த மாநில 
அரசுடன்‌ கலந்தாய்வு செய்த பின்பு குடியரசுத்தலைவர்‌ விளம்புகின்றாரோ 
அந்தப்‌ பொருட்பாடுகள்‌; மற்றும்‌ 


() அந்த மாநில அரசின்‌ ஒருங்கிசைவுடன்‌, குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி 
குறித்துரைக்கும்‌ மேற்சொன்ன பட்டியல்களிலுள்ள பிற பொருட்பாடுகள்‌. 


விளக்கம்‌. - இந்த உறுப்பினைப்‌ பொறுத்தவரை, அந்த மாநிலத்தின்‌ அரசு என்பது, 1948 
மார்ச்‌ ஐந்தாம்‌ தேதியிட்ட ஜம்மு-காஷ்மீர்‌ மகாராஜாவின்‌ சாற்றாணையின்படி அப்போதைக்குப்‌ 
பதவியிலுள்ள அமைச்சரவையின்‌ தேர்வுரையின்‌ மீது செயல்படுகின்ற அதன்‌ மகாராஜாவாகக்‌ 
குடியரசுத்தலைவரால்‌ அப்போதைக்கு ஏற்பளிக்கப்பட்டுள்ள ஒருவர்‌ என்று பொருள்படும்‌. 


(இ) 1 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களும்‌ இந்த உறுப்பின்‌ வகையங்களும்‌ அந்த மாநிலம்‌ 
தொடர்பாகப்‌ பொருந்துவன ஆகும்‌; 


(ஈ) குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி குறித்துரைக்கும்‌ இந்த அரசமைப்பின்‌ பிற 
வகையங்கள்‌, அவர்‌, அந்த ஆணையின்வழி குறித்துரைக்கும்‌ விதிவிலக்குகளுக்கும்‌ 
மாற்றமைவுகளுக்கும்‌ உட்பட்டு அந்த மாநிலம்‌ தொடர்பாகப்‌ பொருந்துவன ஆகும்‌: 


வரம்புரையாக : அந்த மாநில அரசுடன்‌ கலந்தாய்வு செய்த பின்பு அன்றி, (ஆ) உட்கூறின்‌ 
() ஆம்‌ பத்தியில்‌ சுட்டப்பட்டுள்ள அந்த மாநிலம்‌ இணைவதற்கான முறையாவணத்தில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள பொருட்பாடுகள்‌ தொடர்பான அத்தகைய ஆணை எதுவும்‌ 
பிறப்பிக்கப்படுதல்‌ ஆகாது: 


மேலும்‌ வரம்புரையாக : முந்திய வரம்புரையில்‌ சுட்டப்பட்டவை அல்லாத பிற பொருட்பாடுகள்‌ 
தொடர்பான ஆணை எதுவும்‌, அந்த அரசின்‌ ஒருங்கிசைவுடன்‌ அல்லாமல்‌ பிறப்பிக்கப்படுதல்‌ 
ஆகாது. 


235 





** இந்திய அரசமைப்பின்‌ 370 ஆம்‌ உறுப்பின்‌ (] ஆம்‌ கூறுடன்‌ சேர்த்துப்‌ வாசிக்கப்படும்‌ 370 ஆம்‌ உறுப்பின்‌ (3) ஆம்‌ கூறினால்‌ 
அளிக்கப்பட்ட அதிகாரங்களைச்‌ செலுத்துகையில்‌, குடியரசுத்தலைவர்‌, நாடாளுமன்றத்தின்‌ பரிந்துரைகளின்‌ பேரில்‌, 2019, ஆகஸ்டு 
6 அன்றிலிருந்து மேற்சொன்ன 370 ஆம்‌ உறுப்பின்‌ பின்வரும்‌ கூறுகள்‌ தவிர அனைத்துக்‌ கூறுகளும்‌ செயற்படுவது அற்றுப்போதல்‌ 
வேண்டும்‌ என்று விளம்ப விழைகிறார்‌. அது கீழ்க்கண்டவாறு வாசித்தல்‌ வேண்டும்‌, அதாவது:- 

“370. இந்த அரசமைப்பின்‌ 152 ஆம்‌ உறுப்பு அல்லது 308 ஆம்‌ உறுப்பு அல்லது பிற உறுப்பு ஒன்றில்‌ அல்லது ஜம்மு-காஷ்மீர்‌ 
அரசமைப்பின்‌ பிற வகையம்‌ ஒன்றில்‌ அல்லது எந்தச்‌ சட்டம்‌, ஆவணம்‌, தீர்ப்புரை, அவசரச்சட்டம்‌, ஆணை, துணைவிதி, விதி, 
ஒழுங்குறுத்தும்விதி, அறிவிக்கை, அல்லது இந்திய ஆட்சிநிலவரையில்‌ சட்ட செல்லாற்றல்‌ கொண்ட வழக்கம்‌ அல்லது வழக்காறு 
அல்லது பிற முறையாவணம்‌ 363 ஆம்‌ உறுப்பின்‌ கீழ்‌ அல்லது பிறவாறாக எதிர்நோக்கப்படும்‌ உடன்படிக்கை அல்லது 
உடன்பாட்டில்‌ பிறவாறு எது எவ்வாறிருப்பினும்‌ அவ்வப்போது திருத்தம்‌ செய்யப்படுமாறு எந்த மாற்றமைவுகளும்‌ அல்லது 
விதிவிலக்குகளுமின்றி இந்த அரசமைப்பின்‌ அனைத்து வகையங்களும்‌ பொருந்தும்‌.” 

(2019, ஆகஸ்டு 5 தேதியிடப்பட்ட சட்டம்‌ மற்றும்‌ நீதி அமைச்சக ஆணை எண்‌. சி.ஓ. 273) 

1. இந்த உறுப்பினால்‌ அளிக்கப்பட்ட அதிகாரங்களைச்‌ செலுத்துகையில்‌ குடியரசுத்தலைவர்‌, ஜம்மு-காஷ்மீர்‌ மாநில அரசமைப்புப்‌ 
பேரவையின்‌ பரிந்துரைகளின்‌ பேரில்‌, 1952, நவம்பர்‌ 17 ஆம்‌ நாளிலிருந்து, மேற்சொன்ன 370 ஆம்‌ உறுப்பு, அதன்‌ (9 ஆம்‌ கூறில்‌ 
உள்ள விளக்கத்திற்கு, பின்வரும்‌ விளக்கம்‌ மாற்றாக அமைக்கப்படுகிறது என்ற மாற்றமைவுடன்‌ செயற்பாடு பெறுதல்‌ வேண்டும்‌. 
அதாவது:- » 

“விளக்கம்‌. - இந்த உறுப்பினைப்‌ பொறுத்தவரை, அந்த மாநிலத்தின்‌ அரசு என்பது அப்போதைக்குப்‌ பதவியிலுள்ள மாநில 
அமைச்சரவையின்‌ தேர்வுரையினால்‌ செயல்படும்‌ அந்த மாநிலத்தின்‌ சட்டமன்றத்தின்‌ பரிந்துரையினால்‌ ஜம்மு-காஷ்மீரின்‌ 
*சாதர்‌-ஐ-ரியா சாட்‌ ஆக அப்போதைக்கு ஏற்பளிக்கப்பட்டவர்‌.” 

(1952, நவம்பர்‌ 15 ஆம்‌ தேதிய சட்ட அமைச்சரவையின்‌ ஆணை எண்‌. சி.ஓ.எ.ண்‌44) “தற்போது “ஆளுநர்‌” 


236 


(2). (0 ஆம்‌ கூறின்‌ (ஆ) உட்கூறின்‌ (ர) ஆம்‌ பத்தியில்‌, அல்லது அந்தக்‌ கூறின்‌ () உட்கூறின்‌ 
இரண்டாம்‌ வரம்புரையில்‌ சுட்டப்பட்டுள்ள அந்த மாநில அரசின்‌ ஒருங்கிசைவானது, அந்த 
மாநிலத்தின்‌ அரசமைப்பை உருவாக்கும்‌ நோக்கத்திற்காக அரசமைப்புப்‌ பேரவை கூட்டப்படுவதற்கு 
முன்பே கொடுக்கப்பட்டிருப்பின்‌, அத்தகைய பேரவை அதன்‌ மீது எடுக்கும்‌ முடிபுக்கென 
அப்பேரவையில்‌ அது வைக்கப்படும்‌. 

(3) இந்த உறுப்பின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, குடியரசுத்தலைவர்‌, 
பொது அறிவிக்கை வாயிலாக, தாம்‌ குறித்துரைக்கும்‌ தேதியிலிருந்து இந்த உறுப்பு செயற்படுவது 
அற்றுப்போகும்‌ என்றோ அவ்வாறு குறித்துரைக்கும்‌ விதிவிலக்குகளுடனும்‌ மாற்றமைவுகளுடனும்‌ 
மட்டுமே செயற்படும்‌ என்றோ விளம்பலாம்‌: 

வரம்புரையாக : குடியரசுத்தலைவர்‌ அத்தகைய ஒர்‌ அறிவிக்கையைப்‌ பிறப்பிப்பதற்கு முன்பு, 
(2) ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்டுள்ள அந்த மாநிலத்தின்‌ அரசமைப்புப்‌ பேரவையின்‌ பரிந்துரை 
அவசியமாகும்‌.] 


1[371. * மகாராஷ்டிரம்‌ மற்றும்‌ குஜராத்‌ மாநிலங்களைப்‌ பொறுத்த தனியுறு வகையங்கள்‌ : 


நன 


(2 இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிப்பினும்‌, குடியரசுத்தலைவர்‌, “[மகாராஷ்டிரம்‌ அல்லது 
குஜராத்‌ மாநிலம்‌] பொறுத்துத்‌ தாம்‌ பிறப்பிக்கும்‌ ஆணையின்வழி- 


(அ) விதர்பா, மராத்வாடா, “[மகாராஷ்டிரத்தின்‌ எஞ்சிய பகுதி ஆகியவற்றிற்காக அல்லது, 
நேர்வுக்கேற்ப,] செளராஷ்டிரம்‌, கட்சு, குஜராத்தின்‌ எஞ்சிய பகுதி ஆகியவற்றிற்காக, 
தனித்தனியாக வளர்ச்சி வாரியங்களை,  அவ்வாரியங்கள்‌ ஒவ்வொன்றின்‌ 
செயல்முறை பற்றிய அறிக்கை ஒன்று ஆண்டுதோறும்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ 
பேரவையின்‌ முன்பு வைக்கப்படும்‌ என்னும்‌ வகையத்துடன்‌, நிறுவுவதற்காகவும்‌, 

(ஆ அந்த மாநிலம்‌ முழுவதற்குமான தேவைகளுக்கு உட்பட்டு, மேற்சொன்ன 
பரப்பிடங்களின்‌ வளர்ச்சிக்குரிய செலவினத்திற்கான நிதிகளை நேரிய முறையில்‌ 
பகிர்ந்து ஒதுக்குவதற்காகவும்‌, 

(இ) அந்த மாநிலம்‌ முழுவதற்குமான தேவைகளுக்கு உட்பட்டு, மேற்சொன்ன அனைத்துப்‌ 
பரப்பிடங்களையும்‌ பொறுத்து, தொழில்நுட்பக்‌ கல்வி, உறுதொழில்‌ பயிற்சி 
ஆகியவற்றிற்குப்‌ போதிய வசதிகளையும்‌, மாநில அரசின்‌ கட்டாள்கையின்‌ 
கீழுள்ள பணியங்களில்‌ வேலையமர்த்தத்திற்குப்‌ போதிய வாய்ப்பு நலன்களையும்‌ 
அளிக்கும்‌ ஒரு நேரிய ஏற்பாடு செய்வதற்காகவும்‌ 

ஆளுநருக்குத்‌ தனிப்பொறுப்பு எதுவும்‌ அளித்து வகைசெய்யலாம்‌.] 





1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 22 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

2. “ஆந்திரப்பிரதேசம்‌” என்ற சொல்‌, அரசமைப்புச்‌ (முப்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1973 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-7-1974 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) விட்டுவிடப்பட்டது. 

3. () ஆம்‌ கூறு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டது. 

4. “பம்பாய்‌ மாநிலம்‌” என்பதற்கு, பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 (11/1960) இன்‌ 85 ஆம்‌ பிரிவினால்‌ (1-5-1960 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5. “மகாராஷ்டிரத்தின்‌ எஞ்சிய பகுதி" என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ (1-5-1960 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக 
அமைக்கப்பட்டது. . 


237 


1871). நாகாலாந்து மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌ : 
(1) இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌,— 
(அ டூ நாகர்களின்‌ சமய அல்லது சமுதாய ஒழுகலாறுகள்‌, 


(ர) நாகர்‌ மரபுவழக்குச்‌ சட்டம்‌ மற்றும்‌ நெறிமுறை, 


(ப) நாகர்‌ மரபுவழக்குச்‌ சட்டத்தின்படியான முடிபுகள்‌ உள்ளடங்கிய உரிமையியல்‌ 
மற்றும்‌ குற்றவியல்‌ நீதி நிருவாகம்‌, 


(4) நிலத்தின்‌ சொத்துரிமை, உரிமைமாற்றம்‌ மற்றும்‌ அதன்‌ வள ஆதாரங்கள்‌ 


ஆகியவை பொறுத்த நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌, நாகாலாந்து மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவை ஒரு 
தீர்மானத்தின்‌ வாயிலாக நாகாலாந்து மாநிலத்திற்குப்‌ பொருந்துதல்‌ வேண்டும்‌ என முடிபு 
செய்திருந்தாலன்றி, அவ்வாறு பொருந்துதல்‌ ஆகாது; 


(ஆ) நாகாலாந்து ஆளுநர்‌, அந்த மாநிலம்‌ உருவாக்கப்பட்டதற்கு உடன்முன்பு, நாகர்‌ 
குன்றுகள்‌-துயென்சாங்‌ பரப்பிடத்தில்‌ நடைபெற்ற உள்நாட்டுக்‌ குழப்பங்கள்‌, அதில்‌ 
அல்லது அதன்‌ பகுதி எதிலும்‌ தொடர்ந்து நிகழ்வதாகக்‌ கருதப்படுகிற காலம்‌ 
வரையில்‌, நாகாலாந்து மாநிலத்தில்‌ சட்டம்‌, ஒழுங்கு பொறுத்துத்‌ தனிப்‌ பொறுப்பு 
உடையவர்‌ ஆவார்‌; மேலும்‌, அது தொடர்பாகத்‌ தம்‌ பதவிப்பணிகளை 
ஆற்றுகையில்‌, ஆளுநர்‌, தாம்‌ எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து 
அமைச்சரவையைக்‌ கலந்தாய்வு செய்த பின்பு, தாம்‌ முடிபு செய்கிறபடியே 
செயற்படுவார்‌: 


வரம்புரையாக : பொருட்பாடு ஒன்று, இந்த உட்கூறின்படி ஆளுநர்‌ தாமே முடிபு செய்கிறபடியே 
செயற்படுமாறு வேண்டுறுத்தப்பட்டதா இல்லையா என்பதைப்‌ பொறுத்து வினா எதுவும்‌ எழுமாயின்‌, 
ஆளுநர்‌, தம்‌ உளத்தேர்வின்படி செய்யும்‌ முடிபே அறுதியானது ஆகும்‌; மேலும்‌, ஆளுநர்‌, தாமே முடிபு 
செய்கிறபடி செயற்பட்டிருக்க வேண்டும்‌ அல்லது கூடாது என்பதைக்‌ காரணமாகக்‌ காட்டி, அவரால்‌ 
செய்யப்பட்ட எதனின்‌ செல்லுந்தன்மையையும்‌ எதிர்த்து வாதிடுதல்‌ ஆகாது: 


மேலும்‌ வரம்புரையாக : குடியரசுத்தலைவர்‌, ஆளுநரிடமிருந்து ஓர்‌ அறிக்கையைப்‌ 
பெற்றதன்மேல்‌ அல்லது பிறவாறு, நாகாலாந்து மாநிலத்தில்‌ சட்டம்‌, ஒழுங்கு பொறுத்து ஆளுநர்‌ 
தனிப்பொறுப்பு உடையவராக இருப்பது இனிமேற்கொண்டு தேவையில்லை என்று தெளிவுறக்‌ 
காண்பாராயின்‌, அவர்‌, ஆணையின்வழி, அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ தேதியிலிருந்து 
செல்திறம்‌ பெறுமாறு, ஆளுநர்‌ அத்தகைய பொறுப்பு உடையவராயிருப்பது அற்றுப்போகும்‌ என்று 
பணிக்கலாம்‌; 


rr ———— 
1. அரசமைப்புச்‌ (பதின்மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1962 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-12-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


238 


(இ) நாகாலாந்து ஆளுநர்‌, ஒரு மானியத்திற்கான கோரிக்கை எதனையும்‌ பொறுத்துத்‌ 
தமது பரிந்துரைகளைச்‌ செய்கையில்‌, குறிப்பிட்ட பணியம்‌ அல்லது நோக்கம்‌ எதற்கும்‌ 
இந்தியத்‌ திரள்நிதியத்திலிருந்து இந்திய அரசினால்‌ அளிக்கப்படும்‌ பணத்தொகை 
எதுவும்‌, பிற கோரிக்கை எதிலும்‌ சேர்க்கப்படாமல்‌, அந்தப்‌ பணியம்‌ அல்லது நோக்கம்‌ 
தொடர்பான ஒரு மானியத்திற்கான கோரிக்கையிலேயே சேர்க்கப்படுமாறு செய்வார்‌; 


(ஈ) நாகாலாந்து ஆளுநர்‌, பொது அறிவிக்கை வாயிலாக, இதன்பொருட்டு 
குறித்துரைக்கும்‌ தேதியிலிருந்து, துயென்சாங்‌ மாவட்டத்திற்கென முப்பத்தைந்து 
உறுப்பினர்களைக்‌ கொண்ட வட்டார மன்றம்‌ ஒன்று அமைக்கப்படும்‌; மேலும்‌, ஆளுநர்‌ 
தமது உளத்தேர்வின்படி பின்வருவனவற்றுக்கு விதிகள்‌ வகுப்பார்‌-- 


() வட்டார மன்றத்தின்‌ கட்டமைப்பு, அந்த வட்டார மன்றத்தின்‌ உறுப்பினர்களைத்‌ 
தெரிந்தெடுக்கும்‌ முறை: 


வரம்புரையாக : துயென்சாங்‌ மாவட்டத்தின்‌ துணை ஆணையர்‌, அந்த வட்டார மன்றத்தின்‌ 
பதவிவறித்‌ தலைமையாளராக இருப்பார்‌; மேலும்‌, அந்த வட்டார மன்றத்தின்‌ உறுப்பினர்கள்‌, 
தங்களிடமிருந்து அதன்‌ துணைத்தலைமையாளரைத்‌ தேர்ந்தெடுப்பார்கள்‌; 


(1) வட்டார மன்றத்தின்‌ உறுப்பினர்களாகத்‌ தெரிந்தெடுக்கப்படுவதற்கும்‌ 
உறுப்பினர்களாக இருப்பதற்குமான தகுதிப்பாடுகள்‌; 

(ர) வட்டார மன்றத்தின்‌ பதவிக்காலம்‌, அதன்‌ உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும்‌ 
வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌, எவையேனுமிருப்பின்‌, அவை; 

(4) வட்டார மன்றத்தின்‌ அலுவல்‌ நெறிமுறை; அதன்‌ அலுவல்‌ நடத்துமுறை; 

(ர) வட்டார மன்றத்தின்‌ அலுவலர்களையும்‌ பணியாளர்‌ தொகுதியினையும்‌ 
அமர்த்துதல்‌; மேலும்‌ அவர்களுடைய பணிவரைக்கட்டுகள்‌; மற்றும்‌ 

(1) வட்டார மன்றத்தை அமைப்பதற்கும்‌ அது முறையாகச்‌ செயலாற்றுவதற்கும்‌ 
விதிகள்‌ வகுப்பது பொறுத்துத்‌ தேவைப்படுகிற பிற பொருட்பாடு எதுவும்‌. 


(2) இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, நாகாலாந்து மாநிலம்‌ உருவான 
தேதியிலிருந்து பத்து ஆண்டுக்‌ காலஅளவுக்கு அல்லது ஆளுநர்‌, வட்டார மன்றத்தின்‌ 
பரிந்துரையின்மீது, இதன்பொருட்டு பொது அறிவிக்கை வாயிலாகக்‌ குறித்துரைக்கும்‌ கூடுதலான 
காலஅளவிற்கு,--- 


(அ) துயென்சாங்‌ மாவட்டத்தின்‌ நிருவாகம்‌, ஆளுநரால்‌ நடத்தப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌; 


(ஆ) நாகாலாந்து மாநிலம்‌ முழுவதற்குமான தேவைகளை நிறைவுறுத்துவதற்கு இந்திய 
அரசினால்‌ நாகாலாந்து அரசிற்குப்‌ பணத்தொகை எதுவும்‌ அளிக்கப்படுகிறவிடத்து, 
ஆளுநர்‌, தமது உளத்தேர்வின்படி, துயென்சாங்‌ மாவட்டத்திற்கும்‌ அந்த மாநிலத்தின்‌ 
எஞ்சிய பகுதிகளுக்கும்‌ இடையே அந்தப்‌ பணத்தொகையை நேரிய முறையில்‌ 
பகிர்ந்து. ஒதுக்குவதற்கு ஏற்பாடு செய்வார்‌; 


239 


(இ) ஆளுநர்‌, வட்டார மன்றத்தின்‌ பரிந்துரையின்‌ மீது, பொது அறிவிக்கை வாயிலாக, 


நாகாலாந்து சட்டமன்றத்தின்‌ சட்டம்‌ எதுவும்‌ துயென்சாங்‌ மாவட்டத்திற்குப்‌ 
பொருந்தும்‌ எனப்‌ பணித்தாலன்றி, அச்சட்டம்‌ அவ்வாறு அந்த மாவட்டத்திற்கும்‌ 
பொருந்துவதில்லை; மேலும்‌, அத்தகைய சட்டம்‌ எதனையும்‌ பொறுத்து ஆளுநர்‌ 
அத்தகைய பணிப்புரையை இடுங்கால்‌, அச்சட்டம்‌ துயென்சாங்‌ மாவட்டத்திற்கு 
அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ பொருந்துவதில்‌, வட்டார மன்றத்தின்‌ பரிந்துரையின்‌ 
மீது, ஆளுநர்‌ தாம்‌ குறித்துரைக்கும்‌ விதிவிலக்குகளுக்கு அல்லது 
மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு செல்திறம்‌ பெறும்‌ என்று பணிக்கலாம்‌: 


வரம்புரையாக : இந்த உட்கூறின்படி இடப்படும்‌ பணிப்புரை எதுவும்‌, முன்மேவு செல்திறம்‌ 
பெறுமாறு இடப்படலாம்‌; 


6) 


ட) 


ஆளுநர்‌, துயென்சாங்‌ மாவட்டத்தின்‌ அமைதி, முன்னேற்றம்‌, தன்னாட்சி 
ஆகியவற்றிற்காக ஒழுங்குறுத்தும்‌ விதிகளை வகுக்கலாம்‌; மேலும்‌, அவ்வாறு 
வகுக்கப்படும்‌ ஒழுங்குறுத்தும்‌ விதிகள்‌, நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ எதனையும்‌ அல்லது 
அந்த மாவட்டத்திற்கு அப்போதைக்குப்‌ பொருந்துகிற பிற சட்டம்‌ எதனையும்‌, 
தேவைப்படுமாயின்‌ முன்மேவு செல்திறம்‌ பெறுமாறு நீக்கறவு செய்யலாம்‌ அல்லது 
திருத்தம்‌ செய்யலாம்‌; 

() நாகாலாந்து சட்டமன்றப்‌ பேரவையில்‌ துயென்சாங்‌ மாவட்டத்தைத்‌ சார்பாற்றம்‌ 
செய்கின்ற உறுப்பினர்களில்‌ ஒருவர்‌ ஆளுநரால்‌, முதலமைச்சரின்‌ 
தேர்வுரையின்‌ பேரில்‌, துயென்சாங்‌ அலுவற்பாடுகளுக்கான அமைச்சராக 
அமர்த்தப்பெறுவார்‌; மேலும்‌, முதலமைச்சர்‌ தமது தேர்வுரையை வழங்குங்கால்‌, 
மேற்சொன்ன உறுப்பினர்களில்‌ பெரும்பான்மையினரின்‌ பரிந்துரையின்மீது 
செயல்படுவார்‌; 

(1) துயென்சாங்‌ அலுவற்பாடுகளுக்கான அமைச்சர்‌, துயென்சாங்‌ மாவட்டம்‌ 
தொடர்பான பொருட்பாடுகள்‌ அனைத்தின்‌ மீதும்‌ நடவடிக்கை எடுப்பார்‌; மேலும்‌, 
அவற்றைப்‌ பொறுத்து ஆளுநருடன்‌ நேரடித்‌ தொடர்பு கொண்டு இயங்குவார்‌; 
ஆனால்‌, அது குறித்து அவர்‌ முதலமைச்சருக்குத்‌ தெரிவித்து வருதல்‌ 
வேண்டும்‌; 


(ஊ) இந்தக்‌ கூறின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, துயென்சாங்‌ 


(௭) 


(ஏ) 


மாவட்டம்‌ தொடர்பான பொருட்பாடுகள்‌ அனைத்தையும்‌ பற்றிய அறுதியான 
முடிவினை ஆளுநர்‌ தமது உளத்தேர்வின்படி எடுப்பார்‌; 


54, 55 ஆகிய உறுப்புகளிலும்‌, 80 ஆம்‌ உறுப்பின்‌ (4) ஆம்‌ கூறிலும்‌, ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவையின்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்களை அல்லது அத்தகைய 
உறுப்பினர்‌ ஒவ்வொருவரையும்‌ பற்றிய சுட்டுகைகள்‌, இந்த உறுப்பின்படி நிறுவப்பெற்ற 
வட்டார மன்றத்தால்‌ நாகாலாந்து சட்டமன்றப்‌ பேரவைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற 
உறுப்பினர்களையும்‌ அல்லது உறுப்பினரையும்‌ சுட்டுவதாகும்‌; 


170 ஆம்‌ உறுப்பில்‌-- 

() (0 ஆம்‌ கூறு, நாகாலாந்து சட்டமன்றப்‌ பேரவை தொடர்பாக, “அறுபது”என்னும்‌ 
சொல்லுக்கு மாற்றாக “நாற்பத்தாறு” என்னும்‌ சொல்‌ 
அமைக்கப்பட்டிருந்தாற்போன்று செல்திறம்‌ பெறும்‌; 


240 


(1) மேற்சொன்ன கூறில்‌, அந்த மாநிலத்திலுள்ள நிலவரைத்‌ தேர்தல்‌ 
தொகுதிகளிலிருந்தான நேரடித்‌ தேர்தல்‌ பற்றிய சுட்டுகை, இந்தக்‌ கூறின்படி 
நிறுவப்பெற்ற வட்டார மன்றத்தின்‌ உறுப்பினர்களால்‌ நடத்தப்படும்‌ தேர்தலையும்‌ 
சுட்டுவதாகும்‌; 

(ர). (2), (3) ஆகிய கூறுகளில்‌ நிலவரைத்‌ தேர்தல்தொகுதிகள்‌ பற்றிய சுட்டுகைகள்‌, 
கோஹிமா, மோகோக்சுங்‌ ஆகிய மாவட்டங்களிலுள்ள நிலவரைத்‌ தேர்தல்‌ 
தொகுதிகளையும்‌ சுட்டுவதாகப்‌ பொருள்படும்‌. 


(3) இந்த உறுப்பின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எதனையும்‌ செல்திறப்படுத்துவதில்‌ 
இடர்ப்பாடு எதுவும்‌ எழுமாயின்‌, குடியரசுத்தலைவர்‌, ஆணையின்வழி, அந்த இடர்ப்பட்டினை 
அகற்றுவதற்குத்‌ தேவையெனத்‌ தமக்குத்‌ தோன்றுகிற (பிற உறுப்பு எதனின்‌ தழுவமைவு அல்லது 
மாற்றமைவு உள்ளடங்கலாக) எதனையும்‌ செய்யலாம்‌: 


வரம்புரையாக : நாகாலாந்து மாநிலம்‌ உருவாக்கப்பட்ட தேதியிலிருந்து மூன்றாண்டுகள்‌ 
கழிவுற்ற பின்பு, அத்தகைய ஆணை எதுவும்‌ பிறப்பிக்கப்படுதல்‌ ஆகாது. 


விளக்கம்‌. - இந்த உறுப்பில்‌, கோஹிமா, மோகோக்சுங்‌, துயென்சாங்‌ ஆகிய மாவட்டங்கள்‌, 
நாகாலாந்து மாநிலச்‌ சட்டம்‌, 1962 இல்‌ உள்ள அதே பொருளினை உடையன ஆகும்‌.] 


1[371 மூ: அசாம்‌ மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌ : 

இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, குடியரசுத்தலைவர்‌, அசாம்‌ மாநிலம்‌ பொறுத்துத்‌ தாம்‌ 
பிறப்பிக்கும்‌ ஆணையின்வழி, ஆறாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 20 ஆம்‌ பத்தியில்‌ 
இணைக்கப்பட்டுள்ள அட்டவணையில்‌ “[। ஆம்‌ பகுதியில்‌] குறித்துரைக்கப்பட்டுள்ள பழங்குடி 
வரையிடங்களிலிருந்து அந்த மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறும்‌ 
உறுப்பினர்களையும்‌, அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ எண்ணிக்கையுள்ள அப்பேரவையின்‌ 
பிற உறுப்பினர்களையும்‌ கொண்ட அந்த மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ குழு ஒன்றினை 
அமைப்பதற்கும்‌ அக்குழுவின்‌ செயற்பணிகளுக்கும்‌, அத்தகைய குழுவினை அமைப்பதற்காகவும்‌ 
அது முறையாகச்‌ செயற்பணியாற்றுவதற்காகவும்‌ அந்தப்‌ பேரவையின்‌ நெறிமுறை விதிகளில்‌ 
செய்யப்படவேண்டிய மாற்றமைவுகளுக்கும்‌ வகை செய்யலாம்‌.] 
[371இ). மணிப்பூர்‌ மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌ : 

(1 இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, குடியரசுத்தலைவர்‌ மணிப்பூர்‌ மாநிலம்‌ 
பொறுத்துத்‌ தாம்‌ பிறப்பிக்கும்‌ ஆணையின்வழி, அந்த மாநிலத்தின்‌ குன்றுப்‌ பகுதிகளிலிருந்து அந்த 
மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறும்‌ உறுப்பினர்களைக்‌ கொண்ட அந்த 
மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ குழு ஒன்றினை அமைப்பதற்கும்‌ அக்குழுவின்‌ 
செயற்பணிகளுக்கும்‌, அத்தகைய குழு முறையாகச்‌ செயற்பணியாற்றுமாறு செய்வதற்கென அந்த 
மாநில அரசின்‌ அலுவல்முறை விதிகளிலும்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ நெறிமுறை விதிகளிலும்‌ 
செய்யப்படவேண்டிய  மாற்றமைவுகளுக்கும்‌, ஆளுநருக்கான தனிப்பொறுப்பு எதற்கும்‌ 
வகைசெய்யலாம்‌.] 


1. அரசமைப்புச்‌ (இருபத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1969 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (25-9-1969 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2, *பகுதி(௫) '" என்பதற்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (21-1-1972 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (இருபத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (15-2-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


241 


(2) ஆளுநர்‌, ஆண்டுதோறும்‌ அல்லது குடியரசுத்தலைவர்‌ வேண்டுறுத்துந்தோறும்‌, மணிப்பூர்‌ 
மாநிலத்திலுள்ள குன்றுப்‌ பகுதிகளின்‌ நிருவாகம்‌ பொறுத்து குடியரசு தலைவருக்கு ஓர்‌ 
அறிக்கையை அளிப்பார்‌; மேலும்‌, ஒன்றியத்தின்‌ ஆட்சி அதிகாரத்தில்‌ மேற்சொன்ன பகுதிகளின்‌ 
நிருவாகம்‌ குறித்து அந்த மாநிலத்திற்குப்‌ பணிப்புரைகள்‌ இடுவதும்‌ அடங்கும்‌. 

விளக்கம்‌. - இந்த உறுப்பில்‌, “குன்றுப்‌ பகுதிகள்‌” என்னும்‌ சொற்றொடர்‌, 
குடியரசுத்தலைவரால்‌, ஆணையின்வழி, குன்றுப்‌ பகுதிகள்‌ என விளம்பப்படும்‌ பகுதிகள்‌ என்று 
பொருள்படும்‌.] 


*[371(௫) . “(ஆந்திரப்‌ பிரதேச மாநிலம்‌ அல்லது தெலுங்கானா மாநிலம்‌] பொறுத்த தனியுறு 
வகையங்கள்‌ : 

(0 குடியரசுத்தலைவர்‌, ஆந்திரப்‌ பிரதேச மாநிலம்‌ அல்லது தெலுங்கானா மாநிலம்‌ 
பொறுத்துத்‌ தாம்‌ பிறப்பிக்கும்‌ ஆணையின்வழி, ஒவ்வொரு மாநிலத்திற்குமான தேவைகளைக்‌ 
கருத்திற்கொண்டு அரசு வேலையமர்த்தம்‌ பற்றிய பொருட்பாடுகளிலும்‌ கல்வி பற்றிய 
பொருட்பாடுகளிலும்‌, அத்தகைய மாநிலத்தின்‌ வெவ்வேறு பகுதிகளைச்‌ சார்ந்த மக்களின்‌ 
நேர்தகவான வாய்ப்புநலன்களுக்கும்‌ வசதிகளுக்கும்‌ வகை செய்யலாம்‌; மேலும்‌, அந்த மாநிலத்தின்‌ 
பல்வேறு பகுதிகளுக்காக வெவ்வேறு முறைகளில்‌ வகை செய்யப்படலாம்‌.] 


(2). (1 ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்படும்‌ ஒர்‌ ஆணை, குறிப்பாக,-- 


(அ) அந்த மாநிலத்தில்‌ ஒரு குடியியல்‌ பணியத்திலுள்ள பணியடைகளின்‌ வகையை 
அல்லது வகைகளை அல்லது அந்த மாநிலத்தின்‌ கீழுள்ள பணியடைகளின்‌ வகையை 
அல்லது வகைகளை, அந்த மாநிலத்தின்‌ பல்வேறு பகுதிகளுக்கான வெவ்வேறு 
உள்ளமை பணிநிலைப்‌ பிரிவுகளாக அமைக்கும்படியும்‌, அந்த ஆணையில்‌ 
குறித்துரைக்கப்படும்‌ நெறிகளுக்கும்‌ நெறிமுறைகளுக்கும்‌ இணங்க அத்தகைய 
பணியடைகளை வகித்துவருபவர்களை, அவ்வாறு அமைக்கப்பட்ட உள்ளமை 
பணிநிலைப்‌ பிரிவுகளுக்குப்‌ பகிர்ந்தொதுக்கும்படியும்‌ அந்த மாநில அரசினை 
வேண்டுறுத்தலாம்‌; 


(ஆ டூ அந்த மாநில அரசின்‌ கீழுள்ள (இந்த  உறுப்பின்டியான ஓர்‌ 
ஆணையை ஒட்டி அமைக்கப்பட்ட அல்லது பிறவாறு அமைக்கப்பட்ட) உள்ளமை 
பணிநிலைப்‌ பிரிவு எதிலுமுள்ள பணியடைகளுக்கு நேரடியாக 
ஆளெடுப்பதற்காகவும்‌, 


(0) அந்த மாநிலத்திலுள்ள உள்ளாட்சி அதிகார அமைப்பு எதனின்‌ கீழுமுள்ள பணி 
நிலைப்‌ பிரிவு எதற்குமான பணியடைகளுக்கு நேரடியாக ஆளெடுப்பதற்காகவும்‌, 





1. அரசமைப்புச்‌ (முப்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1973 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (1-7-1974 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. “ஆந்திரப்பிரதேச மாநிலம்‌" என்பதற்கு, ஆந்திரப்பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2014 இன்‌ 97 ஆம்‌ பிரிவினால்‌, (2-6-2014 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 


242 


(4) அந்த மாநிலத்திலுள்ள பல்கலைக்கழகம்‌ எதிலும்‌ அல்லது அந்த மாநில 
அரசின்‌ கட்டாள்கையிலுள்ள பிற கல்வி நிறுவனம்‌ எதிலும்‌ மாணவர்களைச்‌ 
சேர்ப்பதற்கான நோக்கங்களுக்காகவும்‌, 


உள்ளாட்சிப்‌ பரப்பிடமாகக்‌ கருதப்படவேண்டுமென அந்த மாநிலத்தின்‌ பகுதி எதனையும்‌ அல்லது 
பகுதிகள்‌ எவற்றையும்‌ குறித்துரைக்கலாம்‌; 


இ) டூ அந்த ஆணையில்‌ இதற்கெனக்‌ குறித்துரைக்கப்படுகிறவாறு (ஆ) உட்கூறில்‌ 
சுட்டப்பட்டுள்ள அத்தகைய பணிநிலைப்‌ பிரிவிலுள்ள பணியடைகளுக்கு 
நேரடியாக ஆளெடுப்பது பற்றிய பொருட்பாட்டில்‌, 


(9 அந்த ஆணையில்‌ இதற்கெனக்‌ குறித்துரைக்கப்படுகிறவாறு (ஆ) உட்கூறில்‌ 
சுட்டப்பட்டுள்ள அத்தகைய பல்கலைக்கழகத்தில்‌ அல்லது பிற கல்வி 
நிறுவனத்தில்‌ மாணவர்களைச்‌ சேர்ப்பது பற்றிய பொருட்பாட்டில்‌, 


நேர்வுக்கேற்ப, அத்தகைய பணிநிலைப்‌ பிரிவினை, பல்கலைக்கழகத்தை அல்லது பிற கல்வி 
நிறுவனத்தைப்‌ பொறுத்து, அந்த உள்ளாட்சிப்‌ பரப்பிடத்தில்‌, அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ 
காலஅளவு எதன்போதும்‌ தங்கியிருந்துள்ள அல்லது படித்துள்ள மாணவர்களுக்கு அல்லது 
அவர்களுக்குச்‌ சாதகமாக எந்த அளவுக்கு, எந்த முறையில்‌ எந்த வரைக்கட்டுகளுக்கு உட்பட்டு 
முன்னுரிமை அளிக்கப்படலாம்‌ அல்லது ஒதுக்கீடு செய்யப்படலாம்‌ என்பதைக்‌ குறித்துரைக்கலாம்‌. 


(3) குடியரசுத்தலைவர்‌, ஆணையின்வழி, '[ஆந்திரப்‌ பிரதேச மாநிலம்‌ மற்றும்‌ தெலுங்கானா 
மாநிலத்திற்காக], அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ [அரசமைப்புச்‌ (முப்பத்து இரண்டாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1973 இன்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு (உச்ச நீதிமன்றம்‌ அல்லாத பிற) 
நீதிமன்றம்‌ எதனாலும்‌ அல்லது தீர்ப்பாயம்‌ அல்லது பிற அதிகாரஅமைப்பு எதனாலும்‌ 
செலுத்தத்தக்கதாக இருந்த அதிகாரவரம்பு, அதிகாரம்‌, அதிகாரஅடைவு எதுவும்‌ உள்ளடங்கலாக] 
அத்தகைய  அதிகாரவரம்பு, அதிகாரம்‌, அதிகாரஅடைவு ஆகியவற்றைப்‌ பின்வரும்‌ 
பொருட்பாடுகளைப்‌ பொறுத்துச்‌ செலுத்துவதற்கென ஒரு நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்தை 
அமைப்பதற்காக வகைசெய்யலாம்‌-- 


(அ) அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படுகிறவாறு அந்த மாநிலத்தின்‌ குடியியல்‌ பணியம்‌ 
எதிலுமுள்ள பணியடைகளின்‌ வகையை அல்லது வகைகளைப்‌ பொறுத்து அல்லது 
அந்த மாநிலத்தின்கீழுள்ள குடியியல்‌ பணியடைகளின்‌ வகையை அல்லது வகைகளைப்‌ 
பொறுத்து அல்லது அந்த மாநிலத்திலுள்ள உள்ளாட்சி அதிகார அமைப்பு ஒன்றின்‌ 
கட்டாள்கையிலுள்ள பணியடைகளின்‌ வகையை அல்லது வகைகளைப்‌ பொறுத்து 
அமர்த்துதல்‌, பகிர்ந்தொதுக்குதல்‌ அல்லது பதவியுயர்வு அளித்தல்‌; 





1. “ஆந்திரப்‌ பிரதேச மாநிலம்‌” என்பதற்கு, ஆந்திரப்பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2014 இன்‌ 97 ஆம்‌ பிரிவினால்‌ (2-6-2014 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


243 


(ஆ அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படுகிறவாறு அந்த மாநிலத்தின்‌ குடியியல்‌ பணியம்‌ 
எதிலுமுள்ள பணியடைகளின்‌ வகைக்கு அல்லது வகைகளுக்கு அல்லது அந்த 
மாநிலத்தின்கீழுள்ள குடியியல்‌ பணியடைகளின்‌ வகைக்கு அல்லது வகைகளுக்கு 
அல்லது அந்த மாநிலத்திலுள்ள உள்ளாட்சி அதிகாரஅமைப்பு ஒன்றின்‌ 
கட்டாள்கையிலுள்ள பணியடைகளின்‌ வகைக்கு அல்லது வகைகளுக்கு 
அமர்த்தப்பெற்றவர்களின்‌ பகிர்ந்தொதுக்கப்பெற்றவர்களின்‌ அல்லது பதவி உயர்வு 
அளிக்கப்பெற்றவர்களின்‌ பணிமுதுநிலை; 

(இ) அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படுகிறவாறு அந்த மாநிலத்தின்‌ குடியியல்‌ பணியம்‌ 
எதிலுமுள்ள பணியடைகளின்‌ வகைக்கு அல்லது வகைகளுக்கு அல்லது அந்த 
மாநிலத்தின்கீழுள்ள குடியியல்‌ பணியடைகளின்‌ வகைக்கு அல்லது வகைகளுக்கு 
அல்லது அந்த மாநிலத்திலுள்ள உள்ளாட்சி அதிகாரஅமைப்பு ஒன்றின்‌ 
கட்டாள்கையிலுள்ள பணியடைகளின்‌ வகைக்கு அல்லது வகைகளுக்கு அமர்த்தப்‌ 
பெற்றவர்களின்‌, பகிர்ந்தொதுக்கப்‌ பெற்றவர்களின்‌ அல்லது பதவி உயர்வு அளிக்கப்‌ 
பெற்றவர்களின்‌ பிற பணிவரைக்கட்டுகள்‌. 


(4. (3) ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்படும்‌ ஒர்‌ ஆணை-- 


(அ) அந்த நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்தின்‌ அதிகாரவரம்பினுள்‌ அடங்கிய 
பொருட்பாடுகளில்‌, அந்த ஆணையில்‌ குடியரசுத்‌ தலைவரால்‌ குறித்துரைக்கப்படும்‌ 
பொருட்பாடு எதன்‌ தொடர்பாகவும்‌ உள்ள குறைகளைத்‌ தீர்ப்பதற்கான 
உரையீடுகளைப்‌ பெறுவதற்கும்‌, அவற்றின்‌ மீது அத்தீர்ப்பாயம்‌ தான்‌ பொருத்தமெனக்‌ 
கருதும்‌ ஆணைகளைப்‌ பிறப்பிப்பதற்கும்‌ அதிகாரமளிக்கலாம்‌; 

(ஆ நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்தின்‌ அதிகாரங்கள்‌, அதிகாரஅடைவுகள்‌, நெறிமுறை 
ஆகியவை பொறுத்துக்‌ குடியரசுத்தலைவர்‌ தேவையெனக்‌ கருதும்‌ (தன்னை 
அவமதித்ததற்காகத்‌ தண்டனை விதிப்பதற்கு அந்த நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்திற்கு 
உள்ள அதிகாரங்கள்‌ பொறுத்த வகையங்கள்‌ உள்ளடங்கலாக) வகையங்களைக்‌ 
கொண்டிருக்கலாம்‌; 

(இ) அந்த நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்தின்‌ அதிகாரவரம்பினுள்‌ அடங்கிய பொருட்பாடுகள்‌ 
தொடர்பானவையாகவும்‌, அந்த ஆணையின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு 
(உச்ச நீதிமன்றம்‌ அல்லாத பிற) நீதிமன்றம்‌ அல்லது தீர்ப்பாயம்‌ அல்லது பிற 
அதிகாரஅமைப்பு எதன்‌ முன்பும்‌, முடிவுறா நிலையிலுமுள்ள நடவடிக்கைகளில்‌ அந்த 
ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ நடவடிக்கைகளின்‌ வகைகளை அத்தீர்ப்பாயத்திற்கு 
மாற்றுவதற்கு வகைசெய்யலாம்‌; 

(ஈ) குடியரசுத்தலைவர்‌ தேவையெனக்‌ கருதும்‌ (கட்டணங்கள்‌, காலவரம்பு, சான்று 
ஆகியவை பற்றியோ அல்லது விதிவிலக்குகள்‌ அல்லது மாற்றமைவுகள்‌ எவற்றுக்கும்‌ 
உட்பட்டு, அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌ எதனையும்‌ பொருந்தச்‌ 
செய்வதற்கோ உள்ள வகையங்கள்‌ உள்ளடங்கலாக) துணையுறு, சார்வுறு மற்றும்‌ 
விளைவுறு வகையங்களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 

*(5) நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயம்‌ வழக்கு எதனையும்‌ இறுதியாகத்‌ தீர்வு செய்து பிறப்பிக்கும்‌ 
ஆணையானது, மாநில அரசு அதனை உறுதிசெய்வதன்‌ மீது அல்லது அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்ட 
தேதியிலிருந்து மூன்று மாதம்‌ கழிவுறுவதன்‌ மீது, இதில்‌ எது முந்தியதோ அது முதற்கொண்டு, 
செல்திறம்‌ பெறும்‌: 





* உச்சநீதிமன்றம்‌, ப. சரம்பமூர்த்தி மற்றும்‌ பிறர்‌ எதிர்‌ ஆந்திரப்பிரசேச மாநிலம்‌ மற்றும்‌ பிறர்‌ என்ற வழக்கில்‌ 371(௫)உறுப்பின்‌ (8) ஆம்‌ 
கூறு, அதன்‌ வரம்புரையுடன்‌ சேர்த்து, அரசமைப்பிற்கு முரணானது மற்றும்‌ இல்லாநிலையதென விளம்பியுள்ளது, (ஏஐஆர்‌ 1987 
உநீ.663), 


244 


வரம்புரையாக : மாநில அரசு பிறப்பிக்கும்‌ எழுத்துவடிவிலான தனியுறு ஆணையின்வழி, 
அதில்‌ குறித்துரைக்கப்படும்‌ காரணங்களுக்காக, நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்தின்‌ ஆணை 
எதனையும்‌, அது செல்திறம்‌ பெறுவதற்கு முன்னரே மாற்றமைவோ அழித்தறவோ செய்யலாம்‌; 
அத்தகைய ஒரு நேர்வில்‌, நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்தின்‌ ஆணையானது, அத்தகைய மாற்றமைவு 
செய்யப்பட்ட வடிவத்தில்‌ மட்டுமே செல்திறம்‌ பெறும்‌ அல்லது செல்திறம்‌ இல்லாது போகும்‌. 


(6. (5) ஆம்‌ கூறுக்கான வரம்புரையின்படி மாநில அரசினால்‌ பிறப்பிக்கப்படும்‌ தனியுறு 
ஆணை ஒவ்வொன்றும்‌, அது பிறப்பிக்கப்பட்ட பின்பு, கூடுமான விரைவில்‌, அந்த மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவையின்‌ ஈரவைகளின்‌ முன்பும்‌ வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


() அந்த மாநிலத்திற்கான உயர்‌ நீதிமன்றம்‌, அந்த நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்தைக்‌ 
கண்காணிப்பதற்கான அதிகாரங்கள்‌ உடையது ஆகாது; மேலும்‌, (உச்ச நீதிமன்றம்‌ அல்லாத பிற) 
நீதிமன்றம்‌ அல்லது தீர்ப்பாயம்‌ எதுவும்‌, அந்த நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயத்தின்‌ அல்லது அதன்‌ 
தொடர்பான அதிகாரவரம்புக்கு, அதிகாரத்திற்கு அல்லது அதிகாரஅடைவுக்கு உட்பட்ட 
பொருட்பாடு எதனையும்‌ பொறுத்து அதிகாரவரம்பு, அதிகாரம்‌ அல்லது அதிகாரஅடைவு எதனையும்‌ 
செலுத்துதல்‌ ஆகாது. 


(8) குடியரசுத்தலைவர்‌, அந்த நிருவாகப்பணித்‌ தீர்ப்பாயம்‌ தொடர்ந்து இருந்துவரத்‌ 
தேவையில்லை எனத்‌ தெளிவுறக்காண்பாராயின்‌, ஆணையின்வழி,  அந்நிருவாகப்பணித்‌ 
தீர்ப்பாயத்தை கலைத்துவிடலாம்‌; மேலும்‌, அவ்வாறு கலைப்பதை உடன்முன்பு அந்தத்‌ தீர்ப்பாயத்தின்‌ 
முன்பு முடிவுறாநிலையிலுள்ள வழக்குகளை மாற்றுவதற்கும்‌ தீர்வு செய்வதற்கும்‌ அத்தகைய 
ஆணையில்‌ தாம்‌ தக்கதெனக்‌ கருதும்‌ வகையங்களைச்‌ செய்யலாம்‌. 


(9) நீதிமன்றம்‌, தீர்ப்பாயம்‌ அல்லது பிற அதிகாரஅமைப்பு ஒன்றின்‌ தீர்ப்புரை, தீர்ப்பாணை 
அல்லது ஆணை எதுவும்‌ இருந்தபோதிலும்‌,-- 


(அ டூ 1956 நவம்பர்‌ 1 ஆம்‌ நாளுக்கு முன்பு, அந்த நாளுக்கு முன்னர்‌ இருந்த ஐதராபாத்‌ 
குறுநில அரசின்‌ அல்லது அதிலிருந்த உள்ளாட்சி அதிகாரஅமைப்பு ஒன்றின்‌ 
கீழிருந்த பணியடை எதற்கும்‌, 


(4) அரசமைப்புச்‌ (முப்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1973 இன்‌ தொடக்கநிலைக்கு 
முன்பு ஆந்திரப்‌ பிரதேச மாநில அரசின்‌ அல்லது அதிலிருந்த உள்ளாட்சி அல்லது 
பிற அதிகார அமைப்பு ஒன்றின்‌ கீழிருந்த பணியடை எதற்கும்‌ 

செய்யப்பட்ட எவரொருவரின்‌ அமர்த்தம்‌, பணியிடம்‌ குறித்தல்‌, பதவி உயர்வு அல்லது பணியிட 
மாற்றம்‌ எதுவும்‌, 
(ஆ. (அ) உட்கூறில்‌ சுட்டப்பட்டுள்ள எவராலும்‌ அல்லது அவர்‌ முன்பு எடுக்கப்பட்ட 
நடவடிக்கை அல்லது செய்யப்பட்ட செயல்‌ எதுவும்‌ 


அத்தகைய அமர்த்தம்‌, பணியிடம்‌ குறித்தல்‌, பதவி உயர்வு அல்லது மாற்றம்‌ பொறுத்து ஐதராபாத்‌ 
குறுநிலத்தில்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, ஆந்திரப்‌ பிரதேச மாநிலத்தின்‌ பகுதி எதிலும்‌ உறைவிடம்‌ 
குறித்த வேண்டுறுத்தம்‌ எதற்கும்‌ வகைசெய்து அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌ எதற்கும்‌ 
இணங்கியவாறு அத்தகையவரின்‌ அமர்த்தம்‌, பணியிடம்‌ குறித்தல்‌, பதவியுயர்வு அல்லது மாற்றம்‌ 
செய்யப்படவில்லை என்னும்‌ காரணத்தின்‌ பேரில்‌ மட்டுமே சட்ட முரணானது அல்லது 
இல்லாநிலையது அல்லது எப்போதேனும்‌ சட்ட முரணாகி இருந்தது அல்லது 
இல்லாநிலையதாகி இருந்தது என்று கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


245 


(10) இந்த அரசமைப்பின்‌ பிற வகையம்‌ எதிலும்‌ அல்லது அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள 
பிற சட்டம்‌ எதிலும்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இந்த உறுப்பின்‌ வகையங்களும்‌ இந்த உறுப்பின்படி 
குடியரசுத்தலைவரால்‌ பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஒன்றின்‌ வகையங்களும்‌ செல்திறம்‌ உடையன 
ஆகும்‌. 

371 ஆந்திரப்‌ பிரதேசத்தில்‌ மையப்‌ பல்கலைக்கழகத்தை நிறுவுதல்‌ : 
ஆந்திரப்‌ பிரதேச மாநிலத்தில்‌ ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்காக நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தின்வழி வகை செய்யலாம்‌.] 
[371 ணி. சிக்கிம்‌ மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையங்கள்‌ : 
இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌ - 


(அ சிக்கிம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையானது முப்பதுக்கும்‌ குறையாத 
உறுப்பினர்களைக்‌ கொண்டிருக்கும்‌; 


(ஆ அரசமைப்புச்‌ (முப்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ தொடக்கத்‌ 
தேதியிலிருந்து (குறித்திட்ட நாள்‌ என இதன்‌ பின்பு இந்த உறுப்பில்‌ சுட்டப்படுவது) -- 


0 1974 ஏப்ரலில்‌ சிக்கிமில்‌ நடைபெற்ற தேர்தலின்‌ விளைவாக அத்தேர்தலில்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெற்ற (பதவியிலிருக்கும்‌ உறுப்பினர்கள்‌ என இதன்‌ பின்பு 
சுட்டப்பெறும்‌) முப்பத்திரண்டு உறுப்பினர்களுடன்‌ உருவாக்கப்பட்ட 
சிக்கிமிற்கான சட்டமன்றப்‌ பேரவையானது, இந்த அரசமைப்பின்படி உரியவாறு 
அமைக்கப்பட்ட சிக்கிம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையாகக்‌ கொள்ளப்படும்‌; 

(॥) பதவியிலிருக்கும்‌ உறுப்பினர்கள்‌, இந்த அரசமைப்பின்படி உரியவாறு 
தேர்ந்தெடுக்கப்பெற்ற சிக்கிம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ 
உறுப்பினர்களாகக்‌ கொள்ளப்பெறுவர்‌; 


(1) மேற்சொன்ன சிக்கிம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையானது, இந்த 
அரசமைப்பின்படி ஒரு மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ அதிகாரங்களைச்‌ 
செலுத்திவருவதோடு, பதவிப்பணிகளையும்‌ புரிந்துவரும்‌; 


(இ). (ஆ) கூறின்படி சிக்கிம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவை எனக்‌ கொள்ளப்படும்‌ 
பேரவையைப்‌ பொறுத்தவரை, 172 ஆம்‌ உறுப்பின்‌ (0 ஆம்‌ கூறிலுள்ள 
ஐந்து ஆண்டுக்‌] காலஅளவைக்‌ குறிக்கும்‌ சுட்டுகைகள்‌, [நான்கு ஆண்டுக்‌] 
காலஅளவைக்‌ குறிக்கும்‌ சுட்டுகைகளாகப்‌ பொருள்‌ கொள்ளப்படும்‌; மேலும்‌, 
குறித்திட்ட நாளிலிருந்து மேற்சொன்ன [நான்கு ஆண்டுக்‌] காலஅளவு 
தொடங்குவதாகக்‌ கொள்ளப்படும்‌; 


எனை வைகை வ வ வ வ வவ rrr 

1 அரசமைப்புச்‌ (முப்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (26-4-1975 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. “ஆறு ஆண்டு” என்ற சொற்கள்‌ “ஐந்து ஆண்டு”” என்று முதன்முதலில்‌ இருந்த சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து 
இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 56 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 
“ஆறு ஆண்டு”* என்பதற்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 43 ஆம்‌ பிரிவினால்‌ (6-9-1979 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. “ஐந்து ஆண்டு'' என்ற சொற்கள்‌, “நான்கு ஆண்டு?” என்று முதன்முதலில்‌ இருந்த சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து 
இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 ஆல்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. “ஜந்து ஆண்டு” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து 
நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 43 ஆம்‌ பிரிவினால்‌ (6-9-1979 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


306-22—18 


(0) 


உ) 


246 


நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிற ஏற்பாடுகள்‌ செய்யும்‌ வரையில்‌ மக்களவையில்‌ 
சிக்கிம்‌ மாநிலத்திற்கு ஒரு பதவியிடம்‌ ஒதுக்கப்படும்‌; மேலும்‌, சிக்கிம்‌ மாநிலம்‌, 
சிக்கிமிற்கான நாடாளுமன்றத்‌ தேர்தல்‌ தொகுதி என வழங்கும்‌ ஒரு நாடாளுமன்றத்‌ 
தேர்தல்‌ தொகுதியாக அமையும்‌; 


குறித்திட்ட நாளன்று நிலவுறும்‌ மக்களவைக்கான சிக்கிம்‌ மாநிலத்தின்‌ சார்பாற்றுநர்‌, 
சிக்கிம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ உறுப்பினர்களால்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெறுவார்‌; 


(ஊ) நாடாளுமன்றம்‌, சிக்கிம்‌ மக்களின்‌ வெவ்வேறு பிரிவினரின்‌ உரிமைகளையும்‌ 


(௭) 


(67) 


(ஒ) 


(ஓ) 


306-22—18a 


நலன்களையும்‌ பாதுகாக்கும்‌ பொருட்டு, அத்தகைய பிரிவினரைச்‌ சார்ந்த 
வேட்பாளர்களால்‌ நிரப்பப்படும்‌ சிக்கிம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையிலுள்ள 
பதவியிடங்களின்‌ எண்ணிக்கையை நிருணயிப்பதற்கும்‌, சிக்கிம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ 
பேரவைத்‌ தேர்தலில்‌ அத்தகைய பிரிவினரைச்‌ சார்ந்த வேட்பாளர்கள்‌ மட்டுமே நிற்கக்‌ 
கூடிய, பேரவைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளை வரையறை செய்வதற்கும்‌ வகைசெய்யலாம்‌; 


சிக்கிமின்‌ ஆளுநர்‌, அமைதிகாப்பதற்கும்‌, சிக்கிம்‌ மக்களின்‌ வெவ்வேறு பிரிவினரின்‌ 
சமுதாய மற்றும்‌ பொருளியல்‌ முன்னேற்றத்தை உறுதிசெய்வதற்காக ஒரு நேரிய 
ஏற்பாடு செய்வதற்கும்‌ தனிப்பொறுப்பு உடையவர்‌ ஆவார்‌; மேலும்‌ சிக்கிமின்‌ ஆளுநர்‌ 
இந்தக்‌ கூறின்படி தம்‌ தனிப்பொறுப்பை நிறைவேற்றுகையில்‌, குடியரசுத்தலைவர்‌, 
அப்போதைக்கு இடுவதற்குப்‌ பொருத்தமெனக்‌ கருதும்‌ பணிப்புரைகளுக்கு உட்பட்டு, 
தம்‌ உளத்தேர்வின்படிச்‌ செயல்படுவார்‌; 


குறித்திட்ட நாளுக்கு உடன்முன்பு சிக்கிம்‌ அரசிடம்‌ அல்லது சிக்கிம்‌ அரசிற்காக பிற 
அதிகாரஅமைப்பு எதனிடமும்‌ அல்லது எவரொருவரிடமும்‌ உற்றமைந்திருந்த (சிக்கிம்‌ 
மாநிலத்தில்‌ அடங்கியுள்ள ஆட்சிநிலவரைகளுக்குள்ளாயினும்‌ அல்லது 
வெளியிலாயினும்‌ இருந்த) சொத்து மற்றும்‌ சொத்திருப்புகள்‌ அனைத்தும்‌ குறித்திட்ட 
நாளிலிருந்து சிக்கிம்‌ மாநில அரசிடம்‌ உற்றமைந்திருக்கும்‌; 


சிக்கிம்‌ மாநிலத்தில்‌ அடங்கியுள்ள ஆட்சிநிலவரைகளில்‌ குறித்திட்ட நாளுக்கு 


உடன்முன்பு செயற்பணியாற்றிவந்த உயர்‌ நீதிமன்றம்‌, குறித்திட்ட நாளன்றும்‌ அது 
முதற்கொண்டும்‌ சிக்கிம்‌ மாநிலத்திற்கான உயர்‌ நீதிமன்றமாகக்‌ கொள்ளப்படும்‌; 


சிக்கிம்‌ மாநிலத்தின்‌ ஆட்சிநிலவரை எங்கணும்‌ உள்ள உரிமையியல்‌, குற்றவியல்‌ 
மற்றும்‌ வருவாய்த்‌ துறை அதிகாரவரம்புடைய நீதிமன்றங்கள்‌ அனைத்தும்‌, 
அதிகாரஅமைப்புகள்‌ அனைத்தும்‌, நீதித்துறை, ஆட்சித்துறை மற்றும்‌ அலுவலகப்‌ 
பணித்துறை அலுவலர்கள்‌ அனைவரும்‌, குறித்திட்ட நாளன்றும்‌ அது 
முதற்கொண்டும்‌, இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, அவரவர்‌ தம்‌ 
பதவிப்பணிகளைத்‌ தொடர்ந்து புரிந்து வருதல்‌ வேண்டும்‌; 


சிக்கிம்‌ மாநிலத்தில்‌ அடங்கியுள்ள ஆட்சிநிலவரைகளில்‌ அல்லது அவற்றின்‌ பகுதி 
எதிலும்‌ குறித்திட்ட நாளுக்கு உடன்முன்பு செல்லாற்றலிலிருந்த சட்டங்கள்‌ 
அனைத்தும்‌, தகுதிறம்‌ கொண்ட சட்டமன்றத்தால்‌ அல்லது தகுதிறம்கொண்ட பிற 
அதிகாரஅமைப்பால்‌ திருத்தமோ நீக்கறவோ செய்யப்படும்‌ வரையில்‌, தொடர்ந்து 
செல்லாற்றலில்‌ இருந்து வரும்‌; 


247 


(ஒள) சிக்கிம்‌ மாநிலத்தின்‌ நிருவாகம்‌ தொடர்பாக (இ) கூறில்‌ சுட்டப்பட்ட சட்டம்‌ எதுவும்‌ 


(௧) 


(௩) 


(௪) 


பொருந்துவதற்கு  வழிவகுப்பதற்காகவும்‌ அத்தகைய சட்டம்‌ ஒன்றின்‌ 
வகையங்களை இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு இணங்கியிருக்குமாறு 
செய்வதற்காகவும்‌ குடியரசுத்தலைவர்‌, குறித்திட்ட நாளிலிருந்து ஈராண்டுகளுக்குள்‌ 
ஆணையின்வழி, நீக்கறவு அல்லது திருத்தம்‌ என்னும்‌ முறையில்‌, தேவையென 
அல்லது உகந்ததெனக்‌ கருதும்‌ தழுவமைவுகளை அல்லது மாற்றமைவுகளைச்‌ 
செய்யலாம்‌; மற்றும்‌, அதன்மேல்‌, அத்தகைய சட்டம்‌ ஒவ்வொன்றும்‌, அவ்வாறு 
செய்யப்பட்ட தழுவமைவுகளுக்கும்‌ மாற்றமைவுகளுக்கும்‌ உட்பட்டு, செல்திறம்‌ 
உடையது ஆகும்‌; மேலும்‌, அத்தகைய தழுவமைவு அல்லது மாற்றமைவு எதனையும்‌ 
நீதிமன்றம்‌ எதிலும்‌ எதிர்த்து வாதிடுதல்‌ ஆகாது; 


இந்திய அரசு அல்லது அதற்கு முன்பிருந்த அரசுகளில்‌ எதுவும்‌ ஒரு 
தரப்பினராக இருந்து, குறித்திட்ட நாளுக்கு முன்பு செய்துகொள்ளப்பட்ட அல்லது 
எழுதிக்கொடுக்கப்பட்ட சிக்கிம்‌ தொடர்பான உடன்படிக்கை, உடன்பாடு, ஒப்புறுதி 
அல்லது அவைபோன்ற பிற முறையாவணம்‌ எதனின்றும்‌ எழும்‌ பூசல்‌ அல்லது பிற 
பொருட்பாடு எதனையும்‌ பொறுத்து உச்ச நீதிமன்றமோ பிற நீதிமன்றம்‌ எதுவுமோ 
அதிகாரம்‌ உடையது ஆகாது; ஆனால்‌, இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌, 143 ஆம்‌ 
உறுப்பின்‌ வகையங்களைத்‌ திறக்குறைவு செய்வதாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ 
ஆகாது; 


குடியரசுத்தலைவர்‌, பொது அறிவிக்கை வாயிலாக, அந்த அறிவிக்கைத்‌ தேதியில்‌ 
இந்தியாவிலுள்ள மாநிலம்‌ ஒன்றில்‌ செல்லாற்றலிலுள்ள இயற்றுச்சட்டம்‌ எதனையும்‌, 
தாம்‌ தக்கதெனக்‌ கருதும்‌ வரையறைகளுடன்‌ அல்லது மாற்றமைவுகளுடன்‌ சிக்கிம்‌ 
மாநிலத்திற்கு அளாவச்‌ செய்யலாம்‌; 


இந்த உறுப்பின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ எதனையும்‌ செல்திறப்படுத்துவதில்‌ 
இடர்ப்பாடு எதுவும்‌ எழுமாயின்‌, குடியரசுத்தலைவர்‌, ஆணையின்வழி, அந்த 
இடர்ப்பாட்டினை அகற்றுவதற்குத்‌ தேவையெனத்‌ தமக்குத்‌ தோன்றுகிற (பிற உறுப்பு 
எதனின்‌ தழுவமைவு அல்லது மாற்றமைவு உள்ளடங்கலாக) எதனையும்‌ செய்யலாம்‌: 


வரம்புரையாக : அத்தகைய ஆணை எதுவும்‌, குறித்திட்ட நாளிலிருந்து ஈராண்டுகள்‌ கழிவுற்ற 
பின்பு பிறப்பிக்கப்படுதல்‌ ஆகாது; 


(ஞ்‌) 


306-22—18b 


குறித்திட்ட நாளிலிருந்து, அரசமைப்புச்‌ (முப்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975, 
குடியரசுத்தலைவரின்‌ ஏற்பிசைவினைப்‌ பெறுகிற தேதிக்கு உடன்முன்பு 
முடிவடைகிற இடைக்‌ காலஅளவின்போது, சிக்கிம்‌ மாநிலத்தில்‌ அல்லது அதில்‌ 
அடங்கியுள்ள ஆட்சிநிலவரைகளில்‌ அல்லது அது தொடர்பாகச்‌ செய்யப்பட்ட 
செயல்கள்‌ அனைத்தும்‌ எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்‌ அனைத்தும்‌, அரசமைப்புச்‌ 
முப்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 ஆல்‌ திருத்தம்‌ செய்யப்பட்ட இந்த 
அரசமைப்பின்‌ வகையங்களுடன்‌ அவை இணங்கியிருக்குமளவுக்கு அவ்வாறு 
திருத்தம்‌ செய்யப்பட்ட அந்த அரசமைப்பின்படி செல்லுந்தன்மையுடன்‌ 
செய்யப்பட்டிருப்பதாக அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாக அனைத்து 
நோக்கங்களுக்காகவும்‌ கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. ] 


248 


[371 ஸூ. மிசோரம்‌ மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌ : 
இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌,-- 
(அ 0 மிசோக்களின்‌ சமய அல்லது சமுதாய ஒழுகலாறுகள்‌, 


(4) மிசோ மரபுவழக்குச்‌ சட்டம்‌ மற்றும்‌ நெறிமுறை, 
(ர) மிசோ மரபுவழக்குச்‌ சட்டத்தின்படியான முடிபுகள்‌ உள்ளடங்கிய உரிமையியல்‌ 
மற்றும்‌ குற்றவியல்‌ நீதி நிருவாகம்‌, 


(14) நிலத்தின்‌ சொத்துரிமை மற்றும்‌ நிலத்தின்‌ உரிமை மாற்றம்‌ 
ஆகியவை பொறுத்த நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌, மிசோரம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துதல்‌ 
வேண்டும்‌ என்று மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவை ஒரு தீர்மானத்தின்‌ வாயிலாக முடிவு 
செய்திருந்தாலன்றி, அவ்வாறு பொருந்துதல்‌ ஆகாது: 
வரம்புரையாக : இந்தக்‌ கூறிலுள்ள எதுவும்‌ அரசமைப்புச்‌ (ஐம்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1986 இன்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, ஒன்றியத்து ஆட்சிநிலவரையாகிய மிசோரத்தில்‌ 
செல்லாற்றலிலிருந்த மைய அரசுச்‌ சட்டம்‌ எதற்கும்‌ பொருந்துதல்‌ ஆகாது; 


(ஆ. மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையானது நாற்பதுக்குக்‌ குறையாத 
உறுப்பினர்களைக்‌ கொண்டிருக்கும்‌.] 


1371 (ஐ. அருணாச்சலப்‌ பிரதேச மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌ : 
இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌,_- 


(அ) அருணாச்சலப்‌ பிரதேச ஆளுநர்‌, அருணாச்சலப்‌ பிரதேச மாநிலத்தில்‌ சட்டம்‌ ஒழுங்கு 
பொறுத்துத்‌ தனிப்பொறுப்பு உடையவர்‌ ஆவார்‌; மேலும்‌, அது தொடர்பாகத்‌ தம்‌ 
பதவிப்பணிகளை ஆற்றுகையில்‌, ஆளுநர்‌, தாம்‌ எடுக்கவேண்டிய நடவடிக்கை 
குறித்து, அமைச்சரவையைக்‌ கலந்தாய்வு செய்தபின்பு தாமே முடிவுசெய்வார்‌: 


வரம்புரையாக : பொருட்பாடு ஒன்று, இந்தக்‌ கூறின்படி ஆளுநர்‌ தாமே முடிவுசெய்கிறபடி 
செயற்பட வேண்டுறுத்தப்பட்ட ஒரு பொருட்பாடா இல்லையா என்பதைப்‌ பொறுத்து வினா எதுவும்‌ 
எழுமாயின்‌, ஆளுநர்‌ தம்‌ உளத்தேர்வின்படி செய்யும்‌ முடிபே அறுதியானது ஆகும்‌; ஆளுநர்‌ தாம்‌ 
முடிவுசெய்கிறபடி செயற்பட்டிருக்கவேண்டும்‌ அல்லது கூடாது என்பதைக்‌ காரணமாகக்‌ காட்டி, 
அவரால்‌ செய்யப்பட்ட எதனின்‌ செல்லுந்தன்மையையும்‌ எதிர்த்து வாதிடுதல்‌ ஆகாது: 


மேலும்‌ வரம்புரையாக : குடியரசுத்தலைவர்‌, ஆளுநரிடமிருந்து ஒர்‌ அறிக்கையைப்‌ 
பெற்றதன்மேல்‌ அல்லது பிறவாறு அருணாச்சலப்‌ பிரதேச மாநிலத்தின்‌ சட்டம்‌, ஒழுங்கு பொறுத்து 
ஆளுநர்‌ தனிப்பொறுப்பு உடையவராக இருப்பது இனிமேற்கொண்டு தேவையில்லை என்று 
தெளிவுறக்காண்பாராயின்‌, அவர்‌, ஆணையின்வழி, அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ 
தேதியிலிருந்து செல்திறம்‌ பெறுமாறு ஆளுநர்‌ அத்தகைய பொறுப்பு உடையவராக இருப்பது அற்றுப்‌ 
போகும்‌ என்று பணிக்கலாம்‌. 


rr 

1. அரசமைப்புச்‌ (ஐம்பத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1986 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (ஐம்பத்து ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1986 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


306-22—18c 


249 


(ஆ) அருணாச்சலப்‌ பிரதேச மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையானது முப்பதுக்குக்‌ குறையாத 
உறுப்பினர்களைக்‌ கொண்டிருக்கும்‌. ] 


1371 (ஐ. கோவா மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையம்‌ : 
இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, கோவா மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையானது 
முப்பதுக்குக்‌ குறையாத உறுப்பினர்களைக்‌ கொண்டிருக்கும்‌.] 


2371(ஒ). கர்நாடக மாநிலம்‌ பொறுத்த தனியுறு வகையங்கள்‌ : 


() குடியரசுத்தலைவர்‌, கர்நாடக மாநிலம்‌ பொறுத்து, செய்யப்பட்ட ஆணையின்‌ வழி-- 


(அ) ஐதராபாத்‌ -- கர்நாடக மண்டலத்திற்காக தனித்ததொரு வளர்ச்சி வாரியத்தை நிறுவி 
அந்த வாரியத்தின்‌ செயல்முறை பற்றிய அறிக்கையொன்று ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ 
மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவை முன்பு வைக்கப்படும்‌ என்ற வகையத்துடன்‌ அதனை 
நிறுவுவதற்காகவும்‌; 

(ஆ) மாநிலம்‌ முழுவதின்‌ தேவைகளுக்கு உட்பட்டு, மேற்சொன்ன மண்டலத்திற்கு வளர்ச்சி 
சார்ந்த செலவினத்திற்காக நேரிய முறையில்‌ நிதியங்களைப்‌ 
பகிர்ந்து ஒதுக்குவதற்காக; மற்றும்‌ 

(இ) மாநிலம்‌ முழுவதின்‌ தேவைகளுக்கு உட்பட்டு, மேற்சொன்ன மண்டலத்தைச்‌ சார்ந்த 
மக்களுக்காகப்‌ பொது வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும்‌ வாழ்க்கைத்‌ தொழில்‌ பயிற்சி 
ஆகிய பொருட்பாடுகளில்‌, நேரிய வாய்ப்புகளுக்காகவும்‌ வசதிகளுக்காகவும்‌, 

ஆளுநருக்குள்ள தனிப்பொறுப்பு எதற்காகவும்‌ வகைசெய்யலாம்‌. 


(2. (| ஆம்‌ கூறின்‌ (இ) உட்கூறின்‌ படி பிறப்பிக்கப்படும்‌ ஆணையொன்று-- 


(அ) ஐதராபாத்‌--கர்நாடக மண்டலத்தில்‌ உள்ள கல்விசார்‌ மற்றும்‌ 
வாழ்க்கைத்தொழில்சார்‌ பயிற்சி நிறுவனங்களிலுள்ள இடங்களில்‌ ஒரு வீதத்தை 
பிறப்பால்‌ அல்லது நிலைவாழ்விடத்தால்‌ அந்த மண்டலத்தை சார்ந்த 
மாணவர்களுக்காக ஒதுக்கீடு செய்வதற்காகவும்‌; மற்றும்‌ 


(ஆ ஐதராபாத்‌ -- கர்நாடக மண்டலத்தில்‌ மாநில அரசின்‌ கீழும்‌ மற்றும்‌ மாநில அரசின்‌ 
கட்டாள்கையின்‌ கீழுள்ள குழுமம்‌ அல்லது அமைவனம்‌ எதிலுமுள்ள பணியடைகளை 
அல்லது பணியடைகளின்‌ வகைகளைக்‌ கண்டறிந்து அத்தகைய பணியடைகளின்‌ 
ஒரு வீதத்தைப்‌ பிறப்பால்‌ அல்லது நிலைவாழ்விடத்தால்‌ அந்த மண்டலத்தைச்‌ சார்ந்த 
நபர்களுக்காக ஒதுக்கீடு செய்வதற்காகவும்‌ மற்றும்‌ ஆணையில்‌ 
குறித்துரைக்கப்படலாகிறவாறு அதற்கு நேரடி ஆளெடுப்பு மூலமாகவோ அல்லது 
பதவிஉயர்வு மூலமாகவோ அல்லது பிற முறை எதிலுமோ பணியமர்த்தம்‌ 
செய்வதற்காகவும்‌ 


வகைசெய்யலாம்‌.] 


1. அரசமைப்புச்‌ (ஐம்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1987 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (30-5-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2012 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-10-2013 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


372. நிலவுறும்‌ சட்டங்கள்‌ தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருத்தல்‌ மற்றும்‌ அவற்றின்‌ தழுவமைவு : 

(0. 395 ஆம்‌ உறுப்பில்‌ சுட்டப்பட்டுள்ள சட்டங்கள்‌ இந்த அரசமைப்பினால்‌ நீக்கறவு 
செய்யப்பட்டிருப்பினும்‌, இந்த அரசமைப்பின்‌ பிற வகையங்களுக்கு உட்பட்டு, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு இந்திய ஆட்சிநிலவரையில்‌ செல்லாற்றலிலிருந்த சட்டங்கள்‌ 
அனைத்தும்‌, தகுதிறமுள்ள ஒரு சட்டமன்றத்தினால்‌ அல்லது தகுதிறமுள்ள பிற 
அதிகாரஅமைப்பினால்‌ மாற்றமோ நீக்கறவோ திருத்தமோ செய்யப்படும்‌ வரையில்‌ தொடர்ந்து 
செல்லாற்றலில்‌ இருந்துவரும்‌. 


(2) இந்திய ஆட்சிநிலவரையில்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களை, இந்த 
அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு இணங்கியிருக்குமாறு செய்வதற்காக, குடியரசுத்தலைவர்‌, 
ஆணையின்வழி, நீக்கறவு அல்லது திருத்தம்‌ என்னும்‌ முறையில்‌ தேவையென அல்லது 
உகந்ததெனக்‌ கருதும்‌ தழுவமைவுகளையும்‌ மாற்றமைவுகளையும்‌ அச்சட்டத்தில்‌ செய்யலாம்‌; மேலும்‌, 
அந்தச்‌ சட்டம்‌ அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ தேதியிலிருந்து, அவ்வாறு செய்யப்பட்ட 
தழுவமைவுகளுக்கும்‌ மாற்றமைவுகளுக்கும்‌ உட்பட்டுச்‌ செல்திறம்‌ உடையதாகும்‌ என்று 
வகைசெய்யலாம்‌; அத்தகைய தழுவமைவு அல்லது மாற்றமைவு எதனையும்‌ குறித்து நீதிமன்றம்‌ 
எதிலும்‌ எதிர்த்து வாதிடுதல்‌ ஆகாது. 


(3. (2) ஆம்‌ கூறிலுள்ள எதுவும்‌ - 


(அ) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலிருந்து '[மூன்று ஆண்டுகள்‌] கழிவுற்ற பின்பு, 
சட்டம்‌ எதிலும்‌ தழுவமைவு அல்லது மாற்றமைவு எதனையும்‌ செய்வதற்குக்‌ 
குடியரசுத்தலைவருக்கு அதிகாரமளிப்பதாகவோ, 


(ஆ மேற்சொன்ன கூறின்படி குடியரசுத்தலைவரால்‌ தழுவமைவு அல்லது மாற்றமைவு 
செய்யப்பட்ட சட்டம்‌ எதனையும்‌ தகுதிறமுள்ள சட்டமன்றம்‌ அல்லது தகுதிறமுள்ள பிற 
அதிகாரஅமைப்பு எதுவும்‌ நீக்கறவு அல்லது திருத்தம்‌ செய்வதைத்‌ தடையூறு 
செய்வதாகவோ 

கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


விளக்கம்‌ |. - இந்த உறுப்பில்‌ “செல்லாற்றலிலுள்ள சட்டம்‌” என்னும்‌ சொற்றொடர்‌, இந்திய 
ஆட்சிநிலவரையிலுள்ள ஒரு சட்டமன்றத்தினால்‌ அல்லது தகுதிறமுள்ள பிறவகை 
அதிகாரஅமைப்பினால்‌ இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு நிறைவேற்றப்பட்டு அல்லது 
இயற்றப்பட்டு முன்னரே நீக்கறவு செய்யப்படாத ஒரு சட்டத்தை, அத்தகைய சட்டம்‌ எதுவும்‌ அல்லது 
அதன்‌ பகுதிகள்‌ எவையும்‌ அப்போது முற்றிலுமோ குறிப்பிட்ட பரப்பிடங்களிலோ செயற்பாட்டில்‌ 
இல்லாதிருப்பினும்‌, உள்ளடக்கும்‌. 


விளக்கம்‌ 11. - இந்திய ஆட்சிநிலவரையில்‌ ஒரு சட்டமன்றத்தினால்‌ அல்லது தகுதிறமுள்ள 
பிற அதிகாரஅமைப்பினால்‌ நிறைவேற்றப்பட்டு அல்லது இயற்றப்பட்டு இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு அந்த ஆட்சிநிலவரையைக்‌ கடந்து செல்திறமும்‌, அத்துடன்‌ இந்திய 
ஆட்சிநிலவரையில்‌ செல்திறமும்‌ உடைய சட்டம்‌ எதுவும்‌, மேற்சொன்ன அத்தகைய தழுவமைவுகள்‌, 
மாற்றமைவுகள்‌ எவற்றிற்கும்‌ உட்பட்டு, ஆட்சிநிலவரையைக்‌ கடந்த செல்திறனைத்‌ தொடர்ந்து 
உடையது ஆகும்‌. 


தை ன்ப ப வலவ வைக ள்‌ கை பவனை விவ ப அ அ வை ன ன வ வ வ வை வ வை வ வை வனை ட ட டப டட 
1. “இரண்டு ஆண்டு” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (முதலாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1951 இன்‌ 12 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ 
செல்திறம்‌ பெறமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


251 


விளக்கம்‌ |. - இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌ செல்லாற்றலிலுள்ள தற்காலிகச்‌ சட்டம்‌ 
எதனையும்‌, அது கழிவுறுவதற்கென நிருணயிக்கப்பட்ட தேதிக்கு பின்பு அல்லது இந்த அரசமைப்பு 
செல்லாற்றலுக்கு வராதிருக்குமாயின்‌, அது கழிவுற்றிருக்கவேண்டிய தேதிக்குப்‌ பின்பு 
தொடர்ந்திருக்கச்‌ செய்வதாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


விளக்கம்‌ 4. - இந்திய அரசுச்‌ சட்டம்‌, 1935 இன்‌ 88 ஆம்‌ பிரிவின்படி ஒரு மாகாண 
ஆளுநரால்‌ சாற்றம்‌ செய்யப்பட்டு, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு 
செல்லாற்றலிலிருந்த ஓர்‌ அவசரச்சட்டம்‌, அந்த மாகாணத்திற்கு நேரிணையான மாநிலத்தின்‌ 
ஆளுநரால்‌ முன்னதாகத்‌ திரும்பப்‌ பெற்றுக்கொள்ளப்பட்டி ருந்தாலன்றி, அத்தகைய 
தொடக்கநிலைக்குப்‌ பின்பு 382 ஆம்‌ உறுப்பின்‌ () ஆம்‌ கூறின்படி செயலுறுகிற அந்த மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவையின்‌ முதல்‌ கூட்டத்திலிருந்து ஆறு வாரங்கள்‌ கழிவுற்றதும்‌ செயற்படுவது 
அற்றுப்போகும்‌; மேலும்‌, இந்த உறுப்பிலுள்ள எதுவும்‌ செல்லாற்றலிலுள்ள அத்தகைய அவசரச்சட்டம்‌ 
எதனையும்‌ மேற்சொன்ன காலஅளவிற்குப்‌ பின்பும்‌ தொடர்ந்திருக்கச்‌ செய்வதாகப்‌ பொருள்‌ 
கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


"(372 ஞீ. சட்டங்களைத்‌ தழுவமைவு செய்வதற்குக்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌: 

(॥ அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு 
இந்தியாவில்‌ அல்லது அதன்‌ பகுதி எதிலும்‌ செல்லாற்றலிலிருந்த சட்டம்‌ ஒன்றின்‌ வகையங்களை 
அந்தச்‌ சட்டத்தினால்‌ திருத்தம்‌ செய்யப்பட்ட இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு இணங்கி 
இருக்குமாறு செய்வதற்காகக்‌ குடியரசுத்தலைவர்‌, 1957 நவம்பர்‌ முதல்‌ நாளுக்கு முன்பு 
பிறப்பிக்கப்பட்ட ஆணையின்வழி நீக்கறவு அல்லது திருத்தம்‌ என்னும்முறையில்‌ தேவையென 
அல்லது உகந்ததெனக்‌ கருதும்‌ தழுவமைவுகளையும்‌ மாற்றமைவுகளையும்‌ - அச்சட்டத்தில்‌ 
செய்யலாம்‌; மேலும்‌, அந்தச்‌ சட்டம்‌ அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ தேதியிலிருந்து, 
அவ்வாறு செய்யப்பட்ட தழுவமைவுகளுக்கும்‌ மாற்றமைவுகளுக்கும்‌ உட்பட்டு, செல்திறம்‌ 
உடையதாக இருக்க வகைசெய்யலாம்‌; அத்தகைய தழுவமைவு அல்லது மாற்றமைவு எதனையும்‌ 
குறித்து நீதிமன்றம்‌ எதிலும்‌ எதிர்த்து வாதிடுதல்‌ ஆகாது. 


(2. (1 ஆம்‌ கூறிலுள்ள எதுவும்‌, மேற்சொன்ன கூறின்படி குடியரசுத்தலைவரால்‌ தழுவமைவு 
அல்லது மாற்றமைவு செய்யப்பட்ட சட்டம்‌ எதனையும்‌ தகுதிறமுள்ள சட்டமன்றமோ பிற 
அதிகாரஅமைப்போ நீக்கறவு அல்லது திருத்தம்‌ செய்வதைத்‌ தடுப்பதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ 
ஆகாது.] 


373. தடுப்புக்‌ காவலில்‌ உள்ளவர்களைப்‌ பொறுத்து குறித்தசில நேர்வுகளில்‌ 
ஆணை பிறப்பிப்பதற்குக்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌ : 

22 ஆம்‌ உறுப்பின்‌ (7) ஆம்‌ கூறின்படி நாடாளுமன்றத்தால்‌ வகைசெய்யப்படுதல்‌, இந்த 
அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலிருந்து ஓராண்டு கழிவுறுதல்‌, இவற்றில்‌ எது முந்தியதோ 
அதுவரையில்‌, மேற்சொன்ன உறுப்பின்‌ (4), (7) ஆகிய கூறுகளில்‌ நாடாளுமன்றம்‌ என்ற சுட்டுகைக்கு 
மாற்றாக குடியரசுத்தலைவர்‌ என்ற சுட்டுகை அமைந்திருந்தாற்போன்றும்‌, அந்தக்‌ கூறுகளில்‌ 
நாடாளுமன்றத்தால்‌ இயற்றப்பட்ட சட்டம்‌ என்ற சுட்டுகைக்கு மாற்றாகக்‌ குடியரசுத்தலைவரால்‌ 
பிறப்பிக்கப்பட்ட ஆணை என்ற சுட்டுகை அமைந்திருந்தாற்போன்றும்‌ அந்த உறுப்பு செல்திறம்‌ 
உடையது ஆகும்‌. 





1 அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 23 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


252 


374. கூட்டாட்சிய நீதிமன்ற நீதிபதிகள்‌ மற்றும்‌ கூட்டாட்சிய நீதிமன்றத்தில்‌ அல்லது மன்றத்தமர்‌ 
மாட்சிமை தங்கிய மன்னர்‌ முன்பு முடிவுறாநிலையிலுள்ள நடவடிக்கைகள்‌ பற்றிய 
வகையங்கள்‌ : 


(0 இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு பதவிவகித்த கூட்டாட்சிய நீதிமன்ற 
நீதிபதிகள்‌, பிறவாறு அவர்கள்‌ தேர்ந்து ஏற்றிருந்தாலன்றி, அத்தகைய தொடக்கநிலையில்‌ உச்ச 
நீதிமன்ற நீதிபதிகளாக ஆவர்‌; அதன்மேல்‌ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளைப்‌ பொறுத்து 125 ஆம்‌ 
உறுப்பின்படி வகைசெய்யப்பட்டுள்ள வரையூதியங்களுக்கும்‌ படித்தொகைகளுக்கும்‌ வாராமை 
விடுப்பு மற்றும்‌ ஒய்வூதியம்‌ பொறுத்த உரிமைகளுக்கும்‌ அவர்கள்‌ உரிமைகொண்டவர்கள்‌ ஆவர்‌. 


(2) இந்த அரசமைப்பின்‌ தொடக்க நிலையில்‌ கூட்டாட்சிய நீதிமன்றத்தில்‌ 
முடிவுறாநிலையிலுள்ள உரிமையியல்‌ அல்லது குற்றவியல்‌ சார்ந்த வழக்குகள்‌, மேல்முறையீடுகள்‌, 
நடவடிக்கைகள்‌ அனைத்தும்‌ உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும்‌; உச்ச நீதிமன்றம்‌, கேட்பு நல்கி 
அவற்றை முடிவு செய்யும்‌ அதிகாரவரம்பு உடையது ஆகும்‌; மேலும்‌, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு முன்பு கூட்டாட்சிய நீதிமன்றத்தால்‌ வழங்கப்பட்ட தீர்ப்புரைகள்‌ அல்லது 
பிறப்பிக்கப்பட்ட ஆணைகள்‌, அவை உச்ச நீதிமன்றத்தால்‌ வழங்கப்பட்டிருந்தாற்போன்று அல்லது 
பிறப்பிக்கப்பட்டி ௬ுந்தாற்போன்று அதே செல்லாற்றலும்‌ செல்திறமும்‌ உடையன ஆகும்‌. 


(3) இந்த அரசமைப்பிலுள்ள எதுவும்‌, இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ உள்ள நீதிமன்றம்‌ ஒன்றின்‌ 
தீர்ப்புரை, தீர்ப்பாணை அல்லது ஆணை எதிலுமிருந்தும்‌ அல்லது எதனைப்‌ பொறுத்தும்‌ எழுகின்ற 
மேல்முறையீடுகளையும்‌ மனுக்களையும்‌ தீர்வுசெய்வதற்காக மன்றத்தமர்‌ மாட்சிமை தங்கிய மன்னர்‌ 
எந்த அளவு அதிகாரம்‌ பெற்றிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகாரம்‌ செலுத்தப்படுவதைச்‌ 
செல்லுந்தன்மையற்றதாக்கும்‌ வகையில்‌ செயற்படுதல்‌ ஆகாது; மேலும்‌, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்குப்‌ பின்பு அத்தகைய மேல்முறையீடு அல்லது மனு எதன்மீதும்‌ பிறப்பிக்கப்பட்ட 
மன்றத்தமர்‌ மாட்சிமை தங்கிய மன்னர்‌ பிறப்பித்த ஆணை எதுவும்‌, இந்த அரசமைப்பினால்‌ உச்ச 
நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தைச்‌ செலுத்துகையில்‌, அத்தகைய நீதிமன்றத்தால்‌ 
பிறப்பிக்கப்பட்ட ஒர்‌ ஆணையாக அல்லது தீர்ப்பாணையாக இருப்பது போன்று, அனைத்து 
நோக்கங்களுக்காகவும்‌ செல்திறம்‌ உடையது ஆகும்‌. 


(4) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையிலும்‌ அது முதற்கொண்டும்‌, முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ இ) பகுதியில்‌ குறித்துரைக்கப்பட்ட ஒரு மாநிலத்திலுள்ள நீதிமன்றம்‌ ஒன்றின்‌ 
தீர்ப்புரை, தீர்ப்பாணை அல்லது ஆணை எதிலிருந்தும்‌ அல்லது அதனைப்‌ பொறுத்து எழுகின்ற 
மேல்முறையீடுகளையும்‌ மனுக்களையும்‌ ஏற்றுக்‌ கொள்வதற்கும்‌ தீர்வுசெய்வதற்கும்‌ அந்த 
மாநிலத்தின்‌ அரசப்பேராயமாகச்‌ செயற்பணியாற்றும்‌ அதிகாரஅமைப்பிற்குள்ள அதிகாரம்‌ 
அற்றுப்போகும்‌; மேலும்‌, அத்தகைய தொடக்கநிலையில்‌ மேற்சொன்ன அதிகாரஅமைப்பின்‌ முன்பு 
முடிவுறாநிலையிலுள்ள மேல்முறையீடுகள்‌, பிற நடவடிக்கைகள்‌ அனைத்தும்‌ உச்ச நீதிமன்றத்திற்கு 
மாற்றப்பட்டு அதனால்‌ தீர்வு செய்யப்படும்‌. 


(5) இந்த உறுப்பின்‌ வகையங்களைச்‌ செல்திறப்படுத்துவதற்காக, நாடாளுமன்றம்‌ 
சட்டத்தினால்‌ மேற்கொண்டும்‌ வகைசெய்யலாம்‌. 


253 


375. நீதிமன்றங்களும்‌ அதிகாரஅமைப்புகளும்‌ அலுவலர்களும்‌ இந்த அரசமைப்பின்‌ 
வகையங்களுக்கு உட்பட்டுத்‌ தொடர்ந்து செயற்பணியாற்றுதல்‌ : 
இந்திய ஆட்சிநிலவரையில்‌ எங்கணுமுள்ள உரிமையியல்‌, குற்றவியல்‌ மற்றும்‌ வருவாய்த்‌ துறை 
அதிகாரவரம்புடைய நீதிமன்றங்கள்‌ அனைத்தும்‌, அதிகாரஅமைப்புகள்‌ அனைத்தும்‌, நீதித்துறை, 
ஆட்சித்துறை, அலுவலகப்பணித்‌ துறை ஆகியவற்றின்‌ அலுவலர்கள்‌ அனைவரும்‌, இந்த 
அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, அவரவர்‌ தம்‌ பதவிப்பணிகளைத்‌ தொடர்ந்து 
புரிந்துவருதல்‌ வேண்டும்‌. 


376. உயர்‌ நீதிமன்றங்களின்‌ நீதிபதிகள்‌ பற்றிய வகையங்கள்‌ : 

(0. 217 ஆம்‌ உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, மாகாணம்‌ எதிலும்‌ பதவி வகித்த உயர்‌ நீதிமன்ற நீதிபதிகள்‌, 
பிறவாறு அவர்கள்‌ தேர்ந்து ஏற்றிருந்தாலன்றி, அத்தகைய தொடக்கநிலையில்‌ அந்த மாகாணத்திற்கு 
நேரிணையான மாநிலத்தின்‌ உயர்‌ நீதிமன்ற நீதிபதிகளாக ஆவர்‌; அதன்மேல்‌ அத்தகைய உயர்‌ 
நீதிமன்ற நீதிபதிகளைப்‌ பொறுத்து 221 ஆம்‌ உறுப்பின்படி வகைசெய்யப்பட்டுள்ள 
வரையூதியங்களுக்கும்‌ படித்தொகைகளுக்கும்‌, வாராமை விடுப்பு, ஓய்வூதியம்‌ பொறுத்த 
உரிமைகளுக்கும்‌ அவர்கள்‌ உரிமைகொண்டவர்கள்‌ ஆவர்‌, 1[ அத்தகைய நீதிபதி எவரும்‌ இந்தியக்‌ 
குடிமகனாக இல்லாதிருப்பினும்‌, அத்தகைய உயர்‌ நீதிமன்றத்தின்‌ தலைமை நீதிபதியாக அல்லது பிற 
உயர்‌ நீதிமன்றம்‌ ஒன்றின்‌ தலைமை நீதிபதியாக அல்லது பிற நீதிபதியாக அமர்த்தப்படுவதற்குத்‌ 
தகுமையுடையவர்‌ ஆவார்‌.] 


(2) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 
பகுதியில்‌ குறித்துரைக்கப்பட்ட மாநிலம்‌ எதற்கும்‌ நேரிணையான இந்தியக்‌ குறுநிலம்‌ எதிலும்‌ பத 
வகித்த உயர்‌ நீதிமன்ற நீதிபதிகள்‌, பிறவாறு அவர்கள்‌ தேர்ந்து ஏற்றிருந்தாலன்றி, அத்தகைய 
தொடக்கநிலையின்போது அவ்வாறு குறித்துரைக்கப்பட்ட மாநிலத்திலுள்ள உயர்‌ நீதிமன்ற 
நீதிபதிகளாக ஆவர்‌; மேலும்‌, 217 ஆம்‌ உறுப்பின்‌ (0, (2) ஆகிய கூறுகளில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, 
அந்த உறுப்பின்‌ (] ஆம்‌ கூறின்‌ வரம்புரைக்கு உட்பட்டு, குடியரசுத்‌ தலைவர்‌ ஆணையின்வழித்‌ 
தீர்மானிக்கலாகும்‌ காலஅளவு கழிவுறும்‌ வரையில்‌ அவர்கள்‌ தொடர்ந்து பதவி வகித்து வருவர்‌. 


(3) இந்த உறுப்பில்‌ “நீதிபதி” என்ற சொல்‌, ஒரு செயலமர்‌ நீதிபதியை அல்லது ஒரு கூடுதல்‌ 
நீதிபதியை உள்ளடக்காது. 


377. இந்தியக்‌ கணக்காய்வர்‌- தலைமைத்‌ தணிக்கையர்‌ பற்றிய வகையங்கள்‌ : 

இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு பதவி வகித்த இந்தியத்‌ தலைமைத்‌ 
தணிக்கையர்‌, பிறவாறு அவர்‌ தேர்ந்து ஏற்றிருந்தாலன்றி, அத்தகைய தொடக்கநிலையில்‌ இந்தியக்‌ 
கணக்காய்வர்‌ - தலைமைத்‌ தணிக்கையராக ஆவார்‌; அதன்மேல்‌ இந்தியக்‌ கணக்காய்வர்‌- 
தலைமைத்‌ தணிக்கையர்‌ பொறுத்து 148 ஆம்‌ உறுப்பின்‌ (3) ஆம்‌ கூறின்படி வகைசெய்யப்பட்ட 
வரையூதியங்களுக்கும்‌, வாராமை விடுப்பு, ஒய்வூதியம்‌ பொறுத்த உரிமைகளுக்கும்‌ 
உரிமைகொண்டவர்‌ ஆவார்‌; மேலும்‌, அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு அவருக்குப்‌ 
பொருந்துவனவாயிருந்த வகையங்களின்படி தீர்மானிக்கப்பட்ட அவருடைய பதவிக்காலம்‌ கழிவுறும்‌ 
வரையில்‌ அவர்‌ தொடர்ந்து பதவி வகித்துவர உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌. 





1. அரசமைப்புச்‌ (ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1951 இன்‌ 13 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
சேர்க்கப்பட்டது. 


254 


378. அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையங்கள்‌ பற்றிய வகையங்கள்‌ : 


() இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு இந்தியத்‌ தன்னாட்சியத்திற்கான 
அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தில்‌ பதவி வகித்த உறுப்பினர்கள்‌, பிறவாறு அவர்கள்‌ தேர்ந்து 
ஏற்றிருந்தாலன்றி, அத்தகைய தொடக்கநிலையில்‌ ஒன்றியத்து அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணயத்தின்‌ 
உறுப்பினர்களாக ஆவர்‌; மேலும்‌, 316 ஆம்‌ உறுப்பின்‌ (0, (2) ஆகிய கூறுகளில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌ 
அந்த உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்‌ வரம்புரைக்கு உட்பட்டு, அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு 
அத்தகைய உறுப்பினர்களுக்குப்‌ பொருந்துவனவாயிருந்த விதிகளின்படி தீர்மானிக்கப்பட்ட 
அவர்களுடைய பதவிக்காலம்‌ கழிவுறும்‌ வரையில்‌ அவர்கள்‌ தொடர்ந்து பதவி வகித்து வருவர்‌. 


(2) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, ஒரு மாகாணத்தின்‌ அரசுப்‌ 
பணியாளர்‌ தேர்வாணையத்தில்‌ பதவி வகித்த உறுப்பினர்கள்‌ அல்லது மாகாணங்களின்‌ தொகுதி 
ஒன்றின்‌ தேவைகளை நிறைவேற்றுவதற்காகப்‌ பணிபுரிகிற அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ 
உறுப்பினர்கள்‌, பிறவாறு அவர்கள்‌ தேர்ந்து ஏற்றிருந்தாலன்றி, அந்த மாகாணத்திற்கு நேரிணையான 
மாநிலத்திற்கான அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினர்களாக அல்லது, நேர்வுக்கேற்ப, 
அந்த மாகாணங்களுக்கு நேரிணையான மாநிலங்களின்‌ தேவைகளை நிறைவேற்றுவதற்காகப்‌ 
பணிபுரிகிற கூட்டு மாநில அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையத்தின்‌ உறுப்பினர்களாக ஆவர்‌; மேலும்‌, 
316 ஆம்‌ உறுப்பின்‌ (1), (2) ஆகிய கூறுகளில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌ அந்த உறுப்பின்‌ (2) ஆம்‌ கூறின்‌ 
வரம்புரைக்கு உட்பட்டு அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு அந்த உறுப்பினர்களுக்குப்‌ 
பொருந்துவனவாயிருந்த விதிகளின்படி தீர்மானிக்கப்பட்ட அவர்களுடைய பதவிக்காலம்‌ கழிவுறும்‌ 
வரையில்‌ அவர்கள்‌ தொடர்ந்து பதவி வகித்து வருவர்‌. 


[378 இ). ஆந்திரப்‌ பிரதேசச்‌ சட்டமன்ற பேரவையின்‌ கால அளவு பற்றிய தனியுறு வகையம்‌ : 


172 ஆம்‌ உறுப்பில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, மாநிலங்கள்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 
1956 இன்‌ 28, 29 ஆகிய பிரிவுகளின்‌ வகையங்களின்படி அமைக்கப்பட்ட ஆந்திரப்‌ பிரதேச மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவை, முன்னதாகவே கலைக்கப்பட்டாலன்றி, மேற்சொன்ன 29 ஆம்‌ பிரிவில்‌ 
சுட்டப்பட்ட தேதியிலிருந்து ஐந்தாண்டுக்‌ காலஅளவிற்குத்‌ தொடர்ந்து இருந்துவரும்‌; ஆனால்‌, 
அதற்கு மேலும்‌ இருத்தலாகாது; மேலும்‌, மேற்சொன்ன காலஅளவு கழிவுறுங்கால்‌ அந்தச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவை கலைக்கப்பட்டதாக ஆகிவிடும்‌.] 


379-391. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற] விட்டுலிடப்பட்டன: 


392. இடர்ப்பாடுகளை அகற்றுவதற்குக்‌ குடியரசுத்தலைவருக்குள்ள அதிகாரம்‌ : 

(॥ இடர்ப்பாடுகள்‌ எவற்றையும்‌, குறிப்பாக, இந்திய அரசுச்‌ சட்டம்‌, 1935 இன்‌ 
வகையங்களிலிருந்து இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு மாறும்‌ இடைக்காலம்‌ 
தொடர்பானவற்றை அகற்றுவதற்காக, குடியரசுத்தலைவர்‌, ஆணையின்வழி, அந்த ஆணையில்‌ 
குறித்துரைக்கப்படும்‌ காலஅளவின்போது மாற்றமைவு, சேர்க்கை அல்லது விடுகை என்னும்‌ 
முறையில்‌ தாம்‌ தேவையென அல்லது உகந்ததெனக்‌ கருதும்‌ தழுவமைவுகளுக்கு உட்பட்டு இந்த 
அரசமைப்புச்‌ செல்திறம்‌ உடையது ஆகும்‌ என்று பணிக்கலாம்‌: 


ர 
1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 24 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


வரம்புரையாக : அத்தகைய ஆணை எதுவும்‌ V ஆம்‌ பகுதியின்‌ || அத்தியாயத்தின்படி 
உரியவாறு அமைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின்‌ முதல்‌ கூட்டத்திற்குப்‌ பின்பு பிறப்பிக்கப்படுதல்‌ 
ஆகாது. 

(2). (0 ஆம்‌ கூறின்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஒவ்வொன்றும்‌ நாடாளுமன்றத்தின்முன்‌ 
வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

(3) இந்த உறுப்பினாலும்‌, 324 ஆம்‌ உறுப்பினாலும்‌, 367 ஆம்‌ உறுப்பின்‌ (3) ஆம்‌ கூறினாலும்‌, 
391 ஆம்‌ உறுப்பினாலும்‌ குடியரசுத்தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள்‌, இந்த 
அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு முன்பு இந்திய தன்னாட்சியத்தின்‌ தலைமை ஆளுநரால்‌ 
செலுத்தத்தகுவன ஆகும்‌. 


பகுதி 28 


குறுந்தலைப்பு, தொடக்கம்‌, "| அதிகாரஉறுதிபெற்ற இந்திமொழி வாசகம்‌] மற்றும்‌ 
நீக்கறவுகள்‌ 


393. குறுந்தலைப்பு : 
இந்த அரசமைப்பு, இந்திய அரசமைப்பு என்று வழங்கப்பெறும்‌. 


394. தொடக்கம்‌ : 

இந்த உறுப்பும்‌, 5, 6, 7, 8, 9, 60, 324, 366, 367, 379, 380, 388, 391, 392, 393 ஆகிய உறுப்புகளும்‌ 
உடனடியாகச்‌ செல்லாற்றல்‌ பெறும்‌; இந்த அரசமைப்பின்‌ தொடக்கம்‌ என இந்த அரசமைப்பில்‌ 
சுட்டப்படும்‌ நாளான 1950, ஜனவரி இருபத்து ஆறாம்‌ நாளன்று இந்த அரசமைப்பின்‌ எஞ்சிய 
வகையங்கள்‌ செல்லாற்றல்‌ பெறும்‌. 


21394 இ): அதிகாரஉறுதிபெற்ற இந்திமொழி வாசகம்‌ : 
() குடியரசுத்தலைவர்‌ 

(அ) அரசமைப்புப்‌ பேரவை உறுப்பினர்கள்‌ கையொப்பமிட்டுள்ள, இந்த அரசமைப்பின்‌ 
இந்தி மொழிபெயர்ப்பினை, இந்திமொழியிலுள்ள மைய அரசுச்‌ சட்டங்களின்‌ 
அதிகாரஉறுதிபெற்ற வாசகங்களில்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி, நடையமைவு, 
சொற்றொடர்‌ அமைவு ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு செய்வதற்குத்‌ தேவையாகும்‌ 
மாற்றமைவுகளையும்‌, அதனை வெளியிடுவதற்கு முன்பு செய்யப்படும்‌ இந்த 
அரசமைப்பின்‌ அனைத்துத்‌ திருத்தங்களையும்‌ அதில்‌ ஒருங்கிணைத்து அந்த 
மொழிபெயர்ப்பினையும்‌, 

(ஆ) ஆங்கிலமொழியில்‌ இந்த அரசமைப்பிற்குச்‌ செய்யப்பட்ட திருத்தம்‌ ஒவ்வொன்றின்‌ 
இந்தி மொழிபெயர்ப்பினையும்‌, 


தம்முடைய அதிகாரத்தின்படி வெளியிடுமாறு செய்வார்‌. 





1. அரசமைப்புச்‌ (ஐம்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1987 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (9-12-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 
2. மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது. 


256 


(2. (0 ஆம்‌ கூறின்படி வெளியிடப்படும்‌ இந்த அரசமைப்பின்‌ மற்றும்‌ அதன்‌ திருத்தம்‌ 
ஒவ்வொன்றின்‌ மொழிபெயர்ப்பும்‌, அதன்‌ முதன்முதலில்‌ இருந்த அதே பொருளை உடையதாகப்‌ 
பொருள்கொள்ளப்படும்‌; மேலும்‌ அத்தகைய மொழிபெயர்ப்பின்‌ பகுதி எதனையும்‌ அவ்வாறு 
பொருள்கொள்ளுவதில்‌ இடர்ப்பாடு எதுவும்‌ எழுமாயின்‌, குடியரசுத்தலைவர்‌, அதனை ஏற்ற வகையில்‌ 
திருத்தியமைக்குமாறு செய்வார்‌. 


(3) இந்த உறுப்பின்படி வெளியிடப்படும்‌ இந்த அரசமைப்பின்‌ மற்றும்‌ அதன்‌ திருத்தம்‌ 
ஒவ்வொன்றின்‌ மொழிபெயர்ப்பும்‌, அனைத்து நோக்கங்களுக்காகவும்‌, அதிகாரஉறுதிபெற்ற அதன்‌ 
இந்தி மொழி வாசகமாக கொள்ளப்படும்‌.] 


395. நீக்கறவுகள்‌ : 

இந்திய விடுதலைச்‌ சட்டம்‌, 1947 மற்றும்‌ இந்திய அரசுச்‌ சட்டம்‌, 1935 இவற்றுள்‌ பிந்திய 
சட்டத்தைத்‌ திருத்தும்‌ அல்லது துணைவுறு சட்டங்கள்‌ அனைத்துடனும்‌ சேர்த்து, ஆனால்‌ அரசுப்‌ 
பேராயத்தின்‌ அதிகாரவரம்பு ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1949 நீங்கலாக, ஈங்கிதனால்‌ நீக்கறவு 
செய்யப்படுகின்றன. 


பெயர்‌ 


1. ஆந்திரப்‌ பிரதேசம்‌ 


2. அசாம்‌ 


257 


[முதலாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
[1, 4 ஆகிய உறுப்புகள்‌] 
|. மாநிலங்கள்‌ 
ஆட்சிநிலவரைகள்‌ 


2[ஆந்திர மாநிலச்‌ சட்டம்‌, 1953 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ (] ஆம்‌ 
உட்பிரிவிலும்‌, மாநிலங்கள்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 3 ஆம்‌ 
பிரிவின்‌ (1) ஆம்‌ உட்பிரிவிலும்‌, ஆந்திரப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ சென்னை 
(எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1959 இன்‌ முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலிலும்‌, ஆந்திரப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ மைசூர்‌ 
(ஆட்சிநிலவரை மாற்றுச்‌) சட்டம்‌, 1968 இன்‌ இணைப்புப்பட்டியலிலும்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌; ஆனால்‌, ஆந்திரப்‌ 
பிரதேசம்‌ மற்றும்‌ சென்னை எல்லைகள்‌ மாற்றுகை சட்டம்‌, 1959 இன்‌ 
இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகள்‌ “மற்றும்‌ ஆந்திரப்‌ பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 
2014 இன்‌ 3 ஆம்‌ பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகள்‌] நீங்கலாக.] 

இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு அசாம்‌ 
மாகாணம்‌, காஸி குறுநிலங்கள்‌ மற்றும்‌ அசாம்‌ பழங்குடியினர்‌ 
வரையிடங்களில்‌ அடங்கியிருந்த ஆட்சிநிலவரைகள்‌; ஆனால்‌, அசாம்‌ 
(எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1951 இன்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ “[மற்றும்‌ நாகாலாந்து 
மாநிலச்‌ சட்டம்‌, 1962 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ () ஆம்‌ உட்பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌] [மற்றும்‌ வடகிழக்கு 
வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 இன்‌ 5, 6, 7 ஆகிய 
பிரிவுகளில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌] நீங்கலாக, 
[மற்றும்‌ அரசமைப்புச்‌ நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இன்‌ இரண்டாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ | ஆம்‌ பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகளுக்கு அது தொடர்புடையதாகிற அளவிற்கு, 
அரசமைப்புச்‌ (ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1960 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ 
(அ) கூறில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, அரசமைப்புச்‌ (நூறாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இன்‌ இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ | ஆம்‌ 
பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 


ET வையை கைகளை என்கை 


1. முதலாம்‌ இணைப்புப்பட்டியலுக்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. முந்தைய பதிவிற்கு, ஆந்திரப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ மைசூர்‌ (ஆட்சிநிலவரை மாற்றுச்‌) சட்டம்‌, 1968 (36/1968) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-10-1968 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


3. ஆந்திரப்பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2014 (6/2014) இன்‌ 10 ஆம்‌ பிரிவினால்‌ (2-6-2014 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 


புகுத்தப்பட்டது. 


4, நாகாலாந்து மாநிலச்‌ சட்டம்‌, 1962 (27/1962) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-12-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) சேர்க்கப்பட்டது. 


5, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/1979 இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 


சேர்க்கப்பட்டது. 


6. அரசமைப்புச்‌ (நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (31-7-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) சேர்க்கப்பட்டது. 


பெயர்‌ 


3. பீகார்‌ 


“14. குஜராத்‌ 


5. கேரளம்‌ 


6. மத்தியப்‌ பிரதேசம்‌ 


“[7. தமிழ்நாடு] 


1 முந்தைய பதிவிற்கு பீகார்‌ 


258 


ஆட்சிநிலவரைகள்‌ ' 


[இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு பீகார்‌ மாகாணத்தில்‌ 
அடங்கியிருந்த அல்லது அந்த மாகாணத்தின்‌ ஒரு பகுதியாக அவை 
அமைந்திருந்தாற்‌ போன்று நிருவாகம்‌ செய்யப்பட்டு வந்த ஆட்சிநிலவரைகள்‌ 
மற்றும்‌ பீகார்‌ மற்றும்‌ உத்தரப்பிரதேசம்‌ (எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1968 
இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ () ஆம்‌ உட்பிரிவின்‌ (க) கூறில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌; ஆனால்‌, பீகார்‌ மற்றும்‌ 
மேற்கு வங்காளம்‌ (ஆட்சிநிலவரைகள்‌ மாற்றுச்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 3 ஆம்‌ 
பிரிவின்‌ (] ஆம்‌ உட்பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளும்‌ 
முதலில்‌ சொல்லப்பட்ட சட்டத்தின்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ () ஆம்‌ உட்பிரிவின்‌ (ஆ 
கூறில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளும்‌ “[பீகார்‌ மறுஅமைப்புச்‌ 
சட்டம்‌, 2000 இன்‌ 3 ஆம்‌ பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகளும்‌] நீங்கலாக.] 


பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ (] ஆம்‌ உட்பிரிவில்‌ 
சுட்டபட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 

மாநிலங்கள்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 5 ஆம்‌ பிரிவின்‌ (9 ஆம்‌ 
உட்பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌. 


மாநிலங்கள்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 9 ஆம்‌ பிரிவின்‌ (] ஆம்‌ 
உட்பிரிவிலும்‌ “[ராஜஸ்தான்‌ மற்றும்‌ மத்தியப்‌ பிரதேசம்‌ (ஆட்சிநிலவரைகள்‌ 
மாற்றுச்‌) சட்டம்‌, 1959 இன்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலிலும்‌] 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌; “[ஆனால்‌, மத்தியப்‌ பிரேதசம்‌ 
மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 இன்‌ 3 ஆம்‌ பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்ட 
ஆட்சிநிலவரைகள்‌ நீங்கலாக. 


இந்திய அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, சென்னை 
மாகாணத்தில்‌ அடங்கியிருந்த அல்லது அந்த மாகாணத்தின்‌ ஒரு பகுதியாக 
அமைந்திருந்தாற்போன்று நிருவாகம்‌ செய்யப்பட்டு வந்த ஆட்சிநிலவரைகள்‌ 
மற்றும்‌ மாநிலங்கள்‌  மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 
4 ஆம்‌ பிரிவிலும்‌ [ஆந்திரப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ சென்னை (எல்லைகள்‌ 
மாற்றுகை) சட்டம்‌, 1959 இன்‌ இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலிலும்‌] 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌; ஆனால்‌, ஆந்திர மாநிலச்‌ 
சட்டம்‌, 1953 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ (] ஆம்‌ உட்பிரிவிலும்‌ 4 ஆம்‌ பிரிவின்‌ 
(1 ஆம்‌ உட்பிரிவிலும்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளும்‌ 
“மாநிலங்கள்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 5 ஆம்‌ பிரிவின்‌ (1 ஆம்‌ 
உட்பிரிவின்‌ (ஆ) கூறிலும்‌ 6 ஆம்‌ பிரிவிலும்‌ 7 ஆம்‌ பிரிவின்‌ () ஆம்‌ 
உட்பிரிவின்‌ (ஈ) கூறிலும்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளும்‌ 
ஆந்திரப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ சென்னை (எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 
1959 இன்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகளும்‌] நீங்கலாக. 


மற்றும்‌ உத்தரப்பிரதேசம்‌ (எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1968 (24/1968) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ 


(10-6-1970 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 
2, பீகார்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 (30/2000) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (15-11-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 
3. பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 (11/1960) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-5-1960 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 
4. ராஜஸ்தான்‌ மற்றும்‌ மத்தியப்‌ பிரதேசம்‌ (ஆட்சிநிலவரை மாற்றுச்‌) சட்டம்‌, 1959 (47/1959) இன்‌ 4ஆம்‌ பிரிவினால்‌ (1-10-1959 முதல்‌ செல்திறம்‌ 


புகுத்தப்பட்டது. 


5. மத்தியப்‌ பிரதேசம்‌ மறு அமைப்புச்‌ சட்டம்‌, 2000 (28/2000) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 
6. “7. மெட்ராஸ்‌'' என்பதற்கு, மெட்ராஸ்‌ மாநில (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 1968 (53/1968) இன்‌ 5ஆம்‌ பிரிவினால்‌ (14-1-1969 முதல்‌ செல்திறம்‌ 


பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


7. ஆந்திரப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ மெட்ராஸ்‌ (எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1959 (56/1959) இன்‌ 6ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1960 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 
8. குறித்தசில சொற்களுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டன. 


'[8. மகாராஷ்டிரம்‌ 


5[3[9.] கர்நாடகம்‌] 


[10]. “[ஒடிசா] 


[11] பஞ்சாப்‌ 


259 


மாநிலங்கள்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 8 ஆம்‌ பிரிவின்‌ 
(1) ஆம்‌ உட்பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌; 
ஆனால்‌, பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ 
(1) ஆம்‌ உட்பிரிவில்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ நீங்கலாக.] 


மாநிலங்கள்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 7 ஆம்‌ பிரிவின்‌ () ஆம்‌ 
உட்பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌; “[ஆனால்‌, 
ஆந்திரப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ மைசூர்‌ (ஆட்சிநிலவரை மாற்றுச்‌) சட்டம்‌, 
1968 இன்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகள்‌ நீங்கலாக.] 


இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு ஒரிசா 
மாகாணத்தில்‌ அடங்கியிருந்த அல்லது அந்த மாகாணத்தின்‌ ஒரு 
பகுதியாக அமைந்திருந்தாற்போன்று நிருவாகம்‌ செய்யப்பட்டு வந்த 
ஆட்சிநிலவரைகள்‌. 


மாநிலங்கள்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 11 ஆம்‌ பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ “மற்றும்‌ 
கையகப்படுத்தப்பட்ட ஆட்சிநிலவரைகள்‌ (ஒன்றிணைப்புச்‌ சட்டம்‌, 
1960 இன்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ || ஆம்‌ பகுதியில்‌ 


சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌;] ஆனால்‌, அரசமைப்புச்‌ 
(ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1960 இன்‌ முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ || ஆம்‌ பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள 


ஆட்சிநிலவரைகள்‌ நீங்கலாக,] “[மற்றும்‌ பஞ்சாப்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 
1966 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ (1) ஆம்‌ உட்பிரிவிலும்‌ 4 ஆம்‌ பிரிவிலும்‌, 
5 ஆம்‌ பிரிவின்‌ (1) ஆம்‌ உட்பிரிலும்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகள்‌.] 


1. பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 (11/1960) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-5-1960 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

2. “9, மைசூர்‌'' என்பதற்கு, மைசூர்‌ மாநிலம்‌ (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 1973 (31/1973) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1973 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. 8 முதல்‌ 14 பதிவுகள்‌, 9 முதல்‌ 15 பதிவுகளாகப்‌ பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 (11/1960) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-5-1960 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டது. 

4. ஆந்திரப்‌ பிரதேசம்‌ மற்றும்‌ மைசூர்‌ (ஆட்சிநிலவரை மாற்றுச்‌) சட்டம்‌, 1968 (36/1968) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-10-1968 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

5. “ஒரிசா” என்பதற்கு, ஒரிசா (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2011 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-2011 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 


மாற்றாக அமைக்கப்பட்டது. 


6. கையகப்படுத்தப்பட்ட ஆட்சிநிலவரைகள்‌ (ஒன்றிணைப்புச்‌) சட்டம்‌, 1960 (64/1960) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (17-1-1961 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

7. அரசமைப்புச்‌ (ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1960 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (17-1-1961 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) சேர்க்கப்பட்டது. 

8. பஞ்சாப்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1966 (31/1966) இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1966 முதல்செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


1[12.] ராஜஸ்தான்‌ 


'[13.] உத்தரப்பிரதேசம்‌ 


'[14.] மேற்கு வங்காளம்‌ 


260 


மாநிலங்கள்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 10 ஆம்‌ பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌; “[ஆனால்‌, ராஜஸ்தான்‌ மற்றும்‌ 
மத்தியப்பிரதேசம்‌ (ஆட்சிநிலவரைகள்‌ மாற்றுச்‌) சட்டம்‌, 1959 இன்‌ முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ 
நீங்கலாக.] 


“(இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, ஐக்கிய 
மாகாணங்கள்‌ என வழங்கப்பட்ட மாகாணத்தில்‌ அடங்கியிருந்த அல்லது 
அந்த மாகாணத்தின்‌ ஒரு பகுதியாக அமைந்திருந்தாற்போன்று நிருவாகம்‌ 
செய்யப்பட்டு வந்த ஆட்சிநிலவரைகள்‌ மற்றும்‌ பீகார்‌ மற்றும்‌ உத்தரப்பிரதேசம்‌ 
(எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1968 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ (0 ஆம்‌ 
உட்பிரிவின்‌ (ஆ) கூறில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளும்‌ 
“[மற்றும்‌ உத்தரப்பிரதேசம்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 இன்‌ 3 ஆம்‌ பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளும்‌] மற்றும்‌ அரியானா மற்றும்‌ 
உத்தரப்பிரதேசம்‌ (எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1979 இன்‌ 4 ஆம்‌ பிரிவின்‌ 
() ஆம்‌ உட்பிரிவின்‌ (ஆ) கூறில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகளும்‌ நீங்கலாக.] 


இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு , மேற்கு வங்காள 
மாகாணத்தில்‌ அடங்கியிருந்த அல்லது அந்த மாகாணத்தின்‌ ஒரு பகுதியாக 
அமைந்திருந்தாற்போன்று நிருவாகம்‌ செய்யப்பட்டு வந்த ஆட்சிநிலவரைகள்‌ 
மற்றும்‌ சந்திரநாகூர்‌ (ஒன்றிணைப்புச்‌) சட்டம்‌, 1954 இன்‌ 2 ஆம்‌ பிரிவின்‌ (இ) 
கூறில்‌ வரையறை செய்யப்பட்ட சந்திரநாகூர்‌ ஆட்சிநிலவரை, அத்துடன்‌ 
பீகார்‌ மற்றும்‌ மேற்குவங்காளம்‌ (ஆட்சிநிலவரை மாற்றுச்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 
3 ஆம்‌ பிரிவின்‌ 0 ஆம்‌ உட்பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகளும்‌ “[மற்றும்‌ அரசமைப்புச்‌ நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 


இன்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ ||| பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகளுக்கும்‌ இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ ||| ஆம்‌ 
பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளுக்கும்‌ அது 


தொடர்புடையதாகிற அளவிற்கு அரசமைப்புச்‌ (ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 
1960 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ (இ) கூறில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, 
அரசமைப்புச்‌ நூறாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2015 இன்‌ முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ ॥॥ ஆம்‌ பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகளும்‌ கூட; ஆனால்‌ இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ ||! 
ஆம்‌ பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ நீங்கலாக.] 





1. 8 முதல்‌ 14 வரையிலான பதிவுகள்‌, 9 முதல்‌ 15 வரையிலான பதிவுகளாக பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 (11/1960) இன்‌ 4 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-5-1960 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டன. 

2. ராஜஸ்தான்‌ மற்றும்‌ மத்தியப்பிரதேசம்‌ (ஆட்சிநிலவரை மாற்றுச்‌) சட்டம்‌, 1959 (47/1959) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-10-1959 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

3. “13. உத்தரப்பிரதேசம்‌" என்ற பதிவிற்கு எதிராக, அரியானா மற்றும்‌ உத்தரப்பிரதேசம்‌ (எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1979 (31/1979) 
இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (15-9-1983 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4, உத்தரப்பிரதேச மறுஅமைப்பு சட்டம்‌, 2009 (29/2000) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (9-11-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 


புகுத்தப்பட்டது. 


5. அரசமைப்புச்‌ நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (31-7-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) சேர்க்கப்பட்டது. 


261 


பெயர்‌ ஆட்சிநிலவரைகள்‌ 
டிடி * பர்‌! ட * ம 


“[3[15.] நாகாலாந்து நாகாலாந்து மாநிலச்‌ சட்டம்‌, 1962 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ (1) ஆம்‌ உட்பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 


“[*[16.] அரியானா “பஞ்சாப்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1966 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ () ஆம்‌ 
உட்பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ மற்றும்‌ அரியானா 
மற்றும்‌ உத்தரப்பிரதேசம்‌ (எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1979 இன்‌ 4 ஆம்‌ 
பிரிவின்‌ (1 ஆம்‌ உட்பிரிவின்‌ (அ) கூறில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகள்‌; ஆனால்‌, அந்த சட்டத்தின்‌ 4 ஆம்‌ பிரிவின்‌ (1) ஆம்‌ 
உட்பிரிவின்‌ (4) கூறில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ 
நீங்கலாக.]] 

“[£[17.] இமாச்சலப்‌ பிரதேசம்‌ இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, இமாச்சலப்‌ பிரதேசம்‌ 
மற்றும்‌ பிலாஸ்பூர்‌ என்னும்‌ பெயர்களில்‌ தலைமை ஆணையர்களின்‌ 
மாகாணங்கள்‌ போன்று நிருவாகம்‌ செய்யப்பட்டு வந்த ஆட்சிநிலவரைகள்‌ 
மற்றும்‌ பஞ்சாப்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1966 இன்‌ 5 ஆம்‌ பிரிவின்‌ (1) ஆம்‌ 
உட்பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 


“[[18.] மணிப்பூர்‌ இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, மணிப்பூர்‌ என்னும்‌ 
பெயரில்‌ ஒரு தலைமை ஆணையர்‌ மாகாணமாக இருந்தாற்போன்று 
நிருவாகம்‌ செய்யப்பட்டு வந்த ஆட்சிநிலவரை.] 


“[19.] திரிபுரா இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, திரிபுரா என்னும்‌ 
பெயரில்‌ ஒரு தலைமை ஆணையர்‌ மாகாணமாக இருந்தாற்போன்று 
நிருவாகம்‌ செய்யப்பட்டு வந்த ஆட்சிநிலவரை [மற்றும்‌ அரசமைப்புச்‌ நூறாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இன்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ || ஆம்‌ 
பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளுக்கு அது தொடர்புடையதாகிற 
அளவிற்கு, அரசமைப்புச்‌ (ஒன்பதாம்‌ திருத்தம்‌ ) சட்டம்‌, 1960 இன்‌ 3 ஆம்‌ 
பிரிவின்‌ (ஈ) கூறில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, அரசமைப்புச்‌ 
(நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இன்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 
|| ஆம்‌ பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 


1. 8 முதல்‌ 14 வரையிலான பதிவுகள்‌, 9 முதல்‌ 15 வரையிலான பதிவுகளாக, பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 (11/1960) இன்‌ 4ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-5-1960 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டன. 

2. ஜம்மு-காஷ்மீர்‌ தொடர்புடைய 15 ஆம்‌ பிரிவு, ஜம்மு-காஷ்மீர்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌. 2019 (34/2019) இன்‌ 6 ஆம்‌ 
பிரிவினால்‌ (31-10-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) நீக்கப்பட்டது. 

3. நாகலாந்து மாநிலச்‌ சட்டம்‌, 1962 (27/1962) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-12-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

4.16 முதல்‌ 29 வரையிலான பதிவுகள்‌, 15 முதல்‌ 28 வரையிலான பதிவுகளாக, ஜம்மு-காஷ்மீர்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌. 2019 
(34/2019) இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (31-10-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு ) மறுஎண்ணிடப்பட்ட து. 

5. பஞ்சாப்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1966 (31/1966) இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1966 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்‌ டது மற்றும்‌ 

அதில்‌ உள்ள பதிவு அரியானா மற்றும்‌ உத்தரப்பிரதேசம்‌ (எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1979 (31/1979) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ 

(15-9-1983 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) அதன்பின்‌ திருத்தப்பட்டது. 

6, “17. அரியானா”! என்ற பதிவிற்கு எதிராக, அரியானா மற்றும்‌ உத்தரப்பிரதேசம்‌ (எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1979 (31/1979) இன்‌ 
5 ஆம்‌ பிரிவினால்‌ 15-9-1983 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

7. இமாச்சலப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌, 1970 (53/1970) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (25-1-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

8. வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு சட்டம்‌, 1971 (81/1971 இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

9. அரசமைப்புச்‌ (நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 2015 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (31-7-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) சேர்க்கப்பட்டது. 


306-22—19 


262 


பெயர்‌ ஆட்சிநிலவரைகள்‌ 


1[20.] மேகாலயா வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்புச்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 5 ஆம்‌ 
பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ [மற்றும்‌ 
அரசமைப்புச்‌ நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இன்‌ முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ | ஆம்‌ பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகள்‌; ஆனால்‌, இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 
|| ஆம்‌ பகுதியில்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ நீங்கலாக.] 


[321] சிக்கிம்‌ அரசமைப்புச்‌ (முப்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1975 இன்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, சிக்கிமில்‌ அடங்கியிருந்த 
ஆட்சிநிலவரைகள்‌.] 

1[*[22.] மிசோரம்‌ வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1971 இன்‌ 


6 ஆம்‌ பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 
1[5[23.] அருணாச்சலப்‌ வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்புச்‌) சட்டம்‌, 1971 இன்‌ 7 ஆம்‌ 
பிரதேசம்‌ பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 
1[524.] கோவா கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1987 இன்‌ 3 ஆம்‌ 
பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 
1[”[25.] சட்டீஸ்கர்‌ மத்தியப்‌ பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 இன்‌ 3 ஆம்‌ பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 
1[£[26.] உத்தரகாண்ட்‌] உத்தரப்பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 இன்‌ 3 ஆம்‌ பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 
1['9[27.] ஜார்கண்ட்‌ பீகார்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 இன்‌ 3 ஆம்‌ பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 
1[11[28.] தெலுங்கானா ஆந்திரப்‌ பிரதேசம்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2014 இன்‌ 3 ஆம்‌ பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்ட ஆட்சிநிலவரைகள்‌.] 


1. 16 முதல்‌ 29 வரையிலான பதிவுகள்‌, 15 முதல்‌ 28 வரையிலான பதிவுகளாக, ஜம்மு-காஷ்மீர்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2019 (34/2019) 
இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (31-10-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு ) மறுஎண்ணிடப்பட்டன. 

2. அரசமைப்புச்‌ நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (31-7-2015 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) சேர்க்கப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (முப்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (26-4-1975 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

4. மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

5. அருணாச்சலப்‌ பிரதேச மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (69/1986) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (20-02-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

6. கோவா, தமண்‌, டையூ மறுஅமைப்புச்சட்டம்‌, 1987 (18/1987) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (30-5-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

1 மத்தியப்பிரதேச மறுஅமைப்புச்சட்டம்‌, 2000 (28/2000) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

8. உத்தரப்பிரதேச மறுஅமைப்புச்சட்டம்‌, 2000 (29/2000) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (9-11-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

9. “உத்தராஞ்சல்‌'" என்ற சொல்லுக்கு, உத்தராஞ்சல்‌ (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2006 (52/2006) இன்‌ 4: ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-1-2007 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. 

10. பீகார்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 (30/2000) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (15-11-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

11. ஆந்திரப்‌ பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2014 (6/2014) இன்‌ 10 ஆம்‌ பிரிவினால்‌ (2-6-2014 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 

புகுத்தப்பட்டது. 


306-22—19a 


263 


1. ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌ 
பெயர்‌ பரப்பிடம்‌ 
1. தில்லி இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, தில்லித்‌ 


தலைமை ஆணையர்‌ மாகாணத்தில்‌ அடங்கியிருந்த ஆட்சிநிலவரை. 


‘rr ஸ்‌ ப்‌ 


2 
1 x * 1] 
*[2.] அந்தமான்‌- இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, 
நிக்கோபார்த்‌ தீவுகள்‌ அந்தமான்‌- நிக்கோபார்த்‌ தீவுகள்‌ தலைமை ஆணையர்‌ மாகாணத்தில்‌ 
அடங்கியிருந்த ஆட்சிநிலவரை. 


“[3.] “[இலட்சத்‌ தீவுகள்‌] மாநிலங்கள்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 6 ஆம்‌ பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌. 


*[[4.] தாத்ரா - நாகர்‌ 1961 ஆகஸ்டு பதினோராம்‌ நாளுக்கு உடன்முன்பு, சுதந்திர 
ஹவேலி மற்றும்‌ தாத்ரா-நாகர்‌ ஹவேலியில்‌ அடங்கியிருந்த ஆட்சிநிலவரை மற்றும்‌ 
தமண்‌ மற்றும்‌ டையூ கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1987 இன்‌ 

4 ஆம்‌ பிரிவில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 


5[*[(*,] * * ம்‌ 


*[516.] “[புதுச்சேரி] 1962 ஆகஸ்டு பதினாறாம்‌ நாளுக்கு உடன்முன்பு, பாண்டிச்சேரி, 
காரைக்கால்‌, மாஹி மற்றும்‌ ஏனாம்‌ என வழங்கப்பட்ட 
இந்தியாவிலுள்ள பிரெஞ்சுக்‌ குடியேற்ற அமைப்புகளில்‌ அடங்கியிருந்த 
ஆட்சிநிலவரைகள்‌.] . 

[°[7.] சண்டிகர்‌ பஞ்சாப்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1966 இன்‌ 4 ஆம்‌ பிரிவில்‌ 

குறித்துரைக்கப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌.] 





1. இமாச்சலப்‌ பிரதேசம்‌ மா;3லச்‌ சட்டம்‌, 1970 63/1970) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ “இமாச்சலப்‌ பிரதேசம்‌” தொடர்பான 2 ஆம்‌ பதிவு விட்டுவிடப்பட்டது 
மற்றும்‌ 3 முதல்‌ 10 பதிவுகள்‌, முறையே 2 முதல்‌ 9 பதிவுகளாக (25-1-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறு எண்ணிடப்பட்டன. 

2. வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறு அமைப்பு) சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ மணிப்பூர்‌ மற்றும்‌ திரிபுரா தொடர்பான பதிவுகள்‌ (அதாவது 2 
மற்றும்‌ 3 ஆம்‌ பதிவுகள்‌) (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டன. 

3. 4 முதல்‌ 9 வரையிலான பதிவுகள்‌, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ முறையே 2 முதல்‌ 7 பதிவுகளாக மறுஎண்ணிடப்பட்டன. 

4. “இலக்கத்தீவு, மினிக்காய்‌ மற்றும்‌ அமின்திவி தீவுகள்‌" என்பதற்கு, இலக்கத்தீவு, மினிக்காய்‌ மற்றும்‌ அமின்திவி தீவுகள்‌ (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) 
சட்டம்‌, 1973 (34/1973) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1973 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5. 4 மற்றும்‌ 5 ஆம்‌ பதிவுகளுக்கு, தாத்ரா-நாகர்‌ ஹவேலி மற்றும்‌ தமண்‌ மற்றும்‌ டையூ (ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌ ஒன்றிணைப்புச்‌) சட்டம்‌, 
2019 (44/2019) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (19-12-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது, தாத்ரா மற்றும்‌ நாகர்ஹவேலி 
தொடர்பான 4 ஆம்‌ பதிவு, அரசமைப்புச்‌ (பத்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1961 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (11-08-1961 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

6. 5 ஆம்‌ பதிவிற்கு, கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1987 (18/1987) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (30-05-1987 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. பின்பு 4 மற்றும்‌ 5 ஆம்‌ பதிவுகளுக்கு 4 ஆம்‌ பதிவு, தாத்ரா மற்றும்‌ நாகர்ஹவேலி மற்றும்‌ தமண்‌ மற்றும்‌ டையூ 
(ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌ ஒன்றிணைப்புச்‌) சட்டம்‌, 2019 (44/2019) ஆல்‌ (19-12-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக 
அமைக்கப்பட்டது. - 

7. அரசமைப்புச்‌ (பதினான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1962 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (16-8-1962 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

8. "பாண்டிச்சேரி" என்ற சொல்லுக்கு, பாண்டிச்சேரி (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2006 (44/2006) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (1-10-2006 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

9. பஞ்சாப்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1966 (31/1966) இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1966 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


306-22—19b 


264 


'[ ஸு | 
218. ஜம்மு-காஷ்மீர்‌ ஜம்மு-காஷ்மீர்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2019 இன்‌ 4 ஆம்‌ பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்ட ஆட்சிநிலவரைகள்‌. 

9. லடாக்‌ ஜம்மு-காஷ்மீர்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2019 இன்‌ 3 ஆம்‌ பிரிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்ட ஆட்சிநிலவரைகள்‌.] 





அருணாச்சலப்‌ பிரதேசம்‌ தொடர்புடைய 9 ஆம்‌ பதிவு, 8ஆம்‌ பதிவாக (20-02-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறு 
எண்ணிடப்பட்டு மற்றும்‌ அருணாச்சலப்‌ பிரதேசம்‌ தொடர்புடைய 8 ஆம்‌ பதிவு அருணாச்சலப்‌ பிரதேச மாநிலச்‌ சட்டம்‌. 1986 
(69/1986) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) விட்டுவிடப்பட்டது. 

2. ஜம்மு-காஷ்மீர்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2019 (34/2019) இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (31-10-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. . 


306-22—19c 


1. மிசோரம்‌ தொடர்புடைய 8 ஆம்‌ பதிவு, மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) 4 ஆம்‌ பிரிவினால்‌ விட்டுவிடப்பட்டது. 


265 


இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
[59 (3), 65 (3), 75 (6), 97, 125, 148 (3), 158 (3), 164(5), 186, 221 ஆகிய உறுப்புகள்‌] 


பகுதி) 


குடியரசுத்தலைவர்‌ மற்றும்‌'*** மாநிலங்களின்‌ ஆளுநர்கள்‌ குறித்த வகையங்கள்‌ 


* 1k 


1. குடியரசுத்தலைவருக்கும்‌ *** மாநிலங்களின்‌ ஆளுநர்களுக்கும்‌ மாதம்‌ ஒன்றுக்குப்‌ பின்வரும்‌ 
பதவியூதியங்கள்‌ வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌: 
குடியரசுத்தலைவர்‌ உ... 10,000 ரூபாய்‌“. 


ஒரு மாநிலத்தின்‌ ஆளுநர்‌ ...... 5,500 ரூபாய்‌**. 


2. இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, முறையே இந்தியத்‌ தன்னாட்சியத்தின்‌ 
தலைமை ஆளுநருக்கும்‌ நேரிணையான மாகாணங்களின்‌ ஆளுநர்களுக்கும்‌ வழங்கப்பட்டதான 
படித்தொகைகள்‌, குடியரசுத்தலைவருக்கும்‌”*** மாநிலங்களின்‌ ஆளுநர்களுக்கும்‌ வழங்கப்படுதல்‌ 
வேண்டும்‌. 

3. குடியரசுத்தலைவரும்‌ “[மாநிலங்களின்‌] ஆளுநர்களும்‌ தம்‌ பதவிக்காலங்கள்‌ முழுவதிலும்‌ 
இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, முறையே தலைமை ஆளுநரும்‌ நேரிணையான 
மாகாணங்களின்‌ ஆளுநர்களும்‌ கொண்டிருந்த மதிப்புரிமைகளுக்கு உரிமைகொண்டவர்கள்‌ ஆவர்‌. 


4. குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ அல்லது பிறர்‌ எவரும்‌ குடியரசுத்தலைவரின்‌ பதவிப்பணிகளை 
ஆற்றிவரும்போதோ குடியரசுத்தலைவராகச்‌ செயல்படும்போதோ அல்லது எவர்‌ ஒருவரும்‌ 
ஆளுநரின்‌ பதவிப்பணிகளை ஆற்றிவரும்போதோ அவர்‌, குடியரசுத்தலைவராக. அல்லது 
ஆளுநராகப்‌ பதவிப்பணிகளை ஆற்றிவரும்போது அல்லது செயல்படும்போது, அந்தந்தப்‌ 
பதவிக்குரிய ஊதியங்களையும்‌ படித்தொகைகளையும்‌ மதிப்புரிமைகளையும்‌ பெறுவதற்கு 
உரிமைகொண்டவர்‌ ஆவார்‌. 


kk + 


1. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி) இல்‌ குறித்துரைக்கப்பட்ட'" என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்து அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
விட்டுவிடப்பட்டன. 

* நிதிச்‌: சட்டம்‌, 2018 (13/2018) இன்‌ 137 ஆம்‌ பிரிவின்படி, (1-1-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) ஐந்து இலட்ச ரூபாயாக 
மாற்றப்பட்டது. 

** மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 161 ஆம்‌ பிரிவினால்‌ தற்போது மூன்று இலட்சத்து ஐம்பதாயிரம்‌ ரூபாய்‌. 

2. “அவ்வாறு குறித்துரைக்கப்பட்ட” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) விட்டுவிடப்பட்டன. 

3. “அத்தகைய மாநிலங்கள்‌" என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4. பகுதி மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டது. 


266 


பகுதி இ) 


மக்களவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌, மாநிலங்களவைத்‌ தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌, 
ப்‌ “ஒரு மாநிலச்‌] சட்டமன்றப்‌ பேரவைத்தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌, சட்டமன்ற மேலவைத்‌ 
தலைவர்‌, துணைத்‌ தலைவர்‌ ஆகியோர்‌ குறித்த வகையங்கள்‌ 


7. மக்களவைத்‌ தலைவருக்கும்‌ மாநிலங்களவைத்‌ தலைவருக்கும்‌, இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, இந்தியத்‌ தன்னாட்சியத்தின்‌ அரசமைப்புப்‌ பேரவைத்தலைவருக்கு 
வழங்கப்பட்டதான பதவியூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌ வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, 
மக்களவைத்‌ துணைத்‌ தலைவருக்கும்‌ மாநிலங்களவைத்‌ துணைத்‌ தலைவருக்கும்‌, இந்த 
அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, இந்தியத்‌ தன்னாட்சியத்தின்‌ 
அரசமைப்புப்‌ பேரவைத்‌ துணைத்தலைவருக்கு வழங்கப்பட்ட தான பதவியூதியங்களும்‌ 
படித்தொகைகளும்‌ வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


8. [ஒரு “[மாநிலச்‌] சட்டமன்றப்‌ பேரவைத்‌ தலைவருக்கும்‌ துணைத்‌ தலைவருக்கும்‌, 
சட்டமன்ற மேலவைத்‌ தலைவருக்கும்‌ துணைத்தலைவருக்கும்‌ இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, முறையே நேரிணையான மாகாணத்தின்‌ சட்டமன்றப்‌ பேரவைத்‌ 
தலைவருக்கும்‌ துணைத்‌ தலைவருக்கும்‌, சட்டமன்ற மேலவைத்‌ தலைவருக்கும்‌ துணைத்‌ 
தலைவருக்கும்‌ வழங்கப்பட்டதான வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌ வழங்கப்படுதல்‌ 
வேண்டும்‌; மேலும்‌, அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, நேரிணையான மாகாணம்‌, 
சட்டமன்ற மேலவை எதனையும்‌ கொண்டிறாதவிடத்து, அந்த மாநிலச்சட்டமன்ற மேலவைத்‌ 
“தலைவருக்கும்‌ துணைத்‌ தலைவருக்கும்‌ அந்த மாநில ஆளுநர்‌ தீர்மானிக்கும்‌ வரையூதியங்களும்‌ 
படித்தொகைகளும்‌ வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


1. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி இ இல்‌ உள்ள மாநிலத்தின்‌” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்து 
அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு விட்டுவிடப்பட்டன. 

2. “அத்தகைய மாநிலம்‌ எதனின்‌”' என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி இடல்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள மாநிலங்களின்‌” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்து 
மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 

4. “அத்தகைய மாநிலம்‌" என்பதற்கு, சேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 


267 


பகுதி) 
உச்ச நீதிமன்றத்தின்‌ மற்றும்‌ 
“ஐயர்‌ நீதிமன்றங்களின்‌ நீதிபதிகள்‌ குறித்த வகையங்கள்‌ 

9. (0 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு, உள்ளபடியே பணியில்‌ இருந்த காலத்தைப்‌ பொறுத்து 
மாதம்‌ ஒன்றுக்குப்‌ பின்வரும்‌ வீதங்களில்‌ வரையூதியம்‌ வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌: 

தலைமைநீதிபதி...... 110,000 ரூபாய்‌]* 

பிறிதோர்‌ நீதிபதி... *[9,000 ரூபாய்‌]** 

வரம்புரையாக : உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர்‌, அவருடைய அமர்த்துகைக்‌ காலத்தில்‌ இந்திய 
அரசின்‌ கீழோ அதற்கு முன்பிருந்த அரசுகளில்‌ எதன்கீழுமோ ஒரு மாநில அரசின்‌ கீழோ அதற்கு 
முன்பிருந்த அரசுகளில்‌ எதன்கீழுமோ ஆற்றிய முந்தைய பணி எதனையும்‌ பொறுத்து 
(ஏலாமைக்கான அல்லது உடற்காயத்திற்கான ஒய்வூதியம்‌ அல்லாத பிற) ஒய்வூதியம்‌ பெற்று 
வருவாராயின்‌, உச்ச நீதிமன்றப்‌ பணியைப்‌ பொறுத்து அவரது வரையூதியம்‌-- 


(அ) அந்த ஒய்வூதியத்‌ தொகையின்‌ அளவுக்கும்‌, 


(ஆ அத்தகைய முந்தைய பணியைப்‌ பொறுத்து அவருக்கு உரிய ஒய்வூதியத்தின்‌ ஒரு 
பகுதிக்கு மாற்றாக, அதன்‌ மாற்று மதிப்பை அத்தகைய அமர்த்துகைக்கு முன்பு 
அவர்‌ பெற்றிருப்பாராயின்‌, ஒய்வூதியத்தின்‌ அந்தப்‌ பகுதித்‌ தொகையின்‌ 
அளவுக்கும்‌, 

(இ) அத்தகைய அமர்த்துகைக்கு முன்பு அத்தகைய முந்தைய பணியைப்‌ பொறுத்து அவர்‌ 
ஓய்வுப்‌ பணிக்கொடை பெற்றிருப்பாராயின்‌, அந்தப்‌ பணிக்கொடையின்‌ 
ஓய்வூதியத்திற்குச்‌ சமன்மையான அளவுக்கும்‌ 

குறைக்கப்படுதல்‌ வேண்டும்‌.] 
(2) உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒவ்வொருவரும்‌, தம்‌ பதவிக்குரிய உறைவிடத்தில்‌ வாடகை 
ஏதுமின்றி உறைவதற்கு உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌. 





ர. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி இ இல்‌ உள்ள மாநிலங்களின்‌” என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்து அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌,1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டன. 

2. உள்பத்தி (9 என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 25 ஆம்‌ பிரிவினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3, “5000 ரூபாய்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஐம்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1986 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1986 முதல்‌ 

செல்திறம்‌ பெறுமாறு, 10,000 ரூபாய்‌ என மாற்றாக அமைக்கப்பட்டது. 

* உயர்‌ நீதிமன்ற மற்றும்‌ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்‌ (வரையூதியங்கள்‌ மற்றும்‌ பணிவரைக்கட்டுகள்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 2018 (10/2018) 
இன்‌ 6 ஆம்‌ பிரிவின்படி, இரண்டு இலட்சத்து எண்பதாயிரம்‌ ரூபாயாக, (1-1-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றப்பட்டது. 

4. “4,000 ரூபாய்‌" என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஐம்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1986 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1986 முதல்‌: 
செல்திறம்‌ பெறுமாறு, 9,000 ரூபாய்‌ என மாற்றாக அமைக்கப்பட்டது. 

** உயர்‌ நீதிமன்ற மற்றும்‌ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்‌ (வரையூதியங்கள்‌ மற்றும்‌ பணிவரைக்கட்டுகள்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 2018 (10/2018) 
இன்‌ 6 ஆம்‌ பிரிவின்படி, இரண்டு இலட்சத்து ஐம்பதாயிரம்‌ ரூபாயாக, (1-1-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றப்பட்டது. 

5. “அந்த ஓய்வூதியத்‌ தொகையின்‌ அளவுக்குக்‌ குறைக்கப்படுதல்‌ வேண்டும்‌'” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 
1956 இன்‌ 25 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


268 


(3) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு,- 


(அ) கூட்டாட்சிய நீதிமன்றத்‌ தலைமை நீதிபதியாகப்‌ பதவி வகித்திருந்து அத்தகைய 
தொடக்கநிலையில்‌ 374 ஆம்‌ உறுப்பின்‌ (1) ஆம்‌ கூறின்படி உச்ச நீதிமன்றத்‌ தலைமை 


நீதிபதியாக ஆகியிருக்கிற, அல்லது 


(ஆ) கூட்டாட்சிய நீதிமன்றத்தின்‌ பிறிதோர்‌ நீதிபதியாகப்‌ பதவி வகித்திருந்து, அத்தகைய 
தொடக்கநிலையில்‌ மேற்சொன்ன கூறின்படி உச்ச நீதிமன்றத்தின்‌ (தலைமை நீதிபதி 
அல்லாத பிற) நீதிபதி ஒருவராக ஆகியிருக்கிற 


ஒரு நீதிபதிக்கு, அத்தகைய தலைமை நீதிபதியாகவோ பிற நீதிபதியாகவோ அவர்‌ பதவி 
வகித்திருக்கிற காலஅளவின்போது இந்தப்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியில்‌ உள்ள எதுவும்‌ 
பொருந்துதல்‌ ஆகாது; மேலும்‌, அவ்வாறு உச்ச நீதிமன்றத்‌ தலைமை நீதிபதியாகவோ பிற 
நீதிபதியாகவோ ஆகிற ஒவ்வொரு நீதிபதியும்‌, நேர்வுக்கேற்ப, அத்தகைய தலைமை நீதிபதியாகவோ 
பிற நீதிபதியாகவோ உள்ளபடியே பணியில்‌ இருந்த காலத்தைப்‌ பொறுத்து, இந்தப்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ 
உள்பத்தியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள வரையூதியத்துடன்‌, அவ்வாறு குறித்துரைக்கப்பட்டுள்ள 
வரையூதியத்திற்கும்‌ அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு அவர்‌ பெற்றுவந்த 
வரையூதியத்திற்கும்‌ இடையேயுள்ள வேறுபாட்டின்‌ அளவிற்குச்‌ சமன்மையான ஒரு தொகையைச்‌ 
சிறப்பு வரையூதியமாகப்‌ பெறுவதற்கு உரிமைகொண்டவர்‌ ஆவார்‌. 


(4) உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒவ்வொருவரும்‌ இந்திய ஆட்சிநிலவரைக்குள்‌ பணிசார்ந்த 
பயணத்தின்போது செய்ய நேரிட்ட செலவுகளை ஈடு செய்வதற்காக, குடியரசுத்தலைவர்‌ 
அவ்வப்போது வகுத்துரைக்கும்‌ தகுமான படித்தொகைகளைப்‌ பெறுவார்‌; மேலும்‌, பயணஞ்செய்தல்‌ 
தொடர்பாக, குடியரசுத்தலைவர்‌ அவ்வப்போது வகுத்துரைக்கும்‌ தகுமான வசதிகளும்‌ அவருக்குச்‌ 
செய்து கொடுக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


௫) உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின்‌ (விடுப்புப்‌ படித்தொகைகள்‌ உள்ளடங்கலாக) வாராமை 
விடுப்பு, ஒய்வூதியம்‌ ஆகியவற்றைப்‌ பொறுத்த உரிமைகள்‌, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு 
உடன்முன்பு, கூட்டாட்சிய நீதிமன்ற நீதிபதிகளுக்குப்‌ பொருந்துவனவாக இருந்த வகையங்களுக்கு 
இணங்க இருந்து வரும்‌. 

10. 1[0 உயர்நீதிமன்றங்களின்‌ நீதிபதிகளுக்கு, உள்ளபடியே பணியில்‌ இருந்த காலத்தைப்‌ 
பொறுத்து, மாதம்‌ ஒன்றுக்குப்‌ பின்வரும்‌ வீதங்களில்‌ வரையூதியம்‌ வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌,- 


தலைமைநீதிபதி உ... ₹[9,000 ரூபாய்‌.]* 


பிறிதோர்நீதிதி உ... 3[8,000 ரூபாய்‌.]** 


1. உள்பத்தி (9 என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 25 ஆம்‌ பிரிவினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

24,000 ரூபாய்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஐம்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1986 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1986 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

உ உயர்‌ நீதிமன்ற மற்றும்‌ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்‌ (வரையூதியங்கள்‌ மற்றும்‌ பணிவரைக்கட்டுகள்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 2018 (10/2018) 
இன்‌ 2 ஆம்‌ பிரிவின்படி, இரண்டு இலட்சத்து ஐம்பதாயிரம்‌ ரூபாயாக, (1-1-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றப்பட்டது. 

33,500 ரூபாய்‌” என்பதற்கு அரசமைப்புச்‌ (ஐம்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1986 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1986 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

“உயர்‌ நீதிமன்ற மற்றும்‌ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்‌ (வரையூதியங்கள்‌ மற்றும்‌ பணிவரைக்கட்டுகள்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 2018 (10/2018) 
2 ஆம்‌ பிரிவின்படி (1-1-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, இரண்டு இலட்சத்து ஐம்பதாயிரம்‌ ரூபாயாக. மாற்றப்பட்டது. 


269 


வரம்புரையாக : உயர்‌ நீதிமன்ற நீதிபதி ஒருவர்‌ அவருடைய அமர்த்துகைக்‌ காலத்தில்‌ 
இந்திய அரசின்‌ கீழோ அதற்கு முன்பிருந்த அரசுகளில்‌ எதன்‌ கீழுமோ ஒரு மாநில அரசின்‌ கீழோ 
அதற்கு முன்பிருந்த அரசுகளில்‌ எதன்கீழோ ஆற்றிய முந்தைய பணி எதனையும்‌ பொறுத்து 
(ஏலாமைக்கான அல்லது உடற்காயத்திற்கான ஒய்வூதியம்‌ அல்லாத பிற) ஓய்வூதியம்‌ பெற்று 
வருவாராயின்‌, உயர்‌ நீதிமன்றப்‌ பணியைப்‌ பொறுத்து அவருடைய வரையூதியம்‌ 


(அ) அந்த ஓய்வூதியத்‌ தொகையின்‌ அளவுக்கும்‌, 


(ஆ) அத்தகைய முந்தைய பணியைப்‌ பொறுத்து, அவருக்கு உரிய ஒய்வூதியத்தின்‌ ஒரு 
பகுதிக்கு மாற்றாக, அதன்‌ மாற்று மதிப்பை அத்தகைய அமர்த்துகைக்கு முன்பு 
அவர்‌ பெற்றிருப்பாராயின்‌, ஒய்வூதியத்தின்‌ அந்த பகுதித்‌ தொகையின்‌ அளவுக்கும்‌, 


(இ) அத்தகைய அமர்த்துகைக்கு முன்பு அத்தகைய முந்தைய பணியைப்‌ பொறுத்து 
அவர்‌ ஓய்வுப்‌ பணிக்கொடை பெற்றிருப்பாராயின்‌ அந்தப்‌ பணிக்கொடையின்‌ 
ஒய்வூதியத்திற்குச்‌ சமன்மையான அளவுக்கும்‌ 

குறைக்கப்படுதல்‌ வேண்டும்‌.] 
(2) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு- 


(அ) மாகாணம்‌ எதிலும்‌ ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்‌ தலைமை நீதிபதியாகப்‌ பதவி வகித்திருந்து, 
அத்தகைய தொடக்கநிலையில்‌ 376 ஆம்‌ உறுப்பின்‌ (1) ஆம்‌ கூறின்படி 
நேரிணையான மாநிலத்தில்‌ உயர்‌ நீதிமன்றத்‌ தலைமை நீதிபதியாக ஆகியிருக்கிற, 
அல்லது 

(ஆ) மாகாணம்‌ எதிலும்‌ ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ பிறிதோர்‌ நீதிபதியாகப்‌ பதவி 
வகித்திருந்து அத்தகைய தொடக்கநிலையில்‌ மேற்சொன்ன கூறின்படி 
நேரிணையான மாநிலத்தில்‌ (தலைமை நீதிபதியல்லாத பிற) நீதிபதி ஒருவராக 
ஆகியிருக்கிற 

ஒவ்வொருவரும்‌, அவர்‌ அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, இந்தப்‌ பத்தியின்‌ (] ஆம்‌ 
உள்பத்தியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ளதற்கும்‌ மிகுதியான ஒரு வீதத்தில்‌ வரையூதியம்‌ பெற்று 
வந்திருப்பாராயின்‌, அத்தகைய தலைமை நீதிபதியாகவோ பிறிதோர்‌ நீதிபதியாகவோ உள்ளபடியே 
பணியில்‌ இருந்த காலத்தைப்‌ பொறுத்து மேற்சொன்ன உள்பத்தியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
வரையூதியத்துடன்‌ அவ்வாறு குறித்துரைக்கப்பட்டுள்ள வரையூதியத்திற்கும்‌ அத்தகைய 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு அவர்‌ பெற்றுவந்த வரையூதியத்திற்கும்‌ இடையேயுள்ள 
வேறுபாட்டின்‌ அளவிற்குச்‌ சமன்மையான ஒரு தொகையைச்‌ சிறப்பு ஊதியமாகப்‌ பெறுவதற்கு 
உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌. 


270 


முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ (ஆ)பகுதியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஒரு மாநில உயர்‌ நீதிமன்றத்‌ 
தலைமை நீதிபதியாகப்‌ பதவி வகித்திருந்து, அத்தகைய தொடக்கநிலையில்‌, அந்தச்‌ சட்டத்தினால்‌ 
திருத்தம்‌ செய்யப்பட்ட மேற்சொன்ன இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள ஒரு மாநில 
உயர்‌ நீதிமன்றத்‌ தலைமை நீதிபதியாக ஆகியிருக்கிற எவரும்‌, அத்தகைய தொடக்கநிலைக்கு 
உடன்முன்பு அவருடைய வரையூதியத்துடன்‌, படித்தொகையாக ஏதேனும்‌ தொகையைப்‌ 
பெற்றுவந்திருப்பாராயின்‌, அத்தகைய தலைமை நீதிபதியாக உள்ளபடியே பணியில்‌ இருந்த 
காலத்தைப்‌ பொறுத்து, இந்தப்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ உள்பத்தியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
வரையூதியத்துடன்‌, ' அதே தொகையைப்‌ படித்தொகையாகப்‌ பெறுவதற்கு உரிமை கொண்டவர்‌ 
ஆவார்‌. ] 


(3) அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ இக சட்டம்‌, 1956 இன்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு 


11. இந்தப்‌ பகுதியில்‌, தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி,- 

(அ) “தலைமை நீதிபதி” என்னும்‌ சொற்றொடர்‌, செயலமர்‌ தலைமை நீதிபதி ஒருவரை 
உள்ளடக்கும்‌; மற்றும்‌ ஒரு “நீதிபதி” என்பது, குறித்தபணி நீதிபதியையும்‌ 
உள்ளடக்கும்‌; 

(ஆ) உள்ளபடியான பணி” என்பது- 

() நீதிபதி ஒருவர்‌, ஒரு நீதிபதிப்‌ பணியை ஆற்றுகிற காலத்தையும்‌ அல்லது 
குடியரசுத்தலைவரின்‌ வேண்டுகோளின்படி அவர்‌ ஆற்றுவதற்குப்‌ 
பொறுப்பேற்கும்‌ பிற பதவிப்பணிகளைப்‌ புரிகிற காலத்தையும்‌; 

(1) அந்த நீதிபதியின்‌ வாராமை விடுப்புக்காலம்‌ எதுவும்‌ நீங்கலாக உள்ள பருவ 
விடுமுறைக்‌ காலங்களையும்‌; 

(ஙு ஓர்‌ உயர்‌ நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றத்திற்கோ ஒர்‌ உயர்‌ 

“ நீதிமன்றத்திலிருந்து மற்றொன்றிற்கோ மாற்றுதல்‌ செய்வதால்‌ ஏற்படும்‌ 
பணிசேர்‌ இடைக்காலத்தையும்‌ 
உள்ளடக்கும்‌. 


1. உள்பத்திகள்‌ (3) மற்றும்‌ (4) இக்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 25 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 


271 


பகுதி(உ) 


I இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையர்‌ குறித்த வகையங்கள்‌ 


12. () இந்தியக்‌ கணக்காய்வர்‌ - தலைமைத்‌ தணிக்கையருக்கு மாதம்‌ ஒன்றுக்கு ஒன்பதாயிரம்‌ 
ரூபாய்‌* என்னும்‌ வீதத்தில்‌ வரையூதியம்‌ வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


(2) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, இந்தியத்‌ தலைமைத்‌ 
தணிக்கையராகப்‌ பதவி வகித்திருந்து, அத்தகைய தொடக்கநிலையில்‌ 377 ஆம்‌ உறுப்பின்படி 
இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையராக ஆகியிருக்கிற ஒருவர்‌, இந்தப்‌ பத்தியின்‌ 
(1 ஆம்‌ உள்பத்தியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள வரையூதியத்துடன்‌, அவ்வாறு 
குறித்துரைக்கப்பட்டுள்ள வரையூதியத்திற்கும்‌, அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு 
இந்தியத்‌ தலைமைத்‌ தணிக்கையராக அவர்‌ பெற்றுவந்த வரையூதியத்திற்கும்‌ இடையேயுள்ள 
வேறுபாட்டின்‌ அளவிற்குச்‌ சமன்மையான ஒரு தொகையைச்‌ சிறப்பு ஊதியமாகப்‌ பெறுவதற்கு 
உரிமை கொண்டவர்‌ ஆவார்‌. 


(3) இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையருக்கு வாராமை விடுப்பு, ஓய்வூதியம்‌ 
ஆகியவை பொறுத்த உரிமைகளும்‌ பிற பணி வரைக்கட்டுகளும்‌ இந்த அரசமைப்பின்‌ 
தொடக்கநிலைக்கு உடன்முன்பு இந்தியத்‌ தலைமைத்‌ தணிக்கையருக்குப்‌ பொருந்துவனவாக 
இருந்த வகையங்களுக்கிணங்க இருத்தலோ இருந்துவருதலோ வேண்டும்‌; மேலும்‌, அந்த 
வகையங்களில்‌, தலைமை ஆளுநர்‌ பற்றிய சுட்டுகைகள்‌ அனைத்தும்‌ குடியரசுத்தலைவர்‌ பற்றிய 
சுட்டுகைகளாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 


rrr 

* கணக்காய்வர்‌ மற்றும்‌ தலைமைத்‌ தணிக்கையரின்‌ (கடமைகள்‌, அதிகாரங்கள்‌ மற்றும்‌ பணிவரைக்கட்டுகள்‌) சட்டம்‌, 
1971 (56/1979 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்படி இந்தியக்‌ கணக்காய்வர்‌ - தலைமைத்‌ தணிக்கையருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 
சமன்மையான வரையூதியம்‌ வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின்‌ வரையூதியம்‌ மாதம்‌ ஒன்றுக்கு இரண்டு 
இலட்சத்து ஐம்பதாயிரம்‌ ரூபாயாக, உயர்‌ நீதிமன்ற மற்றும்‌ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின்‌ (வரையூதியங்கள்‌ மற்றும்‌ 
பணிவரைக்கட்டுகள்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 2018 (10/2018) இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (1-1-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
உயர்த்தப்பட்டது. 


272 


மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
[75 (4), 99, 124 (6), 148 (2), 164 (3), 188, 219 ஆகிய உறுப்புகள்‌]' 
ஆணைமொழிகளின்‌ அல்லது உறுதிமொழிகளின்‌ சொன்முறைகள்‌ 


| 
ஒன்றியத்து அமைச்சருக்கான பதவி ஆணைமொழியின்‌ சொன்முறை:-- 


“அ.ஆ., ஆகிய நான்‌, சட்டமுறையில்‌ அமைவுற்ற '[இந்திய அரசமைப்பின்பால்‌ உண்மையான 
நம்பிக்கையும்‌ பற்றும்‌ பூண்டிருப்பேன்‌ என்றும்‌] இந்தியாவின்‌ இறையாண்மையும்‌ ஒருமைப்பாடும்‌ 
நிலைபெறுமாறு செய்வேன்‌ என்றும்‌ ஒன்றியத்து அமைச்சர்‌ என்னும்‌ முறையில்‌ என்னுடைய 
கடமைகளை அகத்‌ தூய்மையுடனும்‌ மனச்சான்றின்படியும்‌ ஆற்றுவேன்‌ என்றும்‌, அரசமைப்பு 
முறைக்கும்‌ சட்ட நெறிக்கும்‌ இணங்க அச்சம்‌, கண்ணோட்டம்‌ இன்றியும்‌, விருப்பு வெறுப்பு இன்றியும்‌, 
பல்திற மக்களுக்கும்‌ தகுவன புரிவேன்‌ என்றும்‌ கடவுளை முன்னிறுத்தி ஆணையொழிகிறேன்‌””. 

உள்ளார்ந்து உறுதிமொழிகிறேன்‌.” னி 
|| 
ஒன்றியத்து அமைச்சருக்கான மறைகாப்பு ஆணைமொழியின்‌ சொன்முறை:-- 

“அ.ஆ., ஆகிய நான்‌, ஒன்றியத்து அமைச்சர்‌ என்னும்‌ முறையில்‌ என்‌ ஒர்வுக்காக வைக்கப்படும்‌ 
அல்லது எனக்குத்‌ தெரியவரும்‌ பொருட்பாடு எதனையும்‌, அத்தகு அமைச்சர்‌ என்னும்‌ முறையில்‌ என்‌ 
கடமைகளை முறைப்படி ஆற்றுவதற்கு வேண்டியவாறன்றி, பிறவாறு நேர்முகமாகவோ 
மறைமுகமாகவோ எந்த நபருக்கும்‌ அல்லது நபர்களுக்கும்‌ தெரிவிக்கவோ வெளிப்படுத்தவோ 


மாட்டேன்‌ என்று கடவுளை முன்னிறுத்தி ஆணைமொழிகிறேன்‌". 
உள்ளார்ந்து உறுதிமொழிகிறேன்‌.” 


[111 


நாடாளுமன்றத்‌ தேர்தல்‌ வேட்பாளரால்‌ செய்யப்படவேண்டிய ஆணை மொழியின்‌ அல்லது 
உறுதிமொழியின்‌ சொன்முறை:— 

“அ.ஆ., ஆகிய நான்‌, மாநிலங்களவையில்‌ (அல்லது மக்களவையில்‌) ஒரு பதவியிடத்தை 
நிரப்புவதற்கான வேட்பாளராக நியமிக்கப்பெற்றுள்ள நிலையில்‌ சட்டமுறையில்‌ அமைவுற்ற இந்திய 
அரசமைப்பின்பால்‌ உண்மையான நம்பிக்கையும்‌ பற்றும்‌ பூண்டிருப்பேன்‌ என்றும்‌ இந்தியாவின்‌ 
இறையாண்மையையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ நிலைபெறச்‌ செய்வேன்‌ என்றும்‌ 
கடவுளை முன்னிறுத்தி ஆணையொழிகிறேன்‌." 

உள்ளார்ந்து உறுதிமொழிகிறேன்‌.” 





* 84 (௮) மற்றும்‌ 173 (௫) உறுப்புகளை மேலும்‌ பார்க்க. 
1. அரசமைப்புச்‌ (பதினாறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 
2. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ சொன்முறை ||| இக்கு மாற்றாக அமைக்கப்பட்டது. 


273 


இ 


நாடாளுமன்ற உறுப்பினரால்‌ செய்யப்படவேண்டிய ஆணைமொழியின்‌ அல்லது உறுதிமொழியின்‌ 
சொன்முறை:- 

“அ.ஆ., ஆகிய நான்‌, மாநிலங்களவையின்‌ (அல்லது மக்களவையின்‌) ஒர்‌ உறுப்பினராகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெற்றுள்ள (அல்லது நியமிக்கப்பெற்றுள்ள) நிலையில்‌, சட்ட முறையில்‌. 
அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால்‌ உண்மையான நம்பிக்கையும்‌ பற்றும்‌ 
பூண்டிருப்பேன்‌ என்றும்‌ இந்தியாவின்‌ இறையாண்மையையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
நிலைபெறச்‌ செய்வேன்‌ என்றும்‌, ஏற்கவுள்ள கடமையினை அகத்தூய்மையுடன்‌ ஆற்றுவேன்‌ என்றும்‌ 
கடவுளை முன்னிறுத்தி ஆணைமொழிகிறேன்‌.” 

உள்ளார்ந்து உறுதிமொழிகிறேன்‌.”] 
IV 
உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாலும்‌, இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையராலும்‌ செய்யப்பட 
வேண்டிய ஆணைமொழியின்‌ அல்லது உறுதிமொழியின்‌ சொன்முறை:-- 

“அ.ஆ., ஆகிய நான்‌, இந்திய உச்ச நீதிமன்றத்‌ தலைமை நீதிபதியாக (அல்லது நீதிபதியாக) 
(அல்லது இந்தியக்‌ கணக்காய்வர்‌- தலைமைத்‌ தணிக்கையராக) அமர்த்தப்பெற்றுள்ள நிலையில்‌, 
சட்டமுறையில்‌ அமைவுற்ற '[இந்திய அரசமைப்பின்பால்‌ உண்மையான நம்பிக்கையும்‌ பற்றும்‌ 
பூண்டிருப்பேன்‌] என்றும்‌ இந்தியாவின்‌ இறையாண்மையையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ நிலைபெறச்‌ 
செய்வேன்‌ என்றும்‌, அச்சம்‌, கண்ணோட்டம்‌ இன்றியும்‌, விருப்பு வெறுப்பு இன்றியும்‌, முறையாகவும்‌ 
அகத்தூய்மையுடனும்‌ என்‌ முழுவினைத்திறனும்‌ அறிவுத்திறனும்‌ தேர்வுத்திறனும்‌ கொண்டு என்‌ 
பதவிக்குரிய கடமைகளை ஆற்றிவருவேன்‌ என்றும்‌ நான்‌ அரசமைப்பு முறையையும்‌ 
சட்டநெறிகளையும்‌ நிலைபெறச்‌ செய்வேன்‌ என்றும்‌ கடவுளை முன்னிறுத்தி ஆணைமொழிகிறேன்‌.” 

உள்ளார்ந்து உறுதிமொழிகிறேன்‌.” 
V 
மாதின்‌ அமைச்சருக்கான பதவி ஆணையொழியின்‌ சொன்முறை: ன 

“அ.ஆ., ஆகிய நான்‌, சட்டமுறையில்‌ அமைவுற்ற இந்திய. அரசமைப்பின்பால்‌ உண்மையான 

நம்பிக்கையும்‌ பற்றும்‌ பூண்டிருப்பேன்‌ என்றும்‌, இந்தியாவின்‌ 'இறையாண்மையையும்‌ 


ஒருமைப்பாட்டையும்‌ நிலைபெறச்‌ செய்வேன்‌ என்றும்‌ அகதி மாநில அமைச்சர்‌ என்னும்‌ முறையில்‌ 
என்னுடைய கடமைகளை அகத்தூய்மையுடனும்‌ மதல இது கட ற்றிவருவேன்‌ என்றும்‌ 
அரசமைப்புமுறைக்கும்‌ சட்டநெறிக்கும்‌ இணங்க அச்சம்‌, ணாட்டம்‌ இன்றியும்‌ 


விருப்பு வெறுப்பு இன்றியும்‌, பல்திற மக்களுக்கும்‌ லவன்‌ புரிவேன்‌ என்றும்‌ 


கடவுளை முன்னிறுத்தி ஆணையொழிகிறேன்‌.” 


உள்ளார்ந்து உறுதிமொழிகிறேன்‌.” 
VI 
மாநில அமைச்சருக்கான மறைகாப்பு ஆணைமொழியின்‌ சொன்முறை:-- 
“அஆ. ஆகிய நான்‌ ............ மாநில அமைச்சர்‌ என்னும்‌ முறையில்‌ என்‌ ஒர்வுக்காக 


வைக்கப்படும்‌ அல்லது எனக்குத்‌ தெரியவரும்‌ பொருட்பாடு எதனையும்‌, அத்தகு அமைச்சர்‌ என்னும்‌ 
முறையில்‌ என்‌ கடமைகளை முறைப்படி ஆற்றுவதற்கு வேண்டியவாறன்றி, பிறவாறு நேர்முகமாகவோ 
மறைமுகமாகவோ எந்த நபருக்கும்‌ அல்லது நபர்களுக்கும்‌ தெரிவிக்கவோ வெளிப்படுத்தவோ 


மாட்டேன்‌ என்று கடவுளை முன்னிறுத்தி ஆணையொழிகிறேன்‌.” 


உள்ளார்ந்து உறுதிமொழிகிறேன்‌.” 


1. அரசமைப்புச்‌ (பதினாறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


274 


பய 


மாநிலச்‌ சட்டமன்றத்‌ தேர்தல்‌ வேட்பாளரால்‌ செய்யப்பட வேண்டிய ஆணை மொழியின்‌ அல்லது 
உறுதிமொழியின்‌ சொன்முறை:-- 

“அ.ஆ., ஆகிய நான்‌, சட்டமன்றப்‌ பேரவையில்‌ (அல்லது சட்டமன்ற மேலவையில்‌) ஒரு 
பதவியிடத்தை நிரப்புவதற்கான வேட்பாளராக நியமிக்கப்பெற்றுள்ள நிலையில்‌ சட்டமுறையில்‌ 
அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால்‌ உண்மையான நம்பிக்கையும்‌ பற்றும்‌ பூண்டிருப்பேன்‌ 
என்றும்‌ இந்தியாவின்‌ இறையாண்மையையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ நிலைபெறச்‌ செய்வேன்‌ என்றும்‌ 
கடவுளை முன்னிறுத்தி ஆணைமொழிகிறேன்‌.” 


உள்ளார்ந்து உறுதிமொழிகிறேன்‌..” 


மாநிலச்‌ சட்டமன்ற உறுப்பினரால்‌ செய்யப்படவேண்டிய ஆணைமொழியின்‌ அல்லது 
உறுதிமொழியின்‌ சொன்முறை:-- 


“அ.ஆ., ஆகிய நான்‌, சட்டமன்றப்‌ பேரவையில்‌ (அல்லது சட்டமன்ற மேலவையில்‌) ஓர்‌ 
உறுப்பினராகத்‌  தேர்ந்தெடுக்கப்பெற்றுள்ள (அல்லது  நியமிக்கப்பெற்றுள்ள) நிலையில்‌, 
சட்டமுறையில்‌ அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால்‌ உண்மையான நம்பிக்கையும்‌ பற்றும்‌ 
பூண்டிருப்பேன்‌ என்றும்‌ இந்தியாவின்‌ இறையாண்மையையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
நிலைபெறச்‌ செய்வேன்‌ என்றும்‌ ஏற்கவுள்ள கடமையினை அகத்தூய்மையுடன்‌ ஆற்றுவேன்‌ என்றும்‌ 
கடவுளை முன்னிறுத்தி ஆணைமொழிகிறேன்‌.” 

உள்ளார்ந்து உறுதிமொழிகிறேன்‌.”] 


Vill 


உயர்‌ நீதிமன்ற நீதிபதிகளால்‌ செய்யப்படவேண்டிய ஆணைமொழியின்‌ அல்லது உறுதிமொழியின்‌ 
சொன்முறை:-— 


“அத. ஆகிய நான்‌, ............... இல்‌ உள்ள , அல்லது. ...... இன்‌ உயர்‌ நீதிமன்றத்‌ தலைமை 
நீதிபதியாக (அல்லது நீதிபதியாக) அமர்த்தப்பெற்றுள்ள நிலையில்‌, சட்டமுறையில்‌ அமைவுற்ற 
[இந்திய அரசமைப்பின்பால்‌ உண்மையான நம்பிக்கையும்‌ பற்றும்‌ பூண்டிருப்பேன்‌ என்றும்‌] 
இந்தியாவின்‌ இறையாண்மையையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ நிலைபெறச்‌ செய்வேன்‌ என்றும்‌ அச்சம்‌ 
கண்ணோட்டம்‌ இன்றியும்‌, விருப்பு வெறுப்பு இன்றியும்‌, முறையாகவும்‌ அகத்‌ தூய்மையுடனும்‌, என்‌ 
முழுவினைத்திறனும்‌ அறிவுத்திறனும்‌ தேர்வுத்திறனும்‌ கொண்டு என்‌ பதவிக்குரிய கடமைகளை 
ஆற்றிவருவேன்‌ என்றும்‌ நான்‌ அரசமைப்பு முறையையும்‌ சட்டநெறிகளையும்‌ நிலைபெறச்‌ செய்வேன்‌ 


என்றும்‌ கடவுளை முன்னிறுத்தி ஆணைமொழிகிறேன்‌.” 
உள்ளார்ந்து உறுதிமொழிகிறேன்‌.” 





1. சொன்முறை V॥| இக்கு அரசமைப்புச்‌ (பதினாறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 ஆல்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. . 
2. அரசமைப்புச்‌ (பதினாறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1963 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (5-10-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


275 


[நான்காம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
[4(9, 80(2 ஆகிய உறுப்புகள்‌] 
மாநிலங்களவையில்‌ பதவியிடங்களைப்‌ பகிர்ந்து ஒதுக்குதல்‌ 


பின்வரும்‌ அட்டவணையின்‌ முதலாம்‌ பத்தியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள மாநிலம்‌ அல்லது 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரை ஒவ்வொன்றிற்கும்‌, இரண்டாம்‌ பத்தியில்‌, அந்த மாநிலத்திற்கு அல்லது, 
நேர்வுக்கேற்ப அந்த ஒன்றியத்து ஆட்சிநிலவரைக்கு நேராகக்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
எண்ணிக்கையுடைய பதவியிடங்கள்‌ பகிர்ந்து ஒதுக்கப்படும்‌: 


அட்டவணை 

1 ஆந்திரப்பிரதேசம்‌ டப்ப 211] 
3[2 1 ப்ட்டட்ட அணை க உ சகி 7] 
“[3.] ம்‌ 7 
“[4.] www 5[16] 
5[*[த.] ன ர த டைவ வ்‌ 6] 
1°[*I6.] ப தா வகைகளை 1] 
[7] ரர்‌ ன்‌ ர்‌ 11] 
1081418. ] ப பா்‌ 5] 





1. நான்காம்‌ இணைப்புப்பட்டியலுக்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. “18” என்பதற்கு, ஆந்திரப்‌ பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2014 (6/2014) இன்‌ 12 ஆம்‌ பிரிவினால்‌ (2-6-2014 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது 

3. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 

4.2 முதல்‌ 30 வரையிலான பதிவுகள்‌ முறையே 3 முதல்‌ 31 வரையிலான பதிவுகளாக பேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மறுஎண்ணிடப்பட்டன. 

5.22" என்பதற்கு, பீகார்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 (30/2000) இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (15-11-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 

6. மேற்படிச்சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 

7. கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1987 (18/1987) இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (30-5-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

8. 4 முதல்‌ 29 வரையிலான பதிவுகள்‌, 5 முதல்‌ 30 வரையிலான பதிவுகளாக பீகார்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 (30/2000) இன்‌ 7 ஆம்‌ 
பிரிவினால்‌ (15-11-2000) முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டன. 

9. பதிவு “4” என்பதற்கு, பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 (11/1960) இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (1-5-1960 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 

10. பஞ்சாப்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1966 (31/1966) இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1966 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


276 


1[*[9.] ணொ கையை 9 

1[2 [10.] மத்தியப்பிரதேசம்‌......... ணைன [11] 
11114 ப எணண ளை ககக 5 
[21 ப க ப வைைங்கலைவ்லைள்க்ணை்‌ [18] 
*[1[* [138] வர்ர வையை வைய வையக 19 
8[1[2 [14.] க்க 12 
1° [15.] ட்ட ணை ண ணை ணத சி 10 
"2 [16.] தவ கைவைக்க 1971 
TEE பம்‌ ப்‌ ல 10 
1° [18.] உத்தரப்பிரதேசம்‌......................... 11[31] 
12[1[£ [19.] 1 உத்தரளண்டி ப டைவ வை 3] 
1[£[20.] . மேற்கு வங்காளம்‌..................... வைய 16 
* (1) க்‌ *] 
த மாவாக்கி ப அவையை 1] 


1:4 முதல்‌ 29 பதிவுகள்‌, 5 முதல்‌ 30 பதிவுகளாக பீகார்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 (30/2000) இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ 
(15-11-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டன. 
2.2 முதல்‌ 30 பதிவுகள்‌ முறையே 3 முதல்‌ 31 பதிவுகளாக ஆந்திரப்‌ பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2014 (6/2014) இன்‌ 12 ஆம்‌ 
பிரிவினால்‌ (2-6-2014 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டன. 
3. “16” என்பதற்கு, மத்தியப்‌ பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 (28/2000) இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-2000 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. 
4. பேற்படச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 
5. “8, மெட்ராஸ்‌” (11 ஆக மறுஎண்ணிடப்பட்டது) என்பதற்கு, மெட்ராஸ்‌ மாநிலம்‌ (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 1968 (53/1968) 
இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (14-1-1969 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற), மாற்றாக அமைக்கப்பட்டது. 
6. “17” என்பதற்கு, ஆந்திர பிரதேசம்‌ மற்றும்‌ மெட்ராஸ்‌ (எல்லைகள்‌ மாற்றுகை) சட்டம்‌, 1959 (56/1959) இன்‌ 8 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-4-1960 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 
7. பம்பாய்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1960 (11/1960) இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (1-5-1960 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 
8. “10. மைசூர்‌” (13 ஆக மறுஎண்ணிடப்பட்டது) என்பதற்கு, மைசூர்‌ மாநிலம்‌ (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 1973 (31/1973) 
இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1973 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 
9. “ஒரிசா” என்பதற்கு, ஒரிசா (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2011 இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-2011 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 
10. “11” என்பதற்கு பஞ்சாப்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1966 (31/1966) இன்‌ 9 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1966 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 
11. “34” என்பதற்கு, உத்தரப்‌ பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 (29/2000) இன்‌ 7 ஆம்‌ பிரிவினால்‌ (9-11-2000 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 
12. மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 
13. “உத்தராஞ்சல்‌” என்பதற்கு, உத்தராஞ்சல்‌ (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2006 (52/2006) இன்‌ 41 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-1-2007 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 
14. **ஜம்மு - காஷ்மீர்‌ தொடர்புடைய 21 ஆம்‌ பதிவு, ஜம்மு - காஷ்மீர்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2019 (34/2019) இன்‌ 8 ஆம்‌ 
பிரிவினால்‌ (31-10-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) நீக்கப்பட்டது. 
15. நாகாலாந்து மாநிலச்‌ சட்டம்‌, 1962 (27/1962) இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (1-12-1963 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 
16. 22 முதல்‌ 31 பதிவுகள்‌ முறையே 21 முதல்‌ 30 பதிவுகளாக ஜம்மு - காஷ்மீர்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2019 (34/2019) இன்‌ 8 ஆம்‌ 
பிரிவினால்‌ (31-10-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டது. 


277 


[2 [*[22.]] இமாச்சலப்பிரதேசம்‌.......................... 3] 
3[2 [[23.]] பப 00 க ன 1] 
“2 [*[24.]] பாள்‌ 1 
3 [*[25.]] பப அனை க னை னை அணத 1 
படம்‌ நஜ... அணை ன்‌ னை ன அணை 1] 
1 1 சழ, அமி வவையல்கைவ்ைளைவைைவைகை 1] 
[2 [£(28.]] அருணாச்சலப்‌ பிரதேசம்‌................................ 1] 
“(2 [*[29.]] ப ைவவைவ பவ வ்ைகைவைவவைவைவகை 3 
1° [*[30.]] ப ட ண னன ண னன்‌ 1 
2131. ஜம்மு - காஷ்மீர்‌... .. ட்ட வவ்வயயயயவைை 4] 


மொத்தம்‌ 19233] 


1. இமாச்சலப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌, 1970 (53/1970) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (25-1-1971 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டது. 

2. 4 முதல்‌ 29 வரையிலான பதிவுகள்‌, 5 முதல்‌ 30 வரையிலான பதிவுகளாக பீகார்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2000 (30/2000) இன்‌ 7 ஆம்‌ 
பிரிவினால்‌ (15-11-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டன. 

3. 2 முதல்‌ 30 வரையிலான பதிவுகள்‌, முறையே 3 முதல்‌ 31 வரையிலான பதிவுகளாக ஆந்திரப்‌ பிரதேச மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 2014 
(6/2014) இன்‌ 12 ஆம்‌ பிரிவினால்‌ (2-6-2014 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டன. 

4. 22 முதல்‌ 31 வரையிலான பதிவுகள்‌, 21 முதல்‌ 30 வரையிலான பதிவுகளாக ஜம்மு - காஷ்மீர்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌. 2019 (34/2019) 
இன்‌ 8 ஆம்‌ பிரிவினால்‌ (31-10-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) மறுஎண்ணிடப்பட்டன. 

5. அரசமைப்புச்‌ (முப்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (26-4-1975 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

6. மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (202-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

7. அருணாச்சலப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌, 1986 (69/1986) இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

8.“பாண்டிச்சேரி" என்பதற்கு, பாண்டிச்சேரி (பெயர்‌ மாற்றம்‌ செய்தல்‌) சட்டம்‌, 2006 (44/2006) இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-10-2006 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு]. மாற்றாக அமைக்கப்பட்டது. 

9. ஜம்மு - காஷ்மீர்‌ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌. 2019 (34/2019) இன்‌ 8 ஆம்‌ பிரிவினால்‌ (31-10-2019 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

10. “232” என்பதற்கு, கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ மறுஅமைப்புச்‌ சட்டம்‌, 1987 (18/1987) இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (30-05-1987 முதல்‌ 

செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


306-22—20 


278 


ஐந்தாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
[244(] ஆம்‌ உறுப்பு] 


பட்டியல்‌ வரையிடங்களுக்கும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்குமான நிருவாகம்‌ மற்றும்‌ 
கட்டாள்கை குறித்த வகையங்கள்‌ 


பகுதி) 
பொதுவியல்‌ 


1. பொருள்கோள்‌ : 


இந்த இணைப்புப்பட்டியலில்‌, தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி, “மாநிலம்‌” *** என்னும்‌ சொல்‌, 


2 அசாம்‌, 3, (மேகாலயா, திரிபுரா, மிசோரம்‌]]] ஆகிய மாநிலங்களை உள்ளடக்குவதில்லை. 
2. பட்டியல்‌ வரையிடங்களில்‌ மாநில ஆட்சி அதிகாரம்‌ : 


இந்த இணைப்புப்பட்டியலின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, ஒரு மாநிலத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌, 
அதிலுள்ள பட்டியல்‌ வரையிடங்களை அளாவிநிற்கும்‌. 


3. பட்டியல்‌ வரையிடங்களின்‌ நிருவாகம்‌ பற்றி குடியரசுத்தலைவருக்கு ஆளுநரின்‌ “*** அறிக்கை: 


பட்டியல்‌ வரையிடங்களைக்‌ கொண்ட மாநிலம்‌ ஒவ்வொன்றின்‌ ஆளுநரும்‌ *** ஆண்டுதோறும்‌ 
அல்லது குடியரசுத்தலைவரால்‌ வேண்டுறுத்தப்படுகிற போதெல்லாம்‌, அந்த மாநிலத்திலுள்ள பட்டியல்‌ 
வரையிடங்களின்‌ நிருவாகம்‌ பற்றிக்‌ குடியரசுத்தலைவருக்கு அறிக்கை அளித்தல்‌ வேண்டும்‌; 
மேலும்‌, மேற்சொன்ன வரையிடங்களின்‌ நிருவாகம்‌ குறித்து அந்த மாநிலத்திற்குப்‌ பணிப்புரைகள்‌ 
இடுவதும்‌ ஒன்றியத்தின்‌ ஆட்சி அதிகாரத்தில்‌ அடங்கும்‌. 


புதின 
பட்டியல்‌ வரையிடங்களுக்கும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்குமான 
நிருவாகம்‌ மற்றும்‌ கட்டாள்கை 
4. பழங்குடியினர்‌ ஆய்வுரை மன்றம்‌ : 

(1) பட்டியல்‌ வரையிடங்களைக்‌ கொண்ட மாநிலம்‌ ஒவ்வொன்றிலும்‌, குடியரசுத்தலைவர்‌ 
பணிப்பாராயின்‌,  பட்டியலில்கண்ட பழங்குடியினரைக்‌ கொண்ட, ஆனால்‌, பட்டியல்‌ 
வரையிடங்களைக்‌ கொண்டிராத மாநிலம்‌ எதிலும்‌, இருபதுக்கு மேற்படாத உறுப்பினர்களைக்‌ 
கொண்டிருக்கும்‌ பழங்குடியினர்‌ ஆய்வுரை மன்றம்‌ ஒன்று நிறுவப்படுதல்‌ வேண்டும்‌; அவர்களில்‌ 
கூடுமான வரையில்‌, நான்கில்‌ மூன்று பகுதியினர்‌ அந்த மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையில்‌ 
பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ சார்பாற்றுநர்களாக இருத்தல்‌ வேண்டும்‌: 





1. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி (௮) அல்லது பகுதி (ஆ) இல்‌ குறித்துரைக்கப்பட்ட ஒரு மாநிலம்‌ என்று பொருள்படும்‌ ஆனால்‌" என்ற 
சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துகள்‌ அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாற) விட்டுவிடப்பட்டன. 

2. “அசாம்‌ மாநிலம்‌" என்பதற்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/1971 இன்‌ 71 ஆம்‌ பிரிவினால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. “மற்றும்‌ மேகாலயா" என்பதற்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1985 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4, “மேகாலயா மற்றும்‌ திரிபுரா” என்பதற்கு, மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) இன்‌ 39 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5. “அல்லது இராஜப்பிரமுகர்‌'” என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 





306-22—20a 


279 


வரம்புரையாக : மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையில்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ 
சார்பாற்றுநர்களின்‌ எண்ணிக்கையானது, பழங்குடியினர்‌ ஆய்வுரை மன்றத்தில்‌ அத்தகைய 
சார்பாற்றுநர்களால்‌ நிரப்பப்படவேண்டிய பதவியிடங்களின்‌ எண்ணிக்கையை விடக்‌ குறைவாக 
இருப்பின்‌, எஞ்சியுள்ள பதவியிடங்கள்‌, அந்தப்‌ பழங்குடியினரின்‌ பிற உறுப்பினர்களால்‌ 
நிரப்பப்படுதல்‌ வேண்டும்‌. 

(2) மாநிலத்திலுள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினரது நலப்பாட்டையும்‌ முன்னேற்றத்தையும்‌ 
பொறுத்து ஆளுநரால்‌ 1***... குறித்தனுப்பப்படும்‌ பொருட்பாடுகளின்‌ மீது ஆய்வுரை கூறுவது 
பழங்குடியினர்‌ ஆய்வுரை மன்றத்தின்‌ கடமை ஆகும்‌. 

(3) ஆளுநர்‌ 2*** பின்வருவனவற்றை வகுத்துரைப்பதற்கும்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, 
ஒழுங்குறுத்தும்‌ விதிகளைச்‌ செய்யலாம்‌:- 

(அ) மன்ற உறுப்பினர்களின்‌ எண்ணிக்கை, அவர்களை அமர்த்தும்‌ முறை; மேலும்‌, 
மன்றத்தின்‌ தலைவர்‌, அதன்‌ அலுவலர்கள்‌, பணியாளர்கள்‌ ஆகியோரை அமர்த்துதல்‌; 


(ஆ) அதன்‌ கூட்டங்களை நடத்துதல்‌ மற்றும்‌ அதன்‌ பொதுவியலான நெறிமுறை; மற்றும்‌ 
(இ) பிற சார்வுறு பொருட்பாடுகள்‌ அனைத்தும்‌. 
5. பட்டியல்‌ வரையிடங்களுக்குப்‌ பொருந்தும்‌ சட்டம்‌ : 

(॥ இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, ஆளுநர்‌“*** பொது அறிவிக்கை வாயிலாக, 
நாடாளுமன்றத்தின்‌ அல்லது மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ குறிப்பிட்ட சட்டம்‌ எதுவும்‌, மாநிலத்தில்‌ ஒரு 
பட்டியல்‌ வரையிடம்‌ அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ பொருந்துதல்‌ ஆகாது என்றோ, அவர்‌ அந்த 
அறிவிக்கையில்‌ குறித்துரைக்கும்‌ விதிவிலக்குகளுக்கும்‌ மாற்றமைவுகளுக்கும்‌ உட்பட்டு, அந்த 
மாநிலத்தில்‌ ஒரு பட்டியல்‌ வரையிடம்‌ அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ பொருந்துதல்‌ ஆகும்‌ என்றோ 
பணிக்கலாம்‌; மேலும்‌, இந்த உள்பத்தியின்படி இடப்படும்‌ பணிப்புரை எதுவும்‌ முன்மேவு செல்திறம்‌ 
பெறுமாறு இடப்படலாம்‌. 

2) ஆளுநர்‌?*** ஒரு மாநிலத்தில்‌ அப்போதைக்கு ஒரு பட்டியல்‌ வரையிடமாக இருக்கிற 
வரையிடம்‌ எதனின்‌ அமைதிக்காகவும்‌ நல்லாட்சிக்காகவும்‌ ஒழுங்குறுத்தும்விதிகளை வகுக்கலாம்‌. 

குறிப்பாகவும்‌ மேலேகண்ட அதிகாரத்தின்‌ பொதுப்பாங்கிற்குக்‌ குந்தகமின்றியும்‌, அத்தகைய 
ஒழுங்குறுத்தும்விதிகள்‌-... 

(அ) அத்தகைய வரையிடத்தில்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ உறுப்பினர்களால்‌ 
அல்லது அவர்களிடையே நிலம்‌ உரிமைமாற்றம்‌ செய்யப்படுவதைத்‌ தடைசெய்யலாம்‌ 
அல்லது வரையறைப்படுத்தலாம்‌; 

(ஆ) அத்தகைய வரையிடத்தில்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ உறுப்பினர்களுக்கு 
நிலத்தைப்‌ பகிர்ந்தொதுக்குவதை ஒழுங்குறுத்தலாம்‌; 


(இ) அத்தகைய வரையிடத்தில்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்குக்‌ கடன்‌ 
கொடுப்பவர்களாகத்‌ தொழில்‌ புரிபவர்களின்‌ வட்டித்‌ தொழிலை ஒழுங்குறுத்தலாம்‌. 





1. “அல்லது, நேர்வுக்கேற்ப, இராஜபிரமுகர்‌" என்ற சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 
2. “அல்லது இராஜப்பிரமுகர்‌'' என்ற சொற்கள்‌. மேற்டிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 


306-22—20b 


280 


(3) இந்தப்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியில்‌ குறிப்பிடப்படும்‌ ஒழுங்குறுத்தும்விதி எதனையும்‌ 
வகுக்குங்கால்‌, தொடர்புடைய வரையிடத்திற்கு அப்போதைக்குப்‌ பொருந்தும்‌ நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ 
அல்லது மாநிலச்‌ சட்டம்‌ எதனையும்‌ அல்லது நிலவுறும்‌ சட்டம்‌ எதனையும்‌ ஆளுநர்‌ '*** நீக்கறவு 
செய்யலாம்‌ அல்லது திருத்தம்‌ செய்யலாம்‌. 

(4) இந்தப்‌ பத்தியின்படி வகுக்கப்படும்‌  ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ அனைத்தும்‌, 
குடியரசுத்தலைவருக்கு உடனடியாக அனுப்பிவைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அவரால்‌ 
ஏற்பிசைவளிக்கப்படும்‌ வரையில்‌, அவை செல்திறம்‌ பெறுவதில்லை. 


(5) ஆளுநர்‌ 2*** ஒழுங்குறுத்தும்விதிகளை வகுக்குங்கால்‌, மாநிலத்திற்காகப்‌ பழங்குடியினர்‌ 
ஆய்வுரை மன்றம்‌ ஒன்று இருக்கும்‌ நேர்வில்‌, அத்தகைய மன்றத்தைக்‌ கலந்தாய்வு 
செய்திருந்தாலன்றி, இந்தப்‌ பத்தியின்படி ஒழுங்குறுத்தும்விதி எதுவும்‌ வகுக்கப்படுதல்‌ ஆகாது. 


பகுதிஇ) 


பட்டியல்‌ வரையிடங்கள்‌ 
6. பட்டியல்‌ வரையிடங்கள்‌ : 


(0) இந்த அரசமைப்பில்‌ “பட்டியல்‌ வரையிடங்கள்‌” என்னும்‌ சொற்றொடர்‌, பட்டியல்‌ 
வரையிடங்கள்‌ எனக்‌ குடியரசுத்தலைவர்‌ ஆணையின்வழி விளம்பும்‌ வரையிடங்கள்‌ எனப்‌ 
பொருள்படும்‌. 


(2) குடியரசுத்தலைவர்‌, ஆணையின்வழி, எந்தச்‌ சமயத்திலும்‌-- 


(அ) ஒரு பட்டியல்‌ வரையிடமாக உள்ளது முழுவதுமோ குறித்துரைக்கப்படும்‌ அதன்‌ 
பகுதி எதுவுமோ, அத்தகைய பட்டியல்‌ வரையிடமாக அல்லது அதன்‌ பகுதியாக 
இருப்பது அற்றுப்போதல்‌ வேண்டும்‌ என்று பணிக்கலாம்‌; 


(அஅ) ஒரு மாநிலத்தில்‌ உள்ள பட்டியல்‌ வரையிடம்‌ எதனின்‌ பரப்பிடத்தையும்‌, அந்த 
மாநிலத்தின்‌ ஆளுநரைக்‌ கலந்தாய்வு செய்த பின்பு விரிவுப்படுத்தலாம்‌;] 


(ஆ) பட்டியல்‌ வரையிடம்‌ எதனையும்‌, எல்லைகளைத்‌ திருத்தமைவு செய்வதன்‌ வாயிலாக 
மட்டுமே மாறுதல்‌ செய்யலாம்‌; 


(இ) ஒரு மாநிலத்தினுடைய எல்லைகளில்‌ மாறுதல்‌ எதுவும்‌ செய்யும்‌ போது அல்லது ஒரு 
புதிய மாநிலத்தை ஒன்றியத்திற்குள்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்போது அல்லது 
நிறுவும்போது, மாநிலம்‌ எதிலும்‌ முன்னதாகவே உள்ளடங்கியிராத ஆட்சிநிலவரை 
எதனையும்‌, ஒரு பட்டியல்‌ வரையிடமாகவோ ஒரு பட்டியல்‌ வரையிடத்தின்‌ 
பகுதியாகவோ விளம்பலாம்‌; 





1. “அல்லது இராஜப்பிரமுகர்‌” என்ற சொற்கள்‌. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு. விட்டுவிடப்பட்டன. 

2. “அல்லது இராஜபிரமுகர்‌'' என்ற சொற்கள்‌, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 

3. அரசமைப்புச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (101/1976) இன்‌ 2 ஆம்‌ பிரிவின்‌ ஐந்தாம்‌ இணைப்புப்பட்‌ டியலால்‌ (7-9-1976 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

306-22—20c 


281 


[௫) மாநிலம்‌ எதனின்‌ அல்லது மாநிலங்கள்‌ எவற்றின்‌ தொடர்பாகவும்‌, இந்தப்‌ 
பத்தியின்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை எதனையும்‌ அல்லது ஆணைகள்‌ எவற்றையும்‌ 
அழித்தறிவு செய்யலாம்‌; மேலும்‌, தொடர்புடைய மாநில ஆளுநரைக்‌ கலந்தாய்வு 
செய்து, பட்டியல்‌ வரையிடங்களாக இருக்க வேண்டிய வரையிடங்களை 
மறுவரையறைசெய்யும்‌ புதிய ஆணைகளைப்‌ பிறப்பிக்கலாம்‌;] 

அத்தகைய ஆணை எதுவும்‌, தேவையானவையாகவும்‌ முறையானவையாகவும்‌ 
குடியரசுத்தலைவருக்குத்‌ தோன்றும்‌ சார்வுறு மற்றும்‌ விளைவுறு வகையங்களைக்‌ 
கொண்டிருக்கலாம்‌; ஆனால்‌, மேற்கூறப்பட்டவாறல்லாமல்‌, இந்தப்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ 
உள்பத்தியின்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை, பிந்திய ஆணை எதனாலும்‌ மாறுதல்‌ செய்யப்படுதல்‌ 


ஆகாது. 
பகுதி-௫) 
இணைப்புப்பட்டியலின்‌ திருத்தம்‌ 
7. இணைப்புப்பட்டியலின்‌ திருத்தம்‌ : 

() நாடாளுமன்றம்‌ அவ்வப்போது சட்டங்களினால்‌ எதனையும்‌ சேர்த்தல்‌, மாறுதல்‌ செய்தல்‌ 
அல்லது நீக்கறவுசெய்தல்‌ என்னும்‌ வகையில்‌ இந்த இணைப்புப்பட்டியலின்‌ வகையங்களில்‌ 
எதனையும்‌ திருத்தம்‌ செய்யலாம்‌; மேலும்‌, இந்த இணைப்புப்பட்டியல்‌ அவ்வாறு திருத்தம்‌ 
செய்யப்படும்போது, இந்த அரசமைப்பில்‌ இந்த இணைப்புப்பட்டியல்‌ பற்றிய சுட்டுகை எதுவும்‌, 
அவ்வாறு திருத்தம்‌ செய்யப்பட்ட இணைப்புப்பட்டியல்‌ பற்றிய சுட்டுகையாகப்‌ 
பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 

(2) இந்தப்‌ பத்தியின்‌ (] ஆம்‌ உள்பத்தியில்‌ குறிப்பிடப்பட்ட சட்டம்‌ எதுவும்‌, 368 ஆம்‌ 
உறுப்பைப்‌ பொறுத்து இந்த அரசமைப்பின்‌ ஒரு திருத்தம்‌ எனக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


1. அரசமைப்புச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (101/1976) இன்‌ 2 ஆம்‌ பிரிவின்‌ ஐந்தாம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (7-9-1976 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


282 


ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
[244 (2), 275 (0 ஆகிய உறுப்புகள்‌] 


[அசாம்‌, மேகாலயா, திரிபுரா, மிசோரம்‌ ஆகிய மாநிலங்களில்‌] உள்ள பழங்குடியினர்‌ 
வரையிடங்களின்‌ நிருவாகம்‌ குறித்த வகையங்கள்‌ 


“1. தன்னாட்சி மாவட்டங்கள்‌ மற்றும்‌ தன்னாட்சி வட்டாரங்கள்‌ : 
() இந்தப்‌ பத்தியின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 20 ஆம்‌ 
பத்திக்குப்‌ பிற்சேர்க்கையாயுள்ள அட்டவணையின்‌ 1, 11, ॥இ பகுதிகள்‌] மற்றும்‌ ||| ஆம்‌ 


பகுதியில்‌] கண்டுள்ளவை ஒவ்வொன்றிலுமுள்ள பழங்குடியினர்‌ வரையிடங்கள்‌, ஒரு தன்னாட்சி 
மாவட்டமாக இருக்கும்‌. 


(2) ஒரு தன்னாட்சி மாவட்டத்தில்‌ வெவ்வேறு பட்டியல்‌ பழங்குடியினர்‌ இருப்பார்களாயின்‌, 
ஆளுநர்‌, பொது அறிவிக்கை வாயிலாக, அவர்கள்‌ வாழ்விடமாகக்‌ கொண்டுள்ள வரையிடத்தை 
அல்லது வரையிடங்களைத்‌ தன்னாட்சி வட்டாரங்களாகப்‌ பிரிக்கலாம்‌ . 


(3) ஆளுநர்‌, பொது அறிவிக்கை வாயிலாக, -- 


(அ) மேற்சொன்ன அட்டவணையின்‌ “(பகுதிகளில்‌ எதிலும்‌] வரையிடம்‌ எதனையும்‌ 
சேர்க்கலாம்‌, 

(ஆ மேற்சொன்ன அட்டவணையின்‌ “(பகுதிகளில்‌ எதிலும்‌] இருந்தும்‌ வரையிடம்‌ 
எதனையும்‌ நீக்கலாம்‌, 


(இ) ஒரு புதிய தன்னாட்சி மாவட்டத்தை உருவாக்கலாம்‌, 
(ஈ) தன்னாட்சி மாவட்டம்‌ எதனின்‌ வரையிடத்தையும்‌ விரிவுபடுத்தலாம்‌, 
௨) தன்னாட்சி மாவட்டம்‌ எதனின்‌ பரப்பிடத்தையும்‌ குறைக்கலாம்‌, 


(ஊ) இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட தன்னாட்சி மாவட்டங்களை அல்லது 
அவற்றின்‌ பகுதிகளை ஒரே தன்னாட்சி மாவட்டமாக அமையுமாறு இணைக்கலாம்‌, 


5[(ஊ ஊ) தன்னாட்சி மாவட்டம்‌ எதனின்‌ பெயரையும்‌ மாற்றலாம்‌], 
(எ) தன்னாட்சி மாவட்டம்‌ எதனின்‌ எல்லைகளையும்‌ வரையறுக்கலாம்‌: 


வரம்புரையாக : இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 14 ஆம்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ உள்பத்தியின்படி 
அமர்த்தப்பட்ட ஆணையம்‌ ஒன்றின்‌ அறிக்கையை ஒர்வு செய்த பின்பல்லாமல்‌, இந்த உள்பத்தியின்‌ 
(இ, ௫), (உ), ண) ஆகிய கூறுகளின்படி, ஆளுநர்‌ ஆணை எதனையும்‌ பிறப்பித்தல்‌ ஆகாது: 


1. குறித்தசில சொற்களுக்கு, மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) இன்‌ 39 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக 
அமைக்கப்பட்டன. 

2. 1 ஆம்‌ பத்தி அசாம்‌ மாநிலத்திற்கு பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 (44/2003) இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌, (2) ஆம்‌ உள்பத்திக்குப்‌ பின்பு பின்வரும்‌ வரம்புரையைப்‌ புகுத்துமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது:- 

“வரம்புரையாக : இந்த உள்பத்தியில்‌ அடங்கியுள்ள எதுவும்‌, போடோலாந்து ஆட்சிநிலவரை வரையிடப்பகுதிகள்‌ மாவட்டத்திற்குப்‌ 

பொருந்தாது." 

3. “பகுதி(அ)" என்பதற்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ 
(21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4. "பகுதிகள்‌ | மற்றும்‌ |!” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1985 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

5. அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


283 


[மேலும்‌ வரம்புரையாக : இந்த உள்பத்தியின்படி ஆளுநர்‌ பிறப்பித்த ஆணை எதுவும்‌, அந்த 
ஆணையின்‌ வகையங்களைச்‌ செல்திறப்படுத்துவதற்குத்‌ தேவையென ஆளுநருக்குத்‌ தோன்றுகிற 
(20 ஆம்‌ பத்தியின்‌, மற்றும்‌ மேற்சொன்ன அட்டவணையின்‌ பகுதிகளில்‌ எதிலும்‌ உள்ள இனம்‌ 
எதனின்‌ திருத்தம்‌ உள்ளடங்கலாக) சார்வுறு மற்றும்‌ விளைவுறு வகையங்களைக்‌ 
கொண்டி ருக்கலாம்‌.] 

2342. மாவட்ட மன்றங்களையும்‌ வட்டார மன்றங்களையும்‌ அமைத்தல்‌ : 

[0 தன்னாட்சி மாவட்டம்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ முப்பதுக்கு மேற்படாத உறுப்பினர்களைக்‌ 
கொண்ட ஒரு மாவட்ட மன்றம்‌ இருக்கும்‌; அந்த உறுப்பினர்களில்‌ நால்வருக்கு மேற்படாதவர்கள்‌ 
ஆளுநரால்‌ நியமிக்கப்பெறுவர்‌; எஞ்சிய உறுப்பினர்கள்‌, வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்ற 
அடிப்படையில்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுவர்‌.] 


(2) இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியின்படி ஒரு தன்னாட்சி 
வட்டாரமாக அமைக்கப்பட்ட வரையிடம்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ தனித்தனியே ஒரு வட்டார மன்றம்‌ 
இருக்கும்‌. 

(3) மாவட்ட மன்றம்‌ ஒவ்வொன்றும்‌, வட்டார மன்றம்‌ ஒவ்வொன்றும்‌ முறையே, “(மாவட்டத்தின்‌ 
பெயர்‌) மாவட்ட மன்றம்‌”, “(வட்டாரத்தின்‌ பெயர்‌) வட்டார மன்றம்‌” என்னும்‌ பெயரில்‌ ஒரு 
கூட்டுருமமாக இருக்கும்‌; அது தொடர்ந்த நிலைப்பாட்டையும்‌ ஒரு தனியுறு இலட்சினையையும்‌ 
கொண்டிருக்கும்‌; மேற்சொன்ன பெயரால்‌ அது வழக்கிடுதலும்‌ வழக்கிடப்படுதலும்‌ வேண்டும்‌. 


(4) இந்த இணைப்புப்பட்டியலின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, ஒரு தன்னாட்சி மாவட்டத்தின்‌ 
நிருவாகம்‌, அத்தகைய மாவட்டத்திற்குள்‌ உள்ள வட்டாரமன்றம்‌ எதனிடமும்‌ இந்த 
இணைப்புப்பட்டியலின்படி உற்றமையாதிருக்கிற அளவுக்கு, அத்தகைய மாவட்டத்திற்கான மாவட்ட 
மன்றத்திடம்‌ உற்றமைந்திருக்கும்‌; மேலும்‌, ஒரு தன்னாட்சி வட்டாரத்தின்‌ நிருவாகம்‌, அத்தகைய 
வட்டாரத்திற்கான வட்டார மன்றத்திடம்‌ உற்றமைந்திருக்கும்‌. 


1. வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (21-1-1972 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

2. 2 ஆம்‌ பத்தி அசாம்‌ மாநிலத்திற்கு பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 (44/2003) இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌, (1) ஆம்‌ பத்திக்குப்‌ பின்பு பின்வரும்‌ வரம்புரையைப்‌ புகுத்துமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது:- 
“வரம்புரையாக : போடோலாந்து ஆட்சிநிலவரை வரையிட மன்றமானது நாற்பத்து ஆறுக்கு மேற்படாத உறுப்பினர்களைக்‌ கொண்டிருக்கும்‌. 
அவர்களில்‌ நாற்பது உறுப்பினர்கள்‌ வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்ற அடிப்படையில்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுவர்‌, அவர்களில்‌ முப்பது, 
பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்காகவும்‌, ஐந்து, பழங்குடியினத்தவர்‌ அல்லாதவருக்காகவும்‌ ஒதுக்கீடு செய்யப்படும்‌, ஐந்து அனைத்து 
இனத்தினருக்கும்‌ உரியதாகும்‌; மற்றும்‌ எஞ்சியுள்ள ஆறு உறுப்பினர்கள்‌ போடோலாந்து ஆட்சிநிலவரை வரையிடப்பகுதிகள்‌ மாவட்டத்தில்‌ 
சார்பாற்றம்‌ செய்யப்படாத இனத்தவர்களுக்கிடையேயிருந்து வாக்களிக்கும்‌ உரிமைகள்‌ உள்ளடங்கலாக, பிற உறுப்பினர்களைப்‌ போன்றே அதே 
உரிமைகளையும்‌ சிறப்புரிமைகளையும்‌ கொண்டவர்களாக ஆளுநரால்‌ நியமிக்கப்படுவர்‌, அவர்களில்‌ குறைந்தது இருவர்‌, பெண்களாக இருத்தல்‌ 
வேண்டும்‌: 


Ld 


2 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1995 (42/1995) .இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌, (3) ஆம்‌ உள்பத்திக்குப்‌ பின்பு பின்வரும்‌ வரம்புரையைப்‌ புகுத்துமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது:- 
“வரம்புரையாக : வடக்குக்‌ கச்சார்‌ குன்றுகள்‌ மாவட்டத்திற்காக அமைக்கப்பட்ட மாவட்ட மன்றம்‌, வடக்குக்‌ கச்சார்‌ குன்றுகள்‌ தன்னாட்சி 
மன்றம்‌ என்று அழைக்கப்பெறும்‌; மற்றும்‌ கர்பி ஆங்கலாங்கு மாவட்டத்திற்காக அமைக்கப்பட்ட மாவட்ட மன்றம்‌, கர்பி ஆங்கலாங்கு தன்னாட்சி 
மன்றம்‌ என்று அழைக்கப்பெறும்‌." 
4, 2 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 (44/2003) இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌, (3) ஆம்‌ உள்பத்திக்குப்‌ பின்பு பின்வரும்‌ வரம்புரையைப்‌ புகுத்துமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது:- 
“மேலும்‌ வரம்புரையாக : போடோலாந்து ஆட்சிநிலவரை வரையிடப்பகுதிகள்‌ மாவட்டத்திற்காக அமைக்கப்பட்ட மாவட்ட மன்றம்‌, போடோலாந்து 
ஆட்சிநிலவரை மன்றம்‌ என்று அழைக்கப்பெறும்‌." 
5. (9 ஆம்‌ உள்பத்திக்கு, அசாம்‌ மறுறுமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ 
(2-4-1970 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது, 


284 


(5) வட்டார மன்றங்களைக்‌ கொண்ட ஒரு தன்னாட்சி மாவட்டத்தில்‌, மாவட்ட மன்றத்திற்கு, 
அந்த வட்டார மன்றத்தின்‌ அதிகாரத்தின்‌ கீழுள்ள வரையிடங்களைப்‌ பொறுத்தவரை, இந்த 
இணைப்புப்பட்டியலின்‌ வழி வழங்கப்படும்‌ அதிகாரங்களோடுங்கூட, அத்தகைய 
வரையிடங்களுக்காக அந்த வட்டார மன்றத்தினால்‌ அதனிடம்‌ ஒப்படைவு செய்யப்படும்‌ 
அதிகாரங்களை மட்டுமே அந்த மாவட்ட மன்றம்‌ உடையது ஆகும்‌. 

(6) ஆளுநர்‌, தன்னாட்சி மாவட்டங்களிலோ வட்டாரங்களிலோ நிலவுறும்‌ பழங்குடியினர்‌ 
மன்றங்களை அல்லது சார்பாற்றம்‌ வாய்ந்த பிற பழங்குடியினர்‌ அமைவனங்களைக்‌ கலந்தாய்வு 
செய்து, மாவட்ட மன்றங்களையும்‌ வட்டார மன்றங்களையும்‌ முதல்‌ முறையாக அமைப்பதற்கு 
விதிகளை செய்வார்‌; அத்தகைய விதிகளில்‌ பின்வருவனவற்றிற்கு வகைசெய்யப்படும்‌- 

(அ) மாவட்ட மன்றங்கள்‌, வட்டார மன்றங்கள்‌ ஆகியவற்றின்‌ கட்டமைப்பு மற்றும்‌ அவற்றில்‌ 
பதவியிடங்களைப்‌ பகிர்ந்து ஒதுக்குதல்‌; 

(ஆ) அந்த மன்றங்களுக்கான தேர்தல்களுக்காக நிலவரைத்‌ தேர்தல்‌ தொகுதிகளை 
வரையறுத்தல்‌; 

(இ) அத்தகைய தேர்தல்களில்‌ வாக்களிப்பதற்கான தகுதிப்பாடுகள்‌; அந்தத்‌ 
தேர்தல்களுக்கான வாக்காளர்‌ பட்டியல்களைத்‌ தயாரித்தல்‌; 

(ஈ) அத்தகைய தேர்தல்களில்‌ அந்த மன்றங்களின்‌ உறுப்பினர்களாகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெறுவதற்கான தகுதிப்பாடுகள்‌; 

(உ) '[வட்டார மன்றங்களின்‌] உறுப்பினர்களின்‌ பதவிக்‌ காலம்‌; 

(ண) அத்தகைய மன்றங்களுக்கான தேர்தல்கள்‌ அல்லது நியமனங்கள்‌ தொடர்பான 
அல்லது அவை குறித்த பிற பொருட்பாடுகள்‌; 

(௭) மாவட்ட மற்றும்‌ வட்டார மன்றங்களின்‌ [காலியிடம்‌ எதுவும்‌ இருப்பினும்‌ 
செயல்படுவதற்கான அதிகாரம்‌ உள்ளடங்கலாகு)] நெறிமுறையும்‌ அலுவல்‌ 


நடத்துமுறையும்‌; 
(ஏ) மாவட்ட மற்றும்‌ வட்டார மன்றங்களின்‌ அலுவலர்களையும்‌ பணியாளர்‌ 
தொகுதியினரையும்‌ அமர்த்துதல்‌. 


[6 (9). மாவட்ட மன்றத்திற்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறும்‌ உறுப்பினர்கள்‌, அந்த 
மன்றத்திற்கான பொதுத்‌ தேர்தல்களுக்குப்‌ பின்பு அந்த மன்றத்தின்‌ முதல்‌ கூட்டத்திற்கெனக்‌ 
குறித்திட்ட தேதியிலிருந்து ஐந்தாண்டுக்‌ காலத்திற்கு, அந்த மாவட்ட மன்றம்‌ 16 ஆம்‌ பத்தியின்படி 
அதற்கு முன்னரே கலைக்கப்பட்டாலன்றி, பதவி வகிப்பார்கள்‌; மேலும்‌, நியமனம்‌ செய்யப்பெற்ற ஒர்‌ 
உறுப்பினர்‌, ஆளுநர்‌ விழையுமளவும்‌ பதவி வகிப்பார்‌: 

வரம்புரையாக : நெருக்கடிநிலைச்‌ சாற்றாணை ஒன்று செயற்பாட்டில்‌ இருக்குங்கால்‌ அல்லது 
ஆளுநரின்‌ கருத்தின்படி தேர்தல்கள்‌ நடத்துவதை நடைமுறையில்‌ இயலாததாக்கும்‌ சூழ்நிலைகள்‌ 
நிலவுமாயின்‌, ஒரு தடவையில்‌ ஓராண்டுக்கு மேற்படாத காலஅளவுக்கும்‌ ஒரு நெருக்கடிநிலைச்‌ 
சாற்றாணை செயற்பாட்டிலிருக்குமிடத்து எந்நேர்விலும்‌,  அச்சாற்றாணை செயற்படுவது 
அற்றுப்போன பின்பு ஆறுமாதக்‌ காலஅளவுக்கு மேற்படாத ஒரு காலஅளவுக்கும்‌, மேற்சொன்ன 
ஐந்தாண்டுக்‌ காலஅளவு ஆளுநரால்‌ நீட்டிக்கப்படலாம்‌; 

மேலும்‌ வரம்புரையாக : இடையெழும்‌ காலியிடத்தை நிரப்புவதற்காகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெறும்‌ 
ஓர்‌ உறுப்பினர்‌, எந்த உறுப்பினரின்‌ இடத்திற்கு அவர்‌ தேர்ந்தெடுக்கப்பெறுகிறாரோ அந்த 
உறுப்பினரின்‌ பதவிக்‌ காலத்தில்‌ எஞ்சியுள்ள காலத்திற்கு மட்டுமே பதவி வகிப்பார்‌.] 


தாக அத வத றான ன ராரா PD ராதை தைய ஒட அணக நான த ஆர ்‌ கானா “சஜ த்தன ரகக 

1. “அத்தகைய மன்றங்களின்‌" என்பதற்கு, அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. மேர்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 


285 


(7) மாவட்ட அல்லது வட்டார மன்றம்‌, அது முதன்முறையாக அமைக்கப்பட்ட பின்பு, 
[ஆளுநரின்‌ ஒப்பேற்புடன்‌], இந்தப்‌ பத்தியின்‌ (6) ஆம்‌ உள்பத்தியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பொருட்பாடுகள்‌ குறித்து விதிகளை வகுக்கலாம்‌; மேலும்‌, “[அத்தகைய ஒப்பேற்புடன்‌,] 
பின்வருவனவற்றை ஒழுங்குறுத்துவதற்கான விதிகளை] வகுக்கலாம்‌:- 


(அ) கீழமை உள்வரை மன்றங்களையோ வாரியங்களையோ உருவாக்குதல்‌; அவற்றின்‌ 
நெறிமுறையும்‌ அவற்றின்‌ அலுவல்‌ நடத்துமுறையும்‌; மற்றும்‌ 
(ஆ) பொதுவாக, மாவட்டத்தின்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, வட்டாரத்தின்‌ நிருவாகம்‌ சார்ந்த 
அலுவல்களை நடத்துவது பற்றிய பொருட்பாடுகள்‌ அனைத்தும்‌ : 
வரம்புரையாக : இந்த உள்பத்தியின்படி மாவட்ட அல்லது வட்டார மன்றத்தினால்‌ விதிகள்‌ 
வகுக்கப்படும்‌ வரையில்‌, அத்தகைய மன்றம்‌ ஒவ்வொன்றுக்குமான தேர்தல்கள்‌, அதன்‌ 
அலுவலர்கள்‌, பணியாளர்தொகுதி, நெறிமுறை, அலுவல்‌ நடத்துமுறை ஆகியவற்றைப்‌ பொறுத்து 
இந்தப்‌ பத்தியின்‌ (6) ஆம்‌ உள்பத்தியின்படி ஆளுநரால்‌ வகுக்கப்பட்ட விதிகள்‌ செல்திறம்‌ உடையன 
ஆகும்‌. 


த * 


“53. சட்டங்களியற்றுவதற்கு மாவட்ட மன்றங்களுக்கும்‌ வட்டார மன்றங்களுக்கும்‌ உள்ள 
அதிகாரங்கள்‌ : 

(1) ஒரு தன்னாட்சி வட்டாரத்திற்கான வட்டார மன்றம்‌, அத்தகைய வட்டாரத்திற்குள்‌ உள்ள 
அனைத்து வரையிடங்களைப்‌ பொறுத்தும்‌, ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கான மாவட்ட மன்றம்‌, 
அந்த மாவட்டத்திற்குள்‌ வட்டார மன்றங்கள்‌, எவையேனுபிருப்பின்‌, அவற்றின்‌ அதிகாரத்தின்‌ 
கீழுள்ள வரையிடங்கள்‌ நீங்கலாக, அந்த மாவட்டத்திற்குள்‌ உள்ள அனைத்து வரையிடங்களைப்‌ 


பொறுத்தும்‌, பின்வருவன குறித்துச்‌ சட்டங்களியற்ற அதிகாரம்‌ உடையன ஆகும்‌-- 


1. அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

2. பேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 

3. இரண்டாம்‌ வரம்புரை, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டது. 

4.3 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 
(44/2003) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌, 3 ஆம்‌ உள்பத்திக்கு மாற்றாக அமைக்குமாறு (7-9-2003 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, திருத்தம்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது:- 

3). 3 இபத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியில்‌ அல்லது 3௫: பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியில்‌ பிறவாறு வகைசெய்யப்பட்டிருப்பது 
நீங்கலாக, இந்தப்‌ பத்தியின்‌ அல்லது 3(இபத்தியின்‌ (0 ஆம்‌ உள்பத்தியின்‌ அல்லது 3 பத்தியின்‌ (0 ஆம்‌ உள்பத்தியின்படி 
வகுக்கப்பட்ட சட்டங்கள்‌ அனைத்தும்‌ ஆளுநருக்கு ௨. டனடியாகப்‌ பணிந்தனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌. மேலும்‌, அவரால்‌ 
இசைவளிக்கப்படும்‌ வரை செல்திறம்‌ உடையன ஆகாது.” 

5.3 ஆம்‌ பத்திக்கு பின்பு, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 
1995 (42/1995) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌, பின்வரும்‌ பத்தியைப்‌ புகுத்துமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டி ருக்கிறது. அதாவது:- 

“30”. வ ல்‌ வடக்குக்‌ கச்சார்‌ குன்றுகள்‌ தன்னாட்சி மன்றங்களின்‌ மற்றும்‌ கர்பி ஆங்கலாங்கு தன்னாட்சி மன்றங்களின்‌ 
(0. 3 ஆம்‌ ரனில்‌. வகையங்களுக்கு குந்தகமின்றி, வடக்குக்‌ கச்சார்‌ குன்றுகள்‌ தன்னாட்சி மன்றம்‌, மற்றும்‌ கர்பி ஆங்கலாங்கு தன்னாட்சி மன்றம்‌, 

முறையே தத்தம்‌ மாவட்டங்களில்‌ - 


(அ) ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பத்தி 1 இன்‌ 7, 52 ஆகிய பதிவுகளின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, தொழில்கள்‌; 


(ஆ) போக்குவரவு இணைவங்கள்‌, அதாவது, சாலைகள்‌, பாலங்கள்‌, தோணித்துறைகள்‌ மற்றும்‌ | ஆம்‌ பட்டியலில்‌ குறித்துரைக்கப்படாத பிற 
போக்குவரவு இணைவங்கள்‌; நகராட்சிக்‌ காந்தவண்டிப்‌ பாதைகள்‌ கம்பி வடப்பாதைகள்‌; நீர்வழிகள்‌ குறித்து | ஆம்‌ பட்டியலிலும்‌ ||| ஆம்‌ 
பட்டியலிலும்‌ உள்ள வகையங்களுக்கு உட்பட்டு, உள்நாட்டு நீர்வழிகளும்‌ அவற்றின்‌ வழியான போக்குவரத்தும்‌; எந்திரத்தால்‌ உந்தப்படும்‌ 
ஊர்திகள்‌ அல்லாத பிற ஊர்திகள்‌. 

(இ) கால்நடைகளைப்‌ பேணுதல்‌, பாதுகாத்தல்‌, பெருக்குதல்‌, விலங்கு நோய்த்தடுப்பு, விலங்கின மருத்துவப்‌ பயிற்சியும்‌ தொழிலும்‌; கால்நடைத்‌ 
தொழுவங்கள்‌; 

(ஈ) தொடக்க நிலை மற்றும்‌ இடைநிலைக்‌ கல்வி; 

(௨) வேளாண்மை, வேளாண்‌ கல்வி, ஆராய்ச்சி, பயிர்கொல்லிகளுக்கு எதிரான பாதுகாப்பு, பயிர்‌ நோய்த்‌ தடுப்பு உள்ளடங்கலாக. 


286 





(ஊஊ) மீனளங்கள்‌; 

(௭) நீர்‌, அதாவது, ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பட்டியலிலுள்ள 56 ஆம்‌ பதிவிலுள்ள வகையங்களுக்கு உட்பட்டு, நீர்வழங்குதல்‌, 

நீர்ப்பாசனம்‌, கால்வாய்கள்‌, வடிகாலும்‌, கரையணைளும்‌, நீர்த்தேக்கங்கள்‌, புனல்மின்‌ ஆற்றல்‌ ஆகியவை; 

எ) சமூகப்‌ பாதுகாப்பு மற்றும்‌ சமூகக்‌ காப்பீடு; வேலைவாய்ப்பு மற்றும்‌ வேலையின்மை; 

(ஐ) ஊர்கள்‌, நெல்‌ வயல்கள்‌, அங்காடிகள்‌, நகரங்கள்‌ முதலானவற்றைப்‌ பாதுகாப்பதற்கான (தொழில்‌ நுட்பத்தன்மையல்லாது 
வெள்ளக்கட்டுப்பாட்டு திட்டங்கள்‌; 

(ஒ)  காட்சியரங்கு மற்றும்‌ நாடக நிகழ்ச்சிகள்‌, ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பட்டியலின்‌ 60 ஆம்‌ பதிவின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, 
திரையரங்குகள்‌, விளையாட்டுகள்‌, கேளிக்கைகள்‌, பொழுதுபோக்குகள்‌; 

(ஓ) பொதுநலம்‌ மற்றும்‌ துப்புரவு, மருத்துவமனைகள்‌, மருத்துவ இல்லங்கள்‌; 

(ஒள) குறுநீர்ப்பாசனம்‌; 

(௧) உணவுப்பொருட்கள்‌, கால்நடைத்தீவனம்‌, பண்படுத்தப்படாத பஞ்சு, பண்படுத்தப்படாத சணல்‌ போன்றவற்றை உற்பத்தி செய்தல்‌, 
வழங்குதல்‌ மற்றும்‌ பங்கீடு செய்தல்‌; மேலும்‌ இவற்றில்‌ வணிகம்‌ மற்றும்‌ வாணிபம்‌; 

(௩) மாநிலத்தின்‌ கட்டாள்கையிலுள்ள அல்லது மாநிலத்தின்‌ நிதி உதவி பெறுகிற நூலகங்கள்‌, அருங்காட்சியகங்கள்‌ மற்றும்‌ இவையன்ன 
பிற நிறுவனங்கள்‌; தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை என நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ விள ம்பப்படுபவை 
நீங்கலாக, தொன்மையுடையவை, வரலாற்றுச்‌ சிறப்பு வாய்ந்த பிற நினைவுச்‌ சின்னங்கள்‌; மற்றும்‌ 

(ச) நிலத்தை மாற்றாக்கம்‌ செய்தல்‌ 

ஆகியவை பொறுத்துச்‌ சட்டங்கள்‌ இயற்றுவதற்கு அதிகாரம்‌ கொண்டிருக்கும்‌. 

(2) வடக்குக்‌ கச்சார்‌ தன்னாட்சி மன்றத்தாலும்‌ கர்பி ஆங்கலாங்கு தன்னாட்சி மன்றத்தாலும்‌ 3 ஆம்‌ பத்தியின்படி அல்லது இந்தப்‌ பத்தியின்படி 
வகுக்கப்பட்ட விதிகள்‌ அனைத்தும்‌ ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ ||| ஆம்‌ பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடுகளுக்கு அவை எந்த 
அளவுக்குத்‌ தொடர்புடையதாக இருக்குமோ அந்த அளவுக்கு, ஆளுநரிடம்‌ உடனடியாகப்‌ பணிந்தனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌, அவர்‌ அதைக்‌ 
குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக அனுப்பி வைத்தல்‌ வேண்டும்‌. 

(3) அந்தச்‌ சட்டம்‌ குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக ஒதுக்கி வைக்கப்படும்‌ போது, மேற்சொன்ன சட்டத்திற்குத்‌ தான்‌ இசைவளிப்பதாக அல்லது 
இசைவளிப்பதை நிறுத்தி வைப்பதாகக்‌ குடியரசுத்தலைவர்‌ விளம்புதல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : குடியரசுத்தலைவர்‌, வடக்கு கச்சார்‌ குன்றுகள்‌ தன்னாட்சி மன்றம்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, கர்பி-ஆங்கலாங்கு தன்னாட்சி 
மன்றத்திற்கு அந்தச்‌ சட்டத்தைத்‌ திருப்பியனுப்புமாறு, மேற்சொன்ன மன்றம்‌ அந்தச்‌ சட்டத்தை அல்லது அதன்‌ குறித்துரைக்கப்பட்ட வகையங்களுள்‌ 
எவற்றையும்‌ ஒர்வு செய்தல்‌ வேண்டும்‌ என்ற செய்தியுரை சேர்த்து ஆளுநரைப்‌ பணிக்கலாம்‌ மற்றும்‌ குறிப்பாக அந்தச்‌ செய்தியுரையில்‌ அவர்‌ பரிந்துரை 
செய்யலாகும்‌ திருத்தங்கள்‌ எவற்றையும்‌ கொணரும்‌ விருப்பத்தினை ஒர்வு செய்யுமாறும்‌ அந்தச்‌ சட்டம்‌ திருப்பியனுப்பப்படும்போது மேற்சொன்ன 
மன்றம்‌, அந்தத்‌ செய்தியுரையை அவர்‌ பெற்ற தேதியிலிருந்து ஆறுமாதக்‌ காலஅளவிற்குள்‌ அதற்கேற்ப அந்தச்‌ சட்டத்தை ஒர்வு செய்தல்‌ வேண்டும்‌ 
மற்றும்‌ திருத்தத்துடனோ, திருத்தமின்றியோ அந்த மேற்சொன்ன மன்றத்தால்‌ அந்தச்‌ சட்டம்‌ மீண்டும்‌ பிறப்பிக்கப்பட்டால்‌, அது மீண்டும்‌ ஒர்வுக்காக 
குடியரசுத்தலைவருக்குப்‌ பணிந்தனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌,” 


6. 3 ஐ பத்திக்கு பின்பு, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 

(44/2003) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌, பின்வரும்‌ பத்தியைப்‌ புகுத்துமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது:- 
£3 இ. சட்டங்களியற்றுவதற்கு போடோலாந்து ஆட்சிநிலவரை மன்றத்திற்குள்ள கூடுதல்‌ அதிகாரங்கள்‌ : 

(0. 3 ஆம்‌ பத்தியின்‌ வகையங்களுக்குக்‌ குந்தகமின்றி, போடோலாந்து ஆட்சிநிலவரை மன்றம்‌, அதன்‌ வரையிடங்களுக்குள்‌, பின்வருவன குறித்து 
சட்டங்களியற்ற அதிகாரம்‌ உடையது ஆகும்‌: 

(9 வேளாண்மை, வேளாண்‌ கல்வி மற்றும்‌ ஆராய்ச்சி, பயிர்கொல்லிகளுக்கு எதிரான பாதுகாப்பு, பயிர்‌ நோய்த்‌ தடுப்பு உள்ளடங்கலாக; 

( கால்நடைப்‌ பேணுகை மற்றும்‌ கால்நடை மருத்துவம்‌, அதாவது, கால்நடைகளைப்‌ பேணுதல்‌, பாதுகாத்தல்‌, பெருக்குதல்‌ மற்றும்‌ விலங்கு 
நோய்த்தடுப்பு, விலங்கின மருத்துவப்‌ பயிற்சியும்‌ தொழிலும்‌, கால்நடைத்‌ தொழுவங்கள்‌; (4) கூட்டுறவு; (4) பண்பாடு பற்றிய பொருட்பாடுகள்‌; 
(4) கல்வி, அதாவது தொடக்கக்கல்வி, உறுதொழில்‌ பயிற்சி உள்ளடங்கலாக மேல்நிலை கல்வி, முதியோர்‌ கல்வி, கல்லூரிக்கல்வி (பொது); 
(ஸ்‌) மீனளங்கள்‌; (41) ஊர்‌, நெல்‌ வயல்கள்‌, அங்காடிகள்‌, நகரங்கள்‌ முதலானவற்றைப்‌ பாதுகாப்பதற்காக (தொழில்‌ நுட்பத்தன்மையதல்லாத) 
வெள்ளத்தைக்‌ கட்டுப்படுத்துதல்‌; (ஸர) உணவு மற்றும்‌ குடிமை நுகர்பொருள்கள்‌ வழங்கல்‌; (09 காடுகள்‌ (காப்புக்‌ காடுகள்‌ அல்லாதவை); 09 கைத்தறி 
மற்றும்‌ நெசவங்கள்‌; (1) நலவாழ்வு மற்றும்‌ குடும்ப நல்வாழ்வு; (4) வெறியூட்டும்‌ மதுக்குடிவகைகள்‌, அபின்‌ மற்றும்‌ ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ 
பட்டியலின்‌ 84 ஆம்‌ பதிவின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு வழிப்‌ பொருள்கள்‌; (41) பாசனம்‌; 044) தொழிலாளர்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு; (0) நிலம்‌ மற்றும்‌ 
வருவாய்‌; (8) நூலகப்‌ பணிகள்‌ (மாநில அரசினால்‌ நிதியுதவியளிக்கப்பட்டு கட்டாள்கை செய்யப்படுபவை); 81) பரிசுச்‌ சீட்டுகள்‌ (ஏழாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பட்டியலின்‌ 40 ஆம்‌ பதிவின்‌ வகையங்களுக்கு உட்பட்டவை); காட்சி அரங்குகளும்‌, நாடக நிகழ்ச்சிகளும்‌, மற்றும்‌ 
திரையரங்குகள்‌ (ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பட்டியலின்‌ 60 ஆம்‌ பதிவின்‌ வகையங்களுக்கு உட்பட்டவை) 
யர) அங்காடிகளும்‌, சந்தைகளும்‌; (49 மாநகராட்சி, மேம்பாட்டுப்‌ பொறுப்பமைவுகள்‌, மாவட்டக்‌ கழகங்கள்‌ மற்றும்‌ பிற உள்ளாட்சி 
அதிகார அமைப்புகள்‌; (0) அருங்காட்சியகம்‌ மற்றும்‌ மாநிலத்தினால்‌ கட்டாள்கை செய்யப்படும்‌ அல்லது நிதியுதவியளிக்கப்படும்‌, தொல்பொருளாய்வு 
அமைவனங்கள்‌, தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்தவையென நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ விளம்பப்படுபவை அல்லாத பிற 
தொன்மையும்‌ வரலாற்றுச்‌ சிறப்பும்‌ வாய்ந்த நினைவுச்‌ சின்னங்களும்‌ பதிவணங்களும்‌; (௦) ஊராட்சி மற்றும்‌ ஊரக வளர்ச்சி; (௦4) திட்டமிடுதல்‌ மற்றும்‌ 
வளர்ச்சி; 6௦41) அச்சகம்‌ மற்றும்‌ எழுதுபொருள்‌; (044) மக்கள்‌ நல்வாழ்வு கட்டமைப்பு; 00) பொதுப்பணித்துறை; ௦0) விளம்பரம்‌ மற்றும்‌ மக்கள்‌ 
தொடர்பு; (06/1) பிறப்புகள்‌ மற்றும்‌ இறப்புகள்‌ பதிவு செய்தல்‌; ௦814) தீருதவி மற்றும்‌ மறுவாழ்வளிப்பு; 0௦69 பட்டுப்புழு வளர்ப்பு (௯) ஏழாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பட்டியலின்‌ 7, 52 ஆகிய பதிவுகளின்‌ வகையங்களுக்கு உட்பட்ட சிறு, குடிசை மற்றும்‌ ஊரகத்‌ தொழில்‌, 
(௦௦0) சமூக நலன்‌; (9௦4) மண்‌ வளப்பாதுகாப்பு; 041) விளையாட்டுகள்‌ மற்றும்‌ இளைஞர்‌ நலன்‌; ௦௦84) புள்ளிவிவரங்கள்‌; (068) சுற்றுலா; 
0௦௦0) ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டிராத சாலைகள்‌, பாலங்கள்‌, தோணித்துறைகள்‌ மற்றும்‌ பிற போக்குவரவு 
இணைவங்கள்‌, நகராட்சிக்‌ காந்தவண்டிப்‌ பாதைகள்‌, கம்பிவடப்பாதைகள்‌, உள்நாட்டு நீர்வழிகள்‌ மற்றும்‌ அத்தகைய நீர்வழிகள்‌, எந்திரத்தால்‌ 
உந்தப்படும்‌ ஊர்திகள்‌ அல்லாத பிற ஊர்திகள்‌ குறித்து ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பட்டியல்‌ மற்றும்‌ ||| ஆம்‌ பட்டியலின்‌ வகையத்திற்கு 
உட்பட்டு அதன்மீதான போக்குவரத்து; 


287 





(ர) மாநில அரசினால்‌ கட்டாள்கை செய்யப்படுவதும்‌ நிதியுதவியளிக்கப்படுவதுமான பழங்குடியினர்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌; 
ர) நகர வளர்ச்சி, நகர்ப்புற மற்றும்‌ ஊரக திட்டமிடுதல்‌: 60௦60 ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பட்டியலின்‌ 50 ஆம்‌ பதிவின்‌ 
வகையங்களுக்கு உட்பட்ட எடைகள்‌ மற்றும்‌ அளவுகள்‌; மற்றும்‌; (8) சமவெளிப்‌ பழங்குடியினர்‌ மற்றும்‌ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்‌ 
நலவாழ்வு : 

வரம்புரையாக : அத்தகைய சட்டங்களிலுள்ள எதுவும்‌--- 

(அ) இந்தச்‌ சட்டத்தின்‌ தொடக்கத்‌ தேதியில்‌ குடிமகன்‌ ஒருவரின்‌, அவரது நிலம்‌ பொறுத்து, நிலவுறும்‌ உரிமைகளையும்‌, 
மதிப்புரிமைகளையும்‌ ஒழித்துவிடுதலோ மாற்றிவிடுதலோ ஆகாது; மற்றும்‌ 

(ஆ மரபு வழியுரிமை, ஒதுக்கீடு, அறுதிசெய்தல்‌ வாயிலாகவோ அல்லது வேறு ஏதேனும்‌ உரிமை மாற்றம்‌ வாயிலாகவோ 
குடிமகன்‌ ஒருவரை, அந்தக்‌ குடிமகன்‌, போடோலாந்து ஆட்சி நிலவரை வரையிடங்கள்‌ மாவட்டத்திற்குள்‌, அத்தகைய 
நிலக்கையகப்படுத்துதலுக்குப்‌ பிறவாறாக தகுமையுடையவராயின்‌, நிலத்தைக்‌ கையகப்படுத்துவதற்கு குடிமகன்‌ 
எவருக்கும்‌ அனுமதியளிக்க மறுக்காது. 

(2). 3 ஆம்‌ பத்தியின்படியோ, இந்த பத்தியின்படியோ இயற்றப்படும்‌ அனைத்து சட்டங்களும்‌, அவை ஏழாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 
1॥ ஆம்‌ பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடுகளுக்குத்‌ தொடர்புடையதாக இருக்கிறவிடத்து, உடனடியாக, ஆளுநருக்கு 
அனுப்பி வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; அவர்‌ அதனை குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக ஒதுக்கி வைப்பார்‌. 

(3) சட்டம்‌ ஒன்று, குடியரசுத்தலைவரின்‌ ஒர்வுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதன்‌ பேரில்‌ குடியரசுத்தலைவர்‌, தாம்‌ மேற்சொன்ன 
சட்டத்துக்கு ஏற்பிசைவு அளிப்பதாகவோ அதற்கு ஏற்பிசைவு அளிப்பதை நிறுத்திவைப்பதாகவோ விளம்புவார்‌: 

வரம்புரையாக : அச்சட்டத்தையோ அதனின்‌ குறித்துரைக்கப்பட்ட வகையங்களில்‌ எவற்றையுமோ, போடோலாந்து ஆட்சிநிலவரை 
மன்றம்‌ மறுஒர்வு செய்யுமாறும்‌. குறிப்பாக தாம்‌ பரிந்துரைக்கும்‌ திருத்தங்கள்‌ எவற்றையும்‌ அறிமுகப்படுத்துவது விரும்பத்தகுந்ததா 
என்பதைக்‌ குறித்து ஒர்வு செய்யுமாறும்‌ கேட்டுக்கொள்கின்ற செய்தியுரையுடன்‌, அச்சட்டத்தை, அந்த மன்றத்துக்குத்‌ 
திருப்பியனுப்பிவைக்குமாறு குடியரசுத்தலைவர்‌ ஆளுநரைப்‌ பணிக்கலாம்‌; அவ்வாறு ஒரு சட்டம்‌ திருப்பியனுப்பப்பட்டிருக்கும்போது, 
மேற்சொன்ன மன்றம்‌, அதன்படியே, அந்தச்‌ செய்தியுரை கிடைக்கப்‌ பெற்ற தேதியிலிருந்து ஆறுமாதக்‌ காலஅளவுக்குள்‌ ஒர்வு செய்தல்‌ 
வேண்டும்‌; மேலும்‌. மேற்சொன்ன மன்றத்தில்‌ அச்சட்டம்‌, திருத்தத்துடனோ திருத்தமின்றியோ மீண்டும்‌ நிறைவேற்றப்படுமாயின்‌ 
மீண்டும்‌ குடியரசுத்தலைவரிடம்‌ அவரது ஏற்பிசைவுக்காக முன்னிடப்படுதல்‌ வேண்டும்‌." 


288 


(அ) வேளாண்மை அல்லது மேய்ச்சல்‌ அல்லது குடியிருப்பு நோக்கங்களுக்காகவோ 
வேளாண்மையல்லாத பிற நோக்கங்களுக்காகவோ, ஊர்‌ அல்லது நகரம்‌ .எதிலும்‌ 
வாழ்வோரின்‌ நலன்களை மேம்படுத்தக்கூடிய பிற நோக்கம்‌ எதற்காகவோ, 
காப்புக்காட்டு நிலமில்லாத பிற நிலம்‌ எதனையும்‌ பகிர்ந்து ஒதுக்குதல்‌, 
கையடைவு கொள்ளுதல்‌ அல்லது பயன்படுத்துதல்‌ அல்லது ஒதுக்கிவைத்தல்‌: 

வரம்புரையாக : அத்தகைய சட்டங்களிலுள்ள எதுவும்‌, கையடைவிலுள்ளதாகவோ 
கையடைவிலில்லாததாகவோ உள்ள நிலம்‌ எதனையும்‌, பொது நோக்கங்களுக்கெனக்‌ கட்டாயமாகக்‌ 
கையகப்படுத்துவதற்கு அதிகாரமளிக்கும்‌ அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள சட்டத்திற்கு 
இணங்கத்‌ [தொடர்புடைய மாநில அரசால்‌,] அவ்வாறு கையகப்படுத்துவதற்குத்‌ தடையூறு 
ஆவதில்லை ; 


(ஆ) காப்புக்‌ காடாக இல்லாத காடு எதனின்‌ மேலாண்மை; 

(இ) வேளாண்மைக்காகக்‌ கால்வாய்‌ அல்லது நீரோடை எதனின்‌ பயன்பாடு; 

(ற) ஜூிழ்‌ அல்லது பிற வகை மாற்றுமுறை பயிரிடும்‌ பழக்கத்தை முறைப்படுத்துதல்‌; 

(உ) ஊர்‌ அல்லது நகரக்‌ குழுக்களையோ மன்றங்களையோ நிறுவுதல்‌; அவற்றின்‌ 
அதிகாரங்கள்‌; 


(ஊ) ஊர்‌ அல்லது நகரக்‌ காவல்துறை, மக்கள்‌ நல்வாழ்வு, துப்புரவு ஆகியவை 
உள்ளடங்கலாக, ஊர்‌ அல்லது நகர நிருவாகம்‌ தொடர்பான பிற பொருட்பாடுகள்‌; 


(௭) குடித்தலைவர்களை அல்லது நாட்டாண்மைக்காரர்களை அமர்த்துதல்‌, அவர்கள்‌ 
வாரிசுரிமை; 
(ஏ) சொத்திற்கான மரபுரிமை; 


(ஐ) திருமணம்‌ மற்றும்‌ மணமுறிவு] 
(ஒ சமுதாய வழக்கங்கள்‌. 
(2) இந்தப்‌ பத்தியில்‌, ஒரு “காப்புக்‌ காடு” என்பது, அசாம்‌ காடு ஒழுகுறுத்தும்விதி, 1891 இன்‌ 
படியோ அல்லது தொடர்புள்ள வரையிடத்தில்‌ அப்போதைக்குச்‌ செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம்‌ 
எதனின்படியோ ஒரு காப்புக்‌ காடாக இருக்கிற வரையிடம்‌ என பொருள்படும்‌. 


(3) இந்தப்‌ பத்தியின்படி வகுக்கப்பட்ட சட்டங்கள்‌ அனைத்தும்‌ ஆளுநருக்கு உடனடியாகப்‌ 
பணிந்தனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அவரால்‌ இசைவளிக்கப்படும்வரை செல்திறம்‌ உடையன 
ஆகாது. 





1. குறித்தசில சொற்களுக்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/1979 இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

2.() ஆம்‌ கூறுக்கு, அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


289 


4. தன்னாட்சி மாவட்டங்களிலும்‌ தன்னாட்சி வட்டாரங்களிலும்‌ நீதி நிருவாகம்‌ : 

() ஒரு தன்னாட்சி வட்டாரத்திற்கான வட்டார மன்றம்‌, அத்தகைய வட்டாரத்திற்குள்‌ உள்ள 
வரையிடங்களைப்‌ பொறுத்தும்‌, ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கான மாவட்ட மன்றம்‌, அந்த 
மாவட்டத்திற்குள்‌ வட்டார மன்றங்கள்‌, எவையேனுமிருப்பின்‌, அவற்றின்‌ அதிகாரத்தின்‌ கீழுள்ள 
வரையிடங்கள்‌ நீங்கலாக அந்த மாவட்டத்திற்குள்‌ உள்ள பிற வரையிடங்களைப்‌ பொறுத்தும்‌, 
அத்தகைய வரையிடங்களிலுள்ள பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ மட்டுமே தரப்பினர்களாகவுள்ள, 
இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 5 ஆம்‌ பத்தியின்‌ (9 ஆம்‌ உள்பத்தியின்‌ வகையங்கள்‌ பொருந்தும்‌ 
உரிமைவழக்குகளும்‌ பிற வழக்குகளும்‌ அல்லாத பிற உரிமைவழக்குகளையும்‌, வழக்குகளையும்‌ 
விசாரணை செய்வதற்காக, அந்த மாநிலத்திலுள்ள பிற நீதிமன்றங்களை விலக்கும்‌ வகையில்‌ ஊர்‌ 
மன்றங்களை அல்லது ஊர்‌ நீதிமன்றங்களை அமைக்கலாம்‌; மற்றும்‌, தக்கவர்களை அத்தகைய ஊர்‌ 
மன்றங்களின்‌ உறுப்பினர்களாகவோ அத்தகைய நீதிமன்றங்களுக்கு தலைமை வகிக்கும்‌ 
அலுவலர்களாகவோ அமர்த்தலாம்‌; மேலும்‌, இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 3 ஆம்‌ பத்தியின்படி 
இயற்றப்பட்ட சட்டங்களை நிருவகிப்பதற்குத்‌ தேவைப்படும்‌ அலுவலர்களையும்‌ அமாத்தலாம்‌. 


(2) இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, ஒரு தன்னாட்சி வட்டாரத்திற்கான வட்டார 
மன்றமோ வட்டார மன்றத்தால்‌ அதற்கென அமைக்கப்பட்ட நீதிமன்றமோ, ஒரு தன்னாட்சி 
மாவட்டத்திலுள்ள வரையிடம்‌ எதற்கும்‌ ஒரு வட்டார மன்றம்‌ இல்லாதிருப்பின்‌, அத்தகைய 
மாவட்டத்திற்கான மாவட்ட மன்றமோ, மாவட்ட மன்றத்தால்‌ அதற்கென அமைக்கப்பட்ட 


நீதிமன்றமோ, இந்தப்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ உள்பத்தியின்படி அத்தகைய: வட்டாரத்திற்குள்‌, அல்லது 
நேர்வுக்கேற்ப, வரையிடத்திற்குள்‌ அமைக்கப்பட்ட ஊர்‌ மன்றம்‌ அல்லது ஊர்‌ நீதிமன்றம்‌ ஒன்றினால்‌ 
விசாரணை செய்யத்‌ தகுவதான, ஆனால்‌, இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 5 ஆம்‌ பத்தியின்‌ (] ஆம்‌ 
உள்பத்தியின்‌ வகையங்கள்‌ பொருந்துவனவாக அல்லாத உரிமைவழக்குகள்‌, வழக்குகள்‌ 
அனைத்தையும்‌ பொறுத்து, ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின்‌ அதிகாரங்களைச்‌ செலுத்தி வரும்‌; 
மேலும்‌, அத்தகைய உரிமைவழக்குகள்‌ அல்லது வழக்குகள்‌ பொறுத்து, உயர்‌ நீதிமன்றமும்‌ உச்ச 
நீதிமன்றமும்‌ தவிர, பிற நீதிமன்றம்‌ எதுவும்‌ அதிகாரம்‌ உடையது ஆகாது. 

3) உயர்‌ நீதிமன்றம்‌ இந்தப்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியின்‌ வகையங்கள்‌ பொருந்துகிற 
உரிமைவழக்குகளின்‌ மீதும்‌ பிற வழக்குகளின்‌ மீதும்‌, ஆளுநர்‌, அவ்வப்போது ஆணையின்‌ வழிக்‌ 
குறித்துரைக்கும்‌ அத்தகைய அதிகாரவரம்பினைக்‌ கொண்டதாகி, அதனைச்‌ செலுத்திவரும்‌. 

(4) ஒரு வட்டார மன்றம்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, மாவட்ட மன்றம்‌, ஆளுநரின்‌ முன்‌ 
ஒப்பேற்புடன்‌, பின்வருவனவற்றை ஒழுங்குறுத்துவதற்கான விதிகளைச்‌ செய்யலாம்‌: 


(ஆ ஊர்‌ மன்றங்களையும்‌ ஊர்‌ நீதிமன்றங்களையும்‌ அமைத்தல்‌; இந்தப்‌ பத்தியின்படி 
அவற்றால்‌ செலுத்தப்படவேண்டிய அதிகாரங்கள்‌; 


(ஆ இந்தப்‌ பத்தியின்‌ (॥ ஆம்‌ உள்பத்தியின்படி, உரிமைவழக்குகளையும்‌ பிற 
வழக்குகளையும்‌ விசாரணை செய்கையில்‌ ஊர்‌ மன்றங்களாலும்‌ ஊர்‌ 
நீதிமன்றங்களாலும்‌ பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறை; 


(இ) இந்தப்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியின்படி மேல்முறையீடுகளிலும்‌ பிற 
நடவடிக்கைகளிலும்‌, வட்டார மன்றத்தால்‌ அல்லது மாவட்ட மன்றத்தால்‌ அல்லது 
அத்தகைய மன்றத்தால்‌ அமைக்கப்படும்‌ நீதிமன்றம்‌ எதனாலும்‌ 
பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறை; 

ளு 

1. 4 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 (44/2003) இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌, (5) ஆம்‌ உள்பத்திக்குப்‌ பின்பு பின்வரும்‌ உள்பத்தியைப்‌ புகுத்துமாறு (7-9-2003 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற) திருத்தம்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது:- 
(6) இந்தப்‌ பத்தியிலுள்ள எதுவும்‌, இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 2 ஆம்‌ பத்தியின்‌ (3) ஆம்‌ உள்பத்தியின்‌ வரம்புரையின்படி அமைக்கப்பட்ட 
போடோலாந்து ஆட்சிநிலவரை மன்றத்திற்குப்‌ பொருந்தாது.” 

2. "அசாமின்‌" என்ற சொல்‌, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/1971 இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ 
(21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டது. 


ட 


290 


(ஈ) அத்தகைய மன்றங்கள்‌, நீதிமன்றங்கள்‌ ஆகியவற்றின்‌ முடிபுகளையும்‌ 
ஆணைகளையும்‌ செயல்படுத்துதல்‌; 


(௨) இந்தப்‌ பத்தியின்‌ (1), (2) ஆகிய உள்பத்திகளின்‌ வகையங்களை நிறைவேற்றுவதற்காக 
உள்ள பிற சார்வுறு பொருட்பாடுகள்‌ அனைத்தும்‌. 

'[6) குடியரசுத்தலைவர்‌, “[தொடர்புடைய மாநில அரசினைக்‌ கலந்தாய்வு செய்தபின்பு,] 
அறிவிக்கையின்‌ வாயிலாக இதற்கெனக்‌ குறித்திடும்‌ தேதியன்றும்‌ அது முதற்கொண்டும்‌, இந்தப்‌ 
பத்தி, அந்த அறிவிக்கையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ தன்னாட்சி மாவட்டம்‌ அல்லது வட்டாரம்‌ 
தொடர்பாக-- 


0. (0 ஆம்‌ உள்பத்தியில்‌ “அத்தகைய வரையிடங்களிலுள்ள பட்டியலில்கண்ட 
பழங்குடியினர்‌ மட்டுமே தரப்பினர்களாகவுள்ள, இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 5 ஆம்‌ 
பத்தியின்‌ (9 ஆம்‌ உள்பத்தியின்‌ வகையங்கள்‌ பொருந்தும்‌ உரிமைவழக்குகளும்‌ பிற 
வழக்குகளும்‌ அல்லாத” என்னும்‌ சொற்களுக்கு மாற்றாக, “ஆளுநர்‌ இதற்கெனக்‌ 
குறித்துரைக்கும்‌ இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 5 ஆம்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ உள்பத்தியில்‌ 
சுட்டப்பட்டுள்ளவை போல்வதான தன்மையுடைய உரிமைவழக்குகளும்‌ பிற 
வழக்குகளும்‌ அல்லாத” என்னும்‌ சொற்கள்‌ அமைக்கப்பட்டிருந்தாற்‌ போன்றும்‌; 

(ர. (2), ) ஆகிய உள்பத்திகள்‌ விட்டுவிடப்பட்டிருந்தாற்‌ போன்றும்‌; 

(ர). (4) ஆம்‌ உள்பத்தியில்‌- 

(அ) “ஒரு வட்டார மன்றம்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, மாவட்ட மன்றம்‌ ஆளுநரின்‌ முன்‌ 
ஒப்பேற்புடன்‌ பின்வருவனவற்றை  ஒழுங்குறுத்துவதற்கான  விதிகளைச்‌ 
செய்யலாம்‌” என்னும்‌ சொற்களுக்கு மாற்றாக, “ஆளுநர்‌ பின்வருவனவற்றை 
ஒழுங்குறுத்துவதற்கான  விதிகளைச்‌ செய்யலாம்‌” என்னும்‌ சொற்கள்‌ 
அமைக்கப்பட்டிருந்தாற்‌ போன்றும்‌; 

(ஆ. (அ) கூறுக்கு மாற்றாகப்‌ பின்வரும்‌ கூறு, அதாவது: 

“(அ) ஊர்‌ மன்றங்களையும்‌ ஊர்‌ நீதிமன்றங்களையும்‌ அமைத்தல்‌ இந்தப்‌ 
பத்தியின்படி அவற்றால்‌ செலுத்தப்பட வேண்டிய அதிகாரங்கள்‌; மேலும்‌, 
ஊர்‌ மன்றங்கள்‌, ஊர்‌ நீதிமன்றங்கள்‌ ஆகியவற்றின்‌ முடிபுகளிலிருந்து 
செய்து கொள்ளப்படும்‌ மேல்முறையீடுகளுக்கான நீதிமன்றங்கள்‌” 

என்னும்‌ கூறு அமைக்கப்பட்டிருந்தாற்‌ போன்றும்‌; 

(இ. (இ) கூறுக்கு மாற்றாகப்‌ பின்வரும்‌ கூறு, அதாவது:-- 


“(இ. (6) ஆம்‌ உள்பத்தியின்படி குடியரசுத்தலைவரால்‌ குறித்திட்ட தேதிக்கு 
உடன்முன்பு வட்டார அல்லது மாவட்ட மன்றத்தின்‌ முன்பு, அல்லது 
அத்தகைய மன்றத்தினால்‌ அமைக்கப்பட்ட பிற நீதிமன்றம்‌ எதன்‌ முன்பும்‌ 
முடிவுறாநிலையிலுள்ள மேல்முறையீடுகளையும்‌ பிற நடவடிக்கைகளையும்‌ 
மாற்றல்‌ செய்தல்‌” 

என்னும்‌ கூறு அமைக்கப்பட்டிருந்தாற்‌ போன்றும்‌; மற்றும்‌ 
௫). (௨) கூறில்‌, “0, (2) ஆகிய உள்பத்திகளின்‌” என்னும்‌ சொற்களுக்கும்‌ 
அடைப்புக்குறிகளுக்கும்‌ எண்களுக்கும்‌ மாற்றாக, “(0 ஆம்‌ உள்பத்தியின்‌”'என்னும்‌ 
சொல்லும்‌ அடைப்புக்குறிகளும்‌ எண்ணும்‌ அமைக்கப்பட்டி ருந்தாற்போன்றும்‌ 


செல்திறம்‌ பெறும்‌.] 

எவவ கக க க க வ வை வ வ கை கைக கையை னையை டட 

1. அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

2. குறித்தசில சொற்களுக்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 


291 


5. உரிமையியல்‌ விசாரணைமுறைச்‌ சட்டத்தொகுப்பு, 1908, குற்றவியல்‌ விசாரணைமுறைச்‌ 
சட்டத்தொகுப்பு, 1898' ஆகியவற்றின்படி குறித்த சில உரிமைவழக்குகளையும்‌ பிற 
வழக்குகளையும்‌ குற்றச்செயல்களையும்‌ விசாரிப்பதற்காக வட்டார மற்றும்‌ மாவட்ட 
மன்றங்களுக்கும்‌ குறித்தசில நீதிமன்றங்களுக்கும்‌ அலுவலர்களுக்கும்‌ அதிகாரங்கள்‌ 
வழங்குதல்‌ : 

(1) ஒரு தன்னாட்சி மாவட்டம்‌ அல்லது வட்டாரம்‌ எதிலும்‌ செல்லாற்றலிலுள்ளதும்‌, ஆளுநரால்‌ 
இதற்கெனக்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ளதுமான சட்டம்‌ எதிலிருந்தும்‌ எழுகின்ற உரிமைவழக்குகளை 
அல்லது பிற வழக்குகளை விசாரிப்பதற்காக அல்லது இந்தியத்‌ தண்டனைச்‌ சட்டத்தொகுப்பின்படி 
அல்லது அத்தகைய மாவட்டத்திற்கு அல்லது வட்டாரத்திற்கு அப்போதைக்குப்‌ பொருந்தும்‌ 
பிறிதொரு சட்டத்தின்படி மரண தண்டனை, ஆயுள்‌ தண்டனை அல்லது ஐந்தாண்டுக்‌ காலத்திற்குக்‌ 
குறையாத சிறைத்‌ தண்டனை விதித்துத்‌ தண்டிக்கப்படுவதாகும்‌ குற்றச்செயல்களைப்‌ பற்றி 
விசாரிப்பதற்காக அல்லது அத்தகைய மாவட்டத்தின்‌ அல்லது வட்டாரத்தின்‌ மீது அதிகாரம்‌ உடைய 
மாவட்ட மன்றத்திற்கோ வட்டார மன்றத்திற்கோ அத்தகைய மாவட்ட மன்றத்தால்‌ அமைக்கப்பட்ட 
நீதிமன்றங்களுக்கோ ஆளுநரால்‌ அமர்த்தப்பெற்ற அலுவலருக்கோ, ஆளுநர்‌, உரிமையியல்‌ 
விசாரணைமுறைச்‌ சட்டத்தொகுப்பு, 1908 இன்‌ அல்லது நேர்வுக்கேற்ப, குற்றவியல்‌ 
விசாரணைமுறைச்‌ சட்டத்தொகுப்பு, 1898! இன்படி உள்ள அதிகாரங்களில்‌ தாம்‌ 
பொருத்தமாகுமெனக்‌ கொள்ளுகிறவற்றை வழங்கலாம்‌; அதன்‌ மேல்‌, அந்த மன்றம்‌, நீதிமன்றம்‌ 
அல்லது அலுவலர்‌, அவ்வாறு வழங்கப்பட்ட அதிகாரங்களைச்‌ செலுத்தி அந்த உரிமைவழக்குகளை, 
பிற வழக்குகளை, அல்லது குற்றச்செயல்களை விசாரணை செய்தல்‌ வேண்டும்‌. 


(2) மாவட்ட மன்றத்திற்கோ வட்டார மன்றத்திற்கோ நீதிமன்றத்திற்கோ அலுவலருக்கோ 
இந்தப்‌ பத்தியின்‌ () ஆம்‌ உள்பத்தியின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களில்‌ எதனையும்‌, ஆளுநர்‌ 
விலக்கிக்கொள்ளலாம்‌ அல்லது மாற்றமைவு செய்யலாம்‌. 


(3) இந்தப்‌ பத்தியில்‌ தெளிவுற வகைசெய்யப்பட்டவாறல்லாமல்‌, இந்தப்‌ பத்தியின்‌ 
வகையங்கள்‌ பொருந்துகிற தன்னாட்சி மாவட்டம்‌ ஒன்றில்‌ அல்லது தன்னாட்சி வட்டாரம்‌ 
எதிலுமுள்ள உரிமைவழக்குகள்‌, பிற வழக்குகள்‌ அல்லது குற்றச்செயல்கள்‌ எவற்றையும்‌ விசாரணை 
செய்வதற்கு, உரிமையியல்‌ விசாரணைமுறைச்‌ சட்டத்தொகுப்பு, 1908 இம்‌, குற்றவியல்‌ 
விசாரணைமுறைச்‌ சட்டத்தொகுப்பு 1898'இம்‌ பொருந்துவதில்லை. 


2(4) தன்னாட்சி மாவட்டம்‌ அல்லது தன்னாட்சி வட்டாரம்‌ எதன்‌ தொடர்பாகவும்‌, 4 ஆம்‌ 
பத்தியின்‌ (5) ஆம்‌ உள்பத்தியின்படி குடியரசுத்தலைவர்‌ குறித்திட்ட தேதியன்றும்‌ அது 
முதற்கொண்டும்‌, இந்தப்‌ பத்தியில்‌ அடங்கியுள்ள எதுவும்‌, அந்த மாவட்டத்திற்கோ வட்டாரத்திற்கோ 
பொருந்துகையில்‌, மாவட்ட மன்றத்திற்கோ வட்டார மன்றத்திற்கோ மாவட்ட மன்றத்தினால்‌ 
அமைக்கப்பட்ட நீதிமன்றங்களுக்கோ இந்தப்‌ பத்தியின்‌ (9) ஆம்‌ உள்பத்தியில்‌ சுட்டப்பட்டுள்ள 
அதிகாரங்களில்‌ எதனையும்‌ வழங்க ஆளுநருக்கு அதிகாரமளிப்பதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது.] 


எனவ கக ககக ககக அய டப ப அ ப ப 

1. குற்றவியல்‌ விசாரணைமுமைச்‌ சட்டத்‌ தொகுப்பு, 1973, (2/1974)ஐ காண்க. 

2. அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969), இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


292 


6. தொடக்கப்‌ பள்ளிகள்‌ முதலியவற்றை அமைக்க மாவட்ட மன்றத்திற்குள்ள அதிகாரங்கள்‌ : 

(9 ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கான மாவட்ட மன்றம்‌, அந்த மாவட்டத்தில்‌ தொடக்கப்‌ 
பள்ளிகள்‌, மருந்தகங்கள்‌, அங்காடிகள்‌, [கால்நடைத்‌ தொழுவங்கள்‌], தோணித்துறைகள்‌, 
மீனளங்கள்‌, சாலைகள்‌, சாலைப்‌ போக்குவரத்து, நீர்வழிகள்‌ ஆகியவற்றை அமைக்கலாம்‌, கட்டலாம்‌ 
அல்லது மேலாண்மை செய்யலாம்‌; மேலும்‌, ஆளுநரின்‌ முன்‌ ஒப்பேற்புடன்‌, அவற்றை 
ஒழுங்குறுத்துவதற்காகவும்‌ கட்டாள்கை செய்வதற்காகவும்‌ ஒழுங்குறுத்தும்விதிகளைச்‌ செய்யலாம்‌; 
குறிப்பாக அந்த மாவட்டத்திலுள்ள தொடக்கப்‌ பள்ளிகளில்‌ தொடக்கக்‌ கல்வி 
கற்பிக்கப்படவேண்டிய மொழியையும்‌ முறையையும்‌ வகுத்துரைக்கலாம்‌. 


(2) ஆளுநர்‌ மாவட்ட மன்றம்‌ ஒன்றின்‌ இசைவுடன்‌, வேளாண்மை, கால்நடைப்‌ பேணுகை, 
சமூக நலத்‌ திட்டங்கள்‌, கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌, சமுதாய நலப்பாடு, ஊரமைப்புத்‌ திட்டம்‌ அல்லது 
“மாநிலத்தின்‌ ஆட்சித்துறை அதிகாரம்‌ அளாவுகின்ற பிற பொருட்பாடுகள்‌ தொடர்பான 
செயற்பணிகளை, அந்த மன்றத்திடம்‌ அல்லது அதன்‌ அலுவலர்களிடம்‌, வரைக்கட்டுடனோ 
வரைக்கட்டின்றியோ ஒப்படைக்கலாம்‌.] 


7. மாவட்ட மற்றும்‌ வட்டார நிதியங்கள்‌ : 

(9 தன்னாட்சி மாவட்டம்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ ஒரு மாவட்ட நிதியமும்‌, தன்னாட்சி வட்டாரம்‌ 
ஒவ்வொன்றிற்கும்‌ ஒரு வட்டார நிதியமும்‌ ஏற்படுத்தப்படும்‌; இந்த அரசமைப்பின்‌ வகையங்களுக்கு 
இணங்க, அத்தகைய மாவட்டத்தின்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, வட்டாரத்தின்‌ நிருவாகத்தின்போது, 
முறையே அந்த மாவட்டத்திற்கான மாவட்ட மன்றத்தினாலும்‌ அந்த வட்டாரத்திற்கான வட்டார 
மன்றத்தினாலும்‌ பெறப்படும்‌ பணம்‌ அனைத்தும்‌, அந்தந்த நிதியத்தில்‌ வரவு வைக்கப்படும்‌. 


“(2) ஆளுநர்‌, மாவட்ட நிதியத்தை அல்லது, நேர்வுக்கேற்ப, வட்டார நிதியத்தை மேலாண்மை 
செய்வதற்காகவும்‌ மேற்சொன்ன நிதியத்தில்‌ பணம்‌ செலுத்துவதையும்‌, அதிலிருந்து பணம்‌ 
எடுப்பதையும்‌ அதிலுள்ள பணத்தைக்‌ கையடைவில்‌ கொள்ளுவதையும்‌, மேற்கூறப்பட்ட 
பொருட்பாடுகளுக்குத்‌ தொடர்புடைய அல்லது துணைமையான பிற பொருட்பாடுகளையும்‌ 
பொறுத்துப்‌ பின்பற்றப்படவேண்டிய நெறிமுறை குறித்து, ஆளுநர்‌ விதிகளை வகுக்கலாம்‌. 


(3) மாவட்ட மன்றத்தின்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, வட்டார மன்றத்தின்‌ கணக்குகள்‌, 
குடியரசுத்தலைவரின்‌ ஒப்பேற்புடன்‌ இந்தியக்‌ கணக்காய்வர்‌-தலைமைத்‌  தணிக்கையர்‌ 
வகுத்துரைக்கும்‌ படிவத்தில்‌ வைத்து வரப்படுதல்‌ வேண்டும்‌. 

(4) கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையர்‌, மாவட்ட மற்றும்‌ வட்டார மன்றங்களின்‌ 
கணக்குகளைத்‌ தாம்‌ பொருத்தமெனக்‌ கருதுகிற முறையில்‌ தணிக்கை செய்விப்பார்‌; மேலும்‌, 
அத்தகைய கணக்குகள்‌ தொடர்பாக, கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையரின்‌ அறிக்கைள்‌ 
ஆளுநருக்கு அனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌; அவர்‌ அவற்றை மன்றத்தின்‌ முன்பு வைக்குமாறு 
செய்வார்‌.] 


னை வவ வை அ அவை யய ய உட ப ப ப ப அ அ அ அ அ அ அ பப ப ப 

1. 6 ஆம்‌ பத்திக்கு, அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969), இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. “கால்நடை குட்டைகள்‌" என்பதற்கு. நீக்கறவு மற்றும்‌ திருத்தச்‌ சட்டம்‌, 1974 66/1974), இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (20-12-1974 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. “அசாம்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, மேகாலயா” என்ற சொற்கள்‌, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/1979 இன்‌ 
பிரிவு 71 () மற்றும்‌ எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாற), விட்டுவிடப்பட்டன. 

4.(2) ஆம்‌ உள்பத்திக்கு, அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


293 


8. நில வருவாயை மதிப்பீடு செய்வதற்கும்‌ ஈட்டுவதற்கும்‌ வரிகளை விதிப்பதற்குமான 
அதிகாரங்கள்‌ : 

(1) ஒரு தன்னாட்சி வட்டாரத்திற்கான வட்டார மன்றம்‌ அத்தகைய வட்டாரத்திற்குள்‌ உள்ள 
நிலங்கள்‌ அனைத்தையும்‌ பொறுத்து ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கான மாவட்ட மன்றம்‌, அந்த 
மாவட்டத்திற்குள்‌ வட்டார மன்றங்கள்‌, எவையேனுமிருப்பின்‌, அவற்றின்‌ அதிகாரத்தின்‌ கீழுள்ள 
வரையிடங்களில்‌ உள்ளவை நீங்கலாக, அந்த மாவட்டத்திற்குள்‌ உள்ள நிலங்கள்‌ அனைத்தையும்‌ 
பொறுத்து அந்த மாநிலத்தில்‌ பொதுவாக நில வருவாய்‌ நோக்கத்திற்காக நிலங்களை மதிப்பீடு 
செய்வதில்‌ '[மாநில அரசினால்‌] அப்போதைக்குப்‌ பின்பற்றப்பட்டுவரும்‌ நெறிகளுக்கு 
இணங்கியவாறு, '[அத்தகைய நிலங்களைப்‌ பொறுத்து வருவாயை மதிப்பீடு செய்வதற்கும்‌] 
ஈட்டுவதற்கும்‌ அதிகாரங்கள்‌ உடையன ஆகும்‌. 

(2) ஒரு தன்னாட்சி வட்டாரத்திற்கான வட்டார மன்றம்‌, அத்தகைய வட்டாரத்திற்குள்‌ உள்ள 
வரையிடங்களைப்‌ பொறுத்தும்‌ ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கான மாவட்ட மன்றம்‌, அத்தகைய 
மாவட்டத்திற்குள்‌ வட்டார மன்றங்கள்‌, எவையேனுமிருப்பின்‌, அவற்றின்‌ அதிகாரத்தின்‌ கீழுள்ள 
வரையிடங்கள்‌ நீங்கலாக, அந்த மாவட்டத்திற்குள்‌ உள்ள அனைத்து வரையிடங்களைப்‌ பொறுத்தும்‌ 
நிலங்கள்‌, கட்டிடங்கள்‌ ஆகியவற்றின்‌ மீதான வரிகளையும்‌ அத்தகைய வரையிடங்களுக்குள்‌ 
குடியிருப்பவர்களின்‌ மீதான சுங்க வரிகளையும்‌ விதிக்கவும்‌ ஈட்டவும்‌ அதிகாரம்‌ உடையது ஆகும்‌. 

(3) ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கான மாவட்ட மன்றம்‌, அந்த மாவட்டத்திற்குள்ளே 
பின்வரும்‌ வரிகள்‌ அனைத்தையும்‌ அல்லது அவற்றில்‌ எதனையும்‌, விதிக்கவும்‌ ஈட்டவும்‌ அதிகாரம்‌ 
உடையது ஆகும்‌; அவையாவன-- 

(அ) விழைதொழில்கள்‌, வணிகங்கள்‌, கொள்பணிகள்‌, வேலையமர்த்தங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ மீதான வரிகள்‌; 

(ஆ) விலங்குகள்‌, ஊர்திகள்‌, படகுகள்‌ ஆகியவற்றின்‌ மீதான வரிகள்‌; 

(இ) ஒர்‌ அங்காடிக்குள்‌ சரக்குகள்‌ விற்பனைக்காகக்‌ கொண்டு செல்வதன்‌ மீதான 
வரிகள்‌; தோணிகளில்‌ ஏற்றிச்‌ செல்லப்படும்‌ பயணிகள்‌, சரக்குகள்‌ மீதான 
சுங்கவரிகள்‌; 2*** 

(ஈ) பள்ளிகளை, மருந்தகங்களை அல்லது சாலைகளைப்‌ பராமரித்து வருவதற்கான 
வரிகள்‌; [மற்றும்‌] 

“(உ) பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்‌ மற்றும்‌ களிப்பூட்டும்‌ நிகழ்ச்சிகள்‌ ஆகியவற்றின்‌ 

மீதான வரிகள்‌.] 

(4) வட்டார மன்றம்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, மாவட்ட மன்றம்‌, இந்தப்‌ பத்தியின்‌ (2), (3) ஆகிய 
உள்பத்திகளில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள்‌ வரிகள்‌ எவற்றையும்‌ விதித்து எட்டுவதற்கு 
வகைசெய்வதற்கான  ஒழுங்குறுத்தும்விதிகளை வகுக்கலாம்‌; (மேலும்‌, அத்தகைய 
ஒழுங்குறுத்தும்விதி ஒவ்வொன்றும்‌ உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பிவைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; 
மேலும்‌, அவரால்‌ ஏற்பிசைவளிக்கப்படும்‌ வரையில்‌ அவை செல்திறம்‌ பெறுவதில்லை.] 


1, குறித்தசில சொற்களுக்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறு அமைப்பு) சட்டம்‌, 1971 (81/1971) இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலால்‌, 
(21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டன. 

2. அரசமைப்புச்‌ (நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016, இன்‌ 16 () பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 

3. மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 16 (॥) பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது. 

4. மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 16 (1) பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது. 

5. அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


306-2221 


294 


19. கனிமங்களைக்‌ கண்டறிவதற்கான அல்லது அவற்றைப்‌ பிரித்தெடுப்பதற்கான உரிமங்கள்‌ 
அல்லது குத்தகைகள்‌ : 

(1) ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்குள்‌ உள்ள வரையிடம்‌ எதிலும்‌, கனிமங்களைக்‌ 
கண்டறிவதற்காக அல்லது  பிரித்தெடுப்பதற்காக, [மாநில அரசினால்‌] வழங்கப்படும்‌ 
உரிமங்களிலிருந்து அல்லது குத்தகைகளிலிருந்து ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ வந்தடைகின்ற உரிமத்‌ 
தொகைகளில்‌, [மாநில அரசும்‌] அத்தகைய மாவட்டத்தின்‌ மாவட்ட மன்றமும்‌ இடையே 
ஒப்பியவாறான பங்கு, அந்த மாவட்ட மன்றத்திற்கு மாற்றி வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

(2) ஒரு மாவட்ட மன்றத்திற்கு மாற்றி வழங்கப்பட வேண்டிய அத்தகைய உரிமத்தொகைப்‌ 
பங்கு பற்றி பூசல்‌ எதுவும்‌ எழுமாயின்‌, அது பற்றித்‌ தீர்மானம்‌ செய்வதற்காக அது ஆளுநருக்குக்‌ 
குறித்தனுப்பப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, ஆளுநரால்‌ அவரது உளத்தேர்வின்படி தீர்மானிக்கப்படும்‌ 
தொகை, இந்தப்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ உள்பத்தியின்படி மாவட்ட மன்றத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 
தொகையாகக்‌ கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌; இதில்‌ ஆளுநரின்‌ முடிபே அறுதியானது ஆகும்‌. 

(3) இந்தப்‌ பத்தியின்படி மாவட்ட மன்றத்திற்கு வழங்கப்பட வேண்டிய உரிமத்தொகைப்‌ பங்கு, 
() ஆம்‌ உள்பத்தியின்படி செய்து கொள்ளப்படும்‌ உடன்பாடு எதனின்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, 
(2) ஆம்‌ உள்பத்தியின்படி செய்யப்படும்‌ தீர்மானம்‌ எதனின்‌ தேதியிலிருந்து ஒராண்டுக்‌ 
காலஅளவுக்குள்‌, அந்த மன்றத்திற்கு வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌ என்று ஆளுநர்‌ ஆணையின்‌ வழி 
பணிக்கலாம்‌. ] 

*10. பழங்குடியினர்‌ அல்லாதவர்‌ வட்டித்‌ தொழில்‌ செய்வதையும்‌, வணிகம்‌ செய்வதையும்‌ 
கட்டாள்கை செய்வதற்கான ஒழுங்குறுத்தும்விதிகளை வகுக்க மாவட்ட மன்றத்திற்குள்ள 
அதிகாரம்‌ : 


பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ அல்லாத பிறர்‌, அந்த மாவட்டத்திற்குள்‌ வட்டித்‌ தொழில்‌ அல்லது 
வணிகம்‌ செய்வதை ஒழுங்குறுத்துவதற்கும்‌ கட்டாள்கை செய்வதற்குமான 
ஒழுங்குறுத்தும்விதிகளை வகுக்கலாம்‌. 


. 9 ஆம்‌ பத்தி, திரிபுரா மற்றும்‌ மிசோரம்‌ ஆகிய மாநிலங்களுக்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1988 
(67/1988) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌, (2) ஆம்‌ உள்பத்திக்குப்‌ பின்பு, பின்வரும்‌ உள்பத்தியைப்‌ புகுத்துமாறு (16-12-1988 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 
திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது:- 

(3) இந்தப்‌ பத்தியின்படி, மாவட்ட மன்றத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ௪. ரிமத்தொகைப்பங்கு, (9) ஆம்‌ உள்பத்தியின்படி செய்து கொள்ளப்படும்‌ 
உடன்பாடு எதனின்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, (2) ஆம்‌ ௨ ள்பத்தியின்படி செய்யப்படும்‌ தீர்மானம்‌ எதனின்‌ தேதியிலிருந்து ஓராண்டுக்‌ 
கால அளவுக்குள்‌, அந்த மன்றத்திற்கு வழங்கப்படுதல்‌ வேண்டும்‌ என்று ஆளுநர்‌ ஆணையின்வழிப்‌ பணிக்கலாம்‌.” 

2. “அசாம்‌ அரசு" என்பதற்கு, வட கிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/1979 இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ 

(21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

10 ஆம்‌ பத்தி, திரிபுரா மற்றும்‌ மிசோரம்‌ ஆகிய மாநிலங்களுக்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1988 

(67/1988) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌, பின்வருமாறு திருத்தம்‌ செய்யப்‌. ட்டிருக்கிறது 

(அ) தலைப்பில்‌ “பழங்குடியினர்‌ அல்லாதவர்‌” என்ற சொற்கள்‌ விட்டுவிடப்படுதல்‌ வேண்டும்‌; 

(ஆ. (0 ஆம்‌ உள்பத்தியில்‌ “பட்டியலில்கண்‌ட பழங்குடியினர்‌ அல்லாத பிறர்‌” என்ற சொற்கள்‌ விட்டுவிடப்படுதல்‌ வேண்டும்‌; 

இ. (2) ஆம்‌ உள்பத்தியில்‌, (1) கூறுக்கு மாற்றாகப்‌ பின்வரும்‌ கூறு அமைக்கப்படுதல்‌ வேண்டும்‌, துவையாவன:- 

0) அந்த மாவட்டத்தில்‌ குடியிருக்கிற எவரும்‌, அந்த மாவட்ட மன்றத்தினால்‌ இதற்கென வழங்கப்படும்‌ உரிமத்தின்படி அல்லாமல்‌ 
மொத்தமாகவோ சில்லறையாகவோ வணிகம்‌ எதனையும்‌ செய்தலாகாது என வகுத்துரைக்கலாம்‌.” 

4. 10 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 (44/2003) இன்‌ 2 ஆம்‌ 

பிரிவினால்‌, (3) ஆம்‌ உள்பத்திக்குப்‌ பின்பு பின்வரும்‌ உள்பத்தியைப்‌ புகுத்துமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது:- 

”(4) இந்தப்‌ பத்தியிலுள்ள எதுவும்‌, இந்த இணைப்புப்பட்டியலில்‌ 2 ஆம்‌ பத்தியின்‌ (3) ஆம்‌ உள்பத்தியின்‌ வரம்புரையின்படி அமைக்கப்பட்ட 

போடோலாந்து வரையிட மன்றத்திற்குப்‌ பொருந்தாது.” 


306-22—214 


295 


(2) குறிப்பாகவும்‌ மேலேகண்ட அதிகாரத்தின்‌ பொதுப்பாங்கிற்குக்‌ குந்தகம்‌ இன்றியும்‌, 
அத்தகைய ஒழுங்குறுத்தும்விதிகள்‌-- 


(அ) வட்டித்‌ தொழிலை, அதற்கென வழங்கப்பட்ட உரிமம்‌ ஒன்றைக்‌ கொண்டிருப்பவரைத்‌ 
தவிர, பிறர்‌ எவரும்‌ நடத்தலாகாது என வகுத்துரைக்கலாம்‌; 


(ஆ) வட்டித்‌ தொழில்‌ நடத்துபவர்‌ ஒருவரால்‌ விதிக்கப்படும்‌ அல்லது பெறப்படும்‌ மேல்வரை 
வட்டி வீதத்தினை வகுத்துரைக்கலாம்‌; 


(இ) வட்டித்‌ தொழில்‌ நடத்துவோரால்‌ கணக்குகள்‌ வைத்து வரப்படுவதற்கும்‌ மாவட்ட 
மன்றம்‌ இதற்கென அமர்த்தும்‌ அலுவலர்களால்‌ அத்தகைய கணக்குகள்‌ ஆய்வு 
செய்யப்படுவதற்கும்‌ ஏற்பாடு செய்யலாம்‌; 


(ஈ) அந்த மாவட்டத்தில்‌ குடியிருக்கிற பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ ஒருவராக 
இல்லாத எவரும்‌, அந்த மாவட்ட மன்றத்தினால்‌ இதற்கென வழங்கப்படும்‌ 
உரிமத்தின்படி அல்லாமல்‌, எந்தப்‌ பண்டத்தையும்‌ மொத்தமாகவோ சில்லறையாகவோ 
ஆகுதொழில்‌ செய்தலாகாது என வகுத்துரைக்கலாம்‌: 


வரம்புரையாக : இந்தப்‌ பத்தியின்படி ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ எவையும்‌, மாவட்ட மன்றத்தின்‌ 
மொத்த உறுப்பினர்களில்‌ நான்கில்‌ மூன்று பகுதியினருக்குக்‌ ' குறையாத பெரும்பான்மையினரால்‌ 
நிறைவேற்றப்பட்டாலன்றி, வகுக்கப்படுதல்‌ ஆகாது: 


மேலும்‌ வரம்புரையாக : அத்தகைய ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ வகுக்கப்படுவதற்கு முன்பிருந்தே 
அந்த மாவட்டத்திற்குள்‌ தொழில்‌ நடத்தி வருகிற வட்டித்தொழில்‌ நடத்துவோருக்கோ 
வணிகருக்கோ அத்தகைய ஒழுங்குறுத்தும்விதிகளின்படி உரிமம்‌ வழங்க மறுத்தல்‌ ஆகாது. 


(3) இந்தப்‌ பத்தியின்படி வகுக்கப்படும்‌ ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ அனைத்தும்‌ உடனடியாக 
ஆளுநருக்கு அனுப்பிவைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அவரால்‌ ஏற்பிசைவளிக்கப்படும்‌ வரையில்‌, 
அவை செல்திறம்‌ உடையது ஆகாது. 


114) இந்தப்‌ பத்தியிலுள்ள எதுவும்‌, இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 2 ஆம்‌ பத்தியின்‌ (3) ஆம்‌ 
உள்பத்தியின்‌ வரம்புரையின்படி அமைக்கப்பட்ட போடோலாந்து ஆட்சிநிலவரை மன்றத்திற்குப்‌ 


பொருந்தாது.] 


11. இந்த இணைப்புப்பட்டியலின்படி இயற்றப்படும்‌ சட்டங்கள்‌, விதிகள்‌, ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ 
ஆகியவற்றை வெளியிடுதல்‌ : 
ஒரு மாவட்ட மன்றத்தாலோ ஒரு வட்டார மன்றத்தாலோ இந்த இணைப்புப்பட்டியலின்படி 
இயற்றப்படும்‌ சட்டங்கள்‌, விதிகள்‌, ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ அனைத்தும்‌, உடனடியாக மாநிலத்தின்‌ 
அதிகாரமுறை அரசிதழில்‌ வெளியிடப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அவ்வாறு வெளியிடப்படுவதன்‌ 
மேல்‌ அவை சட்டத்தின்‌ செல்லாற்றல்‌ உடையன ஆகும்‌. 


= 


. 10 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 
(44/2003) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌. (3) ஆம்‌ உள்பத்திக்குப்‌ பின்பு பின்வரும்‌ உள்பத்தியைப்‌ புகுத்துமாறு திருத்தம்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது:- 

(4) இந்தப்‌ பத்தியிலுள்ள எதுவும்‌. இந்த இணைப்புப்பட்டியலில்‌ 2 ஆம்‌ பத்தியின்‌ (3) ஆம்‌ உள்பத்தியின்‌ வரம்புரையின்படி 
அமைக்கப்பட்ட போடோலாந்து வரையிட மன்றத்திற்குப்‌ பொருந்தாது. ", 


306-22—21b 


296 


122, [அசாம்‌ மாநிலத்திலுள்ள தன்னாட்சி மாவட்டங்கள்‌, தன்னாட்சி வட்டாரங்கள்‌ 
ஆகியவற்றிற்கு நாடாளுமன்றச்‌ சட்டங்களும்‌ அசாம்‌ மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டங்களும்‌ 
பொருந்துதல்‌] : 

(1) இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, -- 

(அ) எந்தப்‌ பொருட்பாடுகளைப்‌ பொறுத்து ஒரு மாவட்ட மன்றம்‌ அல்லது வட்டார மன்றம்‌ 
சட்டங்களை இயற்றுவதற்குரியவை என இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 3 ஆம்‌ பத்தியில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்த, “[அசாம்‌ மாநிலச்‌ 
சட்டமன்றச்‌] சட்டம்‌ எதுவும்‌, காய்ச்சிவடிக்கப்படாத வெறியம்‌ கலந்த மதுக்குடிவகை 
எதனையும்‌ உட்கொள்ளுவதைத்‌ தடைசெய்கிற அல்லது கட்டுப்படுத்துகிற அசாம்‌ 
மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌, அத்தகைய மாவட்டத்திற்கான அல்லது 
அத்தகைய வட்டாரத்தின்‌ மீது அதிகாரவரம்பு கொண்டுள்ள மாவட்ட மன்றம்‌, பொது 
அறிவிக்கை வாயிலாக, இரு நேர்வுகளில்‌ எதிலும்‌, அவ்வாறு பணித்தாலன்றி, “[அந்த 
மாநிலத்திற்குள்‌] உள்ள தன்னாட்சி மாவட்டம்‌ அல்லது தன்னாட்சி வட்டாரம்‌ எதற்கும்‌ 
பொருந்துதல்‌ ஆகாது; மேலும்‌, அந்த மாவட்ட மன்றம்‌ அத்தகைய சட்டம்‌ எதனையும்‌ 
பொறுத்து அவ்வாறு பணிக்கும்போது, அந்தச்‌ சட்டத்தினை அத்தகைய 
மாவட்டத்திற்கோ வட்டாரத்திற்கோ அவற்றின்‌ பகுதி எதற்குமோ பொருந்தச்‌ 
செய்கையில்‌ அந்த மாவட்ட மன்றம்‌ தக்கதெனக்‌ கருதுகிற விதிவிலக்குகளுக்கு 
அல்லது மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, அது செல்திறம்‌ பெறும்‌ எனப்‌ பணிக்கலாம்‌. 


(ஆத ஆளுநர்‌, பொது அறிவிக்கை வாயிலாக, இந்த உள்பத்தியின்‌ (அ) கூறின்‌ 
வகையங்கள்‌ பொருந்தாத நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌ அல்லது “[அசாம்‌ 
மாநிலச்‌ சட்டமன்றச்‌] சட்டம்‌ எதுவும்‌, “[அந்த மாநிலத்தில்‌] உள்ள தன்னாட்சி 
மாவட்டத்திற்கு அல்லது தன்னாட்சி வட்டாரத்திற்குப்‌ பொருந்துதல்‌ ஆகாது என்றோ 
அல்லது அந்த அறிவிக்கையில்‌ அவர்‌ குறித்துரைக்கும்‌ விதிவிலக்குகளுக்கு 
அல்லது மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, அத்தகைய மாவட்டம்‌ அல்லது வட்டாரம்‌ 
அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ பொருந்தும்‌ என்றோ பணிக்கலாம்‌. 


(2) இந்தப்‌ பத்தியின்‌ (1 ஆம்‌ உள்பத்தியின்படியான பணிப்புரை எதுவும்‌, முன்மேவு செல்திறம்‌ 
பெறுமாறு இடப்படலாம்‌. 


1 12 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1995 (42/1995) இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌, (12-9-1995 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) பின்வருமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது.- 

"12 ஆம்‌ பத்தியின்‌, (1 ஆம்‌ உள்பத்தியில்‌, “இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 3 ஆம்‌ பத்தியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பொருட்பாடுகள்‌ என்ற சொற்கள்‌, மற்றும்‌ என்ணுக்கு “இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 3 ஆம்‌ பத்தி அல்லது 3 பத்தியில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள பொருட்பாடுகள்‌” என்ற சொற்கள்‌, எண்கள்‌ மற்றும்‌ எழுத்து மாற்றாக அமைக்கப்படுதல்‌ வேண்டும்‌.'. 

2, 12 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 (44/2003) இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌, பின்வருமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது-- 

12 ஆம்‌ பத்தியின்‌, (9 ஆம்‌ உள்பத்தியில்‌, (அ) கூறில்‌ “இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 3 ஆம்‌ பத்தி அல்லது 3 (இ பத்தியில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள பொருட்பாடுகள்‌'” என்ற சொற்கள்‌, எண்கள்‌ மற்றும்‌ எழுத்துக்கு “இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 3 ஆம்‌ பத்தி அல்லது 
3(இ பத்தி அல்லது 3 (பத்தியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள பொருட்பாடுகள்‌'' என்ற சொற்கள்‌, எண்கள்‌ மற்றும்‌ எழுத்து மாற்றாக 
அமைக்கப்படுதல்‌ வேண்டும்‌,” 

3, தலைப்பிற்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறு இமைப்பு) சட்டம்‌, 1971 (81/1971) இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (21-01-1972 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4, "மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவை" என்பதற்கு, மேற்பிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

5, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ புகுத்தப்பட்டது. 


306-22—21¢ 


297 


௩௫) - மேகாலயா மாநிலத்தில்‌ உள்ள தன்னாட்சி மாவட்டங்கள்‌, தன்னாட்சி வட்டாரங்கள்‌ 
ஆகியவற்றிற்கு நாடாளுமன்றச்‌ சட்டங்களும்‌ மேகாலயா மாநிலச்‌ சட்டமன்றச்‌ 
சட்டங்களும்‌ பொருந்துதல்‌ : 


இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌,--- 

(அ) இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 3 ஆம்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ உள்பத்தியில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ள பொருட்பாடு எதனையும்‌ பொறுத்து, மேகாலயா மாநிலத்தில்‌ 
உள்ள ஒரு மாவட்ட அல்லது வட்டார மன்றத்தினால்‌ இயற்றப்படும்‌ ஒரு சட்டத்தின்‌ 
வகையம்‌ எதுவும்‌, அல்லது இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 8 ஆம்‌ பத்தியின்‌ அல்லது 10 
ஆம்‌ பத்தியின்படி அந்த மாநிலத்தில்‌ உள்ள ஒரு மாவட்ட மன்றத்தினாலோ ஒரு 
வட்டார மன்றத்தினாலோ இயற்றப்படும்‌ ஒழுங்குறுத்தும்விதி ஒன்றின்‌ வகையம்‌ 
எதுவும்‌, அந்தப்‌ பொருட்பாடு பொறுத்து மேகாலயா மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ 
இயற்றப்படும்‌ ஒரு சட்டத்தின்‌ வகையம்‌ எதற்கும்‌ முரணாக இருக்குமிடத்து, அந்த 
மாவட்ட மன்றத்தினால்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, வட்டார மன்றத்தினால்‌ இயற்றப்படும்‌ 
சட்டம்‌ அல்லது ஒழுங்குறுத்தும்விதி, மேகாலயா மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ 
இயற்றப்படும்‌ சட்டத்திற்கு முன்போ பின்போ இயற்றப்பட்டிருப்பினும்‌, முரண்பாடு உள்ள 
அளவுக்கு, இல்லாநிலையது ஆகும்‌; மேலும்‌, மேகாலயா மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ 
இயற்றப்படும்‌ சட்டமே மேலோங்கி நிற்கும்‌; 


(ஆ குடியரசுத்தலைவர்‌, நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ எதனையும்‌ பொறுத்து அறிவிக்கை 
வாயிலாக, மேகாலயா மாநிலத்தில்‌ உள்ள ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கு அல்லது 
தன்னாட்சி வட்டாரத்திற்கு அது பொருந்தாது என்றோ அந்த அறிவிக்கையில்‌ அவர்‌ 
குறித்துரைக்கும்‌ விதிவிலக்குகளுக்கு அல்லது மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, 
அத்தகைய மாவட்டத்திற்கு அல்லது வட்டாரத்திற்கு அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ 
பொருந்தும்‌ என்றோ பணிக்கலாம்‌; மேலும்‌, அத்தகைய பணிப்புரை எதுவும்‌ முன்மேவு 
செல்திறம்‌ பெறுமாறு இடப்படலாம்‌.] 


112 ௮. திரிபுரா மாநிலத்தில்‌ உள்ள தன்னாட்சி மாவட்டம்‌, தன்னாட்சி வட்டாரங்கள்‌ 


ஆகியவற்றிற்கு நாடாளுமன்றச்‌ சட்டங்களும்‌ திரிபுரா மாநிலச்‌ சட்டமன்றச்‌ 
சட்டங்களும்‌ பொருந்துதல்‌ : 
இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌,-— 

(அ) ஒரு மாவட்ட மன்றம்‌ அல்லது வட்டார மன்றம்‌ சட்டங்களை இயற்றுவதற்குரியவை என 
இந்த  இணைப்புப்பட்டியலின்‌ 3 ஆம்‌ பத்தியில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்து, திரிபுரா மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌, 
காய்ச்சிவடிக்கப்படாத வெறியம்‌ கலந்த மதுக்குடிவகை எதனையும்‌ உட்கொள்வதைத்‌ 
தடை செய்கிற அல்லது கட்டுப்படுத்துகிற திரிபுரா மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌, 
அத்தகைய மாவட்டத்திற்கான அல்லது அத்தகைய வட்டாரத்தின்மீது அதிகாரவரம்பு 
கொண்டுள்ள மாவட்ட மன்றம்‌ பொது அறிவிக்கையின்‌ வாயிலாக, இரு நேர்வுகளில்‌ 
எதிலும்‌, அவ்வாறு பணித்தாலன்றி, அந்த மாநிலத்திற்குள்‌ உள்ள தன்னாட்சி 
மாவட்டம்‌ அல்லது தன்னாட்சி வட்டாரம்‌ எதற்கும்‌ பொருந்துதல்‌ ஆகாது; மேலும்‌, 
அந்த மாவட்ட மன்றம்‌ அத்தகைய சட்டம்‌ எதனையும்‌ பொறுத்து அவ்வாறு 
பணிக்கும்போது, அந்தச்‌ சட்டத்தினை அத்தகைய மாவட்டத்திற்கோ வட்டாரத்திற்கோ 
அவற்றின்‌ பகுதி எதற்குமோ பொருந்தச்செய்கையில்‌, அந்த மாவட்ட மன்றம்‌ 
தக்கதெனக்‌ கருதுகிற விதிவிலக்குகளுக்கு அல்லது மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, 
அது செல்திறம்‌ பெறும்‌ எனப்‌ பணிக்கலாம்‌; 


1. 12 இ பத்திக்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுதுமைப்பு) சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ 12(இ பத்தி மற்றும்‌ 12 பத்தி (21-01-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2.12 மற்றும்‌ 12 பத்திகளுக்கு, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1988 இன்‌ 2 ஆம்‌ 
பிரிவினால்‌ (16-12-1988 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 12 பத்தி, அரசமைப்புச்‌ (நாற்பத்து 
ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 


298 


(ஆ ஆளுநர்‌, பொது அறிவிக்கை வாயிலாக, இந்த உள்பத்தியின்‌ (அ) கூறின்‌, 
வகையங்கள்‌ பொருந்தாத திரிபுரா மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌, அந்த 
மாநிலத்தில்‌ உள்ள தன்னாட்சி மாவட்டத்திற்கு அல்லது தன்னாட்சி வட்டாரத்திற்குப்‌ 
பொருந்தாது என்றோ அல்லது அந்த அறிவிக்கையில்‌ அவர்‌ குறித்துரைக்கும்‌ 
விதிவிலக்குகளுக்கு அல்லது மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, அத்தகைய மாவட்டம்‌ 
அல்லது வட்டாரம்‌ அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ பொருந்தும்‌ என்றோ பணிக்கலாம்‌; 


(இ) குடியரசுத்தலைவர்‌, நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ எதனையும்‌ பொறுத்து, அறிவிக்கை 
வாயிலாக, திரிபுரா மாநிலத்தில்‌ உள்ள ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கு அல்லது 
தன்னாட்சி வட்டாரத்திற்கு அது பொருந்தாது என்றோ அல்லது அந்த 
அறிவிக்கையில்‌ அவர்‌ குறித்துரைக்கும்‌ விதிவிலக்குகளுக்கு அல்லது 
மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, அத்தகைய மாவட்டத்திற்கு அல்லது வட்டாரத்திற்கு 
அல்லது அதன்பகுதி எதற்கும்‌ பொருந்தும்‌ என்றோ பணிக்கலாம்‌; மேலும்‌, அத்தகைய 
பணிப்புரை எதுவும்‌ முன்மேவு செல்திறம்‌ பெறுமாறு இடப்படலாம்‌. 


12 இ . மிசோரம்‌ மாநிலத்தில்‌ உள்ள தன்னாட்சி மாவட்டங்கள்‌, தன்னாட்சி வட்டாரங்கள்‌ 
ஆகியவற்றிற்கு நாடாளுமன்றச்‌ சட்டங்களும்‌ மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டங்களும்‌ 
பொருந்துதல்‌ : 

இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌— 


(அ) இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 3 ஆம்‌ பத்தியில்‌ ஒருஃமாவட்ட மன்றம்‌ அல்லது வட்டார 
மன்றம்‌ சட்டங்களை இயற்றுவதற்குரியவை : எனக்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள 
பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்த மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌, 
காய்ச்சிவடிக்கப்படாத வெறியம்‌ கலந்த மதுக்குடிவகை எதனையும்‌ உட்கொள்வதைத்‌ 
தடைசெய்கிற அல்லது கட்டுப்படுத்துகிற மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌, 
அத்தகைய மாவட்டத்திற்கான அல்லது அத்தகைய வட்டாரத்தின்மீது அதிகாரவரம்பு 
கொண்டுள்ள மாவட்ட மன்றம்‌, பொது அறிவிக்கையின்‌ வாயிலாக, இருநேர்வுகளில்‌ 
எதிலும்‌, அவ்வாறு பணித்தாலன்றி, அந்த மாநிலத்திற்குள்‌ உள்ள தன்னாட்சி மாவட்டம்‌ 
அல்லது தன்னாட்சி வட்டாரம்‌ எதற்கும்‌ பொருந்துதல்‌ ஆகாது. மேலும்‌, அந்த மாவட்ட 
மன்றம்‌, அத்தகைய சட்டம்‌ எதனையும்‌ பொறுத்து அவ்வாறு பணிக்கும்போது, அந்தச்‌ 
சட்டத்தினை அத்தகைய மாவட்டத்திற்கோ வட்டாரத்திற்கோ அவற்றின்‌ பகுதி எதற்குமோ 
பொருந்தச்செய்கையில்‌, அந்த மாவட்ட மன்றம்‌ தக்கதெனக்‌ கருதுகிற 
விதிவிலக்குகளுக்கு அல்லது மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, அது செல்திறம்‌ பெறும்‌ எனப்‌ 
பணிக்கலாம்‌; 


(ஆ) ஆளுநர்‌, பொது அறிவிக்கை வாயிலாக, இந்த உள்பத்தியின்‌ (அ) கூறின்‌ வகையங்கள்‌ 
பொருந்தாத மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌, அந்த மாநிலத்தில்‌ உள்ள 
தன்னாட்சி மாவட்டத்திற்கு அல்லது தன்னாட்சி வட்டாரத்திற்குப்‌ பொருந்தாது என்றோ 
அந்த அறிவிக்கையில்‌ அவர்‌ குறித்துரைக்கும்‌ விதிவிலக்குகளுக்கு அல்லது 
மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, அத்தகைய மாவட்டம்‌ அல்லது வட்டாரம்‌ அல்லது அதன்‌ 
பகுதி எதற்கும்‌ பொருந்தும்‌ என்றோ பணிக்கலாம்‌; 


299 


(இ) குடியரசுத்தலைவர்‌, நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ எதனையும்‌ பொறுத்து, அறிவிக்கை வாயிலாக, 
மிசோரம்‌ மாநிலத்தில்‌ உள்ள ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கு அல்லது தன்னாட்சி 
வட்டாரத்திற்கு அது பொருந்தாது என்றோ அந்த அறிவிக்கையில்‌ அவர்‌ 
குறித்துரைக்கும்‌ விதிவிலக்குகளுக்கு அல்லது மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, அத்தகைய 
மாவட்டத்திற்கு அல்லது வட்டாரத்திற்கு அல்லது அதன்‌ பகுதி எதற்கும்‌ பொருந்தும்‌ 
என்றோ பணிக்கலாம்‌; மேலும்‌, அத்தகைய பணிப்புரை எதுவும்‌ முன்மேவு செல்திறம்‌ 
பெறுமாறு இடப்படலாம்‌.] 


13. தன்னாட்சி மாவட்டங்களைச்‌ சார்ந்த மதிப்பீட்டு வரவு செலவினம்‌ ஆண்டு நிதிநிலை 
அறிக்கையில்‌ தனித்தனியாகக்‌ காட்டப்படுதல்‌ வேண்டும்‌ : 


ஒரு தன்னாட்சி மாவட்டத்தைச்‌ சார்ந்ததாகவும்‌ 1“* மாநிலத்தின்‌ திரள்நிதியத்தில்‌ செலுத்தப்பட 
அல்லது திரள்நிதியத்திலிருந்து செய்யப்பட வேண்டியதாகவும்‌ உள்ள மதிப்பீட்டு வரவு செலவினம்‌, 
முதலில்‌ மாவட்ட மன்றத்தின்‌ முன்பு கலந்தாய்வுக்கு வைக்கப்பட்டு, அத்தகைய கலந்தாய்வுக்குப்‌ 
பின்பு, 202 ஆம்‌ உறுப்பின்படி மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு வைக்கப்பட வேண்டிய மாநில ஆண்டு 
நிதிநிலை அறிக்கையில்‌ தனித்தனியாகக்‌ காட்டப்படுதல்‌ வேண்டும்‌. 


214. தன்னாட்சி மாவட்டங்கள்‌, தன்னாட்சி வட்டாரங்கள்‌ ஆகியவற்றின்‌ நிருவாகம்‌ பற்றி 
விசாரணை செய்யவும்‌, அறிக்கை அளிக்கவும்‌ ஆணையத்தை அமர்த்துதல்‌ : 

(0 ஆளுநர்‌, எச்சமயத்திலும்‌, மாநிலத்திலுள்ள தன்னாட்சி மாவட்டங்கள்‌, தன்னாட்சி 
வட்டாரங்கள்‌ ஆகியவற்றின்‌ நிருவாகம்‌ தொடர்பாக இந்த இணைப்புப்பட்டியலில்‌ 1 ஆம்‌ பத்தியின்‌ 
(3) ஆம்‌ உள்பத்தியின்‌ (இ), (௭), (௨), (ஊ) ஆகிய கூறுகளில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள பொருட்பாடுகள்‌ 
உள்ளடங்கலாக அவரால்‌ குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடு எதனையும்‌ விசாரணை செய்து 
அறிக்கை அளிப்பதற்கென ஓர்‌ ஆணையத்தை அமர்த்தலாம்‌; அல்லது பொதுவியலாக அந்த 
மாநிலத்தில்‌ உள்ள தன்னாட்சி மாவட்டங்கள்‌, தன்னாட்சி வட்டாரங்கள்‌ ஆகியவற்றின்‌ நிருவாகம்‌ 
பற்றியும்‌, குறிப்பாக-- 


(அ) அத்தகைய மாவட்டங்களிலும்‌ வட்டாரங்களிலும்‌ கல்வி மற்றும்‌ மருத்துவ 
வசதிகளுக்கும்‌ தொடர்பு இணைப்புகளுக்கும்‌ செய்யப்படும்‌ ஏற்பாடு, 


(ஆ) அத்தகைய மாவட்டங்களை அல்லது வட்டாரங்களைப்‌ பொறுத்து, புதிய அல்லது 
தனியுறு சட்டம்‌ எதற்குமான தேவைப்பாடு, 


(இ) மாவட்ட மற்றும்‌ வட்டார மன்றங்களால்‌ இயற்றப்பட்ட சட்டங்கள்‌, விதிகள்‌, 
ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ ஆகியவற்றின்‌ நிருவாகம்‌ 
இவற்றைப்‌ பற்றி விசாரணை செய்யவும்‌ அவ்வப்போது அறிக்கை அளிக்கவும்‌ ஒர்‌ ஆணையத்தை 
அமர்த்தலாம்‌; மேலும்‌, அத்தகைய ஆணையத்தால்‌ பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறையை 
வரையறை செய்யலாம்‌. 


பட பலவ ட்‌ பபப த ட க பபப வலய ய அவிய ப பய ட. கு நை கதை ண்‌ 
1. "அசாம்‌" என்ற சொல்‌, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறு அமைப்பு) சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ 
இணைப்புப்பட்டி யலால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டது. 
2.14 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌. 1995 
(42/1995) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ பின்வருமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது.- 
14 ஆம்‌ பத்தியின்‌, (2) ஆம்‌ உள்பத்தியில்‌. “அதன்‌ மீது ஆளுநரின்‌ பரிந்துரைகளுடன்‌'' என்ற சொற்கள்‌ விட்டுவிடப்படுதல்‌ 
வேண்டும்‌. 


300 


(2) அத்தகைய ஒவ்வோர்‌ ஆணையத்தின்‌ அறிக்கையும்‌, அதன்மீது ஆளுநரின்‌ 
பரிந்துரைகளுடன்‌ '[மாநில அரசு] மேற்கொள்ளவிருக்கும்‌ நடவடிக்கை பற்றிய ஒரு விளக்கக்‌ 
குறிப்புரையுடன்‌, உரிய அமைச்சரால்‌ மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


(3) ஆளுநர்‌, தம்‌  அமைச்சர்களுக்கிடையே மாநில அரசின்‌ அலுவல்களைப்‌ 
பகிர்ந்தொதுக்குகையில்‌, தம்முடைய அமைச்சர்களில்‌ ஒருவரை, அந்த மாநிலத்தில்‌ உள்ள 
தன்னாட்சி மாவட்டங்கள்‌, தன்னாட்சி வட்டாரங்கள்‌ ஆகியவற்றின்‌ நலப்பாட்டிற்கு, தனியுறு பொறுப்பு 
வகிப்பவராக அமர்த்தலாம்‌. 


₹15. மாவட்ட மற்றும்‌ வட்டார மன்றங்களின்‌ செயல்களையும்‌ தீர்மானங்களையும்‌ அழித்தறவு 
செய்தல்‌ அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல்‌ : 


() ஆளுநர்‌, எச்சமயத்திலேனும்‌, ஒரு மாவட்ட அல்லது ஒரு வட்டார மன்றத்தின்‌ ஒரு 
செயலோ தீர்மானமோ இந்தியாவின்‌ பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடும்‌ என்றோ [பொது 
ஒழுங்கமைதிக்குக்‌ குந்தகம்‌ விளைவிக்கக்‌ கூடியது என்றோ] தெளிவுறக்காண்பாராயின்‌, 
அத்தகைய செயலை அல்லது தீர்மானத்தை அவர்‌ அழித்தறவு செய்யலாம்‌ அல்லது தற்காலிகமாக 
நிறுத்தி வைக்கலாம்‌; மேலும்‌, அத்தகைய செயல்‌ செய்யப்படுவதையோ தொடர்ந்து 
செய்யப்படுவதையோ அத்தகைய தீர்மானத்தைச்‌ செல்திறப்படுத்துவதையோ தடையுறுத்துவதற்கு 
(மன்றம்‌ தற்காலிகமாக நிறுத்திவைப்பதும்‌, அந்த மன்றத்திடம்‌ உற்றமைந்திருக்கும்‌ அல்லது 
அதனால்‌ செலுத்தப்படுவதாகும்‌ அதிகாரங்கள்‌ அனைத்தையும்‌ அல்லது அவற்றில்‌ எதனையும்‌ 
தாமே மேற்கொள்ளுவதும்‌ உள்ளடங்கலாக) தாம்‌ தேவையெனக்‌ கருதுகிற நடவடிக்கைகளை 
மேற்கொள்ளலாம்‌. 


(2) இந்தப்‌ பத்தியின்‌ () ஆம்‌ உள்பத்தியின்படி ஆளுநரால்‌ இடப்பட்ட ஆணை எதுவும்‌, 
அதற்கான காரணங்களுடன்‌, இயன்ற அளவு விரைவில்‌, மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு 
வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, அந்த ஆணை, மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌ நீக்கறவு 
செய்யப்பட்டாலன்றி, அந்த ஆணை அவ்வாறு இடப்பட்ட தேதியிலிருந்து பன்னிரெண்டு மாதக்‌ 
காலஅளவுக்குத்‌ தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்து வரும்‌: 


வரம்புரையாக : அத்தகைய ஆணை தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருப்பதற்கு 
ஒப்பேற்பளிக்கும்‌ ஒரு தீர்மானம்‌, மாநிலச்‌ சட்டமன்றத்தினால்‌ நிறைவேற்றப்பட்டாலும்‌ 
நிறைவேற்றப்படுந்தோறும்‌, அந்த ஆணை ஆளுநரால்‌ அறவு செய்யப்பட்டாலன்றி, இந்தப்‌ 
பத்தியின்படி அது பிறவாறு செயற்படுவது அற்றுபோயிருந்திருக்கும்‌ தேதியிலிருந்து மேலும்‌ 
பன்னிரெண்டு மாதக்‌ காலஅளவுக்குத்‌ தொடர்ந்து செல்லாற்றலில்‌ இருந்து வரும்‌. 





1. “அசாம்‌ அரசு” என்பதற்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/197) இன்‌71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2.15 ஆம்‌ பத்தி, திரிபுரா மற்றும்‌ மிசோரம்‌ மாநிலங்களுக்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
(திருத்தம்‌) சட்டம்‌, 1988 (67/1988) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (16-12-1988 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, பின்வருமாறு திருத்தம்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது,- 

(ஓ) தொடக்கப்‌ பத்தியில்‌ “மாநிலச்‌ சட்டமன்றத்தால்‌” என்ற சொற்களுக்கு அவரால்‌" என்ற சொல்‌ மாற்றாக 
அமைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; 
(ஆ) வரம்புரை விட்டுவிடப்படுதல்‌ வேண்டும்‌.” 

3. அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 

முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


301 


116. ஒரு மாவட்ட அல்லது வட்டார மன்றத்தைக்‌ கலைத்தல்‌ : 

29] இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 14 ஆம்‌ பத்தியின்படி அமர்த்தப்பட்ட ஒர்‌ ஆணையத்தின்‌ 
பரிந்துரையின்மீது, ஆளுநர்‌, பொது அறிவிக்கை வாயிலாக, ஒரு மாவட்ட அல்லது வட்டார 
மன்றத்தைக்‌ கலைப்பதற்கு ஆணையிடலாம்‌, மேலும்‌ -- 


(அ) மன்றத்தின்‌ மறுஅமைப்புக்காகப்‌ புதியதொரு பொதுத்‌ தேர்தல்‌ உடனடியாக 
நடத்தப்படுதல்‌ வேண்டும்‌ என்று பணிக்கலாம்‌, அல்லது 

(ஆ) மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்‌ ஒப்பேற்புக்கு உட்பட்டு, அந்த மன்றத்தின்‌ 
அதிகாரத்தின்கீழுள்ள வரையிடத்தின்‌ நிருவாகத்தைத்‌ தாமே மேற்கொள்ளலாம்‌ 
அல்லது பன்னிரெண்டு மாதங்களுக்கு மேற்படாத ஒரு காலஅளவுக்கு, அத்தகைய 
வரையிடத்தின்‌ நிருவாகத்தை, மேற்சொன்ன பத்தியின்கீழ்‌ அமர்த்தப்பட்டுள்ள 
ஆணையத்தின்கீழோ தம்மால்‌ தக்கதெனக்‌ கருதப்படும்‌ பிற குழுமம்‌ எதன்கீழுமோ 
விட்டுவைக்கலாம்‌: 


வரம்புரையாக : இந்தப்‌ பத்தியின்‌ (அ) கூறின்படி ஒர்‌ ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும்போது, 
ஆளுநர்‌, புதியதொரு பொதுத்‌ தேர்தல்‌ வாயிலாக அந்த மன்றத்தை மறுஅமைப்பு செய்யும்‌ வரையில்‌, 
தொடர்புள்ள வரையிடத்தின்‌ நிருவாகம்‌ பொறுத்து, இந்தப்‌ பத்தியின்‌ (ஆ) கூறில்‌ சுட்டப்பட்ட 
நடவடிக்கையை மேற்கொள்ளலாம்‌. 


மேலும்‌ வரம்புரையாக : மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு தம்‌ கருத்துக்களைத்‌ தெரிவிப்பதற்கு, 
மாவட்ட மன்றத்திற்கு அல்லது, நேர்வுக்கேற்ப, வட்டார மன்றத்திற்கு ஒரு வாய்ப்பளிக்காமல்‌, இந்தப்‌ 
பத்தியின்‌ (ஆ) கூறின்படி நடவடிக்கை எதுவும்‌ மேற்கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


(2) ஒரு தன்னாட்சி மாவட்டத்தின்‌ அல்லது வட்டாரத்தின்‌ நிருவாகத்தை இந்த 
இணைப்புப்பட்டியலின்‌ வகையங்களுக்கு இணங்க நடத்த இயலாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது 
என்று ஆளுநர்‌, எச்சமயத்திலேனும்‌, தெளிவுறக்காண்பாராயின்‌, அவர்‌, பொது அறிவிக்கை 
வாயிலாக, அந்த மாவட்ட மன்றத்திடம்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப வட்டார மன்றத்திடம்‌ 
உற்றமைந்துள்ள செயற்பணிகள்‌ அல்லது அதனால்‌ செலுத்தப்படத்தக்க அதிகாரங்கள்‌ 
அனைத்தையுமோ அவற்றில்‌ எதனையுமோ ஆறு மாதத்திற்கு மேற்படாத ஒரு காலஅளவுக்குத்‌ தாமே 
மேற்கொள்ளவோ இதற்கென அவர்‌ குறித்துரைக்கும்‌ நபரால்‌ அல்லது அதிகாரஅமைப்பால்‌ 
அத்தகைய செயற்பணிகள்‌ அல்லது அதிகாரங்கள்‌ செலுத்தத்தக்கவை என விளம்பவோ 
செய்யலாம்‌: 


வரம்புரையாக : ஆளுநர்‌, தாம்‌ பிறப்பித்த முதல்‌ ஆணையின்‌ செயற்பாட்டை மேலும்‌ ஒர்‌ 
ஆணையின்‌ அல்லது ஆணைகளின்‌ வழி, ஒவ்வொரு நிகழ்விலும்‌ ஆறு மாதங்களுக்கு மேற்படாத 
ஒரு காலஅளவுக்கு நீட்டிக்கலாம்‌. 





1. 16 ஆம்‌ பத்தி, திரிபுரா மற்றும்‌ மிசோரம்‌ மாநிலங்களுக்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1988 (67/1988) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (16-12-1988 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), பின்வருமாறு திருத்தம்‌ 
செய்யப்பட்டிருக்கிறது,- 

(அ). (0 ஆம்‌ உள்பத்தியின்‌ (ஆ) கூறில்‌ இடம்பெறுகிற “மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்‌ ஒப்பேற்புக்கு உட்பட்டு” என்ற 
சொற்களும்‌, இரண்டாம்‌ வரம்புரையும்‌ விட்டுவிடப்படுதல்‌ வேண்டும்‌; 
(ஆ. (8) ஆம்‌ உள்பத்திக்கு மாற்றாக, பின்வரும்‌ உள்பத்தி அமைக்கப்படும்‌, அதாவது:- 
“(3) இந்தப்‌ பத்தியின்‌ (] ஆம்‌ உள்பத்தியின்படி அல்லது (2) ஆம்‌ உள்பத்தியின்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை 
ஒவ்வொன்றும்‌, அதற்கான காரணங்களுடன்‌ மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌." 

2, 16 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மறு அமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ இணைப்புப்பட்டியலால்‌, 
அதன்‌ (9 ஆம்‌ உள்பத்தியாக (2-4-1970 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மறுஎண்ணிடப்பட்டது. 

3. அசாம்‌ மறுஅமைப்புச்‌ (மேகாலயா) சட்டம்‌, 1969 (55/1969) இன்‌ 74 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ நான்காம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (2-4-1970 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


302 


(3) இந்தப்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியின்படி பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஒவ்வொன்றும்‌, 
அதற்கான காரணங்களுடன்‌, மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ முன்பு வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, 
அந்த ஆணை இடப்பட்ட பின்பு மாநிலச்‌ சட்டமன்றம்‌ முதலில்‌ அமருகிற தேதியிலிருந்து முப்பது 


நாட்கள்‌ கழிவுறுவதன்மேல்‌, அந்தக்‌ காலஅளவு கழிவுறுவதற்கு முன்பே அதற்கு மாநிலச்‌ 
சட்டமன்றத்தால்‌ ஒப்பேற்பளிக்கப்பட்டி ௬ுந்தாலன்றி, அந்த ஆணையின்‌ செயற்பாடு 


அற்றுப்போய்விடும்‌.] 


117. தன்னாட்சி மாவட்டங்களில்‌ தேர்தல்‌ தொகுதிகளை உருவாக்குகையில்‌ அந்த 
மாவட்டங்களிலிருந்து வரையிடங்களை நீக்கிவிடுதல்‌ : 

அசாம்‌ அல்லது மேகாலயா] [அல்லது திரிபுரா] “[அல்லது மிசோரம்‌] [சட்டமன்றப்‌ 
பேரவைக்குத்‌] தேர்தல்‌ நடத்துவது பொறுத்து, ஆளுநர்‌, ஆணையின்வழி, “[நேர்வுக்கேற்ப, அசாம்‌ 
அல்லது மேகாலயா [அல்லது திரிபுரா] *[அல்லது மிசோரம்‌] மாநிலத்தில்‌ உள்ள] ஒரு தன்னாட்சி 
மாவட்டத்திற்குள்‌ அமைந்த வரையிடம்‌ எதுவும்‌, அத்தகைய மாவட்டம்‌ ஒன்றுக்குப்‌ பேரவையில்‌ 
ஒதுக்கப்பட்ட ஒரு பதவியிடத்தை அல்லது பதவியிடங்களை நிரப்புவதற்கான தேர்தல்‌ தொகுதி 
எதன்‌ பகுதியாகவும்‌ அமைதல்‌ ஆகாது என்றும்‌, ஆனால்‌ அந்த மாவட்டத்திற்கென அவ்வாறு 
ஒதுக்கப்படாதது என அந்த ஆணையில்‌ குறித்துரைக்கப்படும்‌ பேரவைப்‌ பதவியிடத்தை அல்லது 
பதவியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு தேர்தல்‌ தொகுதியின்‌ பகுதியாக அமைதல்‌ வேண்டும்‌ 
என்றும்‌ விளம்பலாம்‌. 
5[18. * x 7 


719. மாறும்‌ இடைக்காலத்திற்கான வகையங்கள்‌ : 

(1) இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்குப்‌ பின்பு, ஆளுநர்‌, கூடிய விரைவில்‌, மாநிலத்தில்‌ 
உள்ள ஒவ்வொரு தன்னாட்சி மாவட்டத்திற்கும்‌ ஒரு மாவட்ட மன்றத்தை இந்த 
இணைப்புப்பட்டியலின்படி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல்‌ வேண்டும்‌; மேலும்‌, 
ஒரு தன்னாட்சி மாவட்டத்திற்கு, மாவட்ட மன்றம்‌ அமைக்கப்படுகிற வரையில்‌, அத்தகைய 
மாவட்டத்தின்‌ நிருவாகம்‌ ஆளுநரிடம்‌ உற்றமையும்‌; இந்த இணைப்புப்பட்டியலின்‌ மேலேகண்ட 
வகையங்களுக்கு மாற்றாகப்‌ பின்வரும்‌ வகையங்கள்‌ அத்தகைய மாவட்டத்தில்‌ உள்ள 
வரையிடங்களின்‌ நிருவாகத்திற்குப்‌ பொருந்தும்‌: 





117 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (ரத்தம்‌ 
சட்டம்‌, 2003 (44/2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ பின்வரும்‌ வரம்புரையைப்‌ புகுத்துமாறு திருத்தம்‌ செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது:- 
கக்கு : இந்தப்‌ பத்தியிலுள்ள எதுவும்‌, போடோலாந்து ஆட்சிநிலவரை வரையிடப்பகுதிகள்‌ மாவட்டத்திற்குப்‌ 

பாருந்தாது. 
. “அசாம்‌ சட்டமன்றப்‌ பேரவை” என்பதற்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/1979 இன்‌ 71 () பிரிவு 
பற்‌ எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

4. மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) இன்‌ 39 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

5. வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/197) இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ இணைப்புப்பட்டியலால்‌ 
(21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 

6. 18 ஆம்‌ பத்தி, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டது. 

7.19 ஆம்‌ பத்தி, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 
(44/2003) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌, (3) ஆம்‌ உள்பத்திக்குப்‌ பின்பு பின்வரும்‌ உள்பத்தியைப்‌ புகுத்துமாறு திருத்தம்‌ 
செய்யப்பட்டி ருக்கிறது. அதாவது:- 

(4) இந்தச்‌ சட்டத்தின்‌ தொடக்கநிலைக்குப்‌ பிறகு கூடியவிரைவில்‌, அசாமில்‌ உள்ள போடோலாந்து ஆட்சிநிலவரையிடப்‌ பகுதிகள்‌ 
மாவட்டத்திற்கான இடைக்கால நிருவாக மன்றம்‌, உடன்பாட்டுவிதிக்‌ குறிப்பில்‌ கையொப்பமிட்டவர்கள்‌ உள்ளடங்கலாக, போடா 
இயக்கத்‌ தலைவர்களிடையேயிருந்து ஆளுநரால்‌ அமைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; மற்றும்‌ அந்த வரையிடத்திலுள்ள 
பழங்குடியினத்தவர்கள்‌ அல்லாதவர்களுக்கு போதிய சார்பாற்றத்திற்கு வகை செய்தல்‌ வேண்டும்‌: 

வரம்புரையாக : இடைக்கால மன்றமானது, ஆறு மாதக்‌ காலஅளவிற்கானதாக இருக்கும்‌, அக்காலஅளவின்போது மன்றத்திற்கு 
தேர்தல்‌ நடத்த முனைந்து முயலுதல்‌ வேண்டும்‌. 

விளக்கம்‌ : இந்த உள்பத்தியின்‌ நோக்கங்களுக்காக “உடன்பாட்டு விதிக்குறிப்பு" என்பது, இந்திய அரசு, அசாம்‌ அரசு மற்றும்‌ 
ட விடுதலைப்புலிகள்‌ ஆகியவர்களுக்கிடையே 2003, பிப்ரவரி 10 ஆம்‌ நாளன்று கையொப்பமிடப்பட்ட விதிக்குறிப்பு என்று 

பாருள்படும்‌ 


303 


(அ) ஆளுநர்‌, பொது அறிவிக்கை வாயிலாகப்‌ பணித்தாலன்றி, நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ 
அல்லது மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டம்‌ எதுவும்‌, அத்தகைய வரையிடம்‌ எதற்கும்‌ 
பொருந்துதல்‌ ஆகாது; ஆளுநர்‌, சட்டம்‌ எதனையும்‌ பொறுத்து அவ்வாறு பணிப்புரை 
இடும்போது, அத்தகைய வரையிடத்திற்கு அல்லது குறித்த பகுதி எதற்கும்‌ அந்தச்‌ 
சட்டத்தைப்‌ பொருந்தச்‌ செய்கையில்‌, அவர்‌ தாம்‌ கருதுகிற விதிவிலக்குகளுக்கு 
அல்லது மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, அது செல்திறம்‌ பெறும்‌ எனப்‌ பணிக்கலாம்‌; 

(அ) அத்தகைய வரையிடம்‌ எதன்‌ அமைதிக்காகவும்‌ நல்லாட்சிக்காகவும்‌ ஆளுநர்‌ 
ஒழுங்குறுத்தும்விதிகளைச்‌ செய்யலாம்‌; மேலும்‌, அவ்வாறு வகுக்கப்பட்ட 
ஒழுங்குறுத்தும்விதிகள்‌ எவையும்‌, அத்தகைய வரையிடத்திற்கு அப்போதைக்குப்‌ 
பொருந்துவதான நாடாளுமன்றச்‌ சட்டம்‌ அல்லது மாநிலச்‌ சட்டமன்றச்‌ சட்டம்‌ 
எதனையும்‌ அல்லது நிலவுறும்‌ சட்டம்‌ எதனையும்‌ நீக்கறவு செய்யலாம்‌ அல்லது 
திருத்தம்‌ செய்யலாம்‌. 


(2) இந்தப்‌ பத்தியின்‌ () ஆம்‌ உள்பத்தியின்‌ (அ) கூறின்படி ஆளுநரால்‌ இடப்படுகிற 
பணிப்புரை எதுவும்‌, முன்மேவு செல்திறம்‌ பெறுமாறு இடப்படலாம்‌. 


(3) இந்தப்‌ பத்தியின்‌ () ஆம்‌ உள்பத்தியின்‌ (ஆ) கூறின்படி வகுக்கப்பட்ட ஒழுங்குறுத்தும்‌ 
விதிகள்‌ அனைத்தும்‌ உடனடியாக குடியரசுத்தலைவருக்கு அனுப்பிவைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; 
மேலும்‌, அவரால்‌ ஏற்பிசைவளிக்கப்படும்‌ வரையில்‌, அவை செல்திறம்‌ உடையது ஆகாது. 


1[20. பழங்குடியினர்‌ வரையிடங்கள்‌ : 


(9 கீழ்க்கண்ட அட்டவணையிலுள்ள |, |, “11 இ)], 1! ஆகிய பகுதிகளில்‌ குறித்துரைக்கப்‌ 
பட்டுள்ள வரையிடங்கள்‌, முறையே அசாம்‌ மாநிலம்‌, மேகாலயா மாநிலம்‌, திரிபுரா மாநிலம்‌], மிசோரம்‌ 
“[மாநிலம்‌] ஆகியவற்றில்‌ உள்ள பழங்குடியினர்‌ வரையிடங்களாக இருக்கும்‌. 


(2) “(கீழ்க்கண்ட அட்டவணையின்‌ | ஆம்‌ பகுதியில்‌, || ஆம்‌ பகுதியில்‌ அல்லது ||| ஆம்‌ 
பகுதியில்‌], மாவட்டம்‌ பற்றிய “[சுட்டுகை எதுவும்‌], வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 
1971 இன்‌ 2 ஆம்‌ பிரிவின்‌ (ஆ) கூறின்படி குறித்திட்ட நாளுக்கு உடன்முன்பு நிலவிவந்த அதே 
பெயரை உடைய தன்னாட்சி மாவட்டத்திற்குள்‌ உள்ளடங்கியிருக்கும்‌ ஆட்சிநிலவரைகள்‌ பற்றிய 
சுட்டுகை எனப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌ : 


வரம்புரையாக : இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 3 ஆம்‌ பத்தியின்‌ (1 ஆம்‌ உள்பத்தியின்‌ (உ), 
(ஊ) ஆகிய கூறுகள்‌, 4 ஆம்‌ பத்தி, 5 ஆம்‌ பத்தி, 6 ஆம்‌ பத்தி, 8 ஆம்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தி, 
(3) ஆம்‌ உள்பத்தியின்‌ (௫), (ஆ), (ஈ) ஆகிய கூறுகள்‌, (4) ஆம்‌ உள்பத்தி, 10 ஆம்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ 
உள்பத்தியின்‌ (ஈ) கூறு ஆகியவை பொறுத்து, ஷில்லாங்‌ நகராட்சியில்‌ உள்ளடங்கியிருக்கும்‌ 
வரையிடத்தின்‌ பகுதி எனவும்‌ காஸிக்‌ குன்றுகள்‌ மாவட்டத்திற்குள்‌ உள்ளதாகக்‌ கொள்ளப்படுதல்‌ 
ஆகாது. 


ர 

1. 20 மற்றும்‌ 20 (இ பத்திகளுக்கு, வடகிழக்கு வரையிடங்கள்‌ (மறுஅமைப்பு) சட்டம்‌, 1971 (81/1979 இன்‌ 71 () பிரிவு மற்றும்‌ எட்டாம்‌ 
இணைப்புப்பட்டியலால்‌ (21-1-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக அமைக்கப்பட்டன. பற்றும்‌ 20 (இ பத்தி, ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரை அரசுச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1971 (83/1970 இன்‌ 13 ஆம்‌ பிரிவினால்‌ (29-4-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மீண்டும்‌ மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

2, அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

3, “ஒன்றியத்து ஆட்சிநிலவரை”” என்பதற்கு, மிசோரம்‌ மாநிலச்‌ சட்டம்‌, 1986 (34/1986) இன்‌ 39 ஆம்‌ பிரிவினால்‌ (20-2-1987 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 

4, “கீழ்க்கண்ட அட்டவணையில்‌ உள்ள சுட்டுகை எதுவும்‌" என்பதற்கு, அரசமைப்புச்‌ நாற்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 4 ஆம்‌ 
பிரிவினால்‌ (1-4-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


304 


(3) கீழ்க்கண்ட அட்டவணையில்‌ (| பகுதியில்‌ “திரிபுரா பழங்குடியினர்‌ வரையிடங்கள்‌ 
மாவட்டம்‌” என்னும்‌ சுட்டுகை, திரிபுரா பழங்குடியினர்‌ வரையிடங்கள்‌ தன்னாட்சி மாவட்ட மன்றச்‌ 
சட்டம்‌, 1979 இன்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்டுள்ள பழங்குடியினர்‌ 
வரையிடங்களை உள்ளடக்கிய ஆட்சிநிலவரையைச்‌ சுட்டுவதாகப்‌ பொருள்‌ கொள்ளப்படுதல்‌ 
வேண்டும்‌.] 

அட்டவணை 


பகுதி | 


1. வடக்கு கச்சார்‌ குன்றுகள்‌ மாவட்டம்‌. 
2. கர்பி ஆங்கலாங்கு மாவட்டம்‌. 
“[3. போடோலாந்து ஆட்சிநிலவரையிடப்‌ பகுதிகள்‌ மாவட்டம்‌.] 


பகுதி ॥| 


1.  காஸிக்‌ குன்றுகள்‌ மாவட்டம்‌. 
2. ஜயந்தியா குன்றுகள்‌ மாவட்டம்‌. 
3. காரோ குன்றுகள்‌ மாவட்டம்‌. 


“பகுதி ॥ இ 


திரிபுரா பழங்குடியினர்‌ வரையிடங்கள்‌ மாவட்டம்‌.] 


பகுதி 11 


dk 


1. சக்மா மாவட்டம்‌. 
5[2. மாரா மாவட்டம்‌. 


3. லயீமாவட்டம்‌.] 





1. அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

2. அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 2003 (44/2003) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (7-9-2003 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-4-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

4.“மிசோ மாவட்டம்‌'' என்ற சொற்கள்‌, ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌ அரசுச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1971 (83/197) இன்‌ 13 ஆம்‌ 
பிரிவினால்‌ (29-4-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 

5. வரிசை எண்கள்‌ 2 மற்றும்‌ 3 மற்றும்‌ அதனுடன்‌ தொடர்புடைய பதிவுகளுக்கு, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
(திருத்தம்‌) சட்டம்‌, 1988 (67/1988) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (16-12-1988 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 


305 


120 (அ). மிசோ மாவட்ட மன்றத்தைக்‌ கலைத்தல்‌ : 

(॥ இந்த இணைப்புப்பட்டியலில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, குறித்திடப்பட்ட தேதிக்கு 
உடன்முன்பு நிலவிவந்த (இதில்‌ இதன்பின்பு மிசோ மாவட்ட மன்றம்‌ எனச்‌ சுட்டப்படும்‌) மிசோ 
மாவட்டத்தினுடைய மாவட்ட மன்றம்‌ கலைக்கப்பட்டு இல்லாததாகிவிடும்‌. 


(2) மிசோரம்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ ஆளுகையர்‌ பின்வரும்‌ பொருட்பாடுகள்‌ 
அனைத்திற்குமோ அவற்றில்‌ எதற்குமோ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆணைகளின்வழி 
வகைசெய்யலாம்‌, அதாவது:- 


(அ) மிசோ மாவட்ட மன்றத்தின்‌ (அதனால்‌ செய்யப்பட்ட ஒப்பந்தம்‌ எதன்படியுமான 
உரிமைகளும்‌ கடப்பாடுகளும்‌ உள்ளடங்கலாக,, சொத்திருப்புகளையும்‌ 
உரிமைகளையும்‌ கடப்பாடுகளையும்‌ முழுவதுமாகவோ பகுதியாகவோ ஒன்றியத்திற்கு 
அல்லது பிற அதிகாரஅமைப்பு எதற்கும்‌ மாற்றல்‌ செய்தல்‌; 


(ஆ) மிசோ மாவட்ட மன்றம்‌ ஒரு தரப்பினராக உள்ள சட்ட நடவடிக்கை எதிலும்‌ மிசோ 
மாவட்ட மன்றத்திற்கு மாற்றாக ஒன்றியம்‌ அல்லது பிற அதிகார அமைப்பு எதனையும்‌ 
ஒரு தரப்பினராக அமைத்தல்‌ அல்லது சேர்த்தல்‌; 


(இ) மிசோ மாவட்ட மன்றத்தில்‌ பணிபுரிபவர்கள்‌ எவரும்‌, ஒன்றியத்திற்கு அல்லது பிற 
அதிகார அமைப்பு எதற்கும்‌ மாற்றல்‌ செய்யப்படுதல்‌ அல்லது அதனால்‌ மீண்டும்‌ 
வேலைக்கமர்த்தப்படுதல்‌; அவ்வாறு மாற்றல்‌ செய்ததன்‌ அல்லது மீண்டும்‌ 
வேலைக்கமர்த்தப்பட்டதன்‌ பின்பு அத்தகைய பணிபுரிபவர்களுக்குப்‌ 
பொருந்துவதாகும்‌ பணிவரையுரைகள்‌ மற்றும்‌ பணிவரைக்கட்டுகள்‌; 


(ஈ) மிசோ மாவட்ட மன்றத்தினால்‌ இயற்றப்பட்டு, அது கலைக்கப்பட்டதற்கு உடன்முன்பு 
வரை செல்லாற்றலில்‌ இருந்த சட்டங்கள்‌, அத்தகைய சட்டங்கள்‌ தகுதிறம்‌ வாய்ந்த 
சட்டமன்றத்தினால்‌ அல்லது தகுதிறம்‌ வாய்ந்த பிற அதிகார அமைப்பினால்‌ மாற்றமோ 
நீக்கறவோ திருத்தமோ செய்யப்படும்‌ வரையில்‌, நீக்கறவு அல்லது திருத்தம்‌ செய்தல்‌ 
வாயிலாக இதற்கென ஆளுகையர்‌ செய்யும்‌ தழுவமைவுகளுக்கு மற்றும்‌ 
மாற்றமைவுகளுக்கு உட்பட்டுத்‌ தொடர்ந்து இருந்து வருதல்‌; 


ஷ்‌ 


(௨) ஆளுகையர்‌ தேவையெனக்‌ கருதுகிற சார்வுறு, விளைவுறு மற்றும்‌ துணைவுறு 
பொருட்பாடுகள்‌. 


விளக்கம்‌ : இந்த இணைப்புப்பட்டியலின்‌ இந்தப்‌ பத்தியிலும்‌, 20 (௫) பத்தியிலும்‌ உள்ள 
“குறித்திடப்பட்ட தேதி” என்னும்‌ சொற்றொடர்‌, ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌ அரசுச்‌ சட்டம்‌, 
1963 இன்‌ வகையங்களின்படியும்‌, அவற்றிற்கு இணங்கியவாறும்‌ மிசோரம்‌ ஒன்றியத்து 
ஆட்சிநிலவரையின்‌ சட்டமன்றப்‌ பேரவை முறையாக அமைக்கப்பட்ட தேதி எனப்‌ பொருள்படும்‌. 





1. 20 (இபத்திக்கு, ஒன்றியத்து ஆட்சிநிலவரைகள்‌ அரசுச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1971 (83/1979 இன்‌ 19 ஆம்‌ பிரிவினால்‌, 20௫, 20 இ 
மற்றும்‌ 20(இ பத்திகள்‌ (29-4-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


306 


0௫. மிசோரம்‌ ஒன்றியத்து ஆட்சி . நிலவரையில்‌ இருந்த தன்னாட்சி வட்டாரங்கள்‌ 
தன்னாட்சி மாவட்டங்களாக இருத்தலும்‌, அதற்கு விளைவுறுதலான மாறும்‌ 
இடைக்கால வகையங்களும்‌ : 


(1) இந்த இணைப்புப்பட்டியலில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌,- 


(அ) குறித்திடப்பட்ட தேதிக்கு உடன்முன்பு மிசோரம்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரையில்‌ 
நிலவிவந்த ஒவ்வொரு தன்னாட்சி வட்டாரமும்‌, அந்தத்‌ தேதியன்றும்‌ 
அதுமுதற்கொண்டும்‌ அந்த ஒன்றியத்து ஆட்சிநிலவரையில்‌ (இதன்பின்பு 
நேரிணையான புதிய மாவட்டம்‌ எனச்‌ சுட்டப்படும்‌ ஒரு தன்னாட்சி மாவட்டமாக 
இருக்கும்‌; மேலும்‌, அதன்‌ ஆளுகையர்‌, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
ஆணைகளின்வழி, இந்தக்‌ கூறின்‌ வகையங்களைச்‌ செல்திறப்படுத்தத்‌ தேவையான 
விளைவுறு திருத்தங்கள்‌ இந்த இணைப்புப்பட்டியலின்‌ (அந்தப்‌ பத்திக்குப்‌ 
பிற்சேர்க்கையாகவுள்ள அட்டவணையின்‌ ||| ஆம்‌ பகுதி உள்ளடங்கலாக) 20 ஆம்‌ 
பத்தியில்‌ செய்யப்பட வேண்டும்‌ எனப்‌ பணிக்கலாம்‌; அதன்பின்‌, மேற்சொன்ன 


பத்தியும்‌ மேற்சொன்ன ||| ஆம்‌ பகுதியும்‌ அதற்கிணங்கத்‌ கருட பட்டிருப்பதாக 
கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌; 


(ஆ குறித்திடப்பட்ட தேதிக்கு உடன்முன்பு மிசோரம்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரையில்‌ 
நிலவிவந்த ஒரு தன்னாட்சி வட்டாரத்தின்‌ (இதன்பின்பு நிலவுறும்‌ வட்டார 
மன்றம்‌ எனச்‌ சுட்டப்படும்‌) வட்டார மன்றம்‌ ஒவ்வொன்றும்‌, அந்தத்‌ தேதியன்றும்‌ 
அதுமுதற்கொண்டும்‌, நேரிணையான புதிய மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட மன்றம்‌. 
முறையாக அமைக்கப்படுகிற வரையில்‌, அந்த மாவட்டத்தின்‌ இதன்பின்பு' 
நேரியணையான புதிய மாவட்ட மன்றம்‌ எனச்‌ சுட்டப்படும்‌) மாவட்ட மன்றம்‌ எனக்‌ 
கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌; 





1 ர்க்க பின்பு, அசாம்‌ மாநிலத்திற்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1995 
(42/1995) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌, பின்வரும்‌ பத்தி புகுத்தப்பட்டிருக்கிறது, அதாவது:- 
“20 இ - ஆளுநர்‌ தனது பதவிப்பணிகளை ஆற்றுகையில்‌ தன்‌ உளத்தேர்வின்படியான அதிகாரங்களைச்‌ செலுத்துதல்‌ : 
ஆளுநர்‌, இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பத்தியின்‌ (2), (3) ஆகிய உள்பத்திகள்‌, 2 ஆம்‌ பத்தியின்‌ (9, (6) ஆகிய உள்பத்திகள்‌, 
முதலாம்‌ வரம்புரை நீங்கலாக (6 இ உள்பத்தி மற்றும்‌ (7) ஆம்‌ உள்பத்தி, 3 ஆம்‌ பத்தியின்‌ (3) ஆம்‌ உள்பத்தி, 4 ஆம்‌ பத்தியின்‌ (4) ஆம்‌ 
உள்பத்தி, 5 ஆம்‌ பத்தி, 6 ஆம்‌ பத்தியின்‌ (9 ஆம்‌ உள்பத்தி, 7 ஆம்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தி, 8 ஆம்‌ பத்தியின்‌ (4) ஆம்‌ உள்பத்தி, 
9 ஆம்‌ பத்தியின்‌ (3) ஆம்‌ உள்பத்தி, 10 ஆம்‌ பத்தியின்‌ (3) ஆம்‌ உள்பத்தி, 14 ஆம்‌ பத்தியின்‌ () ஆம்‌ உள்பத்தி, 15 ஆம்‌ பத்தியின்‌ (9 ஆம்‌ 
உள்பத்தி, 16 ஆம்‌ பத்தியின்‌ (9, (2) ஆகிய உள்பத்தியின்படித்‌ தனது பதவிப்பணிகளை ஆற்றுகையில்‌, அமைச்சரவையும்‌ வடக்கு 
கச்சார்‌ குன்றுகள்‌ தன்னாட்சி மன்றத்தையும்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, கர்பி ஆங்கலாங்கு தன்னாட்சி மன்றத்தைக்‌ கலந்தாய்வு 
செய்தபிறகு, தன்‌ உளத்தேர்வுக்கேற்ப தான்‌ தேவையெனக்‌ கருதுகிற நடவடிக்கையை எடுத்தல்‌ வேண்டும்‌.” 
2.20 ஐ பத்திக்குப்‌ பின்பு, திரிபுரா மற்றும்‌ மிசோரம்‌ மாநிலங்களுக்குப்‌ பொருந்துகையில்‌, அரசமைப்பு ஆறாம்‌ 
இணைப்புப்பட்டியல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1988 (67/1988) இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌, பின்வரும்‌ பத்தி புகுத்தப்பட்டி ருக்கிறது. அதாவது :- 
“20 இடை . ஆளுநர்‌ தமது பதவிப்பணிகளை ஆற்றுகையில்‌ தமது உளத்தேர்வுப்படியான அதிகாரங்களைச்‌ செலுத்துதல்‌ : - 
ஆளுநர்‌, இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 1 ஆம்‌ பத்தியின்‌ (2), (3) ஆகிய உள்பத்திகள்‌, 2 ஆம்‌ பத்தியின்‌ (9 மற்றும்‌ (7) உள்பத்திகள்‌, 
3 ஆம்‌ பத்தியின்‌ (3) ஆம்‌ உள்பத்தி, 4 ஆம்‌ பத்தியின்‌ (4) ஆம்‌ உள்பத்தி, 5 ஆம்‌ பத்தி, 6 ஆம்‌ பத்தியின்‌ (9 ஆம்‌ உள்பத்தி, 7 ஆம்‌ 
பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தி, 9 ஆம்‌ பத்தியின்‌ (3) ஆம்‌ உள்பத்தி, 14 ஆம்‌ பத்தியின்‌ (9 ஆம்‌ உள்பத்தி, 15 ஆம்‌ பத்தியின்‌ (9 ஆம்‌ 
உள்பத்தி, 16 ஆம்‌ பத்தியின்‌ (7, (2) ஆகிய உள்பத்தியின்படித்‌ தனது பதவிப்பணிகளை ஆற்றுகையில்‌, அமைச்சரவையும்‌ தாம்‌ 
தேவையெனக்‌ கருதினால்‌ தொடர்புடைய மாவட்ட மன்றங்கள்‌ அல்லது வட்டார மன்றங்களைக்‌ கலந்தாய்வு செய்தபின்பு, தன்‌ 
உளத்தேர்வுக்கேற்ப தான்‌ தேவையெனக்‌ கருதுகிற நடவடிக்கையை எடுத்தல்‌ வேண்டும்‌.” 


307 


(2) நிலவுறும்‌ வட்டார மன்றத்தின்‌ உறுப்பினர்‌ ஒவ்வொருவரும்‌, அவர்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெற்றிருப்பினும்‌ அல்லது நியமனஞ்செய்யப்பெற்றிருப்பினும்‌, நேரிணையான புதிய 
மாவட்ட மன்றத்திற்கு அவர்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்றிருக்கிறார்‌ அல்லது 
நியமனஞ்செய்யப்பெற்றிருக்கிறார்‌ எனக்‌ கொள்ளப்படுவார்‌; மேலும்‌, நேரிணையான புதிய 
மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட மன்றம்‌ இந்த வலக்கை எல்லை முறையாக அமைக்கப்படுகிற 
வரையில்‌, அவர்‌ பதவி வகிப்பார்‌. 


(3) நேரிணையான புதிய மாவட்ட மன்றத்தினால்‌ இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 2 ஆம்‌ 
பத்தியின்‌ (7) ஆம்‌ உள்பத்தியின்படியும்‌, 4 ஆம்‌ பத்தியின்‌ (4) ஆம்‌ உள்பத்தியின்படியும்‌ விதிகள்‌ 
வகுக்கப்படுகிற வரையில்‌, நிலவுறும்‌ வட்டார மன்றத்தினால்‌ மேற்சொன்ன வகையங்களின்படி 
வகுக்கப்பட்டு, குறித்திடப்பட்ட தேதிக்கு உடன்முன்பு செல்லாற்றலில்‌ இருந்த விதிகள்‌, மிசோரம்‌ 
ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ ஆளுகையரால்‌ அவற்றில்‌ செய்யப்படுகிற தழுவமைவுகளுக்கு 
மற்றும்‌ மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, நேரிணையான புதிய மாவட்ட மன்றம்‌ தொடர்பாகச்‌ செல்திறம்‌ 
உடையன ஆகும்‌. 


(4) மிசோரம்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ ஆளுகையர்‌, பின்வரும்‌ பொருட்பாடுகள்‌ 
அனைத்திற்குமோ அவற்றில்‌ எதற்குமோ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆணைகளின்‌ வழி 
வகைசெய்யலாம்‌, அதாவது: 

(அ) நிலவுறும்‌ வட்டார மன்றத்தின்‌ (அதனால்‌ செய்யப்பட்ட ஒப்பந்தம்‌ எதன்படியுமான 
உரிமைகளும்‌ கடப்பாடுகளும்‌ உள்ளடங்கலாக) சொத்திருப்புகளையும்‌ 
உரிமைகளையும்‌ கடப்பாடுகளையும்‌ முழுவதுமாகவோ பகுதியாகவோ, நேரிணையான 
புதிய மாவட்ட மன்றத்திற்கு மாற்றல்‌ செய்தல்‌; 


(ஆ) நிலவுறும்‌ வட்டார மன்றம்‌ ஒரு தரப்பினராக உள்ள சட்ட நடவடிக்கையில்‌, நிலவுறும்‌ 
வட்டார மன்றத்திற்கு மாற்றாக நேரிணையான புதிய மாவட்ட மன்றத்தை ஒரு 
தரப்பினராக அமைத்தல்‌; 


(இ) நிலவுறும்‌ வட்டார மன்றத்தில்‌ பணிபுரிபவர்கள்‌ எவரும்‌, நேரிணையான புதிய மாவட்ட 
மன்றத்திற்கு மாற்றல்‌ செய்யப்படுதல்‌ அல்லது அதனால்‌ மீண்டும்‌ 
வேலைக்கமர்த்தப்படுதல்‌; அவ்வாறு மாற்றல்‌ செய்ததன்‌ அல்லது மீண்டும்‌ 
வேலைக்கமர்த்தப்பட்டதன்‌ பின்பு அத்தகைய பணிபுரிபவர்களுக்குப்‌ 
பொருந்துவதாகும்‌ பணிவரையுரைகள்‌ மற்றும்‌ பணிவரைக்கட்டுகள்‌; 


() நிலவுறும்‌ வட்டார மன்றத்தினால்‌ இயற்றப்பட்டுக்‌ குறித்திடப்பட்ட தேதிக்கு 
உடன்முன்பு செல்லாற்றலில்‌ இருந்த சட்டங்கள்‌; அத்தகைய சட்டங்கள்‌ தகுதிறம்‌ 
வாய்ந்த சட்டமன்றத்தினால்‌ அல்லது தகுதிறம்‌ வாய்ந்த பிற அதிகாரஅமைப்பினால்‌ 
மாற்றமோ நீக்கறவோ திருத்தமோ செய்யப்படும்‌ வரையில்‌, நீக்கறவு அல்லது திருத்தம்‌ 
செய்தல்‌ வாயிலாக இதற்கென ஆளுகையர்‌ செய்யும்‌ தழுவமைவுகளுக்கு மற்றும்‌ 
மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு, தொடர்ந்து இருந்து வருதல்‌; 


(௨) ஆளுகையர்‌ தேவையெனக்‌ கருதுகிற சார்வுறு, விளைவுறு மற்றும்‌ துணைவுறு 
பொருட்பாடுகள்‌. 


308 


20(இ). பொருள்கோள்‌ : 


இதற்கெனச்‌ செய்யப்பட்ட வகையம்‌ எதற்கும்‌ உட்பட்டு, இந்த இணைப்புப்பட்டியலின்‌ 
வகையங்கள்‌ மிசோரம்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரைக்குப்‌ பொருந்துகையில்‌--- 


(1) ஆளுநரையும்‌ மாநில அரசையும்‌ பற்றிய சுட்டுகைகள்‌, 239 ஆம்‌ உறுப்பின்படி 
அமர்த்தப்பெற்ற ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ ஆளுகையரைப்‌ பற்றிய சுட்டுகைகளாக 
இருந்தாற்போன்றும்‌ (“மாநில அரசு” என்னும்‌ சொற்றொடரில்‌ தவிர), மாநிலம்‌ பற்றிய சுட்டுகைகள்‌, 
மிசோரம்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரை பற்றிய சுட்டுகைகளாக இருந்தாற்போன்றும்‌, மாநிலச்‌ 
சட்டமன்றம்‌ பற்றிய சுட்டுகைகள்‌ மிசோரம்‌ ஒன்றியத்து ஆட்சிநிலவரையின்‌ சட்டமன்றப்பேரவை 
பற்றிய சுட்டுகைகளாக இருந்தாற்போன்றும்‌; 


(2. (அ). (4) ஆம்‌ பத்தியின்‌ (5) ஆம்‌ உள்பத்தியில்‌ தொடர்புடைய மாநில அரசுடன்‌ 
கலந்தாய்வு செய்வதற்கான வகையம்‌ விட்டுவிடப்பட்டிருந்தாற்போன்றும்‌; 


(ஆ. (6) ஆம்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியில்‌ “மாநிலத்தின்‌ ஆட்சி அதிகாரம்‌ 
அளாவுகின்ற” என்னும்‌ சொற்களுக்கு மாற்றாக, “மிசோரம்‌ ஒன்றியத்து ஆட்சி 
நிலவரையின்‌ சட்டமன்றப்பேரவை சட்டங்களை இயற்ற அதிகாரம்‌ உடைய” 
என்னும்‌ சொற்கள்‌ அமைக்கப்பட்டிருந்தாற்போன்றும்‌; 

(இ) 13 ஆம்‌ பத்தியில்‌ “202 ஆம்‌ உறுப்பின்படி” என்னும்‌ எண்களும்‌ சொற்களும்‌ 
விட்டுவிடப்பட்டிருந்தாற்போன்றும்‌ 

செல்திறம்‌ உடையன ஆகும்‌.] 


21. இணைப்புப்பட்டியலின்‌ திருத்தம்‌ : 

(1 இந்த இணைப்புப்பட்டியலின்‌ வகையங்களில்‌ எதனையும்‌ சேர்த்தல்‌, மாறுதல்செய்தல்‌ 
அல்லது நீக்கறவு செய்தல்‌ வாயிலாக, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ அவ்வப்போது திருத்தம்‌ 
செய்யலாம்‌; மேலும்‌, இந்த இணைப்புப்பட்டியல்‌ அவ்வாறு திருத்தம்‌ செய்யப்படுகிறபோது இந்த 
அரசமைப்பில்‌ இந்த இணைப்புப்பட்டியல்‌ பற்றிய சுட்டுகை எதுவும்‌, அவ்வாறு திருத்தம்‌ செய்யப்பட்ட 
இணைப்புப்பட்டியல்‌ பற்றிய சுட்டுகையாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 


(2) இந்தப்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ உள்பத்தியில்‌ குறிப்பிடப்பட்ட சட்டம்‌ எதுவும்‌, 368 ஆம்‌ 
உறுப்பினைப்‌ பொறுத்தவரை, இந்த அரசமைப்பின்‌ ஒரு திருத்தம்‌ எனக்‌ கொள்ளப்படுதல்‌ ஆகாது. 


309 


ஏழாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
(246 ஆம்‌ உறுப்பு) 
பட்டியல்‌ |-ஒன்றியத்துப்‌ பட்டியல்‌ 

1. புறக்காப்பிற்கான முன்னேற்பாடும்‌, போர்க்காலங்களில்‌ போரை நடத்துவதற்கும்‌ போர்‌ 
முடிவுற்ற பின்பு திறமான படைக்கலைப்பிற்கும்‌ உகந்ததாக இருக்கும்‌ செயல்கள்‌ அனைத்தும்‌ 
உள்ளடங்கலாக இந்தியாவிற்கும்‌ அதன்‌ ஒவ்வொரு பகுதிக்குமான புறக்காப்பு. 

2. கடல்‌, தரை மற்றும்‌ வான்‌ படைகள்‌; ஒன்றியத்தின்‌ பிற ஆயுதப்படைகள்‌. 

12௮) மாநிலம்‌ எதிலும்‌ குடியியல்‌ அதிகாரத்திற்கு உதவும்‌ வகையில்‌, ஒன்றியத்து ஆயுதப்படை 
எதனையுமோ ஒன்றியத்தின்‌ கட்டாள்கைக்கு உட்பட்ட பிற படை எதனையுமோ அதன்‌ படைப்பிரிவு 
அல்லது உறுப்பு எதனையுமோ செலுத்துதல்‌; அவ்வாறு செலுத்தப்பட்டிருக்குங்கால்‌, அத்தகைய 
படைகளின்‌ உறுப்பினர்களுக்குள்ள அதிகாரங்கள்‌, அதிகாரவரம்பு, சிறப்புரிமைகள்‌ மற்றும்‌ 
பொறுப்படைவுகள்‌.] 

3. பாளைய வரையிடங்களை வரையறுத்தல்‌, அத்தகைய வரையிடங்களில்‌ உள்வரைத்‌ 
தன்னாட்சியையும்‌, அத்தகைய வரையிடங்களுக்குள்ளே பாளைய அதிகாரஅமைப்புகளையும்‌ 
அமைத்தல்‌, அவற்றின்‌ அதிகாரங்கள்‌; மற்றும்‌ அத்தகைய வரையிடங்களில்‌ (வாடகைக்‌ கட்டுப்பாடு 
உள்ளடங்கலாக) வீட்டுவசதியினை ஒழுங்குறுத்துதல்‌. 

4. கடல்‌, தரை மற்றும்‌ வான்‌ படைகள்‌ தொடர்பான பணிமங்கள்‌. 

5. ஆயுதங்கள்‌, சுடுகருவிகள்‌, படைத்தளவாடங்கள்‌ மற்றும்‌ வெடிபொருள்கள்‌. 

6. அணுஆற்றல்‌ மற்றும்‌ அதனை உண்டாக்குவதற்குத்‌ தேவையான கனிமவள ஆதாரங்கள்‌. 

7. நாட்டின்‌ புறக்காப்பிற்கு அல்லது போர்‌ நடத்துவதற்குத்‌ தேவையானவை என நாடாளுமன்றம்‌ 

சட்டத்தினால்‌ விளம்பும்‌ விசைத்தொழில்கள்‌. 

8. வேவுச்செய்தி மற்றும்‌ புலனாய்வுக்கான மையத்‌ துறையகம்‌. 

9. நாட்டின்‌ புறக்காப்பு, அயல்நாட்டு அலுவற்பாடுகள்‌ அல்லது இந்தியாவின்‌ பாதுகாப்பு 
தொடர்பான காரணங்களுக்காகத்‌  தடுப்புக்காவலில்வைத்தல்‌; அத்தகைய காவலில்‌ 
வைக்கப்பட்டவர்கள்‌. 

10. அயல்நாட்டு அலுவற்பாடுகள்‌; அயல்நாடு எதனுடனும்‌ ஒன்றியத்தைத்‌ தொடர்புறுத்தும்‌ 
பொருட்பாடுகள்‌ அனைத்தும்‌. 

11. அரசுத்‌ தூதக, குடிநலத்‌ தூதக மற்றும்‌ வணிகச்‌ சார்பாற்றம்‌. 

12. ஐக்கிய நாடுகள்‌ அமைவனம்‌. 

13. பன்னாட்டிடை மாநாடுகள்‌, கழகங்கள்‌, பிற குழுமங்கள்‌ ஆகியவற்றில்‌ பங்குகொள்ளுதல்‌; 
மேலும்‌, அவற்றில்‌ எடுக்கப்படும்‌ முடிபுகளைச்‌ செயல்முறைப்படுத்துதல்‌. 

14. அயல்நாடுகளுடன்‌ உடன்படிக்கைகளையும்‌ உடன்பாடுகளையும்‌ செய்துகொள்ளுதல்‌; 
மேலும்‌, அயல்நாடுகளுடனான உடன்படிக்கைகள்‌, உடன்பாடுகள்‌, இணங்காறுகள்‌ ஆகியவற்றைச்‌ 
செயல்முறைப்படுத்துதல்‌. 

15. போரும்‌ போர்நிறுத்தமும்‌. 

16. அயல்நாட்டு அதிகாரவரம்பு. 





1. அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 57 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 


306-22--22 


310 


17. குடிமை, குடிமையாக்கம்‌ மற்றும்‌ அயலவர்கள்‌. 
18. அயல்நாட்டிடம்‌ ஒப்படைப்பு. 


19. இந்தியாவிற்குள்‌ வர அனுமதித்தல்‌ இந்தியாவிலிருந்து குடிபெயர்தல்‌ மற்றும்‌ 
வெளியேற்றுதல்‌; கடவுச்சீட்டுகள்‌ மற்றும்‌ அயலக நுழைவிசைவு. 


20. இந்தியாவிற்கு வெளியேயுள்ள இடங்களுக்கு மேற்கொள்ளும்‌ புனிதப்‌ பயணங்கள்‌. 


21. ஆழ்கடலிலோ வானிலோ இழைக்கப்படும்‌ கொள்ளைகளும்‌ குற்றங்களும்‌; நாட்டிடைச்‌ 
சட்டத்திற்கு எதிராக நிலத்திலோ ஆழ்கடலிலோ வானிலோ இழைக்கப்படும்‌ குற்றச்செயல்கள்‌. 


22. இருப்பூர்தியங்கள்‌. 
23. நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ தேசிய நெடுஞ்சாலைகள்‌ என 
விளம்பப்படும்‌ நெடுஞ்சாலைகள்‌. 


24. எந்திரத்தால்‌ உந்தப்படும்‌ கலங்கள்‌ தொடர்பாக நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ தேசிய 
நீர்வழிகள்‌ என விளம்பும்‌ உள்நாட்டு நீர்வழிகளில்‌ கப்பல்‌ போக்குவரத்தும்‌ கப்பல்‌ செலுத்தமும்‌; 
அத்தகைய நீர்வழித்‌ தட விதிகள்‌. 

25. ஏற்றவற்றக்‌ கடல்நீர்மீதான கப்பல்‌ போக்குவரத்தும்‌ கப்பல்‌ செலுத்தமும்‌ உள்ளடங்கலாக, 
கடல்வழிக்‌ கப்பல்‌ போக்குவரத்தும்‌ கப்பல்‌ செலுத்தமும்‌; வாணிகக்‌ கப்பல்‌ மாலுமிகளுக்கான 
கல்விக்கும்‌ பயிற்சிக்கும்‌ ஏற்பாடு செய்தல்‌; மற்றும்‌ மாநிலங்களும்‌ பிற முகமைகளும்‌ அளிக்கும்‌ 
அத்தகைய கல்வியையும்‌ பயிற்சியையும்‌ ஒழுங்குறுத்துதல்‌. 

26. விளக்குக்கப்பல்கள்‌ உள்ளடங்கலாக கலங்கரைவிளக்கங்கள்‌, வழிகாட்டும்‌ அவிரொளிகள்‌; 
மற்றும்‌ கப்பல்‌ போக்குவரத்து, வானூர்திகள்‌ ஆகியவற்றின்‌ பாதுக்காப்பிற்கான பிறவகை 
ஏற்பாடுகள்‌. 

27. நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ அல்லது நிலவுறும்‌ சட்டத்தாலோ 
பெருந்துறைமுகங்கள்‌ என விளம்பப்பட்ட துறைமுகங்கள்‌, அவற்றின்‌ எல்லைகளை வரையறுத்தல்‌ 
உள்ளடங்கலாக; அவற்றில்‌ துறைமுக அதிகாரஅமைப்புகளை அமைத்தலும்‌ அவற்றின்‌ 
அதிகாரங்களும்‌. ன 

28. துறைமுகத்தில்‌ தொற்றுநோய்த்தடை ஒதுக்கம்‌ அதன்‌ தொடர்பான மருத்துவமனைகள்‌ 
உள்ளடங்கலாக; கடலோடிகள்‌ மற்றும்‌ கடல்துறை மருத்துவமனைகள்‌. 

29. வானூர்தியங்கள்‌, வான்கலம்‌ மற்றும்‌ வான்வழிச்‌ செலுத்தம்‌; வானூர்தி நிலையங்கள்‌ 
அமைத்தல்‌; வான்வழிப்‌ போக்குவரத்தையும்‌, வானூர்தி நிலையங்களையும்‌ ஒழுங்குறுத்துதலும்‌ 
சீரமைத்தலும்‌; வானூர்திவியல்‌ கல்விக்கும்‌ பயிற்சிக்கும்‌ ஏற்பாடுசெய்தல்‌ மற்றும்‌ மாநிலங்களும்‌ பிற 
முகமைகளும்‌ அளிக்கும்‌ அத்தகைய கல்வியையும்‌ பயிற்சியையும்‌ ஒழுங்குறுத்துதல்‌. 

30. பயணிகளையும்‌ சரக்குகளையும்‌ இருப்பூர்தியம்‌, கடல்‌, வான்‌ வழியாகவோ அல்லது 
எந்திரத்தால்‌ உந்தப்படும்‌ கலங்களில்‌ தேசிய நீர்வழிகளின்‌ வழியாகவோ ஏற்றிச்செல்லுதல்‌. 

31. அஞ்சல்‌ மற்றும்‌ தந்தி; தொலைபேசிகள்‌, கம்பியில்லாத்‌ தந்தி, ஒலிபரப்பு மற்றும்‌ 
இவைபோன்ற பிற செய்தித்‌ தொடர்பு இணைவங்கள்‌. 

32. ஒன்றியத்தின்‌ சொத்தும்‌ அதிலிருந்து கிடைக்கும்‌ வருவாயும்‌ ஆனால்‌'*** ஒரு மாநிலத்தில்‌ 
அமைந்துள்ள  சொத்தினைப்‌ பொறுத்தவரை, நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ பிறவாறு 
வகைசெய்திருந்தாலன்றி, அந்த மாநிலச்‌ சட்டங்களுக்கு உட்பட்டது ஆகும்‌. 


2k % * 





1. “முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி) இல்‌ குறித்துரைக்கப்பட்ட", என்ற சொற்கள்‌ மற்றும்‌ எழுத்துக்கள்‌ அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
விட்டுவிடப்பட்டன. 

2. 33 ஆம்‌ பதிவு, மேற்படிச்‌ சட்டத்தின்‌ 26 ஆம்‌ பிரிவினால்‌ விட்டுவிடப்பட்டது. 


306-22—22a 


311 


34. இந்தியக்‌ குறுநில அரசர்களின்‌ உரிமைநிலச்‌ சொத்திற்கான காப்பாயங்கள்‌. 

35. பொதுமக்களிடம்‌ ஒன்றியத்தின்‌ உறுகடன்‌. 

36. பணச்‌ செலாவணி, நாணயமடித்தல்‌, சட்டமுறையான செலாவணி; அயல்நாட்டுச்‌ 
செலாவணி மாற்றுவீதம்‌. 

37. அயல்நாட்டுப்‌ பெறுகடன்கள்‌. 

38. இந்தியச்‌ சேம வங்கி. 

39. அஞ்சலகச்‌ சேமிப்பு வங்கி. 

40. இந்திய அரசாலோ ஒரு மாநில அரசாலோ நடத்தப்படும்‌ பரிசுச்சீட்டுகள்‌. 


41. அயல்நாடுகளுடன்‌ வணிகமும்‌ வாணிபமும்‌; சுங்க எல்லைகள்‌ கடந்த இறக்குமதியும்‌ 
ஏற்றுமதியும்‌; சுங்க எல்லைகளை வரையறுத்தல்‌. 

42. மாநிலங்களிடையிலான வணிகமும்‌ வாணிபமும்‌. 

43. கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ நீங்கலாக, வங்கித்தொழில்‌, காப்பீட்டு மற்றும்‌ நிதியியல்‌ 
கூட்டுருமங்கள்‌ உள்ளடங்கலாக, வணிகக்‌ கூட்டுருமங்களைக்‌ கூட்டுருமமாகப்‌ பதிவுசெய்தல்‌, 
ஒழுங்குறுத்துதல்‌ மற்றும்‌ முடிவுறுத்துதல்‌. 

44. பல்கலைக்கழகங்கள்‌ நீங்கலாக, ஒரு மாநிலத்திற்கு என்று மட்டுமே இல்லாத 
குறிக்கோள்களைக்கொண்ட கூட்டுருமங்கள்‌ அவை வணிகம்‌ செய்வனவாயினும்‌ 
அல்லனவாயினும்‌; அவற்றைக்‌ கூட்டுருமமாகப்‌ பதிவுசெய்தல்‌, ஒழுங்குறுத்துதல்‌ மற்றும்‌ 
முடிவுறுத்துதல்‌. 

45. வங்கித்தொழில்‌. 


46. மாற்றுச்சீட்டுகள்‌, காசோலைகள்‌, கடனுறுதிச்‌ சீட்டுகள்‌ மற்றும்‌ இவையன்ன பிற 
முறையாவணங்கள்‌. 

47. காப்பீடு. 

48. பங்குமாற்றகங்கள்‌ மற்றும்‌ எதிர்கோள்‌ வாணிபம்‌. 

49. புதுப்புனைவு உரிமைகள்‌, புதுக்கண்டுபிடிப்புகள்‌ மற்றும்‌ வடிவமைப்புகள்‌; பதிப்புரிமை; 
வணிகக்‌ குறிகள்‌ மற்றும்‌ வணிகப்பண்டகக்‌ குறிகள்‌. 

50. எடை, அளவு இவற்றின்‌ தரநிலைகளை நிருமித்தல்‌. 


51. இந்தியாவிற்கு வெளியே ஏற்றுமதி செய்யப்படவிருக்கும்‌ அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து 
மற்றொன்றிற்குக்‌ கொண்டு செல்லப்படவிருக்கும்‌ சரக்குகளுக்கான நயத்‌ தரநிலைகளை 
நிருமித்தல்‌. 

52. விசைத்தொழில்கள்‌, ஒன்றியத்தின்‌ கட்டாள்கையிலிருப்பது பொதுநலனுக்கு உகந்ததென 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்புபவை. 

53. எண்ணெய்‌ வயல்களையும்‌ கனிம எண்ணெய்‌ வள ஆதாரங்களையும்‌ ஒழுங்குறுத்துதல்‌ 
மற்றும்‌ மேம்படுத்துதல்‌; கல்நார்‌்எண்ணெய்‌, கல்நார்‌எண்ணெய்யின்‌ ஆகுபொருள்களும்‌; தீப்பற்றும்‌ 
அபாயம்‌ கொண்டவை என நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்பும்‌ பிற நீர்மங்களும்‌ பொருள்களும்‌. 

54. சுரங்கங்களை ஒழுங்குறுத்துவதும்‌ கனிமத்தை மேம்படுத்துவதும்‌ ஒன்றியத்தின்‌ 
கட்டாள்கையில்‌ இருப்பது பொதுநலனுக்கு உகந்ததென நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்புகின்ற 
அளவுக்கு, அவற்றை ஒழுங்குறுத்துதலும்‌ மேம்படுத்துதலும்‌. 


306-22—22b 


312 


55. சுரங்கங்களிலும்‌ எண்ணெய்‌ வயல்களிலும்‌ தொழிலாளர்‌ நிலையையும்‌ பாதுகாப்பையும்‌ 
ஒழுங்குறுத்துதல்‌. 

56. மாநிலங்களிடையேயான ஆறுகளையும்‌ ஆற்றுப்‌ பள்ளத்தாக்குகளையும்‌ ஒழுங்குறுத்துவதும்‌ 
மேம்படுத்துவதும்‌ ஒன்றியத்தின்‌ கட்டாள்கையில்‌ இருப்பது பொதுநலனுக்கு உகந்ததென 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்புகின்ற அளவுக்கு, அவற்றை ஒழுங்குறுத்துதலும்‌ 
மேம்படுத்துதலும்‌. 

57. ஆட்சிநிலவரை சார்ந்த கடலுக்கு அப்பால்‌ மீன்பிடித்தலும்‌ மீனளங்களும்‌. 

58. ஒன்றியத்து முகமைகளால்‌ உப்பு விளைவிக்கப்படுதல்‌, வழங்கப்படுதல்‌ மற்றும்‌ 
பகிர்ந்தளிக்கப்படுதல்‌; பிற முகமைகளால்‌ உப்பு விளைவிக்கப்படுதல்‌, வழங்கப்படுதல்‌, 
பகிர்ந்தளிக்கப்படுதல்‌ ஆகியவற்றை ஒழுங்குறுத்துதலும்‌ கட்டாள்கை செய்தலும்‌. 

59. அபினைப்‌ பயிர்செய்தல்‌, உற்பத்திசெய்தல்‌ மற்றும்‌ ஏற்றுமதிக்காக விற்பனை செய்தல்‌. 

60. திரைப்படங்களைத்‌ திரையிட்டுக்‌ காட்டுவதற்கு ஒப்பிசைவு அளித்தல்‌. 

61. ஒன்றியத்தின்கீழ்‌ பணிபுரிவோர்‌ தொடர்பான தொழில்துறைப்‌ பூசல்கள்‌. 


62. இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையின்போது, தேசிய நூலகம்‌, இந்திய அருங்காட்சியகம்‌, 
பேரரசுப்‌ போர்‌ அருங்காட்சியகம்‌, விக்டோரியா நினைவகம்‌, இந்தியப்போர்‌ நினைவகம்‌ என 
வழங்கப்பட்ட நிறுவனங்கள்‌; மற்றும்‌ இவைபோன்று, இந்திய அரசினால்‌ முழுவதுமாகவோ 
பகுதியாகவோ நிதி உதவியளிக்கப்பட்டு, தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்த ஒரு நிறுவனம்‌ என 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்பும்‌ பிற நிறுவனம்‌ எதுவும்‌. 


63. இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையின்போது, காசி இந்துப்‌ பல்கலைக்கழகம்‌, அலிகார்‌ 
முஸ்லீம்‌ பல்கலைக்கழகம்‌, '[தில்லிப்‌ பல்கலைக்கழகம்‌] என வழங்கப்பட்ட நிறுவனங்கள்‌; '[371(உ); 
உறுப்பின்படி நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம்‌;] தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்த ஒரு நிறுவனம்‌ என 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்பும்‌ பிற நிறுவனம்‌ எதுவும்‌. 

64. இந்திய அரசினால்‌ முழுவதுமாகவோ பகுதியாகவோ _நிதி உதவியளிக்கப்பட்டு, தேசிய 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த நிறுவனங்கள்‌ என நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்பும்‌ அறிவியல்‌ 
அல்லது தொழில்நுட்பக்‌ கல்வி நிறுவனங்கள்‌. 

65. (அ) காவல்துறை அலுவலர்களுக்கான பயிற்சி உள்ளடங்கலாக, விழைதொழிலில்‌, 

உறுதொழிலில்‌, அல்லது தொழில்நுட்பத்தில்‌ பயிற்சி; அல்லது 
(ஆ) சிறப்புக்‌ கல்விப்பயில்வுகளின்‌ அல்லது ஆராய்ச்சியின்‌ வளர்ப்பாடு. 
(இ) குற்றத்தைப்‌ புலனாய்வு செய்வதில்‌ அல்லது துப்பறிவதில்‌ அறிவியல்‌ அல்லது 
தொழில்நுட்ப உதவி 
இவற்றிற்கான ஒன்றியத்து முகமைகளும்‌ நிறுவனங்களும்‌. 

66. உயர்‌ கல்விக்கான அல்லது ஆராய்ச்சிக்கான நிறுவனங்களிலும்‌ அறிவியல்‌ மற்றும்‌ 
தொழில்நுட்ப நிறுவனங்களிலும்‌ தரநிலைகளை ஒருங்கிணைத்தலும்‌ நிருணயித்தலும்‌. 

67. தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்தவையென “[நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டத்தாலோ அதன்‌ 
வழியாலோ விளம்பப்படும்‌] தொன்மையும்‌ வரலாற்றுச்‌ சிறப்பும்‌ வாய்ந்த நினைவுச்‌ சின்னங்களும்‌ 
பதிவணங்களும்‌ மற்றும்‌ தொல்பொருள்‌ ஆய்விடங்கள்‌ தொல்பொருள்‌ சிதைவுகளும்‌. 

1. “தில்லி பல்கலைக்கழகம்‌ மற்றும்‌" என்பதற்கு, அரசமைப்புச்‌ (முப்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1973 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-7-1974 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


2. “நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்பும்‌" என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 27 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு). மாற்றாக அமைக்கப்பட்டது. 


306-22—22c 


313 


68. இந்திய நிலஅளவைத்‌ துறை மற்றும்‌ புவியமைப்பியல்‌, தாவரவியல்‌, விலங்கியல்‌, 
மானிடவியல்‌ ஆகியவற்றிற்கான இந்திய அளவைத்‌ துறைகள்‌; வானிலை ஆராய்ச்சி 
அமைவனங்கள்‌. 

69. மக்கள்‌ கணக்கெடுப்பு. 


70. ஒன்றியத்து அரசுப்‌ பணியங்கள்‌; அனைத்திந்தியப்‌ பணியங்கள்‌; ஒன்றியத்து அரசுப்‌ 
பணியாளர்‌ தேர்வாணையம்‌. 


71. ஒன்றியத்து ஒய்வூதியங்கள்‌, அதாவது, இந்திய அரசாலோ இந்தியத்‌ 
திரள்நிதியத்திலிருந்தோ வழங்கப்படும்‌ ஒய்வூதியங்கள்‌. 


72. நாடாளுமன்றத்திற்கும்‌ மாநிலங்களின்‌ சட்டமன்றங்களுக்கும்‌, குடியரசுத்தலைவர்‌, 
குடியரசுத்‌ துணைத்தலைவர்‌ பதவிகளுக்குமான தேர்தல்கள்‌; தேர்தல்‌ ஆணையம்‌. 


73. நாடாளுமன்ற உறுப்பினர்கள்‌, மாநிலங்களவைத்‌ தலைவர்‌ மற்றும்‌ துணைத்‌ தலைவர்‌, 
மக்களவைத்‌ தலைவர்‌ மற்றும்‌ துணைத்‌ தலைவர்‌ ஆகியோரின்‌ வரையூதியங்களும்‌ 
படித்தொகைகளும்‌. 


74. நாடாளுமன்ற அவை ஒவ்வொன்றிற்கும்‌, ஒவ்வோர்‌ அவையின்‌ உறுப்பினர்களுக்கும்‌, 
குழுக்களுக்கும்‌ உள்ள அதிகாரங்களும்‌ மதிப்புரிமைகளும்‌ காப்புரிமைகளும்‌; நாடாளுமன்றக்‌ 
குழுக்களின்‌ முன்பு அல்லது நாடாளுமன்றத்தால்‌ அமர்த்தப்பெற்ற ஆணையங்களின்‌ முன்பு 
சான்றளிப்பதற்காகவோ ஆவணங்களை முன்னிலைப்படுத்துவதற்காகவோ நபர்களை வருமாறு 
செய்வித்தல்‌. 


75. குடியரசுத்தலைவர்‌, ஆளுநர்கள்‌ ஆகியோரின்‌ பதவியூதியங்கள்‌, படித்தொகைகள்‌, 
மதிப்புரிமைகள்‌ மற்றும்‌ வாராமை விடுப்புப்‌ பொறுத்த உரிமைகள்‌; ஒன்றியத்து அமைச்சர்களின்‌ 
வரையூதியங்கள்‌ மற்றும்‌ படித்தொகைகள்‌; கணக்காய்வர்‌-தலைமைத்‌ தணிக்கையரின்‌ 
வரையூதியங்கள்‌, படித்தொகைகள்‌, வாராமை விடுப்புப்‌ பொறுத்த உரிமைகள்‌ மற்றும்‌ பிற பணி 
வரைக்கட்டுகள்‌. 


76. ஒன்றியம்‌, மாநிலங்கள்‌ ஆகியவற்றின்‌ கணக்குகளின்‌ தணிக்கை. 


77. உச்ச நீதிமன்றத்தின்‌ அமைப்பு, செயலமைப்பு, அதிகாரவரம்பு மற்றும்‌ (அந்நீதிமன்ற 
அவமதிப்பு உள்ளடங்கலான) அதிகாரங்கள்‌, அங்கு பெறப்படும்‌ கட்டணங்கள்‌; உச்ச நீதிமன்றத்தின்‌ 
முன்பு வழக்குரைஞராகத்‌ தொழிலாற்றுவதற்கு உரிமைகொண்டவர்கள்‌. 


78. உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அலுவலர்கள்‌ மற்றும்‌ பணியாளர்கள்‌ குறித்த ஏற்பாடுகள்‌ நீங்கலாக 
1[பருவவிடுமுறைகள்‌ உள்ளடங்கலாக)] உயர்‌ நீதிமன்றங்களின்‌ அமைப்பும்‌ செயலமைப்பும்‌; உயர்‌ 
நீதிமன்றங்களின்‌ முன்பு வழக்குரைஞராகத்‌ தொழிலாற்றுவதற்கு உரிமைகொண்டவர்கள்‌. 


2179. ஒன்றியத்து ஆட்சிநிலவரை எதற்கும்‌ ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ அதிகாரவரம்பை அளாவச்‌ 
செய்வதும்‌ அந்நிலவரையிலிருந்து ஒர்‌ உயர்‌ நீதிமன்றத்தின்‌ அதிகாரவரம்பை விலக்குவதும்‌.] 


1. அரசமைப்புச்‌ (பதினைந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1963 இன்‌ 12 ஆம்‌ பிரிவினால்‌ (முன்மேவு செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 
2. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 29 ஆம்‌ பிரிவு மற்றும்‌ இணைப்புப்பட்டியலால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு மாற்றாக அமைக்கப்பட்டது. 


314 


80. மாநிலம்‌ எதனையும்‌ சேர்ந்த காவற்படை உறுப்பினர்களின்‌ அதிகாரங்களையும்‌ 
அதிகாரவரம்பையும்‌, அந்த மாநிலத்திற்கு வெளியேயுள்ள வரையிடம்‌ எதற்கும்‌ அளாவச்செய்தல்‌; 
ஆனால்‌, அவ்வாறு அளாவச்செய்வது, ஒரு மாநிலத்தின்‌ காவல்‌ துறையினர்‌, அந்த மாநிலத்திற்கு 
வெளியேயுள்ள வரைவிடத்தில்‌ தம்‌ அதிகாரத்தையும்‌ அதிகாரவரம்பையும்‌ அந்த வரையிடம்‌ 
அமைந்துள்ள மாநில அரசின்‌ இசைவின்றிச்‌ செலுத்துவதற்கு இயல்விப்பதாகாது; மற்றும்‌, மாநிலம்‌ 
எதனையும்‌ சேர்ந்த காவற்படை உறுப்பினர்களின்‌ அதிகாரங்களையும்‌ அதிகாரவரம்பையும்‌, அந்த 
மாநிலத்திற்கு வெளியேயுள்ள இருப்பூர்திய வரையிடங்களுக்கு அளாவச்‌ செய்தல்‌. 


81. மாநிலம்‌ விட்டு மாநிலம்‌ குடிபெயர்தல்‌; மாநிலங்களிடையே தொற்றுநோய்த்தடை ஒதுக்கம்‌. 
82. வேளாண்‌ வருமானம்‌ அல்லாத பிற வருமானத்தின்‌ மீதான வரிகள்‌. 
83. ஏற்றுமதித்‌ தீர்வைகள்‌ உள்ளடங்கலான சுங்கத்‌ தீர்வைகள்‌. 
1[84. இந்தியாவில்‌ உற்பத்தி செய்யப்பட்ட அல்லது உண்டாக்கப்பட்ட பின்வரும்‌ சரக்குகளின்‌ 
மீதான ஆயத்தீர்வைகள்‌, அவையாவன:- 
(அ) சுத்திகரிக்கப்படாத கல்நார்‌எண்ணெய்‌; 


(ஆ) அதிவேக டீசல்‌ 
(இ) (கல்‌எண்ணெய்‌ என பொதுவாக வழங்கப்படும்‌) இயக்க சாராவி ; 


(ஈ) இயற்கை எரிவாயு; 

(௨) வான்வழிப்பயண விசையாழி எரிபொருள்‌; மற்றும்‌ _ 
(ஊ) புகையிலை மற்றும்‌ புகையிலை பொருட்கள்‌.] 

85. கூட்டுரும வரி. 


86. வேளாண்‌ நிலம்‌ நீங்கலாக, தனிப்பட்டவர்களின்‌ மற்றும்‌ நிறுமங்களின்‌ சொத்திருப்புகளின்‌ 
மூலதன மதிப்பு மீதான வரிகள்‌; நிறுமங்களின்‌ மூலதனம்‌ மீதான வரிகள்‌; 


87. வேளாண்‌ நிலம்‌ அல்லாத பிற சொத்தினைப்‌ பொறுத்த இறங்குசொத்துத்‌ தீர்வை. 


88. வேளாண்‌ நிலம்‌ அல்லாத பிற சொத்திற்கு வாரிசுரிமை பொறுத்த தீர்வைகள்‌. 

89. இருப்பூர்தியம்‌, கடல்‌ அல்லது வான்‌ வழியாக ஏற்றிச்‌ செல்லப்படும்‌ சரக்குகள்‌ அல்லது 
பயணிகள்‌ மீதான சேர்முனைவரிகள்‌; இருப்பூர்தியப்‌ பயணக்கட்டணங்கள்‌, சரக்குக்‌ கட்டணங்கள்‌ 
ஆகியவற்றின்‌ மீதான வரிகள்‌. 

90. பங்குமாற்றங்களிலும்‌ எதிர்கோள்‌ வாணிபங்களிலும்‌ நடைபெறும்‌ செயல்மானங்கள்‌ மீது 
விதிக்கப்படும்‌ முத்திரைத்‌ தீர்வைகள்‌ அல்லாத பிற வரிகள்‌. 


91. மாற்றுச்சீட்டுகள்‌, காசோலைகள்‌, கடனுறுதிச்‌ சீட்டுகள்‌, கப்பல்‌ சரக்குப்‌ பட்டியல்கள்‌, 
நாணய உறுதிக்‌ கடிதங்கள்‌, காப்பீட்டு ஆவணங்கள்‌, பங்குகள்‌ உரிமைமாற்றம்‌, கடனீட்டு 
ஆவணங்கள்‌, மாற்றாள்‌ அமர்த்து ஆவணங்கள்‌, வரவுச்சீட்டுகள்‌ ஆகியவை பொருத்த முத்திரைத்‌ 
தீர்வை வீதங்கள்‌. 

2%%% 


1. அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 17(அ) () ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2.92 ஆம்‌ பதிவு, அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 17 (அ) () ஆம்‌ பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டது. 


315 


'[92 இ). செய்திதாள்கள்‌ அல்லாத பிற சரக்குகளின்‌ விற்பனையோ கொள்வினையோ 
மாநிலங்களுக்கிடையேயுள்ள வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்‌ போது நிகழுமிடத்து, அந்த 
விற்பனையின்‌ அல்லது கொள்வினையின்‌ மீதான வரிகள்‌. ] 


2192 மூ. சரக்குகளின்‌ அனுப்புகை (அனுப்புகை செய்பவருக்காயினும்‌ பிற எவருக்காயினும்‌) 
மாநிலங்களிடையேயுள்ள வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்‌ போது நிகழுமிடத்து, அத்தகைய 
சரக்குகளை அனுப்புகையின்‌ மீதான வரிகள்‌. ] 

Sx x * 

93. இந்தப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்த சட்டங்களுக்கு எதிரான 
குற்றச்செயல்கள்‌. 

94. இந்தப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடுகளின்‌ நோக்கத்திற்கான விசாரணைகள்‌, அளவை 
ஆய்வுகள்‌ மற்றும்‌ புள்ளிவிவரங்கள்‌. 

95. இந்தப்‌ பட்டியலில்‌ உள்ள பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்து, உச்ச நீதிமன்றம்‌ தவிர, 
அனைத்து நீதிமன்றங்களுக்குமான அதிகாரவரம்பும்‌ அதிகாரங்களும்‌; கடலாண்மை அதிகாரவரம்பு. 


96. இந்தப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்த கட்டணங்கள்‌, ஆனால்‌ 
இவற்றில்‌ நீதிமன்றம்‌ எதிலும்‌ பெறப்படும்‌ கட்டணங்கள்‌ நீங்கலாக. 


97. ॥ ஆம்‌ பட்டியலில்‌ அல்லது ||| ஆம்‌ பட்டியலில்‌ குறிப்பிடப்பட்டிராத வரி எதுவும்‌ 
உள்ளடங்கலாக, அவ்விரு பட்டியல்களில்‌ எதிலும்‌ எண்ணிடப்பட்டிராத பிற பொருட்பாடு எதுவும்‌. 


பட்டியல்‌ |1-மாநிலத்துப்‌ பட்டியல்‌ 
1. பொது ஒழுங்கமைதி (ஆனால்‌, “[கடல்‌, தரை அல்லது வான்‌ படை எதனையும்‌ அல்லது 
ஒன்றியத்தின்‌ பிற ஆயுதப்படை எதனையும்‌ அல்லது ஒன்றியத்தின்‌ கட்டாள்கைக்கு உட்பட்ட பிற 
படை எதனையும்‌ அல்லது அதன்‌ படைப்பிரிவு அல்லது உறுப்பு எதனையும்‌] குடியியல்‌ 
அதிகாரத்திற்கு உதவும்‌ வகையில்‌ பயன்படுத்துவது இதில்‌ உள்ளடங்காது). 
£12. காவற்படை (இருப்பூர்தியக்‌ காவற்படை மற்றும்‌ ஊர்க்‌ காவற்படை உள்ளடங்கலாக) 1 ஆம்‌ 
பட்டியலின்‌ 2() பதிவின்‌ வகையங்களுக்கு உட்பட்டதாகும்‌. ] 


3. உயர்‌ நீதிமன்றத்தின்‌ அலுவலர்களும்‌ பணியாளர்களும்‌* குத்தகை மற்றும்‌ 
வருவாய்த்துறை நீதிமன்றங்களில்‌ நெறிமுறை; உச்ச நீதிமன்றம்‌ நீங்கலாக, பிற நீதிமன்றங்கள்‌ 
அனைத்திலும்‌ பெறப்படும்‌ கட்டணங்கள்‌. 


4. சிறைகள்‌, சீர்திருத்த நிலையங்கள்‌, இளங்குற்றவாளிகள்‌ சீர்திருத்த அமைப்புகள்‌ மற்றும்‌ 
இவை போல்வதான பிற அமைப்புகள்‌; அவற்றில்‌ காவலில்‌ வைக்கப்படுபவர்கள்‌; சிறைகள்‌, பிற 
அமைப்புகள்‌ இவற்றைப்‌ பயன்படுத்துவதற்குப்‌ பிற மாநிலங்களுடனான ஏற்பாடுகள்‌. 


1. அரசமைப்புச்‌ (ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (11-9-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1982 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (2-2-1983 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

3.92 இ பதிவு. அரசமைப்புச்‌ (எண்பத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது மற்றும்‌ அரசமைப்புச்‌ 
(நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 17 (௮) (1) பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்ட து. 

4. குறித்தசில சொற்களுக்கு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 57ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டன. 

5. 2 ஆம்‌ பதிவுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

6. குறித்தசில சொற்கள்‌, பேற்படிச்‌ சட்டத்தினால்‌ விட்டுவிடப்பட்டன. 


316 


5. உள்ளாட்சி, அதாவது, மாநகராட்சிகள்‌, மேம்பாட்டுப்‌ பொறுப்பமைவுகள்‌, மாவட்டக்கழகங்கள்‌, 
சுரங்கக்‌ குடியிருப்பு அதிகாரஅமைப்புகள்‌ மற்றும்‌, உள்வரைத்‌ தன்னாட்சியின்‌ அல்லது ஊரின்‌ 
நோக்கமைந்த பிற உள்ளாட்சி அதிகாரஅமைப்புகள்‌ ஆகியவற்றின்‌ அமைப்பும்‌ அதிகாரங்களும்‌. 


6. மக்கள்‌ நல்வாழ்வும்‌ துப்புரவும்‌; மருத்துவமனைகளும்‌ மருந்தகங்களும்‌. 

7. புனிதப்பயணங்கள்‌, இந்தியாவுக்கு வெளியேயுள்ள பிற இடங்களுக்கான புனிதப்பயணங்கள்‌ 
நீங்கலாக. 

8. வெறியூட்டும்‌ மதுக்குடிவகைகள்‌, அதாவது, வெறியூட்டும்‌ மதுக்குடி வகைகளை 
உண்டாக்குதல்‌, உற்பத்திசெய்தல்‌, உடைமையில்‌ வைத்திருத்தல்‌, கொண்டுசெல்லுதல்‌, 
கொள்வினை மற்றும்‌ விற்பனை. 

9. மாற்றுத்திறனாளிகளுக்கும்‌ வேலையமர்த்தம்பெற இயலாதவர்களுக்கும்‌ தீருதவி. 

10. புதைத்தலும்‌ இடுகாடுகளும்‌; எரியூட்டுதலும்‌ சுடுகாடுகளும்‌. 

114* ௬௬ 

12. மாநிலத்தின்‌ கட்டாள்கையிலுள்ள அல்லது மாநிலத்தின்‌ நிதி உதவி பெறுகிற நூலகங்கள்‌, 
அருங்காட்சியகங்கள்‌ மற்றும்‌ இவையன்ன பிற நிறுவனங்கள்‌; தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை 
என [நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ விளம்பப்படுபவை] நீங்கலான, 
தொன்மையும்‌ வரலாற்றுச்‌ சிறப்பும்‌ வாய்ந்த பிற நினைவுச்சின்னங்கள்‌. 

13. போக்குவரவு இணைவங்கள்‌, அதாவது, சாலைகள்‌, பாலங்கள்‌, தோணித்துறைகள்‌ மற்றும்‌ 
| ஆம்‌ பட்டியலில்‌ குறித்துரைக்கப்படாத பிற போக்குவரவு இணைவங்கள்‌; நகராட்சிக்‌ காந்தவண்டிப்‌ 
பாதைகள்‌ கம்பி வடப்பாதைகள்‌; நீர்வழிகள்‌ குறித்து | ஆம்‌ பட்டியலிலும்‌ ||| ஆம்‌ பட்டியலிலும்‌ உள்ள 
வகையங்களுக்கு உட்பட்டு, உள்நாட்டு நீர்வழிகளும்‌ அவற்றின்‌ வழியான போக்குவரத்தும்‌; 
எந்திரத்தால்‌ உந்தப்படும்‌ ஊர்திகள்‌ அல்லாத பிற ஊர்திகள்‌. 

14. வேளாண்மை, வேளாண்‌ கல்வி மற்றும்‌ அதற்க ' பயிர்க்கொல்லிகளுக்கு எதிரான 
பாதுகாப்பு, பயிர்‌ நோய்த்தடுப்பு உள்ளடங்கலாக. 

15. கால்நடைகளைப்‌ பேணுதல்‌, பாதுகாத்தல்‌, பெருக்குதல்‌ மற்றும்‌ விலங்கு நோய்த்தடுப்பு; 
விலங்கின மருத்துவப்‌ பயிற்சியும்‌ தொழிலும்‌. 

16. தொழுவங்களும்‌ கால்நடை அத்துமீறல்‌ தடுப்பும்‌. 

17. நீர்‌, அதாவது, | ஆம்‌ பட்டியலின்‌ 56 ஆம்‌ பதிவின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, நீர்‌ 
வழங்குதல்‌, நீர்ப்பாசனம்‌ மற்றும்‌ கால்வாய்கள்‌, வடிகாலும்‌ கரையணைகளும்‌, நீர்த்தேக்கங்களும்‌ 
புனல்‌ மின்‌ ஆற்றலும்‌. 

18. நிலம்‌, அதாவது, நிலத்திலுள்ளதான அல்லது நிலத்தின்‌ மீதான உரிமைகள்‌, நிலக்கிழார்‌ 
மற்றும்‌ குத்தகையாளர்‌ தொடர்பு உள்ளடங்கலாக நிலப்பிடிமான முறைகள்‌, குத்தகைகளை ஈட்டுதல்‌; 
வேளாண்‌ உரிமையை மாற்றுதலும்‌ மாற்றாக்கம்‌ செய்தலும்‌; நில மேம்பாடும்‌ வேளாண்‌ 
பெறுகடன்களும்‌; குடியமர்த்தம்‌. 

3[19. ஸ்ஸ்‌ 

20. ௯ *] 





1 11 ஆம்‌ பதிவு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 57 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, விட்டுவிடப்பட்டது. 

2, “நாடாளுமன்றம்‌ சட்டத்தால்‌ விளம்பும்‌” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 27 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

3, 19, 20 மற்றும்‌ 29 ஆம்‌ பதிவுகள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 57 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), விட்டுவிடப்பட்டன. 


317 


21. மீனளங்கள்‌. 

22. | ஆம்‌ பட்டியலின்‌ 34 ஆம்‌ பதிவின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, காப்பாயங்கள்‌; 
வில்லங்கத்திற்குட்படுத்தப்பட்ட மற்றும்‌ பற்றுகை செய்யப்பட்ட சொத்துக்கள்‌. 

23. ஒன்றியத்தின்‌ கட்டாள்கையின்கீழ்‌ ஒழுங்குறுத்துவதையும்‌ மேம்படுத்துவதையும்‌ பொறுத்து 
| ஆம்‌ பட்டியலிலுள்ள வகையங்களுக்கு உட்பட்டு, சுரங்கங்களையும்‌ கனிமவள மேம்பாட்டையும்‌ 
ஒழுங்குறுத்துத்தல்‌. 

24. விசைத்தொழில்கள்‌ | ஆம்‌ பட்டியலின்‌ '[7, 52 ஆகிய பதிவுகளின்‌] வகையங்களுக்கு 
உட்பட்டு. 

25. எரிவாயு மற்றும்‌ எரிவாயு உற்பத்திச்சாலை. 

26. ||| ஆம்‌ பட்டியலின்‌ 33 ஆம்‌ பதிவின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, மாநில எல்லைக்குள்ளான 
வணிகமும்‌ வாணிபமும்‌. 

27. ||| ஆம்‌ பட்டியலின்‌ 33 ஆம்‌ பதிவின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, சரக்குகளை உற்பத்தி 
செய்தலும்‌ வழங்குதலும்‌ பகிர்ந்தளித்தலும்‌. 

28. அங்காடிகளும்‌ சந்தைகளும்‌. 

29444 

30. வட்டித்தொழிலும்‌ வட்டித்தொழில்‌ நடத்துவோரும்‌; வேளாண்‌ கடன்‌ சுமைத்‌ தீருதவி. 

31. வழிப்போக்கர்‌ தங்குமனைகளும்‌ வழிப்போக்கர்‌ தங்குமனை நடத்துவோரும்‌. 

32. | ஆம்‌ பட்டியலில்‌  குறித்துரைக்கப்பட்டவை அல்லாத கூட்டுருமங்களைக்‌ 
கூட்டுருமங்களாகப்‌ பதிவுசெய்தல்‌, ஒழுங்குறுத்துதல்‌ மற்றும்‌ முடிவுறுத்துதல்‌; மேலும்‌, 
பல்கலைக்கழகங்கள்‌; கூட்டுருமமாகப்‌ பதிவு செய்யப்படாத வணிக, இலக்கிய, அறிவியல்‌, சமய 
மற்றும்‌ பிற சங்கங்களும்‌ கழகங்களும்‌; கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌. 

33. காட்சி அரங்குகளும்‌ நாடக நிகழ்ச்சிகளும்‌; | ஆம்‌ பட்டியலின்‌ 60 ஆம்‌ பதிவின்‌ 
வகையங்களுக்கு உட்பட்டு, திரையரங்குகள்‌; விளையாட்டுகளும்‌ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும்‌ 
களிப்பூட்டும்‌ நிகழ்ச்சிகளும்‌. 

34. பந்தயங்கட்டுதலும்‌ சூதாடுதலும்‌. 

35. மாநிலத்திடம்‌ உற்றமைந்துள்ள அல்லது அதன்‌ உடைமையிலுள்ள கட்டுமான வேலைகள்‌, 
நிலங்கள்‌ மற்றும்‌ கட்டடங்கள்‌. 

356 44% 

37. நாடாளுமன்றம்‌ இயற்றும்‌ சட்டத்தின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, மாநிலச்‌ 
சட்டமன்றத்திற்கான தேர்தல்கள்‌. 

38. மாநிலச்‌ சட்டமன்றத்தின்‌ உறுப்பினர்கள்‌, சட்டமன்றப்‌ பேரவைத்‌ தலைவர்‌, துணைத்தலைவர்‌ 
மற்றும்‌ சட்டமன்ற மேலவை இருக்குமாயின்‌, அதன்‌ தலைவர்‌, துணைத்தலைவர்‌, ஆகியோரின்‌ 
வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌. 





1. "52 ஆம்‌ பதிவு' "என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌. 28 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2.19, 20, 29 ஆகிய பதிவுகள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 57 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 

3.36 ஆம்‌ பதிவு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1956 இன்‌ 26 ஆம்‌ பிரிவினால்‌ (1-11-1956 முதல்‌ செல்கிறம்‌ பெறமாறு. 
விட்டுவிடப்பட்டது. 


318 


39. சட்டமன்றப்‌ பேரவைக்கும்‌ அதன்‌ உறுப்பினர்களுக்கும்‌ குழுக்களுக்கும்‌, சட்டமன்ற 
மேலவை இருக்குமாயின்‌, அந்த மேலவைக்கும்‌ அதன்‌ உறுப்பினர்களுக்கும்‌ குழுக்களுக்கும்‌ உள்ள 
அதிகாரங்களும்‌ மதிப்புரிமைகளும்‌ காப்புரிமைகளும்‌; மாநிலச்‌ சட்டமன்றக்‌ குழுக்களின்‌ முன்பு 
சான்றளிப்பதற்காகவோ ஆவணங்களை முன்னிலைப்படுத்துவதற்காகவோ நபர்களை வருமாறு 
செய்வித்தல்‌. 

40. மாநில அமைச்சர்களின்‌ வரையூதியங்களும்‌ படித்தொகைகளும்‌. 

41. மாநில அரசுப்பணியங்கள்‌; மாநில அரசுப்பணியாளர்‌ தேர்வாணையம்‌. 

42. மாநில ஒய்வூதியங்கள்‌, அதாவது, மாநிலத்தினாலோ மாநிலத்தின்‌ திரள்நிதியத்திலிருந்தோ 
வழங்கப்படும்‌ ஒய்வூதியங்கள்‌. 

43. பொதுமக்களிடம்‌ மாநிலத்தின்‌ உறுகடன்‌. 

44. புதையற்பொருள்‌. 

45. வருவாயைக்‌ கணித்தலும்‌ ஈட்டுதலும்‌ உள்ளடங்கலாக, நிலவருவாய்‌; நிலப்‌ 
பதிவணங்களைப்‌ பேணிவருதல்‌; வருவாய்‌ நோக்கங்களுக்கான நில அளவை; உரிமைகளின்‌ 
பதிவணங்கள்‌; மற்றும்‌ வருவாயை மாற்றாக்கம்‌ செய்தல்‌. 

46. வேளாண்‌ வருமான வரிகள்‌. 

47. வேளாண்‌ நிலத்திற்கு வாரிசுரிமை பொறுத்த தீர்வைகள்‌. 

48. வேளாண்‌ நிலம்‌ பொறுத்த இறங்குசொத்துத்‌ தீர்வை. 

49. நிலங்கள்‌ மற்றும்‌ கட்டடங்கள்‌ மீதான வரிகள்‌. 

50. கனிமவள மேம்பாடு தொடர்பாக நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விதிக்கும்‌ வரம்புகள்‌ 
எவற்றிற்கும்‌ உட்பட்டு, கனிம உரிமைகள்‌ மீதான வரிகள்‌. 

51. மாநிலத்தில்‌ உற்பத்திசெய்யப்பட்ட அல்லது உண்டாக்கப்பட்ட பின்வரும்‌ சரக்குகள்‌ மீதான 
ஆயத்‌ தீர்வைகளும்‌, இந்தியாவின்‌ பிற இடங்களில்‌ உற்பத்திசெய்யப்பட்ட அல்லது உண்டாக்கப்பட்ட 
இவை போன்ற சரக்குகளின்‌ அதே வீதத்தில்‌ அல்லது அதைவிடக்‌ குறைந்த வீதத்தில்‌ விதிக்கப்படும்‌ 
சுங்கத்தீர்வைகளும்‌ ஆயத்தீர்வைகளும்‌:- 

(அ) மனிதர்‌ உட்கொள்வதற்கான வெறியம்‌ கலந்த மதுக்குடி வகைகள்‌; 
(ஆ அபின்‌, இந்தியக்‌ கஞ்சா மற்றும்‌ பிற மயக்க மருந்துப்‌ பொருள்களும்‌ மயக்கப்‌ 
பொருள்களும்‌; 
ஆனால்‌, வெறியம்‌ அல்லது இந்தப்‌ பதிவின்‌ (அ) உள்பத்தியில்‌ சேர்க்கப்பட்டுள்ள பொருள்‌ எதுவும்‌ 
அடங்கிய மருந்துக்கும்‌ ஒப்பனைக்குமான தயாரிப்புகள்‌ இதில்‌ உள்ளடங்குவதில்லை. 


lk 


53. மின்சார நுகர்மானம்‌ அல்லது விற்பனை மீதான வரிகள்‌. 


1. 52 ஆம்‌ பதிவு, அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 17(ஆ) () பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு), விட்டுவிடப்பட்டது. 


319 


'[54. சுத்திகரிக்கப்படாத கல்நார்‌எாண்ணெய்‌, அதிவேக டீசல்‌, (கல்‌்எண்ணெய்‌ என பொதுவாக 
வழங்கப்படும்‌), இயக்க சாராவி, இயற்கை எரிவாயு, வான்வழிப்பயண விசையாழி எரிபொருள்‌ மற்றும்‌ 
மனிதர்‌ நுகர்வதற்கான வெறியம்‌ கலந்த மதுக்குடிவகை ஆகியவற்றின்‌ விற்பனையின்‌, ஆனால்‌ 
மாநிலங்களிடையேயான வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்போதோ அல்லது பன்னாட்டிடை 
வணிகத்தின்‌ அல்லது வாணிபத்தின்போதோ அத்தகைய சரக்குகளின்‌ விற்பனை நீங்கலான 
விற்பனையின்‌ மீதான வரிகள்‌.] 


255 * ௯ 


56. சாலை அல்லது உள்நாட்டு நீர்வழிகள்‌ வழியாக ஏற்றிச்‌ செல்லப்படும்‌ சரக்குகள்‌ மற்றும்‌ 
பயணிகள்‌ மீதான வரிகள்‌. 


57. 1 ஆம்‌ பட்டியலின்‌ 35 ஆம்‌ பதிவின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, காந்த வண்டிகள்‌ 
உள்ளடங்கலாக, சாலைகளின்மீது பயன்படுத்துவதற்குப்‌ பொருத்தமானவையாகவும்‌ எந்திரத்தால்‌ 
அல்லது எந்திரமின்றி உந்தப்படுவனவாகவும்‌ உள்ள ஊர்திகள்‌ மீதான வரிகள்‌. 


58. விலங்குகள்‌ மற்றும்‌ படகுகள்‌ மீதான வரிகள்‌. 
59. சுங்கக்‌ வரிகள்‌. 


60. விழைதொழில்கள்‌, வணிகங்கள்‌, கொள்பணிகள்‌ மற்றும்‌ வேலையமர்த்தங்கள்‌ மீதான 
வரிகள்‌. 


61. தலைக்கட்டு வரிகள்‌. 


*[62. ஒர்‌ ஊராட்சி அல்லது ஒரு நகராட்சி அல்லது ஒரு மண்டல மன்றம்‌ அல்லது ஒரு மாவட்ட 
மன்றம்‌ விதித்து ஈட்டும்‌ அளவிற்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்‌ மற்றும்‌ களிப்பூட்டும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
ஆகியவற்றின்‌ மீதான வரிகள்‌.] 


63. முத்திரைத்தீர்வை வீதங்கள்‌ பற்றி | ஆம்‌ பட்டியலின்‌ வகையங்களில்‌ குறித்துரைக்கப்படாத 
ஆவணங்களைப்‌ பொறுத்த முத்திரைத்தீர்வை வீதங்கள்‌. 


64. இந்தப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடுகள்‌ எவற்றையும்‌ பொறுத்து, சட்டங்களுக்கு எதிரான 
குற்றச்செயல்கள்‌. 


65. இந்தப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடுகள்‌ எவற்றையும்‌ பொறுத்து, உச்ச நீதிமன்றம்‌ அல்லாத 
பிற அனைத்து நீதிமன்றங்களின்‌ அதிகாரவரம்பும்‌ அதிகாரங்களும்‌. 


66. இந்தப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடுகள்‌ எவற்றையும்‌ பொறுத்த கட்டணங்கள்‌, ஆனால்‌, 
நீதிமன்றம்‌ எதிலும்‌ பெறப்படும்‌ கட்டணங்கள்‌ நீங்கலாக. 


Tc 

1. 54 ஆம்‌ பதிவிற்கு, அரசமைப்புச்‌ (ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1956 இன்‌, 2 ஆம்‌ பிரிவினால்‌ (11-9-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு, 

மாற்றாக அமைக்கப்பட்டது; மற்றும்‌ அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 17(ஆ) () பிரிவினால்‌ (16-9-2016 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மேலும்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌ 57 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது; மற்றும்‌ அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌ 17(ஆ) (1) பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ நூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2016 இன்‌, 17(ஆ) (4) பிரிவினால்‌ (16-9-2016 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
மாற்றாக அமைக்கப்பட்டது. 


320 


பட்டியல்‌ ||| ஒருங்கியல்‌ பட்டியல்‌ 


1. குற்றவியல்‌ சட்டம்‌, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையில்‌ இந்தியத்‌ தண்டனைச்‌ சட்டத்‌ 
தொகுப்பில்‌ உள்ளடங்கிய அனைத்துப்‌ பொருட்பாடுகளும்‌ உள்ளடங்கலாக, ஆனால்‌ | ஆம்‌ 
பட்டியலிலோ || ஆம்‌ பட்டியலிலோ குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடுகள்‌ எவற்றையும்‌ பொறுத்த 
சட்டங்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள்‌ நீங்கலாக மற்றும்‌ குடியியல்‌ அதிகாரத்திற்கு உதவும்‌ 
வகையில்‌ கடல்‌, தரை அல்லது வான்‌ படைகளை அல்லது ஒன்றியத்துப்‌ பிற ஆயுதப்‌ படைகள்‌ 
எவற்றையும்‌ பயன்படுத்துதல்‌ நீங்கலாக. 

2. குற்றவியல்‌ விசாரணைமுறை இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையில்‌ குற்றவியல்‌ 
விசாரணைமுறைச்‌ சட்டத்தொகுப்பில்‌ உள்ளடங்கிய அனைத்துப்‌ பொருட்பாடுகளும்‌ 
உள்ளடங்கலாக. 

3. தடுப்புக்காவல்‌ ஒரு மாநிலத்தின்‌ பாதுகாப்பு, பொது ஒழுங்கமைதி பேணுதல்‌ அல்லது 
சமுதாயத்திற்கு இன்றியமையாத பொருள்களை வழங்குவதையும்‌ பணியங்களையும்‌ பேணிவருதல்‌ 

தாடர்பான காரணங்களுக்காகத்‌ தடுப்புக்காவலில்‌ வைத்தல்‌; அத்தகைய காவலில்‌ 
வைக்கப்பட்டவர்கள்‌. 

4. கைதிகளையும்‌ குற்றஞ்சார்த்தப்பெற்றவர்களையும்‌, இந்தப்‌ பட்டியலின்‌ 3 ஆம்‌ பதிவில்‌ 
குறித்துரைக்கப்பட்ட காரணங்களுக்காகத்‌ தடுப்புக்‌ காவலில்‌ வைக்கப்பெற்றவர்களையும்‌, ஒரு 
மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்றுதல்‌. 

5. திருமணமும்‌ மணமுறிவும்‌; குழந்தைகளும்‌ இளவர்களும்‌; மகவேற்பு; விருப்புறுதிகள்‌ 
விருப்புறுதியற்ற நிலை மற்றும்‌ உரிமை இறக்கம்‌; கூட்டுக்‌ குடும்பமும்‌ பாகப்பிரிவினையும்‌; இந்த 
அரசமைப்பின்‌ தொடக்கநிலைக்கு உடன்முன்பு, நீதிமுறை நடவடிக்கைகளில்‌ தரப்பினர்களாக 
இருந்தவர்கள்‌ எந்தப்‌ பொருட்பாடுகள்‌ பொறுத்துத்‌ தங்கள்‌ இனமுறைச்‌ சட்டத்திற்கு 
உட்பட்டவர்களாக இருந்தார்களோ அந்தப்‌ பொருட்பாடுகள்‌ அனைத்தும்‌. 


6. வேளாண்‌ நிலம்‌ அல்லாத பிற சொத்தின்‌ உரிமைமாற்றம்‌ ஒப்பாவணங்களையும்‌ 
ஆவணங்களையும்‌ பதிவு செய்தல்‌. 


7. ஒப்பந்தங்கள்‌ கூட்டாண்மை முகமை, ஏற்றிச்‌ செல்லும்‌ ஊர்தி ஒப்பந்தங்கள்‌, பிற தனியுறு 
ஒப்பந்த வகைகள்‌ உள்ளடங்களாக, ஆனால்‌ வேளாண்‌ நிலம்‌ தொடர்பான ஒப்பந்தங்கள்‌ நீங்கலாக. 

8. வழக்குத்‌ தொடர்வதற்குள்ள தீங்குகள்‌. 

9. சிலவகை வணிகத்தில்‌ நொடிப்புநிலை மற்றும்‌ நொடிப்புநிலை. 

10. பொறுப்புக்கட்டளைகளும்‌ பொறுப்புக்‌ கட்டளையர்களும்‌. 

11. தலைமைக்‌ காப்பாட்சியாளர்கள்‌ மற்றும்‌ அரசுப்‌ பொறுப்புக்கட்டளையர்கள்‌. 

[11(இ. நீதி நிருவாகம்‌; உச்ச நீதிமன்றமும்‌ உயர்‌ நீதிமன்றங்களும்‌ நீங்கலாக, அனைத்து 
நீதிமன்றங்களின்‌ அமைப்பும்‌ செயலபைப்பும்‌.] 

12. சான்றும்‌ ஆணைமொழிகளும்‌; சட்டங்கள்‌, அரசுச்‌ செயல்கள்‌, அரசுப்‌ பதிவணங்கள்‌, 
நீதிமுறை நடவடிக்கைகள்‌ ஆகியவை குறித்த சான்றேற்பு. 

13. உரிமையியல்‌ விசாரணைமுறை, இந்த அரசமைப்பின்‌ தொடக்கநிலையில்‌ உரிமையியல்‌ 
விசாரணைமுறைச்‌ சட்டத்தொகுப்பில்‌ உள்ளடங்கிய பொருட்பாடுகள்‌ அனைத்தும்‌ உள்ளடங்கலாக, 
காலவரம்பு மற்றும்‌ பொதுவர்திீர்ப்பு. 


14. நீதிமன்ற அவமதிப்பு, ஆனால்‌ உச்ச நீதிமன்ற அவமதிப்பு நீங்கலாக. 





1 அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌, 57 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


15. நாடோடியாகத்‌ திரிதல்‌; நிலையின்றி இடம்பெயரும்‌ பழங்குடியினர்‌. 
16. பித்துநிலை மற்றும்‌ மனநலக்கேடு பித்தர்கள்‌, மனநலக்கேடுடையவர்கள்‌ ஆகியவர்களை 
ஏற்றுக்காப்பதற்கான அல்லது அவர்களுக்குச்‌ சிகிச்சையளிப்பதற்கான இடங்கள்‌ உள்ளடங்கலாக. 


17. விலங்குகளுக்குக்‌ கொடுமை இழைப்பதைத்‌ தடுத்தல்‌. 


இ. காடுகள்‌. 


17: வன விலங்குகளையும்‌ பறவைகளையும்‌ பாதுகாத்தல்‌. 

18. உணவுப்‌ பொருள்களிலும்‌ பிற சரக்குகளிலும்‌ கலப்படம்‌. 

19. மருந்துப்‌ பொருள்களும்‌ நச்சுப்‌ பொருள்களும்‌, அபினைப்‌ பொறுத்தவரை, | ஆம்‌ பட்டியலின்‌ 
59 ஆம்‌ பதிவிலுள்ள வகையங்களுக்கு உட்பட்டு. 

20. பொருளாதார மற்றும்‌ சமுதாயத்‌ திட்டமிடுதல்‌. 

'[20(இ)மக்கள்தொகைக்‌ கட்டுப்பாடு மற்றும்‌ குடும்பநலத்‌ திட்டம்‌.] 

21. வாணிப மற்றும்‌ தொழில்துறையில்‌ ஒரு தனியுரிமை நிறுவகங்கள்‌; இணையங்கள்‌ மற்றும்‌ 
பொறுப்புக்கட்டளைகள்‌. 

22. தொழிற்சங்கங்கள்‌; தொழில்துறை மற்றும்‌ தொழிலாளர்‌ பூசல்கள்‌; 

23. சமுதாயப்‌ பாதுகாப்பு மற்றும்‌ சமுதாயக்‌ காப்பீடு ; வேலையமர்த்தம்‌ மற்றும்‌ வேலையின்மை. 

24. தொழிலாளர்‌ நல்வாழ்வு வேலை நிலைமைகள்‌, வருங்காலக்‌ காப்பு நிதியங்கள்‌, 


வேலைக்கமர்த்துவோரின்‌ கடப்பாடு, உழைப்பாளர்களுக்கான சரியீடு, உடல்‌ஊனம்‌ மற்றும்‌ 
முதுமைக்கால ஒய்வூதியங்கள்‌, மகப்பேறுகால நலன்கள்‌ உள்ளடங்கலாக. 

2[25, கல்வி , | ஆம்‌ பட்டியலின்‌ 63, 64, 65, 66 ஆகிய பதிவுகளின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு 
தொழில்நுட்பக்கல்வி, மருத்துவக்‌ கல்வி, பல்கலைக்கழகங்கள்‌ உள்ளடங்கலாக, தொழிலாளருக்கு 
உறுதிதொழிற்பயிற்சியும்‌ தொழில்நுட்பப்‌ பயிற்சியும்‌] 

26. சட்ட, மருத்துவ மற்றும்‌ பிற விழைதொழில்கள்‌. 

27. இந்தியா மற்றும்‌ பாகிஸ்தான்‌ தன்னாட்சியங்கள்‌ ஏற்படுத்தப்பட்டதன்‌ காரணமாக 
முதன்முதல்‌ உறைவிடத்திலிருந்து இடம்பெயர்ந்து சசன்றவர்களுக்காள தீருதவி மற்றும்‌ 
மறுவாழ்வளிப்பு. 

28. அறப்பணிகள்‌ மற்றும்‌ அறப்பணி நிறுவனங்கள்‌, அறப்பணி மற்றும்‌ சமயக்‌ கட்டளைகள்‌; 
சமய நிறுவனங்கள்‌. 

29. மனிதரை, விலங்குகளை அல்லது செடியினங்களைப்‌ பீடிக்கும்‌ தொற்று நோய்கள்‌ அல்லது 
ஒட்டுநோய்கள்‌ அல்லது நச்சுப்பூச்சிகள்‌ ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொன்றிற்குப்‌ பரவுவதைத்‌ 
தடுத்தல்‌. 

30. பிறப்பு, இறப்புப்‌ புள்ளிவிவரங்கள்‌; பிறப்பு கண்‌? பதிவு செய்தல்‌ உள்ளடங்கலாக. 

1. அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌, 57 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 


புகுத்தப்பட்டது. 
2.25 ஆம்‌ பதிவுக்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 


322 


31. துறைமுகங்கள்‌, நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ அல்லது 
நிலவுறும்‌ சட்டத்தாலோ அதன்‌ வழியாலோ பெருந்துறைமுகங்கள்‌ என விளம்பப்பட்டவை நீங்கலாக. 


92. எந்திரத்தால்‌ உந்தப்படும்‌ கலங்களைப்‌ பொறுத்து, உள்நாட்டு நீர்‌ வழிகளில்‌ கப்பல்‌ 
போக்குவரத்தும்‌ கப்பல்‌ பயணமும்‌ அத்தகைய நீர்வழித்‌ தடவிதிகளும்‌ மற்றும்‌ தேசிய நீர்வழிகளைப்‌ 
பொறுத்து | ஆம்‌ பட்டியலின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, உள்நாட்டு நீர்வழிகளில்‌ பயணிகளையும்‌ 
சரக்குகளையும்‌ ஏற்றிச்‌ செல்லுதல்‌. 

[33. (அ) ஒன்றியத்தின்‌ கட்டாள்கையில்‌ இருப்பது பொது நலனுக்கு உகந்தது என 
நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்பும்‌ விசைத்தொழில்‌ எதனின்‌ ஆகுபொருள்கள்‌ 
மற்றும்‌ அதே ஆகுபொருள்களின்‌ வகையைச்‌ சேர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட 
சரக்குகள்‌, 


(ஆ உண்தகு எண்ணெய்‌ வித்துக்களும்‌ எண்ணெய்களும்‌ உள்ளடங்கலான 
உணவுப்பொருள்கள்‌, 


(இ) பிண்ணாக்கு மற்றும்‌ பிற செறிமங்கள்‌ உள்ளடங்கலான கால்நடைத்‌ தீவனம்‌, 
(ஈ கொட்டை நீக்கப்பட்டதாகவோ கொட்டை நீக்கப்படாததாகவோ உள்ள 
பண்படுத்தப்படாத பருத்தி மற்றும்‌ பருத்திக்கொட்டை, 
(௨) பண்படுத்தப்படாத சணல்‌ 
வற்றில்‌ வணிகமும்‌ வாணிபமும்‌, இவற்றை விளைவித்தலும்‌ வ ங்குதலும்‌ பகிர்ந்தளிச்‌ ம்‌.] 
ற மு மு ற்றை ததலும்‌ வழங்குதலு நதளித்தலும்‌.] , 
2133 இ: எடைகளும்‌ அளவுகளும்‌, தரநிலைகளை நிருமிப்பது நீங்கலாக.] 
34. விலைவாசிக்‌ கட்டுப்பாடு. 


35. எந்திரத்தால்‌ உந்தப்படும்‌ ஊர்திகள்‌, அத்தகைய ஊர்திகள்‌ மீதான வரிகள்‌ 
விதிக்கப்படவேண்டிய நெறிகள்‌ உள்ளடங்கலாக. 


36. தொழிற்சாலைகள்‌. 

37. கொதிகலன்கள்‌. 

38. மின்சாரம்‌. 

39. செய்தித்தாள்கள்‌, நூல்கள்‌ மற்றும்‌ அச்சகங்கள்‌. 


40. தொல்பொருள்‌ ஆய்விடங்களும்‌ சிதைவுகளும்‌ “நாடாளுமன்றம்‌ இயற்றிய சட்டத்தாலோ 
அதன்‌ வழியாலோ] தேசிய முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை என “[விளம்பப்பட்டவை] நீங்கலாக. 





1. அரசமைப்புச்‌ (மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1954 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (22-2-1955 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மாற்றாக 
அமைக்கப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ நாற்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 இன்‌, 57 ஆம்‌ பிரிவினால்‌ (3-1-1977 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

3. “நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ விளம்பும்‌" என்பதற்கு, அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 இன்‌ 27 ஆம்‌ பிரிவினால்‌ 
(1-11-1956 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மாற்றாக அமைக்கப்பட்டது. 


323 


41. நாடுவிட்டு அகன்றோர்‌ சொத்து எனச்‌ சட்டத்தினால்‌ விளம்பப்பட்ட (வேளாண்‌ நிலம்‌ 
உள்ளடங்கலான) சொத்தினைக்‌ கையடைவு கொள்ளல்‌, மேலாண்மை செய்தல்‌ மற்றும்‌ அயலடைவு 
செய்தல்‌. 

142. சொத்தினைக்‌ கையகப்படுத்தலும்‌ வேண்டுறுத்திப்‌ பெறுதலும்‌.] 


43. வரிகளையும்‌, ஒரு மாநிலத்திற்கு வெளியே எழுகின்ற நில வருவாய்‌ நிலுவைகளும்‌ 
அத்தகைய நிலுவைகளாக வசூலிக்கத்தக்க பணத்தொகைகளும்‌ உள்ளடங்கலாக அரசுக்கு 
வரவேண்டியவற்றைப்‌ பொறுத்துக்‌ கோரப்படும்‌ தொகைகளையும்‌ அந்த மாநிலத்தில்‌ வசூலித்தல்‌. 


44. நீதிமன்ற முத்திரைத்தாள்‌ வகையில்‌ ஈட்டப்படும்‌ தீர்வைகள்‌ அல்லது கட்டணங்கள்‌, 
முத்திரைத்‌ தீர்வைகள்‌, ஆனால்‌ முத்திரைத்‌ தீர்வை வீதங்கள்‌ நீங்கலாக. 


45. || ஆம்‌ பட்டியலில்‌ அல்லது ||| ஆம்‌ பட்டியலில்‌ குறித்துரைக்கப்பட்ட பொருட்பாடுகளில்‌ 
எதனையும்‌ பொறுத்த விசாரணைகளும்‌ புள்ளிவிவரங்களும்‌. 


46. இந்தப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்து, உச்ச நீதிமன்றம்‌ 
நீங்கலாக, அனைத்து நீதிமன்றங்களின்‌ அதிகாரவரம்பும்‌ அதிகாரங்களும்‌. 


47. இந்தப்‌ பட்டியலிலுள்ள பொருட்பாடுகளில்‌ எதனையும்‌ பொறுத்த கட்டணங்கள்‌, ஆனால்‌, 
நீதிமன்றம்‌ எதிலும்‌ பெறப்படும்‌ கட்டணங்கள்‌ நீங்கலாக. 


ccc 


1. அரசமைப்புச்‌ (ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1956 ஆல்‌ மாற்றாக அமைக்கப்பட்டது. 


324 


எட்டாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 


[344 (0, 351 ஆகிய உறுப்புகள்‌] 


மொழிகள்‌ 
1. அசாமியம்‌. 
2, வங்காளி. 
13. போடோ. 
4. தோக்ரி.] 
25]. குஜராத்தி. 
[6]. இந்தி. 


417]. கன்னடம்‌. 
48]. காஷ்மீரி. 
“[£[9]. கொங்கணி. 
[10]. மைதிலி.] 
[11]. மலையாளம்‌. 
“[£[12]. மணிப்புரி. 
£113]. மராத்தி. 
“[£[14]. நேப்பாளி.] 


415]. [ஒடியா] 
£116]. பஞ்சாபி. 





1. அரசமைப்புச்‌ தொண்ணூற்று இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (7-1-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 


புகுத்தப்பட்டது. 
2. 3 ஆம்‌ பதிவு, 5 ஆம்‌ பதிவாக, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மறுஎண்ணிடப்பட்டது. 


3. 4 முதல்‌ 7 வரையிலான பதிவுகள்‌, 6 முதல்‌ 9 வரையிலான பதிவுகளாக, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மறுஎண்ணிடப்பட்டது. 
4. அரசமைப்புச்‌ (எழுபத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 2 ஆம்‌ பிரிவால்‌ (31-8-1992 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 


புகுத்தப்பட்டது. 


5.8 ஆம்‌ பதிவு, 11 ஆம்‌ பதிவாக, அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ 


(7-1-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), மறுஎண்ணிடப்பட்டது. 


6. 9 முதல்‌ 14 வரையிலான பதிவுகள்‌, 12 முதல்‌ 17 வரையிலான பதிவுகளாக, ரேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மறுஎண்ணிடப்பட்டது. 
7. “ஒரியா” என்பதற்கு, அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஆறாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2011 இன்‌, 2 ஆம்‌ பிரிவினால்‌ (23-9-2011 முதல்‌ 


செல்திறம்‌ பெறுமாறு, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


325 


[17]. சமஸ்கிருதம்‌. 
2118.  சந்தாலி.] 
[*([19]. சிந்தி.] 

[20]. தமிழ்‌. 

[21]. தெலுங்கு. 


[22]. உருது. 





1. 9 முதல்‌ 14 வரையிலான பதிவுகள்‌. 12 முதல்‌ 17 வரையிலான பதிவுகளாக, அரசமைப்புச்‌ தொண்ணூற்று இரண்டாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (7-1-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (7-1-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

3. அரசமைப்புச்‌ (இருபத்து ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1967 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (10-4-1967 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
சேர்க்கப்பட்டது. 

4.15 ஆம்‌ பதிவு, 19 ஆம்‌ பதிவாக அரசமைப்புச்‌ தொண்ணூற்று இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ 
(7-1-2004 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) மறுஎண்ணிடப்பட்டது. 

5. 16 முதல்‌ 18 வரையிலான பதிவுகள்‌, 20 முதல்‌ 22 வரையிலான பதிவுகளாக, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌ மறுஎண்ணிடப்பட்டது. 


306-22--23 


326 


[ஒன்பதாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
(31 (ஆ உறுப்பு) 
1. பீகார்‌ நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1950 (பீகார்‌ சட்டம்‌ X%%/1950). 
2. பம்பாய்‌ குத்தகையுரிமை மற்றும்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ சட்டம்‌, 1948 (பம்பாய்‌ சட்டம்‌ 
LX\VII/1948). 
3. பம்பாய்‌ மாலிகி நிலப்பிடிமானமுறை ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1949 (பம்பாய்‌ சட்டம்‌ 1/1949). 


4. பம்பாய்‌ தாலுக்தாரி நிலப்பிடிமானமுறை ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1949 (பம்பாய்‌ சட்டம்‌ 11/1949). 


5. பஞ்ச்‌ மஹல்கள்‌ மேஹ்வாசி நிலப்பிடிமானமுறை ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1949 (பம்பாய்‌ சட்டம்‌ 
LXIII/1949). 
6. பம்பாய்‌ கோதீ ஒழிப்புச்‌ சட்டம்‌,1950 (பம்பாய்‌ சட்டம்‌ \1/1950). 


7. பம்பாய்‌ பரகானா மற்றும்‌ குல்கர்னி வதன்‌ ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1950 (பம்பாய்‌ சட்டம்‌ X/1950). 

8. மத்தியப்‌ பிரதேச நிலவுடைமை உரிமைகள்‌ ஒழிப்புச்‌ (உரிமை நிலச்சொத்துக்கள்‌, மஹல்கள்‌, 
மாற்றாக்கம்‌ செய்யப்பட்ட நிலங்கள்‌) சட்டம்‌, 1950 (மத்தியப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ |/1957. 

9. சென்னை உரிமைநிலச்‌ சொத்துக்கள்‌ (ஒழிப்பு மற்றும்‌ நேர்க்குடிவாரமுறையாக நிலைமாற்றம்‌) 
சட்டம்‌, 1948 (சென்னைச்‌ சட்டம்‌ XXV/1/1948). 

10. சென்னை உரிமைநிலச்‌ சொத்துக்கள்‌ (ஒழிப்பு மற்றும்‌ நேர்க்குடிவாரமுறையாக நிலைமாற்றம்‌) 
திருத்தச்‌ சட்டம்‌, 1950 (சென்னைச்‌ சட்டம்‌ |/1950). 

11. உத்தரப்பிரதேச ஜமீன்தாரி ஒழிப்பு மற்றும்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1950 
(உத்தரப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 1/1959. 

12. ஐதராபாத்‌ (ஜாகீர்கள்‌ ஒழிப்பு) ஒழுங்குறுத்தும்விதி, 1358 ப (எண்‌ ,616/1358 பசலி). 


13. ஐதராபாத்‌ ஜாகீர்கள்‌ (இனமாற்றுதல்‌) ஒழுங்குறுத்தும்விதி, 1359 ப (எண்‌ XXV/1359 பசலி). 


2114. பீகார்‌ இடம்‌ பெயர்ந்தவர்களின்‌ மறுவாழ்வளிப்பு (நிலம்‌ கையகப்படுத்துதல்‌) சட்டம்‌, 1950 
(பீகார்‌ சட்டம்‌ XXXVIII/1950) 

15. ஐக்கிய மாகாணங்கள்‌ நிலம்‌ கையகப்படுத்துதல்‌ (அகதிகள்‌ மறுவாழ்வளிப்பு) சட்டம்‌, 1948 
(ஐ.மா. சட்டம்‌ XV1/1948). 

16. இடம்‌ பெயர்ந்தவர்களின்‌ மறுகுடியமர்வு (நிலம்‌ கையகப்படுத்துதல்‌) சட்டம்‌, 1948 
(சட்டம்‌ 1/1948). 


17. காப்பீடு சட்டம்‌, 1938 (சட்டம்‌ 1/1938) 52 முதல்‌ 52(௭) வரை உள்ள பிரிவுகள்‌, காப்பீடு 
(திருத்தம்‌) சட்டம்‌, 1950 (சட்டம்‌ XடV11/1950) 42 ஆம்‌ பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது. 


1. அரசமைப்புச்‌ (முதலாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1951 இன்‌ 14 ஆம்‌ பிரிவினால்‌ (18-6-1951 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) சேர்க்கப்பட்டது. 
2. அரசமைப்புச்‌ (நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1955 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (27-4-1955 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


306-22--238 


327 


18. இருப்பூர்திய நிறுமங்கள்‌ (நெருக்கடிநிலை வகையங்கள்‌) சட்டம்‌, 1951 (சட்டம்‌ (|/1951. 

19. விசைத்தொழில்கள்‌ (மேம்பாடு மற்றும்‌ ஒழுங்குறுத்தம்‌) சட்டம்‌, 1951 (சட்டம்‌ ட)6//1951) இன்‌ 
அத்தியாயம்‌ ||| (௮) விசைத்தொழில்கள்‌ (மேம்பாடு மற்றும்‌ ஒழுங்குறுத்தம்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 1953 
(சட்டம்‌ %V1/1953) இன்‌ 13 ஆம்‌ பிரிவினால்‌ புகுத்தப்பட்டது. 

20. மேற்கு வங்காள நில மேம்பாடு மற்றும்‌ திட்டமிடுதல்‌ சட்டம்‌, 1948 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
%X/1948) மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ (8/1951) ஆல்‌ திருத்தம்‌ செய்யப்பட்டது.] 

[21. ஆந்திரப்‌ பிரேதச வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ சட்டம்‌, 1961 (ஆந்திரப்‌ 
பிரதேசச்‌ சட்டம்‌ )/1961). 

22. ஆந்திரப்‌ பிரதேச (தெலுங்கானா பரப்பிடம்‌) குத்தகையுரிமை மற்றும்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ 
(செல்லுந்தன்மையாக்குதல்‌) சட்டம்‌, 1961 (ஆந்திரப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 6/1967. 


23. ஆந்திரப்‌ பிரதேச (தெலுங்கானா பரப்பிடம்‌) இஜாரா மற்றும்‌ கெளலி நிலம்‌ முறைகேடான 
பட்டாக்கள்‌ நீக்கறவு செய்தல்‌ மற்றும்‌ சலுகைத்‌ தீர்வை ஒழித்தல்‌ சட்டம்‌, 1961 (ஆந்திரப்‌ பிரேதசச்‌ 
சட்டம்‌ XXXV1/196)). 

24. பொதுத்‌ தன்மையதான சமய அல்லது அற நிறுவனத்துக்கு உரிய நிலங்களை அசாம்‌ அரசு 
கையகப்படுத்துதல்‌ சட்டம்‌, 1959 (அசாம்‌ சட்டம்‌ 1/196]. 

25. பீகார்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1953 (பீகார்‌ சட்டம்‌ %/1954). 

26. பீகார்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (உச்சவரம்புப்‌ பரப்பிடத்தை நிருணயித்தல்‌ மற்றும்‌ மிகையான 


நிலத்தைக்‌ கையகப்படுத்துதல்‌) சட்டம்‌, 1961 (பீகார்‌ சட்டம்‌ %॥1/1962) இந்தச்‌ சட்டத்தின்‌ 28 ஆம்‌ 
பிரிவு நீங்கலாக. 


27. பம்பாய்‌ தாலுக்தாரி நிலப்பிடிமானமுறை ஒழிப்பு (திருத்தம்‌) சட்டம்‌, 1954 (பம்பாய்‌ சட்டம்‌ 
1/1955). 


28. பம்பாய்‌ தாலுக்தாரி நிலப்பிடிமானமுறை ஒழிப்பு (திருத்தம்‌) சட்டம்‌, 1957 (பம்பாய்‌ சட்டம்‌ 
XVIII/1958). 


29. பம்பாய்‌ இனாம்கள்‌ (கட்ச்‌ பரப்பிடம்‌) ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1958 (பம்பாய்‌ சட்டம்‌ XCV/111/1958). 

30. பம்பாய்‌ குத்தகையுரிமை மற்றும்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ (குஜராத்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1960 
(குஜராத்‌ சட்டம்‌ 1/1960). 

31. குஜராத்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ உச்சவரம்புச்‌ சட்டம்‌, 1960 (குஜராத்‌ சட்டம்‌ 1/196]. 


32. சக்பாரா மற்றும்‌ மேஹ்வாசி உரிமைநிலச்‌ சொத்துக்கள்‌ (நிலவுடைமை உரிமைகள்‌ ஒழிப்பு 
முதலியவை) ஒழுங்குறுத்தும்விதி, 1962 (குஜராத்‌ ஒழுங்குறுத்தும்விதி 1/1962). 
33. குஜராத்‌ எஞ்சிய மாற்றாக்கங்கள்‌ ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1963 (குஜராத்‌ சட்டம்‌ 4 /1963) 


அதன்‌ 2 ஆம்‌ பிரிவின்‌ (3) ஆம்‌ கூறின்‌ (ஈ) உட்கூறில்‌ குறிப்பிடப்பட்ட மாற்றாக்கத்திற்கு இந்தச்‌ 
சட்டம்‌ தொடர்புடையதாயிருக்கிற அளவுக்கு நீங்கலாக. 


34. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைபற்றுநிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) சட்டம்‌, 1961 
(மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ 24/11/1967. 


1. அரசமைப்புச்‌ (பதினேழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1964 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1964 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


306-22—23b 


328 


35. ஐதராபாத்‌ குத்தகையுரிமை மற்றும்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ (மறுசட்டமியற்றல்‌, 
செல்லுந்தன்மையதாக்குதல்‌ மற்றும்‌ கூடுதல்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1961 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ .V/1961. 


36. ஐதராபாத்‌ குத்தகையுரிமை மற்றும்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ சட்டம்‌, 1950 (ஐதராபாத்‌ சட்டம்‌ 
)0(/1950). 


37. ஜன்மீகரம்‌ செலுத்தம்‌ (ஒழிப்பு) சட்டம்‌, 1960 (கேரளச்‌ சட்டம்‌ |11/196]. 
38. கேரள நிலவரிச்‌ சட்டம்‌, 1961 (கேரளச்‌ சட்டம்‌ %111/196]. 
39. கேரள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1963 (கேரளச்‌ சட்டம்‌ |/1964). 


40. மத்தியப்பிரதேச நில வருவாய்ச்‌ சட்டத்‌ தொகுப்பு, 1959 (மத்தியப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 91959). 
41. மத்தியப்‌ பிரதேச வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ சட்டம்‌, 1960 (மத்தியப்‌ 
பிரதேசச்‌ சட்டம்‌ %/1960). 


42. சென்னை பயிரிடும்‌ குத்தகைக்காரர்கள்‌ பாதுகாப்புச்‌ சட்டம்‌, 1955 (சென்னைச்‌ சட்டம்‌ 
XXV/1955). 


43. சென்னை பயிரிடும்‌ குத்தகைக்காரர்கள்‌ நியாயமான குத்தகைத்‌ தொகைச்‌ செலுத்தம்‌) 
சட்டம்‌, 1956 (சென்னைச்‌ சட்டம்‌ XX1V/1956). 


44. சென்னைக்‌ குடியிருப்புக்‌ கையுடைமையாளர்கள்‌ (வெளியேற்றுகையிலிருந்து பாதுகாப்பு) 
சட்டம்‌, 1961 (சென்னைச்‌ சட்டம்‌ 61/41/1961). 


45. சென்னைப்‌ பொதுப்‌ பொறுப்பமைவுகள்‌ (வேளாண்‌ நிலங்களை நிருவகிப்பதை 
ஒழுங்குறுத்தம்‌) சட்டம்‌, 1961 (சென்னைச்‌ சட்டம்‌ 11/1961. 


46. சென்னை நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நிலத்தின்‌ மீதான உச்சவரம்பு நிருணயித்தல்‌) சட்டம்‌, 1961 
(சென்னைச்‌ சட்டம்‌ (.1॥/1961. 


47. மைசூர்‌ குத்தகையுரிமைச்‌ சட்டம்‌, 1952 (மைசூர்‌ சட்டம்‌ 981/1952). 
48. குடகு குத்தகைக்காரர்கள்‌ சட்டம்‌, 1957 (மைசூர்‌ சட்டம்‌ 944//1957). 
49. மைசூர்‌ ஊர்‌ அலுவலர்‌ பதவிகள்‌ ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1961 (மைசூர்‌ சட்டம்‌ ௩1/196]. 


50. ஐதராபாத்‌ குத்தகையுரிமை மற்றும்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ (செல்லுந்தன்மையதாக்குதல்‌) 
சட்டம்‌, 1961 (மைசூர்‌ சட்டம்‌ %%//1961). 


51. மைசூர்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1961 (மைசூர்‌ சட்டம்‌ 71962). 

52. ஒரிசா நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1960 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 1/1960). 

53, ஒரிசா ஒருங்கிணைந்த ஆட்சிநிலவரைகள்‌ (ஊர்‌ அலுவலர்‌ பதவிகள்‌ ஒழிப்பு) சட்டம்‌, 1963 
(ஒரிசாச்‌ சட்டம்‌ %/1963). 

54. பஞ்சாப்‌ நிலப்பிடிமான முறைகள்‌ காப்புறுதிச்‌ சட்டம்‌, 1953 (பஞ்சாப்‌ சட்டம்‌ ௩/1953). 


55. ராஜஸ்தான்‌ குத்தகையுரிமைச்‌ சட்டம்‌, 1955 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ |1/1955). 


306-22—23c 


329 


56. ராஜஸ்தான்‌ ஜமீன்தாரி மற்றும்‌ விஸ்வேதாரி ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1959 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 
4111/1959). 

57. குமாஉன்‌ மற்றும்‌ உத்தரகண்ட்‌ ஜமீன்தாரி ஒழிப்பு மற்றும்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1960 
(உத்தரப்பிரதேசச்‌ சட்டம்‌ 11/1960). 

58. உத்தரப்பிரதேச கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு விதித்தல்‌ சட்டம்‌, 1960 
(உத்தரப்பிரதேசச்‌ சட்டம்‌ 1/196]. 


59. மேற்கு வங்காள உரிமை நிலச்‌ சொத்துக்கள்‌ கையகப்படுத்துதல்‌ சட்டம்‌, 1953 (மேற்கு 
வங்காளச்‌ சட்டம்‌ |/1954). 
60. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1955 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ X/1956). 


61. தில்லி நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1954 (கில்லிச்‌ சட்டம்‌ 11/1954). 
62. தில்லி கைப்பற்று நிலங்கள்‌ (உச்சவரம்பு) சட்டம்‌, 1960 (மையச்‌ சட்டம்‌ 24/1960). 


63. மணிப்பூர்‌ நில வருவாய்‌ மற்றும்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1960 (மையச்‌ சட்டம்‌ 33/1960). 
64. திரிபுரா நில வருவாய்‌ மற்றும்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1960 (மையச்‌ சட்டம்‌ 43/1960).] 


65. கேரள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1969 (கேரளச்‌ சட்டம்‌ 35/1969). 

66. கேரள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1971 (கேரளச்‌ சட்டம்‌ 25/1971).] 

2167. ஆந்திரப்‌ பிரதேச நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான 
உச்சவரம்பு) சட்டம்‌, 1973 (ஆந்திரப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 1/1973). 

68. பீகார்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (உச்சவரம்புப்‌ பரப்பிடத்தை நிருணயித்தல்‌ மற்றும்‌ மிகை நிலம்‌ 
கையகப்படுத்துதல்‌) (திருத்தம்‌) சட்டம்‌, 1972 (பீகார்‌ சட்டம்‌ 1/1973). 

69. பீகார்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (உச்சவரம்புப்‌ பரப்பிடத்தை நிருணயித்தல்‌ மற்றும்‌ மிகை நிலம்‌ 
கையகப்படுத்துதல்‌) (திருத்தம்‌) சட்டம்‌, 1973 (பீகார்‌ சட்டம்‌ 1/1973). 

70. பீகார்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1972 (பீகார்‌ சட்டம்‌ //1972). 


71. குஜராத்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ உச்சவரம்பு (திருத்தம்‌) சட்டம்‌, 1972 (குஜராத்‌ சட்டம்‌ 2/1974). 


72. அரியானா கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ சட்டம்‌, 1972 (அரியானாச்‌ சட்டம்‌ 
26/1972). 

73. இமாச்சலப்‌ பிரதேசக்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ சட்டம்‌, 1972 (இமாச்சலப்‌ 
பிரதேசச்‌ சட்டம்‌ 19/1973). 

74. கேரள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1972 (கேரளச்‌ சட்டம்‌ 17/1972). 


75. மத்தியப்‌ பிரதேச வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு (திருத்தம்‌) சட்டம்‌, 1972 
(மத்தியப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 12/1974). 


1. அரசமைப்புச்‌ (இருபத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1972 இன்‌, 2 ஆம்‌ பிரிவினால்‌ (9-6-1972 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
புகுத்தப்பட்டது. 

2. அரசமைப்புச்‌ (முப்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1974 இன்‌, 2 ஆம்‌ பிரிவினால்‌ (7-9-1974 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 


330 


76. மத்தியப்‌ பிரதேச வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு இரண்டாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1972 (மத்தியப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 13/1974). 


77. மைசூர்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1973 (கர்நாடகச்‌ சட்டம்‌ 1/1974). 


78. பஞ்சாப்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1972 (பஞ்சாப்‌ சட்டம்‌ 10/1973). 


79. ராஜஸ்தான்‌ வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு விதித்தல்‌ சட்டம்‌, 1973 
(ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 11/1973). 


80. கூடலூர்‌ ஜன்மம்‌ உரிமைநிலச்‌ சொத்துக்கள்‌ (ஒழிப்பு மற்றும்‌ நேர்க்குடிவார முறையாக 
நிலைமாற்றம்‌) சட்டம்‌, 1969 (தமிழ்நாடு சட்டம்‌ 24/1969). 


81. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1972 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
)(11/1972. 

82. மேற்கு வங்காள உரிமை நிலச்‌ சொத்துக்கள்‌ கையகப்படுத்துதல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1964 
(மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ )061/1964). 

83. மேற்கு வங்காள உரிமை நிலச்‌ சொத்துக்கள்‌ கையகப்படுத்துதல்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌) 
சட்டம்‌, 1973 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ XX%X111/1973). 

84. பம்பாய்‌ குத்தகையுரிமை மற்றும்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ (குஜராத்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1972 
(குஜராத்‌ சட்டம்‌ 5/1973). 

85. ஒரிசா நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1974 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 9/1974). 

86. திரிபுரா நில வருவாய்‌ மற்றும்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1974 
(திரிபுரா சட்டம்‌ 7/1974).] 

1[287.* * | 

88. விசைத்தொழில்கள்‌ (மேம்பாடு மற்றும்‌ ஒழுங்குறுத்தம்‌) சட்டம்‌, 1951 (மையச்‌ சட்டம்‌ 
65/1951). | 

89. அசையாச்‌ சொத்தினை வேண்டுறுத்திக்‌ கையகப்படுத்துதல்‌ சட்டம்‌, 1952 (மையச்‌ சட்டம்‌ 
30/1952). 

90. சுரங்கங்கள்‌ மற்றும்‌ கனிமங்கள்‌ ஒழுங்குறுத்தம்‌ மற்றும்‌ மேம்பாடு) சட்டம்‌, 1957 (மையச்‌ 
சட்டம்‌ 67/1957). 

*91. ஒருதனியுரிமைகள்‌ மற்றும்‌ வரையறுக்கப்பட்ட வாணிகப்‌ பழக்கங்கள்‌ சட்டம்‌, 1969 
(மையச்‌ சட்டம்‌ 54/1969). 

*[92. ** ம்‌ 

93. கல்கரிக்கான நிலக்கரிச்‌ சுரங்கங்கள்‌ (நெருக்கடிநிலை வகையங்கள்‌) சட்டம்‌, 1971 
(மையச்‌ சட்டம்‌ 64/1971). 

94. கல்கரிக்கான நிலக்கரிச்‌ சுரங்கங்கள்‌ (தேசியமயமாக்குதல்‌) சட்டம்‌, 1972 (மையச்‌ சட்டம்‌ 
36/1972). 





1. அரசமைப்புச்‌ (முப்பத்து ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (10-8-1975 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 

2. 87 மற்றும்‌ 92 ஆம்‌ பதிவுகள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 44 ஆம்‌ பிரிவினால்‌, (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 

* போட்டிகள்‌ சட்டம்‌, 2002 (12/2003) ஆல்‌ (1-9-2009 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) நீக்கறவு செய்யப்பட்டது. 


331 


95. பொதுவான காப்பீட்டுத்‌ தொழில்‌ (தேசியமயமாக்குதல்‌) சட்டம்‌, 1972 (மையச்‌ சட்டம்‌ 
57/1972). 

96. இந்தியச்‌ செப்புக்‌ கூட்டுருமச்‌ (பொறுப்பேற்பு நிறுவனத்தைக்‌ கையகப்படுத்துதல்‌) சட்டம்‌, 
1972 (மையச்‌ சட்டம்‌ 58/1972). 

97. நலிவுற்ற நெசவுப்‌ பொறுப்பேற்பு நிறுவனங்கள்‌ (மேலாண்மையை மேற்கொள்ளுதல்‌) 
சட்டம்‌, 1972 (மையச்‌ சட்டம்‌ 72/1972). 

98. நிலக்கரிச்‌ சுரங்கங்கள்‌ (மேலாண்மையை மேற்கொள்ளுதல்‌) சட்டம்‌, 1973 (மையச்‌ சட்டம்‌ 
15/1973). 


99. நிலக்கரிச்‌ சுரங்கங்கள்‌ (தேசியமயமாக்குதல்‌) சட்டம்‌, 1973 (மையச்‌ சட்டம்‌ 26/1973). 

**100. அயல்நாட்டு செலாவணி ஒழுங்குறுத்தம்‌ சட்டம்‌, 1973 (மையச்‌ சட்டம்‌ 46/1973). 

101. அல்காக்‌ ஆஷ்டவுன்‌ நிறுமம்‌ வரம்பிடப்பட்டது (பொறுப்பேற்பு நிறுவனங்களைக்‌ 
கையகப்படுத்துதல்‌) சட்டம்‌, 1973 (மையச்‌ சட்டம்‌ 56/1973). 

102. நிலக்கரிச்‌ சுரங்கங்கள்‌ (பேணிக்காத்தல்‌ மற்றும்‌ மேம்படுத்துதல்‌ சட்டம்‌, 1974 
(மையச்‌ சட்டம்‌ 28/1974). 


103. கூடுதல்‌ பதவியூதியங்கள்‌ (கட்டாய வைப்பீடு) சட்டம்‌, 1974 (மையச்‌ சட்டம்‌ 37/1974). 


104. அயல்நாட்டு நாணயமாற்றைப்‌ பேணிக்காத்தல்‌ மற்றும்‌ கள்ளக்கடத்தல்‌ நடவடிக்கைகள்‌ 
தடுப்புச்‌ சட்டம்‌, 1974 (மையச்‌ சட்டம்‌ 52/1974). 

105. நலிவுற்ற நெசவுப்‌ பொறுப்பேற்பு நிறுவனங்கள்‌ (தேசியமயமாக்குதல்‌) சட்டம்‌, 1974 
(மையச்‌ சட்டம்‌ 57/1974). 

106. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1964 (மகாரஷ்டிரச்‌ சட்டம்‌ V॥/1965). 

107. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1965 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ X%11/1965). 

108. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1968 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ XV1/1968). 

109. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) (இரண்டாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1968 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ X%111/1968). 

110. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1969 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ 66/11/1969. 

111. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) (இரண்டாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1969 மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ 2626411/1969). 

112. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1970 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ %/1/1970). 


** வெளிநாட்டு பரிமாற்ற மேலாண்மைச்‌ சட்டம்‌, 1999 (42/1999) ஆல்‌ (1-6-2000 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) நீக்கறவு செய்யப்பட்டது. 


332 


113. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1972 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ %111/1972). 


114, மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1973 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ ட/1973). 

115 ஒரிசா நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1965 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 13/1965). 

116. ஒரிசா நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1966 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 8/1967). 

117. ஒரிசா நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1967 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 13/1967). 

118. ஒரிசா நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1969 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 13/1969). 

119. ஒரிசா நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1970 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 18/1970). 


120. உத்தரப்‌ பிரதேசக்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு விதித்தல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 
1972 (உத்தரப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 18/1973). 


121. உத்தரப்‌ பிரதேசக்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு விதித்தல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 
1974 (உத்தரப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 2/1975). 

122. திரிபுரா நில வருவாய்‌ மற்றும்‌ நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 
(திரிபுராச்‌ சட்டம்‌ 3/1975). 


123. தாத்ரா மற்றும்‌ நாகர்‌ ஹவேலி நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ ஒழுங்குறுத்தும்விதி, 1971 (3/1970. 


124. தாத்ரா மற்றும்‌ நாகர்‌ ஹவேலி நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) ஒழுங்குறுத்தும்விதி, 
1973 (5/1973).] 


'[125. இயக்கூர்திகள்‌ சட்டம்‌, 1939* இன்‌ 66 இபிரிவு மற்றும்‌ அத்தியாயம்‌ 1/௫) மையச்‌ 
சட்டம்‌ 4/1939). 


126. இன்றியமையாப்‌ பண்டங்கள்‌ சட்டம்‌, 1955 (மையச்‌ சட்டம்‌ 10/1955). 


127. கள்ளக்கடத்தல்காரர்கள்‌ மற்றும்‌ அயல்நாட்டு நாணயமாற்றுப்‌ புரட்டுச்செய்வோர்‌ 
(சொத்துப்பறிமுதல்‌) சட்டம்‌, 1976 (மையச்‌ சட்டம்‌ 13/1976). 


128. கொத்தடிமை முறை (ஒழிப்பு) சட்டம்‌, 1976 (மையச்‌ சட்டம்‌ 19/1976). 


129. அயல்நாட்டு செலாவணிப்‌ பேணிகாத்தல்‌ மற்றும்‌ கள்ளக்கடத்தல்‌ நடவடிக்கைகள்‌ 
தடுப்புச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (மையச்‌ சட்டம்‌ 20/1976). 


“[130.* * *] 


rr ———————— 
1. 125 முதல்‌ 188 வரையிலான பதிவுகள்‌, அரசமைப்புச்‌ (நாற்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌. 1976 இன்‌ 3 ஆம்‌ பிரிவினால்‌ (27-5-1976 முதல்‌ 
செல்திறம்‌ பெறுமாறு புகுத்தப்பட்டது. 
* இயக்கூர்திகள்‌ சட்டம்‌, 1988 (59/1988) இன்‌ தற்போதைய தொடர்புடைய வகையங்களைக்‌ காண்க. 
2,130 ஆம்‌ பதிவு, அரசமைப்புச்‌ (நாற்பத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1978 இன்‌ 44 ஆம்‌ பிரிவினால்‌ (20-6-1979 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு) விட்டுவிடப்பட்டது. 


333 


131. கட்டாய கொள்முதல்‌ சர்க்கரை விலை சமன்மையாக்கு நிதியச்‌ சட்டம்‌, 1976 
(மையச்‌ சட்டம்‌ 31/1976). 


132. நகர்ப்புற நிலம்‌ (உச்சவரம்பு மற்றும்‌ ஒழுங்குறுத்தம்‌) சட்டம்‌, 1976 (மையச்‌ சட்டம்‌ 33/1976). 
133. ஒன்றியத்துக்‌ கணக்குகள்‌ துறைப்படுத்தப்படுதல்‌ (பணியாளர்களை மாற்றுதல்‌) சட்டம்‌, 
1976 (மையச்‌ சட்டம்‌ 59/1976). 


134. அசாம்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு நிருணயித்தல்‌ சட்டம்‌, 1956 (அசாம்‌ சட்டம்‌ 
1/1957). 

135. பம்பாய்‌ குத்தகையுரிமை மற்றும்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ (விதர்பா வட்டாரம்‌) சட்டம்‌, 1958 
(பம்பாய்‌ சட்டம்‌ XC1X/1958). 


136. குஜராத்‌ தனியார்‌ காடுகள்‌ (கையகப்படுத்துதல்‌) சட்டம்‌, 1972 (குஜராத்‌ சட்டம்‌ 14/1973). 
137. அரியானாக்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 
(அரியானாச்‌ சட்டம்‌ 17/1976). 


138. இமாச்சலப்‌ பிரதேசக்‌ குத்தகையுரிமை மற்றும்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1972 
(இமாச்சலப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 8/1974). 


139. இமாச்சலப்‌ பிரதேச ஊர்ப்‌ பொது நிலங்கள்‌ உற்றமைதல்‌ மற்றும்‌ பயன்பாட்டுச்‌ சட்டம்‌, 1974 
(இமாச்சலப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 18/1974). 


140. கர்நாடக நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌ மற்றும்‌ பல்வகை வகையங்கள்‌) 
சட்டம்‌, 1974 (கர்நாடகச்‌ சட்டம்‌ 31/1974). 


141. கர்நாடக நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (கர்நாடகச்‌ சட்டம்‌ 
27/1976). 


142. கேரள வெளியேற்றுகைத்‌ தடுப்புச்‌ சட்டம்‌, 1966 (கேரளச்‌ சட்டம்‌ 12/1966). 
143. திருப்புவாராச்‌ செலுத்தம்‌ (ஒழிப்பு) சட்டம்‌, 1969 (கேரளச்‌ சட்டம்‌ 19/1969). 
144. ஸ்ரீபாதம்‌ நிலங்கள்‌ விடுவிப்புச்‌ சட்டம்‌, 1969 (கேரளச்‌ சட்டம்‌ 20/1969). 


145. ஸ்ரீபண்டாரவகை நிலங்கள்‌ (உற்றமைதல்‌ மற்றும்‌ விடுவிப்பு) சட்டம்‌, 1971 (கேரளச்‌ சட்டம்‌ 
20/1971). 


146. கேரளா தனியார்‌ காடுகள்‌ (உற்றமைதல்‌ மற்றும்‌ குறித்தளித்தல்‌) சட்டம்‌, 1971 (கேரளச்‌ 
சட்டம்‌ 26/1971). 


147. கேரள வேளாண்‌ உழைப்பாளர்கள்‌ சட்டம்‌, 1974 (கேரளச்‌ சட்டம்‌ 18/1974.) 


148. கேரள முந்திரித்‌ தொழிற்சாலைகள்‌ (கையகப்படுத்துதல்‌) சட்டம்‌, 1974 (கேரளச்‌ சட்டம்‌ 
29/1974). 


149. கேரளச்‌ சீட்டுகள்‌ சட்டம்‌, 1975 (கேரளச்‌ சட்டம்‌ 23/1975). 


150. கேரளப்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ (நிலங்களின்‌ உரிமைமாற்றல்‌ மீதான வரையறை 
மற்றும்‌ மாற்றாக்கம்‌ செய்யப்பட்ட நிலங்களின்‌ மீட்டளிப்பு) சட்டம்‌, 1975 (கேரளச்‌ சட்டம்‌ 31/1975). 


151. கேரள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (கேரளச்‌ சட்டம்‌ 15/1976). 
152. காணம்‌ குத்தகையுரிமை ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1976 (கேரளச்‌ சட்டம்‌ 16/1976). 


334 


153. மத்தியப்‌ பிரதேச வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ (கிருத்தம்‌) சட்டம்‌, 
1974 (மத்தியப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 20/1974). 

154. மத்தியப்‌ பிரதேச வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 
1975 (மத்தியப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 2/1976). 

155. மேற்கு காந்தேஷ்‌ மேஹ்வாசி உரிமைநிலச்‌ சொத்துக்கள்‌ (நிலவுடைமை உரிமைகள்‌ ஒழிப்பு 
முதலியவை) ஒழுங்குறுத்தும்விதி, 1961 (மகாராஷ்டிர ஒழுங்குறுத்தும்விதி 1/1962). 

156. மகாராஷ்டிர பட்டியலில்கண்ட பழங்குடியினருக்கு நிலங்கள்‌ மீட்டளிப்புச்‌ சட்டம்‌, 1974 
(மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ 1/1975). 

157. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பைக்‌ குறைத்தல்‌) 
மற்றும்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1972 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ 41/1975). 


158. மகாராஷ்டிரத்‌ தனியார்‌ காடுகள்‌ (கையகப்படுத்துதல்‌) சட்டம்‌, 1975 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ 
XXIX/1975). 


159. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பைக்‌ குறைத்தல்‌) 
மற்றும்‌ (திருத்தம்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 1975 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ XடV11/1975). 

160. மகாராஷ்டிர வேளாண்‌ நிலங்கள்‌ (கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்பு) (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1975 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ |1/1976). 

161. ஒரிசா உரிமைநிலச்‌ சொத்துக்கள்‌ ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1951 (ஒரிசாச்‌ சட்டம்‌ |/1952). 

162. ராஜஸ்தான்‌ குடியேற்றச்‌ சட்டம்‌, 1954 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ XX1/ 1954). 

163. ராஜஸ்தான்‌ நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ மற்றும்‌ நில உரிமையாளர்களின்‌ உரிமை 
நிலச்சொத்துக்கள்‌ கையகப்படுத்துதல்‌ சட்டம்‌, 1963 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 11/1964). 


164. ராஜஸ்தான்‌ வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீது உச்சவரம்பு விதித்தல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 
1976 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 8/1976). 


165. ராஜஸ்தான்‌ குத்தகையுரிமைச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 12/1976). 

166. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நிலத்தின்‌ மீதான உச்சவரம்பு குறைப்பு) சட்டம்‌, 1970 
(தமிழ்நாடு சட்டம்‌ 17/1970). 

167. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 1971 
(குமிழ்நாடு சட்டம்‌ 41/1971). 

168. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 1972 
(குமிழ்நாடு சட்டம்‌ 10/1972). 

169. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) இரண்டாம்‌ திருத்தச்‌ 
சட்டம்‌, 1972 (தமிழ்நாடு சட்டம்‌ 20/1972). 

170. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) மூன்றாம்‌ திருத்தச்‌ 
சட்டம்‌, 1972 (தமிழ்நாடு சட்டம்‌ 37/1972). 

171. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) நான்காம்‌ திருத்தச்‌ 
சட்டம்‌, 1972 (தமிழ்நாடு சட்டம்‌ 39/1972). 


172. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) ஆறாம்‌ திருத்தச்‌ 
சட்டம்‌, 1972 (தமிழ்நாடு சட்டம்‌ 7/1974). 


335 


173. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) ஐந்தாம்‌ திருத்தச்‌ 
சட்டம்‌, 1972 (தமிழ்நாடு சட்டம்‌ 10/1974). 

174. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 1974 
(தமிழ்நாடு சட்டம்‌ 15/1974). 

175. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) மூன்றாம்‌ திருத்தச்‌ 
சட்டம்‌, 1974 (தமிழ்நாடு சட்டம்‌ 30/1974). 

176. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) இரண்டாம்‌ திருத்தச்‌ 
சட்டம்‌, 1974 (தமிழ்நாடு சட்டம்‌ 32/1974). 

177. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 1975 
(தமிழ்நாடு சட்டம்‌ 11/1975). 

178. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) இரண்டாம்‌ திருத்தச்‌ 
சட்டம்‌, 1975 (தமிழ்நாடு சட்டம்‌ 21/1975). 

179. உத்தரப்‌ பிரதேச நிலச்‌ சட்டங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1971 (உத்தரப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 
21/1971), உத்தரப்‌ பிரதேச நிலச்‌ சட்டங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1974 (உத்தரப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 34/1974) 
ஆகியவற்றினால்‌, உத்தரப்‌ பிரதேச ஜமீன்தாரி ஒழிப்பு மற்றும்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ சட்டம்‌ 1950 இல்‌ 
(உத்தரப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 1/1951) செய்யப்பட்ட திருத்தங்கள்‌. 

180. உத்தரப்‌ பிரதேசக்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீது உச்சவரம்பு விதித்தல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 
(உத்தரப்பிரதேசச்‌ சட்டம்‌ 20/1976). 

181. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1972 
(மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 96/11/1972). 

182. மேற்கு வங்காள மாற்றாக்கம்‌ செய்யப்பட்ட நிலத்தின்‌ மீட்டளிப்புச்‌ சட்டம்‌, 1973 
(மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ %(11/1973). 

483. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1974 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
XXXIII/1974). 

184. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1975 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
XXIII/H975). 

185. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
)(1/1976). 


186. தில்லிக்‌ கைப்பற்று நிலங்கள்‌ (உச்சவரம்பு) திருத்தச்‌ சட்டம்‌, 1976 (மையச்‌ சட்டம்‌ 15/1976). 


187. கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ முண்ட்கார்கள்‌ (வெளியேற்றுகையிலிருந்து பாதுகாப்பு) 
சட்டம்‌, 1975 (கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ, சட்டம்‌ 1/1976. 

188. பாண்டிச்சேரி நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நிலஉச்சவரம்பு நிருணயித்தல்‌) சட்டம்‌, 1973 
(பாண்டிச்சேரி சட்டம்‌ 9/1974).] 

1[189. அசாம்‌ (தற்காலிகமாகக்‌ குடியமர்‌ த்தப்பட்ட பரப்பிடங்கள்‌) குத்தகையுரிமைச்‌ சட்டம்‌, 1971 
(அசாம்‌ சட்டம்‌ 22811/1977. 

190. அசாம்‌ (தற்காலிகமாகக்‌ குடியமர்த்தப்பட்ட பரப்பிடங்கள்‌) குத்தகையுரிமைச்‌ (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1974 (அசாம்‌ சட்டம்‌ 96/11/1974). 





1. 189 முதல்‌ 202 வரையிலான பதிவுகள்‌ அரசமைப்புச்‌ (நாற்பத்து ஏழாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1984 இன்‌, 2 ஆம்‌ பிரிவினால்‌ 
(26-86-1984 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டன. 


336 


191. பீகார்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (உச்சவரம்புப்‌ பரப்பிடத்தை நிருணயித்தல்‌ மற்றும்‌ மிகைநிலம்‌ 
கையகப்படுத்துதல்‌) (திருத்தம்‌) திருத்துச்‌ சட்டம்‌, 1974 (பீகார்‌ சட்டம்‌ 13/1975). 

192. பீகார்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (உச்சவரம்புப்‌ பரப்பிடத்தை நிருணயித்தல்‌ மற்றும்‌ மிகைநிலம்‌ 
கையகப்படுத்துதல்‌) (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (பீகார்சட்டம்‌ 22/1976). 

193. பீகார்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (உச்சவரம்புப்‌ பரப்பிடத்தை நிருணயித்தல்‌ மற்றும்‌ மிகை 
நிலம்‌ கையகப்படுத்துதல்‌) (திருத்தம்‌) சட்டம்‌, 1978 (பீகார்‌ சட்டம்‌ /11/1978). 

194. நிலம்‌ கையகப்படுத்துதல்‌ (பீகார்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1979 (பீகார்‌ சட்டம்‌ 2/1980). 

195. அரியானா கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1977 (அரியாணாச்‌ 
சட்டம்‌ 14/1977). 

196. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 1978 
(தமிழ்நாடு சட்டம்‌ 25/1978). 

197. தமிழ்நாடு நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 1979 
(தமிழ்நாடு சட்டம்‌ 11/1979). 

198. உத்தரப்‌ பிரதேச ஜமீன்தாரி ஒழிப்புச்‌ சட்டங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1978 (உத்தரப்பிரதேசச்‌ 
சட்டம்‌ 15/1978). 

199. மேற்கு வங்காளம்‌ மாற்றாக்கம்‌ செய்யப்பட்ட நிலத்தை மீட்டளிக்கும்‌ (கிருத்தம்‌) சட்டம்‌, 
1978 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ X%1V/1978). 

200. மேற்கு வங்காளம்‌ மாற்றாக்கம்‌ செய்யப்பட்ட நிலத்தை மீட்டளிக்கும்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 
1980 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ ./1/1980). 

201. கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ வேளாண்‌ குத்தகையுரிமைச்‌ சட்டம்‌, 1964 (கோவா, தமண்‌ 
மற்றும்‌ டையூ சட்டம்‌ 7/1964). 

202. கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ வேளாண்‌ குத்தகையுரிமை (ஐந்தாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 
(கோவா, தமண்‌ மற்றும்‌ டையூ சட்டம்‌ 17/1976).] 

1[203. ஆந்திப்‌ பிரதேசப்‌ பட்டியல்‌ வரையிடங்கள்‌ சார்ந்த நிலஉரிமைமாற்றம்‌ பற்றிய 
ஒழுங்குறுத்தும்விதி, 1959 (ஆந்திரப்‌ பிரதேச ஒழுங்குறுத்தும்விதி 1/1959). 

204. ஆந்திரப்‌ பிரதேசப்‌ பட்டியல்‌ வரையிடங்கள்‌ சார்ந்த சட்டங்கள்‌ (நீட்டிப்பு மற்றும்‌ திருத்தம்‌) 
ஒழுங்குறுத்தும்விதி, 1963 (ஆந்திரப்‌ பிரதேச ஒழுங்குறுத்தும்விதி 2/1963). 

205. ஆந்திரப்‌ பிரதேசப்‌ பட்டியல்‌ வரையிடங்கள்‌ சார்ந்த நிலஉரிமைமாற்றம்‌ (திருத்தம்‌) 
ஒழுங்குறுத்தும்விதி, 1970 (ஆந்திரப்‌ பிரதேச ஒழுங்குறுத்தும்‌ விதி 1/1970). 

206. ஆந்திரப்‌ பிரதேசப்‌ பட்டியல்‌ வரையிடங்கள்‌ சார்ந்த நில உரிமைமாற்றம்‌ (திருத்தம்‌) 
ஒழுங்குறுத்தும்விதி, 1971 (ஆந்திரப்‌ பிரதேச ஒழுங்குறுத்தும்‌ விதி 1/1970. 

207. ஆந்திரப்‌ பிரதேசப்‌ பட்டியல்‌ வரையிடங்கள்‌ சார்ந்த நில உரிமைமாற்றம்‌ க(திருத்தம்‌) 
ஒழுங்குறுத்தும்விதி, 1978 (ஆந்திரப்‌ பிரதேச ஒழுங்குறுத்தும்‌ விதி 1/1978). 

208. பீகார்‌ குத்தகையுரிமைச்‌ சட்டம்‌, 1885 (பீகார்‌ சட்டம்‌ 8/1885). 


1. 203 முதல்‌ 257 வரையிலான பதிவுகள்‌, அரசமைப்புச்‌ (அறுபத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1990 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌, (7-6-1990 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) புகுத்தப்பட்டது. 


397 


209. சோட்டா நாகபுரி குத்தகையுரிமைச்‌ சட்டம்‌, 1908 (வங்காளச்‌ சட்டம்‌ 6/1908) (அத்தியாயம்‌ 
VI-46, 47, 48, 48 (அ) மற்றும்‌ 49 ஆகிய பிரிவுகள்‌; அத்தியாயம்‌ %-71, 71 (௫) மற்றும்‌ 71 இ) ஆகிய 
பிரிவுகள்‌; மற்றும்‌ அத்தியாயம்‌ 6/111-240, 241 மற்றும்‌ 242 ஆகிய பிரிவுகள்‌). 

210. சந்தல்‌ பர்கானாக்கள்‌ குத்தகையுரிமை (துணைவுறு வகையங்கள்‌) சட்டம்‌, 1949 (பீகார்‌ 
சட்டம்‌ 14/1949), 53 ஆம்‌ பிரிவு நீங்கலாக. 

211. பீகார்‌ பட்டியல்‌ வரையிடங்கள்‌ சார்ந்த ஒழுங்குறுத்தும்விதி, 1969 (கார்‌ 
ஒழுங்குறுத்தும்விதி 1/1969). 

212. பீகார்‌ நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (உச்சவரம்பு வரையிடத்தை நிருணயித்தல்‌ மற்றும்‌ மிகை 
நிலத்தை கையகப்படுத்தல்‌) (திருத்தம்‌) சட்டம்‌, 1982 (பீகார்‌ சட்டம்‌ 55/1982). 

213. குஜராத்‌ தேவஸ்தானம்‌ இனாம்கள்‌ ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1969 (குஜராத்‌ சட்டம்‌ 16/1969). 

214. குஜராத்‌ குத்தகையுரிமைச்‌ சட்டங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (குஜராத்‌ சட்டம்‌ 37/1976). 

215. குஜராத்‌ வேளாண்‌ நிலங்கள்‌ உச்சவரம்புச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (குடியரசுத்தலைவரின்‌ 
சட்டம்‌ 43/1976. 

216. குஜராத்‌ தேவஸ்தானம்‌ இனாம்கள்‌ ஒழிப்புச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1977 (குஜராத்‌ சட்டம்‌ 
27/977). 

217. குஜராத்‌ குத்தகையுரிமைச்‌ சட்டங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1977 (குஜராத்‌ சட்டம்‌ 30/1977). 

218. பம்பாய்‌ நிலவருவாய்ச்‌ (குஜராத்‌ இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1980 (குஜராத்‌ சட்டம்‌ 
37/1980). 

219. பம்பாய்‌ நிலவருவாய்ச்‌ சட்டத்‌ தொகுப்பு மற்றும்‌ நிலப்பிடிமானமுறை ஒழிப்புச்சட்டங்கள்‌ 
(குஜராத்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1982 (குஜராத்‌ சட்டம்‌ 8/1982). 

220. இமாச்சலப்‌ பிரதேச நில உரிமைமாற்றம்‌ (ஒழுங்குறுத்தம்‌) சட்டம்‌, 1968 (இமாச்சலப்‌ 
பிரதேசச்‌ சட்டம்‌ 15/1969). 

221. இமாச்சலப்‌ பிரேதச நில உரிமைமாற்றம்‌ (ஒழுங்குறுத்தம்‌) (திருத்தம்‌) சட்டம்‌, 1986 
(இமாச்சலப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 16/1986). 

222. கர்நாடகப்‌ பட்டியலில்கண்ட சாதியினர்‌ மற்றும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ 
(குறித்தசில நிலங்கள்‌ உரிமை மாற்றத்தைத்‌ தடைசெய்தல்‌) சட்டம்‌, 1978 (கர்நாடகச்‌ சட்டம்‌ 2/1979). 

223. கேரள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1978 (கேரளச்‌ சட்டம்‌ 13/1978). 

224. கேரள நிலச்‌ சீர்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1981 (கேரளச்‌ சட்டம்‌ 19/1981. 

225. மத்தியப்‌ பிரதேச நிலவருவாய்ச்‌ சட்டத்தொகுப்பு (மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 
(மத்தியப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 61/1976). 

226. மத்தியப்‌ பிரதேச நிலவருவாய்ச்‌ சட்டத்தொகுப்பு (திருத்தம்‌) சட்டம்‌, 1980 (மத்தியப்‌ 
பிரதேசச்‌ சட்டம்‌ 15/1980). 

227. மத்தியப்‌ பிரதேச அக்ரிஷிக்‌ ஜாட்‌ உச்சாட்டம்‌ சீமா அதிநியம்‌, 1981 (மத்தியப்‌ பிரதேசச்‌ 
சட்டம்‌ 11/1981). 

228. மத்தியப்‌ பிரதேச வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ இரண்டாம்‌ 
திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (மத்தியப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 1/1984). 

229. மத்தியப்‌ பிரதேச வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ (திருத்தம்‌) 
சட்டம்‌, 1984 (மத்தியப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 14/1984). 


338 


230. மத்தியப்‌ பிரதேச வேளாண்‌ கைப்பற்று நிலங்கள்‌ மீதான உச்சவரம்புச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 
1989 (மத்தியப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 8/1989). 

231. மகாராஷ்டிரா நிலவருவாய்ச்‌ சட்டத்‌ தொகுப்பு, 1966 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ 41/1966) 36, 
36 @. 36 இ ஆகிய பிரிவுகள்‌. 

232. மகாராஷ்டிரா நிலவருவாய்ச்‌ சட்டத்‌ தொகுப்பு மற்றும்‌ மகாராஷ்டிரப்‌ பட்டியலில்கண்ட 
பழங்குடியினருக்கு நிலங்களை மீட்டளித்தல்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (மகாராஷ்டிரச்‌ 
சட்டம்‌ 30/1977). 

233. மகாராஷ்டிர குறித்தசில நிலங்களிலுள்ள சுரங்கங்கள்‌ மற்றும்‌ கனிமங்களுக்காக 
இருந்துவரும்‌ உடைமை உரிமைகள்‌ ஒழிப்புச்‌ சட்டம்‌, 1985 (மகாராஷ்டிரச்‌ சட்டம்‌ 16/1985). 

234. ஒரிசா பட்டியல்‌ வரையிடங்கள்‌ சார்ந்த அசையாச்‌ சொத்தினை (பட்டியிலில்கண்ட 
பழங்குடியினர்‌) உரிமைமாற்றம்‌ செய்தல்‌ பற்றிய ஒழுங்குறுத்தும்விகி, 1956 
(ஒரிசா ஒழுங்குறுத்தும்‌ விதி 2/1956). 

235. ஒரிசா நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1975 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 
29/1976). 

236. ஒரிசா நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 30/1976). 


237. ஒரிசா நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1976 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 
44/1976). 


238. ராஜஸ்தான்‌ குடியேற்றம்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1984 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 12/1984). 
239. ராஜஸ்தான்‌ குத்தகையுரிமை (திருத்தம்‌) சட்டம்‌, 1984 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 13/1984). 
240. ராஜஸ்தான்‌ குத்தகையுரிமை (திருத்தம்‌) சட்டம்‌, 1987 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 21/1987). 


241. தமிழ்நாடு நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (நிலத்தின்‌ மீதான உச்சவரம்பை நிருணயித்தல்‌) 
இரண்டாம்‌ திருத்தச்‌ சட்டம்‌, 1979 (குமிழ்நாடு சட்டம்‌ 8/1980). 

242. தமிழ்நாடு நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (நிலத்தின்‌ மீதான உச்சவரம்பை நிருணயித்தல்‌) 
திருத்தச்‌ சட்டம்‌, 1980 (குமிழ்நாடு சட்டம்‌ 21/1980). 

243. தமிழ்நாடு நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (நிலத்தின்‌ மீதான உச்சவரம்பை நிருணயித்தல்‌) 
திருத்தச்‌ சட்டம்‌, 1981 (தமிழ்நாடு சட்டம்‌ 59/1981). 

244. தமிழ்நாடு நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (நிலத்தின்‌ மீதான உச்சவரம்பை நிருணயித்தல்‌) 
இரண்டாம்‌ திருத்தச்‌ சட்டம்‌, 1983 (தமிழ்நாடு சட்டம்‌ 2/1984). 

245. உத்தரப்‌ பிரதேச நிலச்‌ சட்டங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1982 (உத்தரப்‌ பிரதேசச்‌ சட்டம்‌ 
20/1982). 

246. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1965 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
18/1965). 

247. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1966 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
11/1966). 

248. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1969 (மேற்கு 
வங்காளச்‌ சட்டம்‌ 23/1969). 

249. மேற்கு வங்காள உரிமை நிலச்‌ சொத்தினைக்‌ கையகப்படுத்துதல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1977 
(மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 36/1977). 


339 


250. மேற்கு வங்காள கைப்பற்று நிலவருவாய்ச்‌ சட்டம்‌, 1979 (மேற்குவங்காளச்‌ சட்டம்‌ 44/1979). 


251. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1980 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
41/1980). 


252. மேற்கு வங்காள கைப்பற்று நிலவருவாய்ச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1981 (மேற்கு வங்காளச்‌ 
சட்டம்‌ 33/1981. 


253. கல்கத்தா திக்கா குத்தகையுரிமை (கையகப்படுத்துதல்‌ மற்றும்‌ ஒழுங்குறுத்துதல்‌) சட்டம்‌, 
1981 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 37/1981). 

254. மேற்கு வங்காளக்‌ கைப்பற்று நிலவருவாய்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1982 (மேற்கு வங்காளச்‌ 
சட்டம்‌ 23/1989). 


255. கல்கத்தா திக்கா குத்தகையுரிமை (கையகப்படுத்துதல்‌ மற்றும்‌ ஒழுங்குறுத்துதல்‌) 
(திருத்தம்‌) சட்டம்‌, 1984 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 41/1984). 


256. மாகி நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ சட்டம்‌, 1968 (பாண்டிச்சேரி சட்டம்‌ 1/1968). 


257. மாகி நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1980 (பாண்டிச்சேரி சட்டம்‌ 1/1981.] 


'251@) . தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்‌, பட்டியலில்கண்ட சாதியினர்‌ மற்றும்‌ 
பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ (கல்வி நிறுவனங்களில்‌ பதவியிட ஒதுக்கீடு மற்றும்‌ மாநிலத்தின்‌ 
கீழுள்ள பணியங்களில்‌ அமர்த்துகைகளில்‌ அல்லது பணியடைகளில்‌ ஒதுக்கீடு) சட்டம்‌, 1993 
(குமிழ்நாடு சட்டம்‌ 45/1994] 

21258. பீகார்‌ மதிப்புரிமை பெற்ற நபர்கள்‌ பண்ணை குத்தகையுரிமைச்‌ சட்டம்‌, 1947 (பீகார்‌ 
சட்டம்‌ 4/1948). 


259. பீகார்‌ நிலவுடைமைகளை ஒருங்கிணைத்தல்‌ மற்றும்‌ சிறுகூறுகளாகப்‌ பிரிப்பதைத்‌ 
தடைசெய்தல்‌ சட்டம்‌, 1956 (பீகார்‌ சட்டம்‌ 22/1956). 


260. பீகார்‌ நிலவுடைமைகளை ஒருங்கிணைத்தல்‌ மற்றும்‌ சிறுகூறுகளாகப்‌ பிரிப்பதைத்‌ தடை 
செய்தல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1970 (பீகார்‌ சட்டம்‌ 7/1970). 


261. பீகார்‌ மதிப்புரிமை பெற்ற நபர்கள்‌ பண்ணைக்‌ குத்தகையுரிமைச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1970 
(பீகார்‌ சட்டம்‌ 9/1970). 

262. பீகார்‌ நிலவுடைமைகளை ஒருங்கிணைத்தல்‌ மற்றும்‌ சிறுகூறுகளாகப்‌ பிரிப்பதைத்‌ தடை 
செய்தல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1973 (பீகார்‌ சட்டம்‌ 27/1975). ப 

263. பீகார்‌ நிலவுடைமைகளை ஒருங்கிணைத்தல்‌ மற்றும்‌ சிறுகூறுகளாகப்‌ பிரிப்பதைத்‌ தடை 
செய்தல்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1981 (பீகார்‌ சட்டம்‌ 35/1982). 

264. பீகார்‌ நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (உச்சவரம்பு வரையிடத்தை நிருணயித்தல்‌ மற்றும்‌ மிகை 
நிலத்தைக்‌ கையகப்படுத்துல்‌) (திருத்தம்‌) சட்டம்‌, 1987 (பீகார்‌ சட்டம்‌ 21/1987). 

265. பீகார்‌ மதிப்புரிமை பெற்ற நபர்கள்‌ பண்ணைக்‌ குத்தகையுரிமைச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1989 
(பீகார்‌ சட்டம்‌ 11/1989). 


1. அரசமைப்புச்‌ (எழுபத்து ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1994 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (31-8-1994 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) 
புகுத்தப்பட்டது. 

2. 258 முதல்‌ 284 வரையிலான பதிவுகள்‌, அரசமைப்புச்‌ (எழுபத்து எட்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1995 இன்‌ 2 ஆம்‌ பிரிவினால்‌ (30-8-1995 
முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு), புகுத்தப்பட்டன. 


340 


266. பீகார்‌ நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1989 (பீகார்‌ சட்டம்‌ 11/1990). 

267. கர்நாடகப்‌ பட்டியலில்கண்ட சாதியினர்‌ மற்றும்‌ பட்டியலில்கண்ட பழங்குடியினர்‌ 
(குறித்தசில நிலங்களின்‌ உரிமை மாற்றத்தைத்‌ தடைசெய்தல்‌) (திருத்தம்‌) சட்டம்‌, 1984 (குர்நாடகச்‌ 
சட்டம்‌ 3/1984). 

268. கேரள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1989 (கேரளச்‌ சட்டம்‌ 16/1989). 

269. கேரள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1989 (கேரளச்‌ சட்டம்‌ 
2/1990). 

270. ஒரிசா நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1989 (ஒரிசாச்‌ சட்டம்‌ 9/1990). 

271. ராஜஸ்தான்‌ குத்தகையுரிமைச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1979 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 16/1979). 

272. ராஜஸ்தான்‌ குடியேற்றச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1987 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 2/1987). 


273. ராஜஸ்தான்‌ குடியேற்றச்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1989 (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 12/1989). 


274. தமிழ்நாடு நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ ௫ல உச்சவரம்பு நிருணயித்தல்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 1983 
(தமிழ்நாடு சட்டம்‌ 3/1984). 

275. தமிழ்நாடு நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) திருத்தச்‌ சட்டம்‌, 1986 
(குமிழ்நாடு சட்டம்‌ 57/1986). 

276. தமிழ்நாடு நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) இரண்டாம்‌ திருத்தச்‌ 
சட்டம்‌, 1987 (தமிழ்நாடு சட்டம்‌ 4/1988). 

277. தமிழ்நாடு நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (நில உச்சவரம்பு நிருணயித்தல்‌) (திருத்தம்‌) சட்டம்‌, 1989 
(குமிழ்நாடு சட்டம்‌ 30/1989). 

278. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1981 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
50/1981). 

279. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1986 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
5/1986). 

280. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1986 (மேற்கு 
வங்காளச்‌ சட்டம்‌ 19/1986). 

281. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1986 (மேற்கு 
வங்காளச்‌ சட்டம்‌ 35/1986. 

282. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1989 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
23/1989). 

283. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ (திருத்தம்‌) சட்டம்‌, 1990 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
24/1990). 

284. மேற்கு வங்காள நிலச்‌ சீர்த்திருத்தங்கள்‌ தீர்ப்பாயச்‌ சட்டம்‌, 1991 (மேற்கு வங்காளச்‌ சட்டம்‌ 
12/1991.] 

விளக்கம்‌. -- ராஜஸ்தான்‌ குத்தகையுரிமைச்‌ சட்டம்‌, 1955 இன்படி (ராஜஸ்தான்‌ சட்டம்‌ 
111/955) செய்யப்பட்ட கையகப்படுத்துதல்‌ எதுவும்‌ 31௮) உறுப்பின்‌ () ஆம்‌ கூறிலுள்ள இரண்டாம்‌ 
வரம்புரைக்கு முரணாக இருக்குமாயின்‌, முரணாக இருக்கும்‌ அளவுக்கு, அது இல்லாநிலையது 
ஆகும்‌. 


341 


[பத்தாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
[102(2), 1912) ஆகிய உறுப்புகள்‌] 
கட்சிமாறுதல்‌ காரணமாக விளையும்‌ தகுதிக்கேடு குறித்த வகையங்கள்‌ 
1. பொருள்கோள்‌ : 
இந்த இணைப்புப்பட்டியலில்‌, தறுவாயின்‌ தேவை வேறானாலன்றி,--- 


(அ) “அவை” என்பது, நாடாளுமன்ற, ஈரவைகளில்‌ ஒன்று அல்லது மாநிலச்‌ சட்டமன்றப்‌ 
. பேரவை அல்லது, நேர்வுக்கேற்ப, மாநிலச்‌ சட்டமன்ற ஈரவைகளில்‌ ஒன்று என்று 
பொருள்படும்‌; 

(ஆ “சட்டமன்றக்‌ கட்சி” என்பது, 2 ஆம்‌ பத்தியின்‌ அல்லது 2*** 4 ஆம்‌ பத்தியின்‌ 
வகையங்களுக்கு இணங்க அரசியல்‌ கட்சி எதனையும்‌ சேர்ந்துள்ள அவை உறுப்பினர்‌ 
ஒருவரைப்‌ பொறுத்தவரை, மேற்சொன்ன வகையங்களுக்கிணங்க அப்போதைக்கு 
அந்த அரசியல்‌ கட்சியைச்‌ சேர்ந்துள்ள அவை உறுப்பினர்கள்‌ அனைவரையும்‌ 
கொண்டிருக்கிற குழுவம்‌ என்று பொருள்படும்‌; 

இ) “முதல்சார்பு அரசியல்‌ கட்சி” என்பது, அவை உறுப்பினர்‌ ஒருவரைப்‌ பொறுத்தவரை, 
2 ஆம்‌ பத்தியின்‌ (1 ஆம்‌ உள்பத்தியின்‌ நோக்கங்களுக்காக அவர்‌ சார்ந்துள்ள அரசியல்‌ 
கட்சி என்று பொருள்படும்‌; 

(ஈ) “பத்தி” என்பது, இந்த இணைப்புப்பட்டியலில்‌ உள்ள ஒரு பத்தி என்று பொருள்படும்‌. 

2. கட்சிமாறுதல்‌ காரணமாக விளையும்‌ தகுதிக்கேடு : 
௫ 4, 5 ஆகிய பத்திகளின்‌] வகையங்களுக்கு உட்பட்டு, அரசியல்‌ கட்சி எதனையும்‌ 
சார்ந்தவரான அவை ஒன்றின்‌ உறுப்பினர்‌ | 

(அ) அத்தகைய அரசியல்‌ கட்சியில்‌ தமக்குள்ள உறுப்பினர்‌ பதவியைத்‌ தம்விருப்பாக 
விட்டிருப்பாராயின்‌; அல்லது 

(ஆ தாம்‌ சார்ந்துள்ள அரசியல்‌ கட்சியோ இதன்பொருட்டு  அக்கட்சியினால்‌ 
அதிகாரமளிக்கப்பெற்ற நபரோ அமைப்போ பிறப்பிக்கும்‌ பணிப்புரை எதற்கும்‌ மாறாக, 
அந்த அரசியல்‌ கட்சியின்‌, நபரின்‌ அல்லது அமைப்பின்‌ முன்‌இசைவைப்‌ பெறாமல்‌, 
அந்த அவையில்‌ வாக்களித்தார்‌ அல்லது வாக்களிக்காதிருந்தார்‌ என்றால்‌, அவ்வாறு 
வாக்களித்த அல்லது வாக்களிக்காமலிருந்த செயல்‌, அந்த அரசியல்‌ கட்சியினாலோ 
நபராலோ அமைப்பினாலோ அவ்வாறு வாக்களித்த அல்லது வாக்களிக்காமலிருந்த 
தேதியிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக மன்னிக்கப்படவில்லையாயின்‌ 

அந்த அவையின்‌ உறுப்பினராக இருப்பதற்குத்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌. 
விளக்கம்‌.-— இந்த உள்பத்தியினைப்‌ பொறுத்தவரை,-- 

(அ) தேர்ந்தெடுக்கப்பெற்ற அவை உறுப்பினர்‌ எவரும்‌, அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்‌ 

பெறுவதற்கு அவரைத்‌ தேர்தலில்‌ வேட்பாளராக நிறுத்தி வைத்த அரசியல்‌ கட்சி, 
ஏதேனுமிருப்பின்‌, அக்கட்சியைச்‌ சார்ந்துள்ள உறுப்பினர்‌ எனக்‌ கொள்ளப்பெறுவார்‌; 





1. அரசமைப்புச்‌ (ஐம்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌ 1985 இன்‌ 6 ஆம்‌ பிரிவினால்‌ (1-3-1985 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு) சேர்க்கப்பட்டது. 


2 தறித்தசில சொற்கள்‌, அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஒன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (1-1-2004 முதல்‌ செல்திறம்‌ 
பறுமாறு, விட்டுவிடப்பட்டன. 


3.3, 4 மற்றும்‌ 5 ஆம்‌ பத்தி" என்பதற்கு, மேற்படிச்‌ சட்டத்தினால்‌, மாற்றாக அமைக்கப்பட்டது. 


306-22--24 


342 


(ஆ) நியமனம்‌ செய்யப்பெற்ற அவை உறுப்பினர்‌ எவரும்‌,-- 

() அத்தகைய உறுப்பினராக அவர்‌ நியமனம்‌ செய்யப்பெற்ற தேதியன்று அரசியல்‌ 
கட்சி ஒன்றின்‌ உறுப்பினராக அவர்‌ இருக்கிறவிடத்து, அந்த அரசியல்‌ கட்சியைச்‌ 
சார்ந்துள்ளவர்‌ எனக்‌ கொள்ளப்பெறுவார்‌; 

(1) பிற நேர்வு எதிலும்‌, 99 ஆம்‌ உறுப்பின்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, 188 ஆம்‌ உறுப்பின்‌ 
வேண்டுறுத்தங்களுக்கு இணங்கத்‌ தம்‌ பதவியினை ஏற்று அமர்கிற 
தேதியிலிருந்து ஆறு மாதங்கள்‌ கழிவுறுவதற்கு முன்பு, அவர்‌ உறுப்பினராகச்‌ 
சேர்கிற அல்லது, நேர்வுக்கேற்ப, முதன்முதலில்‌ உறுப்பினராகச்‌ சேர்கிற 
அரசியல்‌ கட்சி எதுவோ அதைச்‌ சார்ந்தவர்‌ எனக்‌ கொள்ளப்பெறுவார்‌. 


(2) அரசியல்‌ கட்சி எதன்சார்பாகவும்‌ நிறுத்திவைக்கப்பெற்ற வேட்பாளராக இல்லாமலேயே ஒர்‌ 
அவையின்‌ உறுப்பினராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற எவரும்‌, அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பெற்ற பின்பு 
அரசியல்‌ கட்சி எதிலும்‌ சேர்வாராயின்‌, அந்த அவையின்‌ உறுப்பினராக இருந்து வருவதற்கு அவர்‌ 
தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌. 

(3) நியமனம்‌ செய்யப்பெற்ற அவை உறுப்பினர்‌ ஒருவர்‌, 99 ஆம்‌ உறுப்பின்‌ அல்லது, 
நேர்வுக்கேற்ப, 188 ஆம்‌ உறுப்பின்‌ வேண்டுறுத்தங்களுக்கு இணங்கத்‌ தம்‌ பதவியினை ஏற்று 
அமர்கிற தேதியிலிருந்து ஆறு மாதங்கள்‌ கழிவுற்ற பின்பு, அரசியல்‌ கட்சி எதிலும்‌ சேர்வாராயின்‌, 
அந்த அவையின்‌ உறுப்பினராக இருந்து வருவதற்கு அவர்‌ தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவார்‌. 


(4) இந்தப்‌ பத்தியின்‌ மேலேகண்ட வகையங்களில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, 
அரசமைப்புச்‌ (ஐம்பத்து இரண்டாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1985 இன்‌ தொடக்கநிலையில்‌ ஒர்‌ அவையின்‌ 
(தேர்ந்தெடுக்கப்பெற்ற அல்லது நியமனம்‌ செய்யப்பெற்ற) உறுப்பினராக இருக்கும்‌ ஒருவர்‌- 


(1) அத்தகைய தொடக்கநிலைக்கு உடன்முன்பு ஒர்‌ அரசியல்‌ கட்சியின்‌ உறுப்பினராக 
அவர்‌ இருந்திருப்பாராயின்‌, இந்தப்‌ பத்தியின்‌ (0) ஆம்‌ உள்பத்தியினைப்‌ 
பொறுத்தவரை, அத்தகைய அரசியல்‌ கட்சியால்‌ வேட்பாளராக நிறுத்தி 
வைக்கப்பெற்று அந்த அவையின்‌ உறுப்பினராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்றவர்‌ எனக்‌ 
கொள்ளப்பெறுவார்‌; 

(1) பிற நேர்வு எதிலும்‌, இந்தப்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியினைப்‌ பொறுத்தவரை, 
அரசியல்‌ கட்சி எதனாலும்‌ நிறுத்தி வைக்கப்பெற்ற ஒரு வேட்பாளராக 
இல்லாமலேயே அந்த அவைக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற உறுப்பினர்‌ எனக்‌ 
கொள்ளப்பெறுவார்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, இந்தப்‌ பத்தியின்‌ (3) ஆம்‌ 
உள்பத்தியினைப்‌ பொறுத்தவரை, அந்த அவையின்‌ ஒர்‌ நியமன உறுப்பினர்‌ எனக்‌ 
கொள்ளப்பெறுவார்‌. 

* oy 
4, கட்சிமாறுதல்‌ காரணமாக விளையும்‌ தகுதிக்கேடு, கட்சிகளின்‌ இணைப்பு ஏற்படும்‌ நேர்வில்‌ 
பொருந்தாது : 
(॥ அவை உறுப்பினர்‌ ஒருவர்‌ தம்‌ முதல்சார்பு அரசியல்‌ கட்சி பிறிதோர்‌ அரசியல்‌ கட்சியுடன்‌ 
இணையுங்கால்‌, தாமும்‌ தம்‌ முதல்சார்பு அரசியல்‌ கட்சியின்‌ பிற உறுப்பினர்கள்‌ எவரும்‌ 


1.3 ஆம்‌ பத்தி, அரசமைப்புச்‌ (தொண்ணூற்று ஆறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2003 இன்‌ 5 ஆம்‌ பிரிவினால்‌ (1-1-2004 முதல்‌ செல்திறம்‌ 
பெறுமாறு. விட்டுவிடப்பட்டது. 


306-22—24a 


(அ) அந்தப்‌ பிறிதோர்‌ அரசியல்‌ கட்சியின்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, அவ்வாறு 
இணைந்ததால்‌ உருவான புதிய அரசியல்‌ கட்சி ஒன்றின்‌ உறுப்பினர்களாக 
ஆகியிருப்பதாகவோ; 


(ஆ) அக்கட்சி இணைப்பை ஏற்றுக்கொள்ளாது தனித்ததொரு குழுவமாகச்‌ செயலுறுவதை 
விரும்பியேற்றுள்ளதாகவோ 


கோருகின்றவிடத்து, 2 ஆம்‌ பத்தியின்‌ () ஆம்‌ உள்பத்தியின்படி தகுதிக்கேடுற்றவர்‌ ஆகார்‌; மேலும்‌, 
2 ஆம்‌ பத்தியின்‌ (1 ஆம்‌ உள்பத்தியினைப்‌ பொறுத்தவரை அத்தகைய பிறிதோர்‌ அரசியல்‌ கட்சி 
அல்லது, நேர்வுக்கேற்ப, புதிய அரசியல்‌ கட்சி அல்லது குழுவம்‌, அவர்‌ சார்ந்துள்ள அரசியல்‌ 
கட்சியாகவும்‌, இந்த உள்பத்தியினைப்‌ பொறுத்தவரை அவருடைய முதல்சார்பு அரசியல்‌ 
கட்சியாகவும்‌ அவ்வாறு கட்சிகளின்‌ இணைப்பு ஏற்பட்ட காலத்திலிருந்து கொள்ளப்படும்‌. 


(2) இந்தப்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ உள்பத்தியினைப்‌ பொறுத்தவரை, அவை உறுப்பினர்‌ 
ஒருவருடைய முதல்சார்பு அரசியல்‌ கட்சியின்‌ இணைப்பை, அந்தச்‌ சட்டமன்றக்‌ கட்சி 
உறுப்பினர்களில்‌ மூன்றில்‌ இரண்டு பகுதியினருக்குக்‌ குறையாதவர்கள்‌ ஏற்றுக்கொண்டிருந்தால்‌ 
மட்டுமே அக்கட்சி இணைப்பு ஏற்பட்டிருப்பதாகக்‌ கொள்ளப்படும்‌. 


5. விலக்கு : 

இந்த இணைப்புப்பட்டியலில்‌ அடங்கியுள்ள எது எவ்வாறிருப்பினும்‌, மக்களவைத்‌ தலைவராகவோ 
துணைத்‌ தலைவராகவோ அல்லது மாநிலங்களவைத்‌ துணைத்‌ தலைவராகவோ அல்லது ஒரு 
மாநிலச்‌ சட்டமன்ற மேலவைத்‌ தலைவராகவோ துணைத்‌ தலைவராகவோ அல்லது ஒரு மாநிலச்‌ 
சட்டமன்றப்‌ பேரவைத்‌ தலைவராகவோ துணைத்‌ தலைவராகவோ பதவிக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்ற 
ஒருவர்‌ 


(அ) அத்தகைய பதவிக்குத்‌ தாம்‌ தேர்ந்தெடுக்கப்பெற்றதன்‌ காரணமாக, அவ்வாறு 
தேர்ந்தெடுக்கப்பெற்றதற்கு உடன்முன்பு தாம்‌ சார்ந்திருந்த அரசியல்‌ கட்சியின்‌ 
உறுப்பினர்‌ பதவியைத்‌ தம்விருப்பாக விட்டிருந்து அதன்பின்பு அப்பதவியைத்‌ தாம்‌ 
தொடர்ந்து வகித்துவரும்‌ காலத்தில்‌ அதே அரசியல்‌ கட்சியில்‌ மீண்டும்‌ 
சேராதிருந்தாலும்‌ அல்லது பிறிதோர்‌ அரசியல்‌ கட்சியின்‌ உறுப்பினராக 
ஆகாதிருந்தாலும்‌, அல்லது 

(ஆ) அப்பதவிக்குத்‌ தாம்‌  தேர்ந்தெடுக்கப்பெற்றதன்‌ காரணமாக, அவ்வாறு 
தேர்ந்தெடுக்கப்பெற்றதற்கு உடன்முன்பு தாம்‌ சார்ந்திருந்த அரசியல்‌ கட்சியின்‌ 
உறுப்பினராக இருப்பதை விட்டதன்பின்‌, அவ்வாறு தாம்‌ பதவி வகிப்பது அற்றுப்போன 
நிலையில்‌ அதே அரசியல்‌ கட்சியில்‌ மீண்டும்‌ சேர்ந்தாலும்‌ 

இந்த இணைப்புப்பட்டியலின்படி தகுதிக்கேடுற்றவர்‌ ஆவதில்லை. 


6. கட்சிமாறுதல்‌ காரணமாக விளையும்‌ தகுதிக்கேடுகள்‌ குறித்த வினாக்களின்‌ மீது முடிபு 
செய்தல்‌ : 

(1 அவை உறுப்பினர்‌ ஒருவர்‌, இந்த இணைப்புப்பட்டியலின்படி தகுதிக்கேடுற்றவராகிவிட்டாரா 
என்பது பற்றிய வினா எதுவும்‌ எழுமாயின்‌, அவ்வினா, மேலவைத்‌ தலைவரின்‌ அல்லது, 
நேர்வுக்கேற்ப, பேரவைத்‌ தலைவரின்‌ முடிபிற்காக சுட்டியனுப்பப்படவேண்டும்‌; அவரது முடிபே 
அறுதியானது ஆகும்‌: 


306-22—24b 


344 


வரம்புரையாக : மேலவைத்தலைவர்‌ அல்லது பேரவைத்தலைவர்‌ அத்தகைய 
தகுதிக்கேடுற்றவராகிவிட்டாரா என்ற வினா எழுமிடத்து, இதன்‌ பொருட்டு அந்த அவையின்‌ 
உறுப்பினர்‌ ஒருவரை அவை தேர்ந்தெடுத்து அவரின்‌ முடிபிற்காக அந்த வினா சுட்டியனுப்பப்படுதல்‌ 
வேண்டும்‌; அவரது முடிபே அறுதியானது ஆகும்‌. 

2) இந்த இணைப்புப்பட்டியலின்படி அவை உறுப்பினர்‌ ஒருவரின்‌ தகுதிக்கேடு குறித்த வினா 
எதன்‌ தொடர்பாகவும்‌, இந்தப்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ உள்பத்தியின்படியான நடவடிக்கைகள்‌ அனைத்தும்‌, 
122 ஆம்‌ உறுப்பின்‌ பொருளின்படி நாடாளுமன்ற நடவடிக்கைகளாக அல்லது, நேர்வுக்கேற்ப, 
212 ஆம்‌ உறுப்பின்‌ பொருளின்படி ஒரு மாநிலச்‌ சட்டமன்ற நடவடிக்கைகளாகக்‌ கொள்ளப்படும்‌. 


*7. நீதிமன்றங்களின்‌ அதிகாரவரம்பிற்குத்‌ தடை : 

இந்த அரசமைப்பில்‌ எது எவ்வாறிருப்பினும்‌, இந்த இணைப்புப்பட்டியலின்படி அவையின்‌ 
உறுப்பினர்‌ ஒருவரது தகுதிக்கேடு தொடர்பான பொருட்பாடு எதனையும்‌ பொறுத்து, நீதிமன்றம்‌ 
எதுவும்‌ அதிகாரவரம்பு உடையது ஆகாது. 


8. விதிகள்‌ : 
(0 இந்தப்‌ பத்தியின்‌ (2) ஆம்‌ உள்பத்தியின்‌ வகையங்களுக்கு உட்பட்டு, மேலவைத்‌ தலைவர்‌ 
அல்லது பேரவைத்‌ தலைவர்‌, இந்த இணைப்புப்பட்டியலின்‌ வகையங்களைச்‌ 


செல்திறப்படுத்துவதற்காக விதிகளை வகுக்கலாம்‌; மேலும்‌, மேலேகண்டவற்றின்‌ 
பொதுப்பாங்கிற்குக்‌ குந்தகமின்றி, அத்தகைய விதிகள்‌ குறிப்பாகப்‌ பின்வருவனவற்றிற்கு வகை 
செய்யலாம்‌ 


(அ) அவையின்‌ வெவ்வேறு உறுப்பினர்கள்‌ சார்ந்துள்ள அரசியல்‌ கட்சிகள்‌ இருப்பின்‌ 
அவை குறித்த பதிவேடுகளை அல்லது பிற பதிவணங்களைப்‌ பேணி வருதல்‌; 


(ஆ) அவையின்‌ உறுப்பினர்‌ ஒருவர்‌ தொடர்பாக, சட்டமன்றக்‌ கட்சித்‌ தலைவர்‌, அந்த 
உறுப்பினரைப்‌ பொறுத்து 2 ஆம்‌ பத்தியின்‌ () ஆம்‌ உள்பத்தியின்‌ (ஆ) கூறில்‌ 
சுட்டப்பட்டுள்ள தன்மையதான மன்னிப்பு பற்றி அளிக்கவேண்டியதான 
அறிக்கை; மற்றும்‌, அந்த அறிக்கை எந்தக்‌ காலத்திற்குள்‌, எந்த அதிகார அமைப்பிற்கு 
அளிக்கப்படவேண்டும்‌ என்பது; 

(இ) அவையின்‌ உறுப்பினர்கள்‌ எவரையும்‌ அரசியல்‌ கட்சி ஒன்றில்‌ சேர்த்துக்கொள்வது 
பற்றி அந்த அரசியல்‌ கட்சி அளிக்கவேண்டியதான அறிக்கைகள்‌; மேலும்‌, அத்தகைய 
அறிக்கைகளை அவைப்‌ பதவியாளர்‌ எவருக்கு அளிக்கப்பட வேண்டும்‌ என்பது; 
மற்றும்‌ 

(ஈ) 6 ஆம்‌ பத்தியின்‌ (] ஆம்‌ உள்பத்தியில்‌ சுட்டப்பட்டுள்ள வினா எதனையும்‌ முடிபு 
செய்வதற்காக நடத்தப்படும்‌ விசாரணைக்கான நெறிமுறை உள்ளடங்கலாக, 
அத்தகைய வினாவை முடிபு செய்வதற்கான நெறிமுறை. 


rrr 

* கிஹோடோ ஹலோஹான்‌ எதிர்‌ சாசில்ஹி மற்றும்‌ பிறர்‌ என்ற வழக்கில்‌ பெரும்பான்மைக்‌ கருத்துப்படி 368 ஆம்‌ உறுப்பின்‌ (2) ஆம்‌ 
கூறின்‌ வரம்புரையின்படி மாநிலங்களின்‌ பின்னேற்பு இன்மையால்‌ 7 ஆம்‌ பத்தி செல்லுந்தமையற்றதென விளம்பப்பட்டுள்ளது 
ஏ.ஐ.ஆர்‌. 1993 உ.நீ 412, 


306-22—24c 


345 


(2) இந்தப்‌ பத்தியின்‌ (1) ஆம்‌ உள்பத்தியின்படி மேலவைத்தலைவரால்‌ அல்லது பேரவைத்‌ 
தலைவரால்‌ விதிகள்‌ வகுக்கப்பட்ட பின்பு, கூடியவிரைவில்‌, ஒரு கூட்டத்தொடரிலோ அல்லது 
இரண்டு அல்லது அவற்றிற்கு மேற்பட்ட அடுத்தடுத்தக்‌ கூட்டத்தொடர்களிலோ மொத்தம்‌ முப்பது 
நாட்களுக்கு அவையின்முன்‌ வைக்கப்படுதல்‌ வேண்டும்‌; மற்றும்‌ அந்த விதிகள்‌ அந்த அவையால்‌ 
மாற்றமைவுகளுடனோ மாற்றமைவுகளின்றியோ, முன்பே ஒப்பேற்பளிக்கப்படவோ அல்லது ஒப்பேற்பு 
மறுக்கப்படவோ இல்லையெனில்‌, மேற்சொன்ன முப்பது நாட்கள்‌ காலஅளவு கழிவுற்றதும்‌, 
அவ்விதிகள்‌ செல்திறம்‌ பெறும்‌; மேலும்‌, அவற்றிற்கு அவ்வாறு ஒப்பேற்பளிக்கப்படுகிறவிடத்து, அந்த 
அவையின்‌ முன்பு வைக்கப்பட்ட வடிவத்தில்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, மாற்றமைவு செய்யப்பட்ட 
வடிவத்தில்‌ செல்திறம்‌ பெறும்‌; அந்த விதிகளுக்கு ஒப்பேற்பு மறுக்கப்படுகிறவிடத்து, அவை 
செல்திறம்‌ இல்லாது போகும்‌. 


(3). 105 ஆம்‌ உறுப்பின்‌ அல்லது, நேர்வுக்கேற்ப, 194 ஆம்‌ உறுப்பின்‌ வகையங்களுக்கும்‌, இந்த 
அரசமைப்பின்படி தாம்‌ கொண்டிருக்கும்‌ பிற அதிகாரம்‌ எதற்கும்‌ குந்தகமின்றி, மேலவைத்‌ தலைவர்‌ 
அல்லது பேரவைத்‌ தலைவர்‌, இந்தப்‌ பத்தியின்படி வகுக்கப்பட்டுள்ள விதிகளை ஒரு நபர்‌ 
வேண்டுமென்றே மீறுகிறார்‌ எனில்‌, அவர்‌, அவையின்‌ மதிப்புரிமையினை மீறுபவர்‌ மீது எடுக்கப்படும்‌ 
அதே நடவடிக்கைக்கு உள்ளாவார்‌ என்று பணிக்கலாம்‌.] 


346 


[பதினொன்றாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
(243(ஸ) உறுப்பு 


1. வேளாண்மை, வேளாண்மை விரிவாக்கம்‌ உள்ளடங்கலாக, 


2. நில மேம்பாடு, நிலச்சீர்த்திருத்தங்களைச்‌ செயற்படுத்துதல்‌, நில ஒருங்கிணைப்பு மற்றும்‌ 


மண்வளப்பாதுகாப்பு. 


3. குறுநீர்ப்பாசனம்‌, நீர்‌ மேலாண்மை மற்றும்‌ ஆற்றுப்பள்ளத்தாக்கின்‌ மேம்பாடு. 


4. கால்நடைப்‌ பராமரிப்பு, பால்பண்ணை, கோழி வளர்ப்பு. 
5. மீன்வளங்கள்‌. 
6. சமூகக்‌ காடுகள்‌ மற்றும்‌ பண்ணைக்‌ காடுகள்‌. 


7. சிறுகாடுகளின்‌ விளைபொருள்‌. 


8. உணவு பதப்படுத்தும்‌ நிறுவனங்கள்‌ உள்ளடங்கலான சிறுதொழில்‌ நிறுவனங்கள்‌. 


9. காதி, ஊர்‌ மற்றும்‌ குடிசைத்தொழில்கள்‌. 
10. ஊரக வீட்டுவசதி. 


11. குடிநீர்‌. 


12. எரிபொருள்‌ மற்றும்‌ கால்நடைத்‌ தீவனம்‌. 


13. சாலைகள்‌, தரைப்பாலங்கள்‌, பாலங்கள்‌, தோணித்துறைகள்‌, நீர்வழிகள்‌ மற்றும்‌ 


போக்குவரவுக்கான பிற இணைவங்கள்‌. 
14. மின்பகிர்மானம்‌ உள்ளடங்கலான, ஊரக மின்‌ வசதி. 
15. மரபுசாரா எரிசக்தி வளங்கள்‌. 
16. வறுமை ஒழிப்புத்‌ திட்டம்‌. 
17. தொடக்க மற்றும்‌ இடைநிலைப்‌ பள்ளிகள்‌ உள்ளடங்கலாக, கல்வி. 
18. தொழில்நுட்பப்‌ பயிற்சி மற்றும்‌ வாழ்க்கைத்‌ தொழிற்கல்வி. 
19. வயதுவந்தோருக்கான மற்றும்‌ முறைசாரா கல்வி. 


20. நூலகங்கள்‌. 


21. பண்பாடுசார்‌ நடவடிக்கைகள்‌. 


எ க வவ வவ வை அவை யய௰எயய௰ஐஉய௰ட ட ப 


1. அரசமைப்புச்‌ (எழுபத்து மூன்றாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌. 4 ஆம்‌ பிரிவினால்‌ (24-4- 
பெறுமாறு) சேர்க்கப்பட்டது. 


1993 முதல்‌ செல்திறம்‌ 


22. 
23. 


24, 
25. 
26. 


27. 


28. 


29. 


347 


அங்காடிகளும்‌ சந்தைகளும்‌. 
மருத்துவமனைகள்‌, தொடக்க சுகாதார மையங்கள்‌ மற்றும்‌ மருந்தகங்கள்‌ 
உள்ளடங்கலான சுகாதாரம்‌ மற்றும்‌ துப்புரவு. 


குடும்பநலன்‌. 
பெண்கள்‌ மற்றும்‌ குழந்தைகள்‌ மேம்பாடு. 


மாற்றுத்திறனாளிகள்‌ மற்றும்‌ மனச்சீர்கேடுற்றவர்களின்‌ நலவாழ்வு உள்ளடங்கலான சமூக 
நலவாழ்வு. 


நலிவடைந்த பிரிவினர்களின்‌ குறிப்பாக, பட்டியலில்கண்ட சாதியினர்‌ மற்றும்‌ 
பட்டியலில்கண்ட பழங்குடியினரின்‌ நலவாழ்வு. 


பொதுப்‌ பங்கீட்டு முறை. 


சமுதாயச்‌ சொத்திருப்புகளைப்‌ பேணி வருதல்‌.] 


348 


[பன்னிரெண்டாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
(243(ய)உறுப்பு) 

1.  நகர்ப்புறத்‌ திட்டமிடுதல்‌ உள்ளடங்கலான நகரத்‌ திட்டமிடுதல்‌. 
2. நிலப்பயன்பாட்டை ஒழுங்குறுத்துதல்‌ மற்றும்‌ கட்டடங்களைக்‌ கட்டுதல்‌. 
3. பொருளாதார மற்றும்‌ சமூக மேம்பாட்டிற்குத்‌ திட்டமிடுதல்‌. 
4. சாலைகளும்‌ பாலங்களும்‌. 
5. வீடு, தொழிற்சாலை, வணிகம்‌ ஆகியவற்றின்‌ நோக்கங்களுக்காக நீர்‌ வழங்குதல்‌. 
6. மக்கள்‌ நல்வாழ்வும்‌ துப்புரவு பேணுதலும்‌ மற்றும்‌ திடக்கழிவு மேலாண்மை. 
7. தியணைப்பு சேவைகள்‌. 


8. நகரக்‌ காடுகள்‌ சுற்றுச்சூழல்‌ பாதுகாப்பு, உயிரின வாழ்க்கைச்‌ சூழல்களை 
மேம்படுத்துதல்‌. 


9. மாற்றுத்திறனாளி மற்றும்‌ மனவளர்ச்சி குன்றியோர்‌ உள்ளடங்கலாகச்‌ சமுதாயத்தில்‌ 
நலவிடைந்த பிரிவினர்களுக்கான நலன்களைப்‌ பாதுகாத்தல்‌. 


10. குடிசைப்‌ பகுதி மேம்பாடு மற்றும்‌ தரம்‌ உயர்த்துதல்‌. 


11. நகரக வறுமைத்துயர்‌ தணிப்பு. 


12. பூங்காக்கள்‌, தோட்டங்கள்‌, விளையாட்டு மைதானங்கள்‌ போன்ற நகரக வசதிகள்‌ மற்றும்‌ 
வள வசதிகள்‌. 


13. பண்பாடு, கல்வி, அழகியல்‌ சார்ந்த துறைகளை மேம்படுத்துதல்‌. 

14. புதைத்தலும்‌, இடுகாடுகளும்‌; எரியூட்டுதல்‌ சுடுகாடுகள்‌ மற்றும்‌ மின்சார சுடுகாடுகள்‌. 
15. கால்நடைத்‌ தொழுவங்கள்‌; விலங்குகள்‌ கொடுமைப்படுத்தப்படுவதைத்‌ தடுத்தல்‌. 

16. பிறப்பு இறப்புப்‌ புள்ளிவிவரங்கள்‌; பிறப்பு இறப்புகளைப்‌ பதிவு செய்தல்‌ உள்ளடங்கலாக. 


17. தெரு விளக்கிடுதல்‌, வண்டி நிறுத்துமிடங்கள்‌, பேருந்து நிறுத்தங்கள்‌, பொதுக்‌ 
கழிப்பிடங்கள்‌ உள்ளடங்கலான பொது வசதிகள்‌. 


18. இறைச்சிக்‌ கொட்டில்களையும்‌ தோல்‌ பதனிடும்‌ இடங்களையும்‌ ஒழுங்குறுத்துதல்‌.] 





1. அரசமைப்புச்‌ (எழுபத்து நான்காம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1992 இன்‌ 4 ஆம்‌ பிரிவினால்‌ (1-6-1993 முதல்‌ செல்திறம்‌ பெறுமாறு 
சேர்க்கப்பட்டது. 


349 


பிற்சேர்க்கை--॥ 
அரசமைப்பு (ஜம்மு- காஷ்மீருக்குப்‌ பொருந்துகை) ஆணை, 2019 


சி.ஓ.272 


அரசமைப்பின்‌ 370 ஆம்‌ உறுப்பின்‌ () ஆம்‌ கூறினால்‌ அளிக்கப்பட்ட அதிகாரங்களைச்‌ 
செலுத்துகையில்‌, குடியரசுத்தலைவர்‌, ஜம்மு-காஷ்மீர்‌ மாநில அரசின்‌ ஒருங்கிசைவுடன்‌, 
பின்வரும்‌ ஆணையை பிறப்பிக்க விழைகிறார்‌:- 

1. (0 இந்த ஆணை, அரசமைப்பு ம்மு-காஷ்மீருக்குப்‌ பொருந்துகை) ஆணை, 2019 
என்று வழங்கப்பெறும்‌. 

(2) இது, உடனடியாகச்‌ செல்லாற்றல்‌ பெறும்‌; மற்றும்‌ அதன்பேரில்‌ துல்தற்யோது 
திருத்தம்‌ செய்யப்பட்டவாறான அரசமைப்பு (ஜம்மு-காஷ்மீருக்குப்‌ பொருந்துகை) ஆணை, 
1954 ஐ நீக்கிப்‌ பதிலாக அமையும்‌. 

2. அவ்வப்போது திருத்தம்‌ செய்யப்பட்டவாறான அரசமைப்பின்‌ அனைத்து வகையங்களும்‌, 
ஜம்மு-காஷ்மீர்‌ மாநிலம்‌ பொறுத்து பொருந்துதல்‌ வேண்டும்‌; மற்றும்‌ எந்த விதிவிலக்குகளுக்கு 
மற்றும்‌ மாற்றமைவுகளுக்கு உட்பட்டு அவை அவ்வாறு பொருந்துதல்‌ வேண்டும்‌ என்பது 
பின்வருமாறு இருத்தல்‌ வேண்டும்‌:- 

367ஆம்‌ உறுப்பிற்கு, பின்வரும்‌ கூறு சேர்க்கப்பட்டு இருக்கும்‌, அதாவது:- 

“(4) இந்த அரசமைப்பின்‌ நோக்கங்களுக்கு ஜம்மு-காஷ்மீர்‌ மாநிலம்‌ பொறுத்து அது 
பொருந்துகிறவாறு- 

(அ) இந்த அரசமைப்பிற்கு அல்லது அதன்‌ வகையங்களுக்கான சுட்டுகைகள்‌ 
மேற்சொன்ன மாநிலம்‌ தொடர்பாகப்‌ பொருந்துகிறவாறு அரசமைப்பிற்கு அல்லது 
அதன்‌ வகையங்களுக்கான சுட்டுகைகளாகப்‌ பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌; 

(ஆ) அப்போதைக்குப்‌ பதவியிலுள்ள மாநில அமைச்சரவையின்‌ தேர்வுரையின்‌ பேரில்‌ 
செயல்படும்‌ சாதர்‌-ஐ-ரியாசட்‌ என மாநிலச்‌ சட்டமன்றப்‌ பேரவையின்‌ 
பரிந்துரையின்‌ பேரில்‌ குடியரசுத்தலைவரால்‌ அப்போதைக்கு ஏற்பளிக்கப்பட்ட 
நபருக்கான சுட்டுகைகள்‌ ஜம்மு-காஷ்மீர்‌ ஆளுநருக்கான சுட்டுகைகளாகப்‌ 
பொருள்கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌; 


(இ) மேற்சொன்ன மாநில அரசுக்கான சுட்டுகைகள்‌ தம்‌ அமைச்சரவையின்‌ 
தேர்வுரையின்‌ பேரில்‌ செயல்படும்‌ ஜம்மு-காஷ்மீர்‌ ஆளுநருக்கான சுட்டுகைகளை 
உள்ளடக்குவதாகக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌: மற்றும்‌ 


(ஈ) இந்த அரசமைப்பின்‌ 370 ஆம்‌ உறுப்பின்‌ (3) ஆம்‌ கூறுக்கான வரம்புரையில்‌, 
“2) ஆம்‌ கூறில்‌ சுட்டப்பட்ட மாநிலத்தின்‌ அரசமைப்புப்‌ பேரவை” என்ற 
சொற்றொடர்‌, சட்டமன்றப்‌ பேரவை என வாசிக்கப்படுதல்‌ வேண்டும்‌”.” 


350 


பிற்சேர்க்கை-1॥ 
அரசமைப்புச்‌ (நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 


(2015, மே 28.] 


இந்திய மற்றும்‌ வங்காளதேச அரசுகளுக்கிடையே செய்துகொள்ளப்பட்ட உடன்பாட்டையும்‌ அதன்‌ 


வரையறுக்கப்பட்ட  விதிமுறையையும்‌ பின்பற்றி இந்தியாவால்‌ ஆட்சிநிலவரைகளை 
அடையப்பெறுவதையும்‌ குறித்தசில ஆட்சிநிலவரைகளை வங்காளதேசத்திற்கு 
மாற்றுவதையும்‌ செல்திறப்படுத்துவதற்கு இந்திய அரசமைப்பினை மேலும்‌ திருத்தம்‌ 
செய்வதற்கானதொரு சட்டம்‌. 

இந்தியக்‌ குடியரசின்‌ அறுபத்து ஆறாம்‌ ஆண்டில்‌ நாடாளுமன்றத்தால்‌ பின்வருமாறு 


சட்டமியற்றப்படுவதாகுக: -- 


1. குறுந்தலைப்பு : 


இந்தச்‌ சட்டம்‌, அரசமைப்புச்‌ (நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 என்று வழங்கப்பெறும்‌. 


2. பொருள்வரையறைகள்‌ : 


இந்தச்‌ சட்டத்தில்‌ - 

(அ) “அடையப்பெற்ற ஆட்சிநிலவரை”' என்பது, இந்திய-வங்காளதேச உடன்பாட்டிலும்‌ 
அதன்‌  வரையறுக்கப்பட்டவிதிமுறையிலும்‌ அடங்கியவையும்‌ (இ) கூறில்‌ 
சுட்டப்பட்டுள்ள உடன்பாட்டையும்‌ அதன்‌ வரையறுக்கப்பட்டவிதிமுறையையும்‌ 
பின்பற்றி வங்காளதேசத்திலிருந்து இந்தியாவால்‌ அடையப்பெறும்‌ நோக்கத்திற்காக 
எல்லை வரையறுக்கப்பட்டவையென, முதலாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ 
சுட்டப்பட்டுள்ளவையுமான அந்த அளவு ஆட்சிநிலவரைகள்‌ என்று பொருள்படும்‌; 


(ஆ) “குறித்திட்ட நாள்‌” என்பது, இந்திய-வங்காளதேச உடன்பாட்டையும்‌ அதன்‌ 
வரையறுக்கப்பட்ட விதிமுறையையும்‌ பின்பற்றி, முதலாம்‌ இணைப்புப்பட்டியலிலும்‌ 
இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலிலும்‌ சுட்டப்பட்டுள்ளவாறு ஆட்சிநிலவரைகளை 
அவ்வாறாக  அடையப்பெறுவதையும்‌ மாற்றுவதையும்‌ செய்வித்து அந்த 
நோக்கத்திற்காக எல்லைவரையறுக்கப்பட்ட பின்பு, வங்காளதேசத்திலிருந்து 
ஆட்சிநிலவரைகளை அடையப்பெறுவதற்கும்‌ வங்காளதேசத்திற்கு 
ஆட்சிநிலவரைகளை மாற்றுவதற்குமான தேதி என மைய அரசு அதிகாரமுறை 
அரசிதழில்‌ அறிவிக்கை வாயிலாகக்‌ குறித்திடலாகும்‌ அத்தகைய தேதி என்று 
பொருள்படும்‌; 


இ) 


௫) 


351 


“இந்திய-வங்காளதேச உடன்பாடு” என்பது, இந்தியாவுக்கும்‌ 
வங்காளதேசத்துக்கும்‌ இடையே நில எல்லைக்கோட்டை வரையறை செய்வது 
தொடர்பாக, இந்தியக்‌ குடியரசின்‌ அரசுக்கும்‌ வங்காளதேச மக்கள்‌ குடியரசின்‌ 
அரசுக்கும்‌ இடையேயான 1974, மே 16 ஆம்‌ நாள்‌ தேதியிட்ட உடன்பாடும்‌ மற்றும்‌ 
தொடர்புடைய பொருட்பாடுகளும்‌, 1974, டிசம்பர்‌ 26 ஆம்‌ நாள்‌, 1974, டிசம்பர்‌ 
30 ஆம்‌ நாள்‌, 1982, அக்டோபர்‌ 7 ஆம்‌ நாள்‌, 1992, மார்ச்‌ 26 ஆம்‌ நாள்‌ 
தேதியிடப்பட்ட ஒப்பாவணங்கள்‌ பரிமாற்றம்‌ மற்றும்‌ இந்திய மற்றும்‌ 
வங்காளதேச அரசுகளுக்கிடையே செய்து கொள்ளப்பட்ட, 2011, செப்டம்பர்‌ 6 ஆம்‌ 
நாள்‌ தேதியிடப்பட்ட மேற்சொன்ன உடன்பாட்டிற்கான வரையறுக்கப்பட்ட 
விதிமுறையும்‌ என்று பொருள்படும்‌, அவற்றின்‌ தொடர்புடைய சாரக்குறிப்புகள்‌ 
மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ விவரிக்கப்படுகின்றன; 


“மாற்றப்பட்ட ஆட்சிநிலவரை”' என்பது, இந்திய-வங்காளதேச உடன்பாட்டிலும்‌ 
அதன்‌ வரையறுக்கப்பட்ட விதிமுறையிலும்‌ அடங்கியவையும்‌ மற்றும்‌ (இ) கூறில்‌ 
சுட்டப்பட்டுள்ள உடன்பாடுகளையும்‌ அதன்‌ வரையறுக்கப்பட்ட விதிமுறைகளையும்‌ 
பின்பற்றி இந்தியாவால்‌ வங்காளதேசத்திற்கு மாற்றப்படும்‌ நோக்கத்திற்காக 
இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌ சுட்டப்பட்டுள்ளவையுமான எல்லை 
வரையறுக்கப்பட்ட ஆட்சிநிலவரைகள்‌ என்று பொருள்படும்‌; 


3. அரசமைப்பின்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலுக்கான திருத்தம்‌ : 


குறித்திட்ட நாளிலிருந்து, அரசமைப்பிற்கான முதலாம்‌ இணைப்புப்பட்டியலில்‌,-- 


(அ 


ஆ 


அசாம்‌ மாநில ஆட்சிநிலவரைகள்‌ தொடர்புடைய பத்தியில்‌, “மற்றும்‌ அரசமைப்புச்‌ 
(ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1960 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ (அ) கூறில்‌ அடங்கிய எது 
எவ்வாறிருப்பினும்‌, அரசமைப்புச்‌ (நூறாம்‌ திருத்தம்‌ சட்டம்‌, 2015 இற்கான 
இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி | இல்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளுக்கு 
அது தொடர்புடையதாகிற அளவிற்கு, அரசமைப்புச்‌ நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌ 
2015 இற்கான இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி | இல்‌ சுட்டப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகள்‌” என்ற சொற்களும்‌, அடைப்புக்குறிகளும்‌, எண்களும்‌ 
இறுதியில்‌ சேர்க்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


மேற்கு வங்காள மாநில ஆட்சிநிலவரைகள்‌ தொடர்புடைய பத்தியில்‌, “மற்றும்‌ 
அரசமைப்புச்‌ (ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1960 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ (இ) கூறில்‌ 
அடங்கிய எது எவ்வாறிருப்பினும்‌, மற்றும்‌ அரசமைப்புச்‌ (நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 
2015 இன்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி ||| இல்‌ சுட்டப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகளுக்கும்‌ இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி || இல்‌ 
சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளுக்கும்‌ அது தொடர்புடையதாகிற அளவிற்கு 
அரசமைப்புச்‌ (நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இன்‌ முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ 
பகுதி 11! இல்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளும்‌ கூட, ஆனால்‌, இரண்டாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி ||| இல்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ 
நீங்கலாக” என்ற சொற்களும்‌ அடைப்புக்குறிகளும்‌, எண்களும்‌ இறுதியில்‌ 
சேர்க்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


352 


(இ) மேகாலயா மாநில ஆட்சிநிலவரைகள்‌ தொடர்புடைய பத்தியில்‌, “மற்றும்‌ 
அரசமைப்புச்‌ நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இற்கான முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி | இல்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌, ஆனால்‌ 
இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி || இல்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ 
நீங்கலாக” என்ற சொற்களும்‌ அடைப்புக்குறிகளும்‌, எண்களும்‌ இறுதியில்‌ 
சேர்க்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

(ஈ) திரிபுரா மாநில ஆட்சிநிலவரைகள்‌ தொடர்புடைய பத்தியில்‌, “மற்றும்‌ அரசமைப்புச்‌ 
(ஒன்பதாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 1960 இன்‌ 3 ஆம்‌ பிரிவின்‌ (ஈ) கூறில்‌ அடங்கிய எது 
எவ்வாறிருப்பினும்‌, அரசமைப்புச்‌ (நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌, 2015 இற்கான முதலாம்‌ 
இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி || இல்‌ சுட்டப்பட்டுள்ள ஆட்சிநிலவரைகளுக்கு அது 
தொடர்புடையதாகிற அளவிற்கு, அரசமைப்புச்‌ நூறாம்‌ திருத்தம்‌) சட்டம்‌ 
2015 இற்கான முதலாம்‌ இணைப்புப்பட்டியலின்‌ பகுதி || இல்‌ சுட்டப்பட்டுள்ள 
ஆட்சிநிலவரைகள்‌” என்ற சொற்களும்‌, அடைப்புக்குறிகளும்‌, எண்களும்‌ 
இறுதியில்‌ சேர்க்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


முதலாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
[2(அ), 2(ஆ மற்றும்‌ 3 ஆகிய பிரிவுகளைக்‌ காண்க] 


பகுதி | 
1974, மே 16 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட உடன்பாட்டின்‌ 2 ஆம்‌ உறுப்பிற்கும்‌ 2011, செப்டம்பர்‌ 
6 ஆம்‌: நாள்‌ தேதியிடப்பட்ட வரையறுக்கப்பட்டவிதிமுறையின்‌ 3 () (ஆ () (1) (6) (6 
உறுப்பிற்கும்‌ தொடர்புடையதான அடையப்பெற்ற ஆட்சிநிலவரை. 
பகுதி || 


1974, மே 16 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட உடன்பாட்டின்‌ 2 ஆம்‌ உறுப்பிற்கும்‌ 2011, செப்டம்பர்‌ 
6 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட வரையறுக்கப்பட்டவிதிமுறையின்‌ 3 () (இ) () உறுப்பிற்கும்‌ 
தொடர்புடையதான அடையப்பெற்ற ஆட்சிநிலவரை. 


பகுதி ॥॥ 

1974, மே 16 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட உடன்பாட்டின்‌ 1 (12) மற்றும்‌ 2 ஆகிய உறுப்புகளுக்கும்‌ 
2011, செப்டம்பர்‌ 6 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட வரையறுக்கப்பட்டவிதிமுறையின்‌ 2 (11), 3 (1) (அ) 
(ர) (4) (6) (0) ஆகிய உறுப்புகளுக்கும்‌ தொடர்புடையதான அடையப்பெற்ற ஆட்சிநிலவரை. 

இரண்டாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
[2 (ஆ), 2 (ஈ) மற்றும்‌ 3 ஆகிய பிரிவுகளைக்‌ காண்க] 


பகுதி | 
1974, மே 16 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட உடன்பாட்டின்‌ 2 ஆம்‌ உறுப்பிற்கும்‌ 2011, செப்டம்பர்‌ 
6 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட வரையறுக்கப்பட்டவிதிமுறையின்‌ 3 (1) (ஈ) (1) (11) உறுப்பிற்கும்‌ 
தொடர்புடையதான மாற்றப்பட்ட ஆட்சிநிலவரை. 


353 


பகுதி |! 


1974, மே 16 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட உடன்பாட்டின்‌ 2 ஆம்‌ உறுப்பிற்கும்‌ 2011, செப்டம்பர்‌ 
6 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட வரையறுக்கப்பட்டவிதிமுறையின்‌ 3 (1) (ஆ டு ஆகிய உறுப்பிற்கும்‌ 
தொடர்புடையதான மாற்றப்பட்ட ஆட்சிநிலவரை. 


பகுதி ॥11 


1974, மே 16 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட உடன்பாட்டின்‌ 1 (12) மற்றும்‌ 2 ஆகிய உறுப்புகளுக்கும்‌ 
2011, செப்டம்பர்‌ 6 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட வரையறுக்கப்பட்டவிதிமுறையின்‌ 2 (1), 3 (1) (க) (1) 
(1) (14) உறுப்பிற்கும்‌ தொடர்புடையதான மாற்றப்பட்ட ஆட்சிநிலவரை. 


மூன்றாம்‌ இணைப்புப்பட்டியல்‌ 
[2 (இ) பிரிவைக்‌ காண்க] 


. இந்தியாவுக்கும்‌ வங்காளதேசத்துக்கும்‌ இடையே நில எல்லையை வரையறை செய்வது 
குறித்து இந்தியக்‌ குடியரசின்‌ அரசுக்கும்‌ வங்காளதேச மக்கள்‌ குடியரசின்‌ அரசுக்கும்‌ 
இடையேயான 1974, மே 16 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட உடன்பாடு மற்றும்‌ தொடர்புடைய 
பொருட்பாடுகளிலிருந்து சாரக்குறிப்புகள்‌ 


உறுப்பு 1 (12) : அயல்நிலப்பகுதிகள்‌ 


வங்காளதேசத்திலுள்ள இந்திய நிலப்பகுதிகளும்‌ இந்தியாவிலுள்ள வங்காளதேச 
நிலப்பகுதிகளும்‌ 14 ஆம்‌ பத்தியில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள நிலப்பகுதிகள்‌ நீங்கலாக, 
வங்காளதேசத்திற்குப்‌ போகும்‌ கூடுதல்‌ பரப்பிடத்திற்காக சரியீட்டிற்கான உரிமைக்‌ 
கோரிக்கையின்றி, விரைவாகப்‌ பரிமாற்றம்‌ செய்து கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 
உறுப்பு 2: 

எல்லைக்கோட்டுப்‌ புவிப்படங்கள்‌ ஏற்கெனவே தயாரிக்கப்பட்டு ஏற்கெனவே 
எல்லைவரையறுக்கப்பட்டுள்ள பரப்பிடங்களில்‌ எதிர்நிலை உடைமையிலுள்ள ஆட்சிநிலவரைகள்‌ 
முழுஅதிகாரம்பெற்றவர்களால்‌ எல்லைக்‌ கோட்டுப்‌ புவிப்படங்களில்‌ கையொப்பமிடுவதிலிருந்து 
ஆறு மாதங்களுக்குள்‌ பரிமாற்றம்‌ செய்து கொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌ என்பதற்கு இந்திய மற்றும்‌ 
வங்காளதேச அரசுகள்‌ உடன்படுகின்றன. அவர்கள்‌, தொடர்புடைய புவிப்படங்களில்‌ இயலுமளவு 
விரைவில்‌, எந்நேர்விலும்‌, 1974, டிசம்பர்‌ 31 ஆம்‌ தேதிக்குப்‌ பிற்படாமல்‌ கையொப்பமிடலாம்‌. 
ஏற்கெனவே எல்லைவரையறை நிகழ்ந்துள்ள பிற பரப்பிடங்கள்‌ பொறுத்துப்‌ புவிப்படங்களை 
அச்சிடுவதற்கு விரைவில்‌ நடவடிக்கைகள்‌ எடுக்கப்படலாம்‌. இவை இந்தப்‌ பரப்பிடங்களில்‌ 
எதிர்நிலையில்‌ வைத்திருக்கப்படும்‌ உடைமைகளைப்‌ பரிமாற்றம்‌ செய்து கொள்வது 1975, டிசம்பர்‌ 
31 ஆம்‌ தேதிக்குள்ளாக நிகழும்‌ வண்ணம்‌, 1975, மே 31 ஆம்‌ தேதிக்குள்ளாக அச்சிடப்பட்டு 
அதன்பின்பு, முழுஅதிகாரம்பெற்றவர்களால்‌ கையொப்பமிடப்படுதல்‌ வேண்டும்‌. இனியும்‌ 
எல்லைவரையறை செய்யப்பட வேண்டிய உட்பகுதிகளில்‌, ஆட்சிநிலவரை அதிகாரவரம்பு 
மாற்றமானது, முழுஅதிகாரம்பெற்றவர்களால்‌ தொடர்புடைய எல்லைக்கோட்டுப்‌ 
புவிப்படங்களுக்குக்‌ கையொப்பமிடுவதிலிருந்து ஆறு மாதங்களுக்குள்‌ நிகழலாம்‌. 


354 


|. இந்தியாவுக்கும்‌ வங்காளதேசத்துக்கும்‌ இடையே நில எல்லையை வரையறைசெய்வது 
குறித்து இந்தியக்‌ குடியரசின்‌ அரசுக்கும்‌ வங்காளதேச மக்கள்‌ குடியரசின்‌ அரசுக்கும்‌ 
இடையேயான 2011, செப்டம்பர்‌ 6 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட  உடன்பாட்டிற்கான 
வரையறுக்கப்பட்ட விதிமுறை மற்றும்‌ தொடர்புடைய பொருட்பாடுகளின்‌ சாரக்குறிப்புகள்‌ 


உறுப்பு 2: 

(1.1974 ஆம்‌ ஆண்டு உடன்பாட்டின்‌ 1 ஆம்‌ உறுப்பு 12 ஆம்‌ கூறு பின்வருமாறு 
செயற்படுத்தப்படுதல்‌ வேண்டும்‌: 
அபல்நிலப்பகுதிகள்‌ 

1997, ஏப்ரலில்‌ டிஜிஎல்‌ஆர்‌&எஸ்‌, வங்காளதேசம்‌ மற்றும்‌ டிஎல்‌ஆர்‌&எஸ்‌, மேற்குவங்காளம்‌ 
(இந்தியா) நிலையில்‌ கூட்டாக உறுதிசெய்யப்பட்டு கையொப்பமிடப்பட்ட நிலஅளவீட்டு 
அயல்நிலப்பகுதிப்‌ புவிப்படங்களின்படி வங்காளதேசத்திலுள்ள 111 இந்திய நிலப்பகுதிகளும்‌ 
இந்தியாவிலுள்ள 51 வங்காளதேச நிலப்‌ பகுதிகளும்‌ வங்காளதேசத்திற்குப்‌ போகும்‌ கூடுதல்‌ 


பரப்பிடங்களுக்காக சரியீட்டிற்கான உரிமைக்‌ கோரிக்கையின்றிப்‌ பரிமாற்றம்‌ 
செய்துகொள்ளப்படுதல்‌ வேண்டும்‌. 
உறுப்பு 3: 


0) 1974 ஆம்‌ ஆண்டு உடன்பாட்டின்‌ 2 ஆம்‌ உறுப்பு பின்வருமாறு செயற்படுத்தப்படுதல்‌ 
வேண்டும்‌:- 

கீழே (அ) முதல்‌ (6) வரையிலான கூறில்‌ முழுவதுமாக விவரிக்கப்படுபவையான, இரு 
நாடுகளின்‌ நில ஆவணங்கள்‌ மற்றும்‌ நிலஅளவைத்‌ துறைகளால்‌ டிசம்பர்‌ 2010 க்கும்‌ ஆகஸ்ட்‌ 
2011 க்கும்‌ இடையே கூட்டு நிலஅளவை மூலமாகத்‌ தீர்மானிக்கப்பட்டு, அவரவர்‌ எதிர்நிலை 
உடைமையிலுள்ள நிலப்பரப்பிட அட்டவணைப்‌ புவிப்படத்தில்‌ (எ.பி.எல்‌ புவிப்படம்‌) முழுவதுமாக 
வரைந்து காட்டப்பட்டுள்ளவாறான எதிர்நிலை உடைமையில்‌ வைத்திருக்கப்படுகிற 
ஆட்சிநிலவரைகளுக்கான ஒரு நிருணயிக்கப்பட்ட எல்லைக்கோடு என எல்லைக்கோடு 
வரையப்படுதல்‌ வேண்டும்‌ என்று இந்திய அரசும்‌ வங்காளதேச அரசும்‌ உடன்படுகின்றன. 


தொடர்புடைய எல்லைக்கோட்டுப்‌ புவிப்படங்கள்‌ அச்சிடப்பட்டு முழுஅதிகாரம்பெற்றவர்களால்‌ 
கையொப்பமிடப்பட்டு ஆட்சிநிலவரைசார்ந்த அதிகாரவரம்பு மாற்றமானது அயல்நிலப்பகுதிகள்‌ 
பரிமாற்றத்துடன்‌ சேர்த்து, உடனிகழ்வாக முடிக்கப்படுதல்‌ வேண்டும்‌, மேலே குறிப்பிடப்பட்ட 
அட்டவணைப்‌ புவிப்படங்களில்‌ வரைந்து காட்டப்பட்டுள்ளவாறான, எல்லைக்கோட்டு வரையறை, 
கீழ்க்கண்டவாறு இருத்தல்‌ வேண்டும்‌:- 


(அ) மேற்கு வங்காள எல்லைப்பகுதி 


(1) பெளஸ்மரி-மதுகரி (குவ்டியா-. நாடிய) பகுதி 

2011, ஜூனில்‌ கூட்டாக நிலஅளவாய்வு செய்து ஒத்துக்கொண்டுள்ளவாறு, 
எல்லைக்கோடானது, தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்கள்‌ 154/5-S இலிருந்து 
157/1-5 வரையில்‌ 1962 ஆம்‌ ஆண்டின்‌ ஒருங்கமைப்‌ புவிப்படத்தில்‌ வரைந்து 
காட்டப்பட்டுள்ளவாறான, மாதபங்கா நதியின்‌ முற்கால ஓட்டத்தின்‌ மையத்‌ 
தொடர்ச்சிவரை வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 


355 


(4) அந்தாகோட்டா (குஷ்டியா- நாடியா) பகுதி 

2011, ஜூனில்‌ கூட்டாக நிலஅளவாய்வு செய்து ஒத்துக்கொண்டுள்ளவாறு 
எல்லைக்கோடானது, தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 152/5-5 இலிருந்து 
எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 153/1-S வரையில்‌ தற்போதுள்ள 
மாதபங்கா நதிக்கரைத்‌ தொடர்ச்சிவரை வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 


(11) பகுரியா (குஷ்டியா-நாடியா) பகுதி 

2011, ஜூனில்‌ கூட்டாக நிலஅளவாய்வு செய்து ஒத்துக்கொண்டுள்ளவாறு 
எல்லைக்கோடானது, தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 151/1-5 இலிருந்து 
எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌152/2-8வரையில்‌ மாதபங்கா நதிக்கரைத்‌ தொடர்ச்சிவரை 
வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 


(4) சார்மகிஷ்குன்டி (குஷ்டியா-நாடியா) பகுதி 
2011, ஜூனில்‌ கூட்டாக நிலஅளவாய்வு செய்து ஒத்துக்கொண்டுள்ளவாறு 
எல்லைக்கோடானது, தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 153/1-8 இலிருந்து 
எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 153/9-5 வரையில்‌ மாதபங்கா நதிக்கரைத்‌ 
தொடர்ச்சிவரை வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 
() ஹஊரிபல்‌/குடாதாஹ்/ப டே ரலிசபமெரில்‌என்பூர்‌ (பட்டார்‌) (நெளகான்‌-மால்ட பகுதி 
2011, ஜூனில்‌ கூட்டாக நிலஅளவாய்வு செய்து ஒத்துக்கொண்டுள்ளவாறு 
எல்லைக்கோடானது, தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 242/8/13 இலிருந்து 
எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 243/7-8/5 வரையிலானவற்றை இணைக்கும்‌ 
கோடாகவும்‌ வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 


(/) பெருபரி ப்ஞ்சகர-ஜல்பாய்குரி பகுதி) 

வங்காளதேசத்தால்‌ எதிர்நிலை உடைமையில்‌ வைத்திருக்கப்படும்‌ பெருபரி 
(பஞ்சகர்‌- ஜல்பாய்குரி, மற்றும்‌ இந்தியாவால்‌ எதிர்நிலை உடைமையில்‌ 
வைத்திருக்கப்படும்‌  பெருபரி மற்றும்‌ சிங்கபரா-குடிபரா (பஞ்சகர்‌-ஜல்பாய்குரி) 
பகுதியிலுள்ள எல்லைக்கோடு, 1996-1998 இன்‌ போது கூட்டாக வரையறை 
செய்யப்பட்டவாறு வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 

(ஆ மேகாலயா எல்லைப்‌ பகுதி 

(1)  லோயாசெரா- நுன்சொரா 

2010, டிசம்பரில்‌ கூட்டாக நிலஅளவாய்வு செய்து ஒத்துக்கொண்டுள்ளவாறு 
தற்போதுள்ள லைலாங்‌ பலிச்செராவில்‌ எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1315/4-S 
இலிருந்து எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1315/15-8 வரையிலும்‌, லைலாங்‌- 
நூண்செராவில்‌ எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1316/1-5 இலிருந்து எல்லைக்கோட்டுத்‌ 
தூண்‌ எண்‌1316/11-5 வரையிலும்‌, லைலாங்‌-லஹிலிங்கில்‌ எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ 
எண்‌ 1317 இலிருந்து எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1317/13-8 வரையிலும்‌ மற்றும்‌ 
லைலாங்‌-லோபசெராவில்‌ எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1318/1-8 இலிருந்து எல்லைக்‌ 
கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1318/2-8 வரையில்‌ தேயிலைத்‌ தோட்டக்‌ கரைகளின்‌ 
தொடர்வரையில்‌ எல்லைக்கோடு வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 


356 


(1) பைர்திவா / படுவா பகுதி 

எல்லைக்கோடானது, கூட்டாக நிலஅளவாய்வு செய்து பரஸ்பரம்‌ 
ஒத்துக்கொண்டுள்ள கோட்டின்படி தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 
1270/1-5 இலிருந்து எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1271/1-T வரையில்‌ வரையப்படுதல்‌ 
வேண்டும்‌. பைர்திவா ஊரிலிருந்து ஒத்துக்கொண்டுள்ள புவிப்படத்தின்‌ முனை எண்‌ 6 
அருகாமையிலுள்ள பியாங்‌ நதியிலிருந்து இந்திய நாட்டினர்‌ நீர்‌ எடுத்துக்கொள்வதற்கு . 
அனுமதிக்கப்படுதல்‌ வேண்டும்‌ என்பதற்கு தரப்பினர்கள்‌ ஒத்துக்கொள்கின்றனர்‌. 


(4) லிங்கத்‌ பகுதி 
(௮௮ விங்கத்‌- | /குளும்ச்சொரா மற்றும்‌ லிங்கத்‌-|! /குளும்ச்சொரா 
எல்லைக்கோடானது, கூட்டாக நிலஅளவாய்வு செய்து பரஸ்பரம்‌ 


ஒத்துக்கொண்டுள்ள கோட்டின்படி தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 
1264/4-5 இலிருந்து எல்லைக்‌ கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1265 வரையிலும்‌ மற்றும்‌ பீபி எண்‌ 
1265/6-5 இலிருந்து 1265/9-5 வரையிலும்‌ வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 


(அஆ) விங்கத்‌-/// / சோனா்ஹத்‌ 
எல்லைக்கோடானது, தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 
1266/13-5 இலிருந்து நாலாஹ்‌ தென்பக்கம்‌ ஊடாக அது கிழக்கு-மேற்கு திசையில்‌ 
இன்னொரு நாலாஹை சந்திக்கும்வரையிலும்‌, அதன்பின்பு அது கிழக்கில்‌ நாலாஹின்‌ 
வடக்கு முனை ஊடாகச்‌ சென்று அது குறியீட்டுத்‌ தூண்‌ எண்கள்‌ 1267/4--6 மற்றும்‌ 
1267/3-₹-1 வடக்கே தற்போதுள்ள பன்னாட்டிடை எல்லைக்கோட்டைச்‌ சந்திக்கும்‌ 
வரையிலும்‌ வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 


ரீ) டெளகி-தமபில்‌ பகுதி 
எல்லைக்கோடானது, தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1275/1-S முதல்‌ 
எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1275/7-5 வரையிலும்‌ இணைக்கும்‌ ஒரு நேர்கோட்டினால்‌ 
வரையப்படுதல்‌ வேண்டும்‌. இந்தப்‌ பகுதியில்‌ “பூஜ்ய கோட்டில்‌” வேலியடைப்பதற்கு 
தரப்பினர்கள்‌ ஒத்துக்‌ கொள்கின்றனர்‌. 


(0 நல்ஜி/்ீபர்‌ பகுதி 
(அஆ) நல்ஜரி | 

எல்லைக்கோடானது, எல்லைக்கோட்டுப்‌ புவிப்பட எண்‌ 166 இல்‌ வரைந்து 
காட்டப்பட்டுள்ளவாறு தெற்குத்‌ திசையில்‌ தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 
1277/2-5 இலிருந்து மூன்று மனையிடங்கள்‌ வரையில்‌ அது எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ 
எண்‌ 1277/5-1 இலிருந்து பாய்ந்துவரும்‌ நாலாஹை சந்திக்கிறவரையிலும்‌, அதன்‌ 
பின்பு அது வங்காளதேசத்தின்‌ பக்கமாக 2 மனையிடங்கள்‌ வரை தென்‌ திசையில்‌ 
நாலாஹின்‌ மேற்குக்கரை ஊடாகச்‌ செல்லும்‌, அதன்பின்பு அது கிழக்கு நோக்கி 
எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1277/4-5 இலிருந்து தென்‌ திசையில்‌ வரையப்பட்ட ஒரு 
கோட்டினைச்‌ சந்திக்கும்‌ வரையில்‌ செல்லும்‌ ஒரு கோடாகும்‌. 


357 


(அஆ) நன்ஜூிரி /// 
எல்லைக்கோடானது, தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 
1278/2-5 இலிருந்து எல்லைக்கோட்டு தூண்‌ எண்‌ 1279/3-5 வரையிலும்‌ ஒரு நேர்‌ 
கோட்டில்‌ வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 


ஸீ) முக்தபூர்‌/ திபிரஹவோர்‌ பகுதி 

இந்திய நாட்டினர்‌ காளி கோயிலுக்கு வருகை தருவதற்கு அனுமதிக்கப்படுதல்‌ 
வேண்டும்‌ என்பதற்கும்‌ முக்தபூர்‌ பகுதி கரையோரத்திலிருந்து முக்தபூர்‌/திபிர்‌ 
ஹவோரியிலுள்ள நீர்நிலையில்‌ நீர்‌ எடுத்துக்கொள்வதற்கும்‌ மீன்‌ பிடிக்கும்‌ உரிமையைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்வதற்கும்‌ கூட அனுமதிக்கப்படுதல்‌ வேண்டும்‌ என்பதற்கும்‌ 
தரப்பினர்கள்‌ ஒத்துக்கொள்கின்றனர்‌. 


(இ) திரிபுரா எல்லைப்பகுதி 


(1) திரிபுரா/ மெளல்வி பஜார்‌ எல்லைப்பகுதியிலுள்ள சந்தன்நகர்‌-சம்பரய்‌ தேயிலைத்‌ 
தோட்டப்பகுதி 

2011, ஜூலையில்‌ கூட்டாக நிலஅளவாய்வு செய்து ஒத்துக்கொண்டுள்ளவாறு 
எல்லைக்கோடானது, தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1904 இலிருந்து 
எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1905 வரையிலும்‌ சோனாராய்செரா நதியை ஒட்டி 
வரையப்படுதல்‌ வேண்டும்‌. 


(ஈ) அசாம்‌ எல்லைப்பகுதி 


(1) அசாம்‌ எல்லைப்பகுதியிலுள்ள கலபரி (போரோய்பர்‌) பகுதி 

2011, ஆகஸ்டில்‌ கூட்டாக நிலஅளவாய்வு செய்து ஒத்துக்‌ கொண்டுள்ளவாறு 
எல்லைக்‌ கோடானது, தற்போதுள்ள எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1066/24-1 
இலிருந்து எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1067/16-1 வரையிலும்‌ வரையப்படுதல்‌ 
வேண்டும்‌. 
(1) அசாம்‌ எல்லைப்பகுதியிலுள்ள பல்லத்தல்‌ பகுதி 

எல்லைக்கோடானது, தற்போதுள்ள எல்லைக்‌ கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 
1370/3-8 இலிருந்து 1371/6-5 வரையிலும்‌, தேயிலைத்‌ தோட்டத்தின்‌ 
வெளிமுனையைத்‌ தொடர்ந்தும்‌ வெற்றிலைத்‌ தோட்டத்தின்‌ வெளிமுனை ஒட்டி 
எல்லைக்கோட்டுத்‌ தூண்‌ எண்‌ 1372 இலிருந்து 1373/2-5 வரையிலும்‌ வரையப்படுதல்‌ 
வேண்டும்‌. 


306-22--25 


358 


111. 1974, மே 16 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட உடன்பாட்டின்‌ 1 (12) உறுப்பினையும்‌, 2011, 
செப்டம்பர்‌ 6 ஆம்‌ நாள்‌ தேதியிடப்பட்ட உடன்பாட்டிற்கான வரையறுக்கப்பட்ட விதிமுறையினையும்‌ 
பின்பற்றி இந்தியாவுக்கும்‌ வங்காளதேசத்துக்கும்‌ இடையேயான அயல்நிலப்பகுதிகளின்‌ 
பரிமாற்றப்பட்டியல்‌. 


அ. பரிமாற்றம்‌ செய்வதற்குரிய வங்காளதேசத்திலுள்ள இந்திய நிலப்பகுதிகள்‌ பரப்பளவுடன்‌ 





ர அக 








வங்காளதேச கற்க 
s வங்காள ன்‌ 
காவல்‌ ணம்‌: ஏக்கர்க 
வ.எண்‌ சிட்ஸின்‌ பெயர்‌ சிட்‌ எண்‌ நிலையத்திற்கு ap ளில்‌ 

உட்பட்டு நி ந த்திற்‌ க புரப்பிடம்‌ 

இருப்பன உட்பட்டு 

ர இருப்பன 

1 2 3 4 5 6 
அ. தற்சார்புடைய சிட்ஸ்‌ அயல்நிலப்பகுதிகள்‌ 
1 கராட்டி 75 போச்சகர்‌ ஹால்டிபரி 58.23 
2. கராட்டி 76 போச்சகர்‌ ஹால்டிபரி 0.79 
3. கராட்டி 77 போச்சகர்‌ ஹால்டிபரி 18 
4. கராட்டி 78 போச்சகர்‌ ஹால்டிபரி 958.66 
5. *  கராட்டி 79 போச்சகர்‌ ஹால்டிபரி 1.74 
6. கராட்டி 80 போச்சகர்‌ ஹால்டிபரி 73.75 
He பிங்கிமிரி 73 போச்சகர்‌ ஹால்டிபரி 6.07 
பகுதி--। 

8. நசிர்கன்ஜா 41 போடா ஹால்டிபரி 58.32 
ட நசிர்கன்ஜா 42 போடா ஹால்டிபரி 434.29 
10. நசிர்கன்ஜா 44 போடா ஹால்டிபரி 53.47 
14. நசிர்கன்ஜா 45 போடா ஹால்டிபரி 1.07 
12. நசிர்கன்ஜா 46 போடா ஹால்டிபரி 17.95 
13. நசிர்கன்ஜா 47 போடா ஹால்டிபரி 3.89 
14. நசிர்கன்ஜா 48 போடா ஹால்டிபரி 73.27 


15. .  நசிர்கன்ஜா 49 போடா ஹால்டிபரி 49.05 


34. 


35. 


36. 


306-22—26 


நசிர்கன்ஜா 
நசிர்கன்ஜா 
நசிர்கன்ஜா 
நசிர்கன்ஜா 
நசிர்கன்ஜா 
நசிர்கன்ஜா 
நசிர்கன்ஜா 
நசிர்கன்ஜா 
நசிர்கன்ஜா 
நசிர்கன்ஜா 


புடிமாரி 


டைகாடா சாட்‌ 


சல்பரி 
கஜல்‌ டிகி 
நடக்டோகா 


நடக்டோகா 


பீயூலடங்காசாட்‌ 


பலபாரா 
லாக்ரபார்‌ 


பரா 
கன்கிகரிஜா 
சிடல்டாஹா 


பரா 
கன்கிகரிஜா 
சிடல்டாஹா 
பரகன்கிர்‌ 


33 


35 


30 


29 


28 


359 


போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 
போடா 


டெபிகஞ்‌ 


டிம்லா 


டிம்லா 


டிம்லா 


ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 
ஹால்டிபரி 


ஹால்டிபரி 


ஹால்டிபரி 


ஹால்டிபரி 


ஹால்டிபரி 


ஹால்டிபரி 


ஹால்டிபரி 


ஹால்டிபரி 


5.05 


0.77 


1.04 


1.02 


3.87 


12.18 


54.04 


8.27 


14.22 


0.52 


122.8 


499.21 


1188.93 


771.44 


162.26 


0.26 


0.83 


1752.44 


7.171 


36.83 


30.53 


97. 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51. 


52. 


53. 


54. 


நகர்ஜிகோபரி 
குச்லிபரி 


குச்லிபரி 


பரா குச்லிபரி 


+ 


ஜமால்டஹாபால 
புகாரி 
உபன்சவுகி 
குச்லிபரி 
உபன்சவுகி 
குச்லிபரி 
போத்ன்ரி 


பாலபுகாரி 

பரா கன்கிர்‌ 

பரா கன்கிர்‌ 
சாட்‌ பக்டோக்ரா 
ரதன்பூர்‌ 


பக்டோக்ரா 


புல்கெர்‌ டாப்ரி 


கர்காரியா 
கர்காரியா 


லோட்டாமரி 


360 


31 
26 


27 


பி.எஸ்‌ 
மெக்லிகாஞ்‌ 
ஜின்‌ 
ஜே.எல்‌ 107 
இன்‌ மீந்த 
பகுதி 
6 


115/2 


11 


12 


பி.எஸ்‌ 


மெக்லிகாஞ்‌ 


ஜின்‌ 
ஜே.எல்‌ 107 
இன்‌ மீந்த 
பகுதி 
15 


13 


14 


டிம்லா 
பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


ஹால்டிபரி 
மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 


33.41 


5.78 


2.04 


4.35 


5.24 


0.32 


44.04 


36.83 


55.91 


50.51 


87.42 


41.7 


58.91 


25.49 


0.88 


60.74 


51.62 


110.92 


55. 


56. 


A 


58. 


59. 


60. 
61. 

62. 
63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 

71. 

72. 
73. 
74. 
75. 
76. 


Rts 


போத்பரி 16 
கோமட்‌ 16A 
சங்கரபந்தா 

கோமட்‌ 17A 
சங்கரபந்தா 

பானிசாலா 17 
துவாரிகமரி 18 
காஸ்பாஸ்‌ 

பானிசாலா 153/P 
பானிசாலா 153/0 
பானிசாலா 19 
பானிசாலா 21 
லோட்டாமரி 20 
லோட்டாமரி 22 
துவாரிகமரி 23 
துவாரிகமரி 25 
சாட்‌ போதட்‌ 24 
பாகடா 131 
பாகடா 132 
பாகடா 130 
போக்ரம்‌ குரி 133 
செனகாடா 134 
பான்ஸ்கடா 119 
பான்ஸ்கடா 120 
பான்ஸ்கடா 121 
பான்ஸ்கடா 113 


361 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 


மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
ஹத்தபங்கா 
ஹத்தபங்கா 
ஹத்திபங்கா 
ஹத்திபங்கா 
மெக்லிகாஞ்ஜ்‌ 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 


மாதபங்கா 


205.46 


42.8 


16.01 


137.66 


36.5 


0.27 


18.01 


64.63 


51.4 


283.53 


98.85 


39.52 


45.73 


56.11 


22.35 


11.96 


20.48 


1.44 


7.81 


413.81 


30.75 


12.15 


57.86 


78. 


79. 


80. 


81. 


82. 


83. 


84. 


85. 


86. 


87. 


88. 


89. 


90. 


91. 


92. 


93. 


94. 


95. 


96. 


97. 


98. 


99. 


100. 


பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 
பான்ஸ்கடா 


பான்ஸ்கடா 


கோடாமரிசிட்‌ 


கோடாமரிசிட்‌ 


பனபாச்சை 


பனபாச்சை 


பிடார்குதி 
டாசியர்‌ சரா 


டாகுர்ஹட்‌ 
டாகினிர்குதி 


கலமாடி 


பாஹோப்காஞ்ஜ்‌ 


பெளடிகுர்ஸா 


112 


114 


115 


122 


127 


128 


117 


118 


125 


126 


129 


116 


123 


124 


135 


136 


151 


152 


150 


156 


141 


153 


142 


362 


பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
ஹடிபந்தா 


ஹடிபந்தா 


லால்மோனிர்ஹட்‌ 


லால்மோனிர்ஹட்‌ 


புல்பரி 
குரிக்ராம்‌ 
புருங்காமரி 
புருங்காமரி 


புருங்காமரி 


மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
மாதபங்கா 
சிடால்குச்சி 
சிடால்குச்சி 
டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 


டின்ஹடா 


315.04 


0.77 


29.2 


39.22 


12.72 


2.33 


2.55 


30.98 


0.64 


1.39 


1.37 


16.96 


24.37 


0.28 


126.59 


20.02 


217.29 


81.71 


1643.44 


14.27 


21.21 


31.58 


45.63 


101. 


102. 


103. 


104. 


105. 


106. 


107. 


108. 


பாரா 
கோச்சுல்கா 


காவ்‌ கல்கா - || 
காவ்‌ கல்கா - | 
திகால்டரி - || 
திகால்டரி - | 


சோடோகரால்ஜி 
- Il 
சோடோகரால்ஜி 
- | 


1 சிட்‌* பெயரும்‌ 
ஜே.எல்‌ 
எண்ணும்‌ 
இல்லாமல்‌ 
ஜே.எல்‌ எண்‌ 38 
இன்‌ தெற்குக்‌ 
கடைக்கோடியி 
லும்‌ ஜே.எல்‌ 
எண்‌ 39 இன்‌ 
தெற்குக்‌ 
கடைக்கோடியி 
லும்‌ 
(வட்டாரத்தில்‌ 
அசோகாபரி** 
எனப்படுவதும்‌) 


143 


147 


146 


145 


144 


149 


148 


363 


புருங்காமரி 


புருங்காமரி 
புருங்காமரி 
புருங்காமரி 
புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


பட்க்ராம்‌ 


டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 


மாதபங்கா 


39.99 


0.9 


8.92 


8.81 


12.31 


17.85 


35.74 


3௮ 


* 2002, செப்டம்பர்‌ 29 முதல்‌ அக்டோபர்‌ 2 வரை கொல்கத்தாவில்‌ நடைபெற்ற 150ஆவது (54 ஆம்‌) இந்தியா - வங்காளதேச 


எல்லைக்கோடு மாநாட்டின்படி திருத்தப்பட்டது. 


**2003, செப்டம்பர்‌ 18 முதல்‌ 20 வரை இந்தியாவில்‌ கூச்பிஹாரில்‌ நடைபெற்ற 152ஆவது (56 ஆம்‌) இந்தியா - வங்காளதேச 


எல்லைக்கோடு மாநாட்டின்படி திருத்தப்பட்டது. 


306-22—27 


364 








1 2 3 4 5 6 
துண்டுப்பகுதியான சிட்ஸ்‌ அயல்நிலப்பகுதிகள்‌ 
109. (1) பியூலடன்கா 34 ஹால்டிபரி போடா 862.46 
(1) பியூலடன்கா துண்டுப்பகுதி ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 
110. (1) கோத்பாஜ்னி 2 ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 2012.27 
(॥)கோத்பாஜ்னி துண்டுப்பகுதி ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 
()கோத்பாஜ்னி துண்டுப்பகுதி ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 
()கோத்பாஜ்னி துண்டுப்பகுதி ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 
111. (1) டஹாலா காக்ராபரி ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 2650.35 
(1) டஹாலா துண்டுப்பகுதி ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 
(ர) டஹாலா துண்டுப்பகுதி ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 
(8) டஹாலா  துண்டுப்பகுதி ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 
(8) டஹாலா துண்டுப்பகுதி ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 
(1) டஹாலா துண்டுப்பகுதி ஹால்டிபரி டெபிகாஞ்ஜ்‌ 
17160.63 


அயல்நிலப்பகுதிகள்‌ குறித்து மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள்‌, 1996, அக்டோபர்‌ 9 
முதல்‌ 12 வரையிலும்‌ கல்கத்தாவில்‌ நடைபெற்ற இந்தோ-வங்காளதேச மாநாட்டின்போதும்‌, 
அத்துடன்‌, 1996, நவம்பர்‌ 21 முதல்‌ 24 வரையிலும்‌ ஜல்பாய்குரி (மேற்கு வங்காளம்‌) பஞ்சகர்‌ 
(வங்காளதேசம்‌) நிலப்பகுதியில்‌ கூட்டுக்‌ களஆய்வின்போதும்‌ இந்தியாவும்‌ வங்காளதேசமும்‌ 
வைத்திருந்த பதிவணங்களுடன்‌ கூட்டாக ஒப்பிட்டுப்‌ பார்த்து சீர்‌ செய்யப்பட்டுள்ளன. 


குறிப்பு : - 1996-97 களப்பணியின்போது செய்யப்பட்ட கூட்டுச்‌ செயற்கள ஆய்வில்‌ மேலே 
வரிசை எண்‌.108-இல்‌ நிலப்பகுதியின்‌ பெயர்‌, அசோகாபரி என கண்டறியப்பட்டிருக்கிறது. 


பிரிக்‌. J.R. பீட்டர்‌ 

இயக்குநர்‌ நிலப்பதிவணங்கள்‌ மற்றும்‌ நில அளவை 
(புதவிவழி இயக்குநர்‌, கிழக்கு வட்டம்‌ இந்திய 
நிலஅளவை , கல்கத்தா. 


306-22—27a 


முகமது ஷபி யுத்தின்‌ 


தலைமை இயக்குநர்‌, நிலப்பதிவணங்கள்‌ 
மற்றும்‌ நில அளவைகள்‌, வங்காளதேசம்‌. 


365 


ஆ. பரிமாற்றம்‌ செய்வதற்குரிய இந்தியாவிலுள்ள வங்காளதேச நிலப்பகுதிகள்‌ பரப்பளவுடன்‌ 














மேற்‌ வங்காளதேசக்‌ 
வங்காளக க 
்‌ து ்‌ காவல்‌ வாத 0 ௨௨.௨... ஏக்கர்களில்‌ 
வ.எண்‌ சிட்ஸின்‌ பெயர்‌ நிலையத்திற்கு தா ஐல்‌ எண்‌ ரப்பிடம்‌ 
உட்பட்டு இருப்பன 
இருப்பன ௫ 
1 2 3 4 5 6 
அ. தற்சராபுடைய சீட்ஸ்‌ அயல்நிலப்பகுதிகள்‌ 
ர. சிட்‌ குச்லிபரி மெக்லிகாஞ்ஜ்‌ பட்க்ராம்‌ 22 370.64 
ர்லிபரியின்‌- . ல்‌ ச்ம்‌ 
2. பு வண்‌ மெக்லிகாஞ்ஜ்‌ பட்க்ராம்‌ 24 1.83 
3. பால புகாரி மெக்லிகாஞ்ஜ்‌ பட்க்ராம்‌ 21 331.64 
பன்பரி எண்‌2 . த மத ம 
4. இன்‌ க நிலம்‌ மெக்லிகாஞ்ஜ்‌ பட்க்ராம்‌ 20 113 
5, சிட்‌ பன்பரி மெக்லிகாஞ்ஜ்‌ பட்க்ராம்‌ 18 108.59 
6. சு! மெக்லிகாஞ்ஜ்‌  பட்க்ராம்‌ 15 173.88 
"A பாமண்டல்‌ மெக்லிகாஞ்ஜ்‌ பட்க்ராம்‌ 11 2.24 
8. சிட்‌ தபால்சடி மெக்லிகாஞ்ஜ்‌ பட்க்ராம்‌ 14 66.58 
9, தபால்சடி மெக்லிகாஞ்ஜ்‌ பட்க்ராம்‌ 13 60.45 
10. ஸ்ரீராம்பூர்‌ மெக்லிகாஞ்ஜ்‌ பட்க்ராம்‌ 8 1.05 
11, ஜோட்‌ நிஜ்ஜாமா மெக்லிகாஞ்ஜ்‌ பட்க்ராம்‌ 3 87.54 
ஐகட்பெர்‌ 
எண்‌.3-இன்‌ g தந 
12, ர த மாதபங்கா பட்கராம்‌ 37 69.84 
சிட்‌ நிலம்‌ 
ஜகட்பெர்‌ 
எண்‌.1-இன்‌ யடி 
13. மாதபங்கா பட்க்ராம்‌ 35 30.66 


சிட்‌ நிலம்‌ 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24. 
25. 
26. 


ர 


28. 


29. 


30, 


ஜகட்பெர்‌ 
எண்‌.2-இன்‌ 
சிட்‌ நிலம்‌ 


சிட்‌ கோகோபரி 


சிட்‌- 


பண்டார்டாஹா 


தாபல்குரி 


சிட்‌ தாபல்குரி 
தாபல்குரி 
எண்‌.3-இன்‌ 
சிட்‌ நிலம்‌ 
தாபல்குரி 
எண்‌.4-இன்‌ 
சிட்‌ நிலம்‌ 
தாபல்குரி 
எண்‌.5-இன்‌ 
சிட்‌ நிலம்‌ 
தாபல்குரி 
எண்‌.1-இன்‌ 
சிட்‌ நிலம்‌ 
தாபல்குரி 
எண்‌.2-இன்‌ 
சிட்‌ நிலம்‌ 
மஹிஸ்மரி 
புரா சராடுபி 
பல்னாபூர்‌ 
அம்ஜ்ஹோல்‌ 
கிஷ்மத்‌ 
பட்ரிகாச்‌ 
துர்காபூர்‌ 


பன்சுவாகாமர்‌ 
கிடல்டாஹா 


366 


மாதபங்கா 


மாதபங்கா 
மாதபங்கா 


மாதபங்கா 


்‌ மாதபங்கா 


மாதபங்கா 


மாதபங்கா 


மாதபங்கா 


மாதபங்கா 


மாதபங்கா 
சிடால்குச்சி 
சிடால்குச்சி 
சிடால்குச்சி 
சிடால்குச்சி 
டின்ஹடா 
டின்ஹடா 


டின்ஹடா 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 
பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 

ஹடிபாதா 

பட்க்ராம்‌ 
ஹடிபாந்தா 
காலிகாஞ்ஜ்‌ 
காலிகாஞ்ஜ்‌ 


லால்மோனிர்‌ 
ஹாட்‌ 


36 


47 


67 


52 


53 


70 


71 


72 


68 


69 


27.09 


29.49 


39.96 


12.5 


22.31 


1.33 


4.55 


4.12 


26.83 


13.95 


122.77 


34.96 


505.56 


1.25 


209.95 . 


20.96 


24.54 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


42. 


43. 


போடுர்குதி 


பச்சிம்‌ பகாலிர்‌ 
சாரா 


மத்தியபகாலிர்‌ 
சாரா 
புர்பாபகாலிர்‌ 
சாரா 
மத்திய 
மாசால்டங்கா 
மத்தியச்‌ சிட்‌ 
மாசல்டங்கா 
பச்சிம்‌ சிட்‌ 
மாசல்டங்கா 
உத்தர்‌ 
மாசால்டங்கா 


கச்சுவா 

உத்தர்‌ 
பன்ஸ்ஜனி 
சாட்‌ டிலை 


367 


டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 
டின்ஹடா 


துஃபான்கஞ்ஜ்‌ 


துஃபான்கஞ்ஜ்‌ 


லால்மோனிர்‌ 
ஹாட்‌ 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


37 


38 


39 


40 


17 


ஆ. துண்டாகப்‌ பிரிக்கப்பட்ட சிட்ஸ்‌ அயல்நிலப்பகுதிகள்‌ 


(1) நல்க்ராம்‌ 

(॥) நல்க்ராம்‌ 
(துண்டுப்‌ பகுதி) 
((॥) நல்க்ராம்‌ 
(துண்டுப்‌ பகுதி) 
(1) சிட்‌ நல்க்ராம்‌ 
(சிட்‌ நல்க்ராம்‌ 
குண்டுப்‌ பகுதி) 


சிடால்குச்சி 


சிடால்குச்சி 


சிடால்குச்சி 


சிடால்குச்சி 


சிடால்குச்சி 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


பட்க்ராம்‌ 


65 


65 


65 


66 


66 


589.94 


151.98 


32.72 


12.23 


136.66 


11.87 


7.6 


27.29 


119.74 


47.17 


81.56 


1397.34 


49.5 


44. 


45. 


46. 


47. 


(1) பேட்ரிகாச்‌ 
(11) பேட்ரிகாச்‌ 
(துண்டுப்‌ பகுதி) 
(14) பேட்ரிகாச்‌ 
குண்டுப்‌ பகுதி) 


(1) கரலா 


()கரலா 
(துண்டுப்‌ பகுதி) 
(i) கரலா 
(துண்டுப்‌ பகுதி) 
(1) சிப்ரசாத்‌ 
முஸ்டாடி 
(14) சிப்ரசாத்‌ 
முஸ்டாடி 
(துண்டுப்‌ பகுதி) 
(1) தக்ஷின்‌ 
மசால்டங்கா 
(4) தக்ஷின்‌ 
மசால்டங்கா 
(துண்டுப்‌ பகுதி) 
(ரர) தக்ஷின்‌ 
மசால்டங்கா 
(துண்டுப்‌ பகுதி) 
(14) தக்ஷின்‌ 
மசால்டங்கா 
(துண்டுப்‌ பகுதி) 
(\) தக்ஷின்‌ 
மசால்டங்கா 


(துண்டுப்‌ பகுதி) 


(Vi) தக்ஷின்‌ 
மசால்டங்கா 


(துண்டுப்‌ பகுதி) 


டின்ஹடா 


டின்ஹடா 
டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 


டின்ஹடா 


டின்ஹடா 


368 


காலிகஞ்‌ 


காலிகஞ்‌ 
புல்பரி 
புல்பரி 
புல்பரி 
புல்பரி 
புல்பரி 


புல்பரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


577.37 


269.91 


373.2 


571.38 


48. 


49. 


50. 


51. 


(1) பச்சிம்‌ 
மசால்டங்கா 
(॥) பச்சிம்‌ 
மசால்டங்கா 
(1) புர்பாசிட்‌ 
மசால்டங்கா 
(1) புர்பாசிட்‌ 
மசால்டங்கா 
(துண்டுப்‌ பகுதி) 
(1) புர்பா 
மசால்டங்கா 
(॥) புர்பா 
மசால்டங்கா 
(துண்டுப்‌ பகுதி) 
() உத்தர்‌ 
டால்டங்கா 
(4) உத்தர்‌ 
டால்டங்கா 
குண்டுப்‌ பகுதி) 
(ர) உத்தர்‌ 
டால்டங்கா 
(துண்டுப்‌ பகுதி) 
மொத்தப்‌ 
பரப்பிடம்‌ 


369 


டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 
டின்ஹடா 


டின்ஹடா 


துஃபான்கஞ்ஜ்‌ 


துஃபான்கஞ்ஜ்‌ 


துஃபான்கஞ்ஜ்‌ 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


புருங்காமரி 


10 


10 


11 


11 


14 


14 


14 


29.49 


35.01 


153.89 


24.98 


7,110.02 


அயல்‌ நிலப்பகுதிகள்‌ குறித்து மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள்‌, 1996, அக்டோபர்‌ 9 
முதல்‌ 12 வரையிலும்‌ கல்கத்தாவில்‌ நடைபெற்ற இந்தோ-வங்காளதேச மாநாட்டின்போதும்‌, 
அத்துடன்‌ 1996, நவம்பர்‌ 21 முதல்‌ 24 வரையிலும்‌ ஜல்பாய்குரி (மேற்கு வங்காளம்‌) - பஞ்சகர்‌ 
(வங்காளதேசம்‌) நிலப்பகுதியில்‌ கூட்டுக்‌ களஆய்வின்போதும்‌ இந்தியாவும்‌ வங்காளதேசமும்‌ 


வைத்திருந்த பதிவணங்களுடன்‌ கூட்டாக ஒப்பிட்டுப்‌ பார்த்து சீர்‌ செய்யப்பட்டுள்ளன. 


பிரிக்‌. J.R. பீட்டர்‌ 
இயக்குநர்‌ நிலப்பதிவணங்கள்‌ மற்றும்‌ நில அளவை 
(பதவிவரி இயக்குநர்‌, கிழக்கு வட்டம்‌ இந்திய 
நிலஅளவை, கல்கத்தா. 


முகமது ஷபி யுத்தின்‌ 


தலைமை இயக்குநர்‌, நிலப்பதிவணங்கள்‌ 
மற்றும்‌ நில அளவைகள்‌, வங்காளதேசம்‌. 


369 





ட 0) பச்சிம்‌ டின்ஹடா புருங்காமரி 4 29.49 
மசால்டங்கா 
(1) பச்சிம்‌ டின்ஹடா புருங்காமரி 4 
மசால்டங்கா 


49. (1) புர்பாசிட்‌ டின்ஹடா புருங்காமரி 10 35,01 
மசால்டங்கா 


(1) புர்பாசிட்‌ டின்ஹடா புருங்காமரி 10 
மசால்டங்கா 
(துண்டுப்‌ பகுதி) 
50. (1) புர்பா டின்ஹடா புருங்காமரி 11 153.89 
மசால்டங்கா 
(ர) புர்பா டின்ஹடா புருங்காமரி 11 
மசால்டங்கா 
(துண்டுப்‌ பகுதி) 
51. (1) உத்தர்‌ துஃபான்கஞ்ஜ்‌ புருங்காமரி 14 24.98 


| 
| 
] 
| 
5 
| 





டால்டங்கா 

(1) உத்தர்‌ துஃபான்கஞ்ஜ்‌ புருங்காமரி 14 
டால்டங்கா 

குண்டுப்‌ பகுதி) 

(4) உத்தர்‌ துஃபான்கஞ்ஜ்‌ புருங்காமரி 14 
| டால்டங்கா 

1 குண்டுப்‌ பகுதி) 


மொத்தப்‌ 7,110.02 
்‌ பரப்பிடம்‌ 


அயல்‌ நிலப்பகுதிகள்‌ குறித்து மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள்‌, 1996, அக்டோபர்‌ 9 
முதல்‌ 12 வரையிலும்‌ கல்கத்தாவில்‌ நடைபெற்ற இந்தோ-வங்காளதேச மாநாட்டின்போதும்‌, 
ள்‌ அத்துடன்‌ 1996, நவம்பர்‌ 21 முதல்‌ 24 வரையிலும்‌ ஜல்பாய்குரி (மேற்கு வங்காளம்‌) - பஞ்சகர்‌ 
(வங்காளதேசம்‌) நிலப்பகுதியில்‌ கூட்டுக்‌ கள ஆய்வின்போதும்‌ இந்தியாவும்‌ வங்காளதேசமும்‌ 
வைத்திருந்த பதிவணங்களுடன்‌ கூட்டாக ஒப்பிட்டுப்‌ பார்த்து சீர்‌ செய்யப்பட்டுள்ளன. 


இயக்குநர்‌ நிலப்பதிவணங்கள்‌ மற்றும்‌ நிலஅளவை தலைமை இயக்குநர்‌, நிலப்பதிவணங்கள்‌ 
(பதனிவழி) இயக்குநர்‌, கிழக்கு வட்டம்‌ இந்திய மற்றும்‌ நிலஅளவைகள்‌, வங்காளதேசம்‌. 


்‌ 
| 
| பிரிக்‌. 1. பீட்டர்‌ முகமது ஷபி யுத்தின்‌ 
| 
I நிலஅளவை, கல்கத்தா. 





370 


Glossary 
சொற்களஞ்சியம்‌ 





ஜ்‌ 
்‌। 
ப 
| 
& 
்‌ 
i 

















































































"A majority of not less than | 1. மூன்றில்‌ இரண்டு | Art. 61(2)(0): 352(6) 
two-thirds பங்கினருக்குக்‌ குறையாத 
பெரும்பான்மை 
2.மூன்றில்‌ இரண்டு 
பகுதியினருக்குக்‌ குறையாத 
பெரும்பான்மை 
| Abandonment கைவிடப்படுதல்‌ க்‌ 39 
Abide இணங்கி இயங்கு 1, 51A(a) 
Abjure முற்றாகக்‌ கைவிடு 1, S1A(i) 
டு i 
Abridge ஒடுக்கு 4. 13(2) 
| Abrogate நீக்கறவு செய்‌ Art. 30(1A) 
Abuse நெறி தவறிப்‌ பயன்படுத்து Art. 39(e) 
ம்‌ 
Academic கல்விசார்‌ Art. I8(1) 
ட 
1. சென்று வருதல்‌ 
த 2,அணுகி அறிந்து கொள்ளும்‌ | ர. 15(2)(0; 24320(1); 
ப்‌ வாய்ப்பு 371,4(2)(8)00) 
3.தொடர்பு 
ள்‌ 1. சேர்ந்தடையும்‌; 
Accruing 2.வ்ந்தடைகின்ற Art. 31A(e); 27603) 
1. அடையப்‌ பெறு; 
Aequi மா 41799); 9; 269: 37 4(7 
cquire காட்டு; rt. /(3)(9; 9; 26(C): (7) 
ட்‌ 4,கையகப்படுத்து 
1.பெறுதல்‌; 
Acquisition 2.கையகப்படுத்துதல்‌; Ari. 11; 30(1A): 298 
3.ஈட்டுதல்‌ 
செய்வ ல்லது செய்யா, 
Act or Omission க ட தி | 243200) 





























































































































































371 
ழம்‌ க க்கிக்‌ வைத தைலக்‌ அக்டா 
Acting Judge செயலமர்‌ நீதிபதி Art. 217(1) 
ல்‌ 1 த்‌ | அனைவ ப வ்‌ 
Adapt தழுவமைவு செய்‌ | Art. 3724 
Additional District Judge கூடுதல்‌ மாவட்ட நீதிபதி Art. 236(a) 
| ௪ (| உ ௪. உ | > 3 
Actionable wrong வழக்கு தாடாவதற்குளள 7h Sch, LIST-II, Entry (8) 
தீங்கு 
| நல 
Ad hoc | கறித்த பணி Art. 127 
Additional Sessions Judge கூடுதல்‌ அமர்வு நீதிபதி Ari. 236(a) 
Adduce | முன்னிடு | Art. 311(2)Proviso 
i 
Adjudication நீதிமுறையில்‌ தீர்வு நன்‌ 262 
11. ஏற்றுக்கொள்‌; டா க 
2.ஏற்றுமேற்கொள்‌ reamble: 471. 242 
1. ஏற்றுமேற்கொள்‌ ல்‌; 252 71S ற்‌ 
Adoption ஏற்று! ப ஈளளுதல; 47 1. 252; 7" Sch, //7-7/7, 
2. மகவேற்பு | Lnry(s) 
Adult suffrage வயதுவந்தோர்‌ வாக்குரிமை Art. 326: 6” Sch, 2“ Para 
1. தேர்‌ 
தக்கல்‌ Art. 74; 165(2) 
2.ஆயவுரை 
Advisory board அறிவுரைக்‌ குழுமம்‌ Art. 22104) 
Advocate Gencral தலைமை வழக்குரைஞர்‌ Art. 165 
Acrodrome வானூர்தி நிலையம்‌ Art. 364 
Acronautical Education வானூர்திவியல்‌ கல்வி 71 Sch, LIST-I, Entry (29) 




















372 


மனையை 














ணை | 

















Aesthetic aspects அழகியல்‌ சார்ந்த துறைகள்‌ 12” Sch, Entry (13) 
டல்‌ ரா | ழ்‌ 
Affairs, (of a State) (மாநிலத்து) அலுவற்பாடுகள்‌ Art. 360(4)(0/(1) 
Affirmation உறுதிமொழி Art. 60 
ப ல்‌ 
ட்டன 1. முகவாண்மை; - 243223) (00) : 7" Sch, 1197. 
த | 2.முகமை Entry (25) | 
Aggrieved குறையுற்ற Art. 134A(b) 





Air Navigation 


வான்வழிச்‌ செலுத்தம்‌ 


1 
Art. 364206) 





பு 


























Airforce வான்படை Art. 257(2)Proviso 
Airways வானூர்தியம்‌ Art. 364(2)(b) 

| 
Alicnation மாற்றாக்கம்‌ 7% Sch, 15717 Entry (18) 
Allegiance பற்று Art. 69 
Alleviation துயர்‌ தணிப்பு 1 2h Sch, Entry (71) 
Allowance | படித்தொகை Art. 59 
Alteration மாற்றம்‌ செய்தல்‌ Art. 3 

3. 





Alteration of Boundary 


எல்லை மாற்றுகை 


7“ sch, 7497] Entry (1) 

















] | 
Amalgamation ஒருங்கிணைத்தல்‌ Art. 31A(D)(c) 
Amendment திருத்தம்‌ | Art. 4 
Ammunition படைத்தளவாடங்கள்‌ 7" Sch, LIST-I, Entry (5) 
| 
Amusement களிப்பூட்டும்‌ நிகழ்ச்சி ரர Sch, 3A Para 





























| 
| 
ந்‌ 





ட ட்‌. ணாவதி வ்‌ 





373 





| Ancicnt and historical | தொன்மையும்‌ வா வரலாற்றுச்‌. 


















































| ! 
monuments | சிறப்பும்‌ வாய்ந்த நினைவுச்‌ ii | 
| சின்னங்கள்‌ | | 
i டய டப யய ட க ட. ய 
Ancillary | துணை 5 SIAN) | 
i ஹல்‌ 4 ப ஸ்‌ 
Ancillary power | சார்பியல்வான அதிகாரம்‌ | Art. 140 | 
3] த்‌ க 
| Animal husbandry | கால்நடை பேணுகை | Ari. 40 
ஆண்டுத்‌ தொகை [an 300(4) 
| . 
Annulment அழித்தல்‌ செய்தல்‌ 6h Seh, 15" Para | 
அ | 
Anthropological மானிடவியல்‌ |” Sch, LIST-L Entry (68) 
ப்‌ மேல்முறையீடு a 132 
Appointment பதலியமர்ததம்‌ [a 16(1) I 























Approve ஒப்பேற்பு அளி 

Arbitration பொதுவர்‌ தீர்ப்பு 
த ம்‌ 

Arbitrator பொதுவர்‌ 

Archaeology institutions தொல்பொரு ம்‌ ழ்‌ 
| ட அமைவனங்கள்‌ 

1. பரப்பிடம்‌ 
Arca 2.பகுதி 





3.வரையிடம்‌ 


Art. 243LM(3)Proviso 





Art. 5I(d) 








Art. 257(A) 







6" Sch, 3B Para 









Ari. 3; 31A(2) (a), 34 




















ஆயுதந்தாங்கிய 


Article 









Assent 





- ல 
Artistic or historic interest கை அல்லது உலா அறுப்பு 
வாய்ந்த 








Art. 352(1) 








Art. 3(Expl)I 










Art. 31A(DProviso 












Assessment 












Art. 323820) 











306-22--28 


































































்‌ 4 த்‌ TT இ ்‌ தப்‌ 1 
Assign குறித்தளி | Art. 232710) 
Assignment | குறித்தொதுக்குதல்‌ | Art. 266(1) 
Assimilate தன்மயமாக்கு Ari. 351 
Associati றத்‌ Tie 190): 253 
ssociation 2.கழகம்‌ 71. 19(1)(c); 25 
்‌ 1 

Assurances of property சொத்துக்காப்பீடு Art. 299(1) 
Atomic energy அணு ஆற்றல்‌ 7” Sch, LIST-1, Entry (6) 
Attributable கிடைக்கத்தக்கதான Art. 269(2) 
Augment அதிகரித்தல்‌ Art. 2803) 64) 

8 11 அதிகாரம்‌ வழங்குதல்‌; த 
Authorisation ல்‌ Art. 115(2),; 267 

2.அனுமதி அளித்தல்‌ 
Authorise அதிகாரம்‌ அளி Ari. 22(4) 
டம அதிகார உறுதிபெற்ற இச்சா 

Authoritative Texts சதிகள்‌ Art. 348(1)(b) 

















Autonomous Regions தன்னாட்சி வட்டாரங்கள்‌ FE Sch, 1” Para 








Autonomous State தன்னாட்சிக்‌ குறுநிலம்‌ ArL 244A(1) 











Avocations பிழைப்புகள்‌ Ari. 39(e) 















Bankruptcy வணிகத்தில்‌ நொடிப்பு நிலை 74 Sch, LIST-I, Entry (9) 





Bicnnial Election ஈராண்டுமுறைத்‌ தேர்தல்‌ Art. 324(4) 





Art. 3 Proviso 
























































Bills of exchange | மாற்றுச்‌ சீட்டுகள்‌ Sch, LAST-L Entry (46) 
ப. ட பட பங பற்பம்‌, ற கனம்‌ வல்‌ அகவ ட்டை படல்‌ பட பல்‌ ப்ட்‌ இடம்ப கல்ப்‌ தத்‌ த்த 0 12 | 
Bills of lading கப்பல்‌ சரக்கு பட்டியல்கள்‌ 27 Sch, LIST-1. Entry: (91) 
ன ததர வல்‌ a பன டமட்டடட ட்‌ பிட வட்டப்‌ அட்‌ 
Bona vacantia உரிமைக்குற்றவா இல்லாமை | (71. 206 
| 
+ ட க ந்தா த்ய ப்ப தைட டில, வ a 
நத்தார்‌ னை பல்‌ ல்‌ 1 
த இளங்குற்றவாளிகள்‌ சீர்திருத்த | _ ற 
Borstal Institution அமைப்பு “Sch, 7457-77 Entry (4) | 
ல்ல க கட வணி ம. ன ம்‌ கத த்‌ க்‌ தப க்‌ படபட அபபட ட்ட பன்‌ பட உவ 
Both houses ஈரவைகள்‌ Ari. 2/0 
ட வவ தல ப டட்வாப்ட்‌ பல்பம்‌ க வவ ம ப -] 
Breach | மீறுதல்‌ 10” Sch. 27 Paral3) | 
1 வ லவிய்ப்‌ 1 ன்‌ இன்பப்‌ | ரமணனை க | 
Brotherhood | உடன்பிறப்புணர்வு Art. 374/6] 
| வையை ப ந்‌ வலக்‌ வைய அவவ ம்‌ க க்கா ப | 
1 
Bureau | துறையகம்‌ 471. 33(c) | 
» 1பயன்திறன்வ | 
By virtuc of | திறன்வழி 41/4. 9: 371110) 
! காரணமாக 
க ம்‌ ட பி கன 1 ப ட்‌ 
Bye - law துணைவிதி Art 13(3)(a) 








i லவ்‌ 








Cabinet Rank 


$i 


அமைச்சரவைப்‌ படிநிலை 


| 4/7. 35203) 














அறவு செய்தல்‌ 


ச்‌ பித்ர்‌ ்‌ ] 
Cadre | பணிநிலைப்‌ பிரிவு | Art. 3TID(2)(a) 
Called in qucstion | எதிர்த்து வாதிடப்படுதல்‌ | Art. 3/6 
3 ர ௮ அண்‌ பு 
Cancellation Art, STACI) | 


க 4 





Cantonment area 


பாளைய வரையிடம்‌ 


21 Sch, LIST-L Eniry (3) | 























ன ட 
Cantonment authority பாளைய அதிகார அமைப்பு 7 Sch, LIST-L Entry (3) 
தத 1 க பவ தக வன க்‌ 
Capable of execution நிறைவேற்றப்படத்‌ தகுந்த Art. 261(3) 
க்‌ mmr De கக எனை | 5 2 


376 





































































































Capital Sum | மூலதனத்‌ தொகை | Art. 366(8) 
ட. ல்‌ தல்ல த வலம்‌ 
| Capitation taxes தலைக்கட்டு வரி “ih Soh, LIST-IL Entry (61) 
i 1 வலைப்‌ cc Af ம்‌ 
Cast, Vote வாக்களி Art. 55(2) 
“ 1இடைநேர்வான காலியிடம்‌; க்கு வத்த ம்க 
| Casual vacancy 2.இடையெழும்‌ Seth Art. 62: 24322) Proviso 
Category, of Persons வகையினர்‌ Art. 243ZJ(1) Proviso 
| ஆ கையன்‌ கத்த அக்‌ எனால்‌ பது ்‌ எவனை அவல்‌ | 
1காரணம, 3 
Cause னம்‌ Art. 22(A) (a); 204 
1 கனம்‌ தி க ந ன்‌ i i ப ப) 
a 
1. க்கல்‌; | 
Cease இழத்த Art. 725/1 83 
2.அற்றுப்‌ போ 
| ட தகவ ட்டு கக்‌ 
Ceased to be in Service பணியத்திலிருந்து அகன்ற Art. 312A(I)(b) 
| ன அட்‌ அ; 4. 
Ceiling க்கக்‌ Art. 16(AB) 
4 
Census மக்கள்‌ கணக்கெடுப்பு Ari. 55(3) Expl 
“1 , - 0 = 1 
Central Burcau of வேவுச்செய்தி மற்றும்‌ 
Intelligence and புலனாய்வுக்கான மையத்‌ 7h Sch, LIST-1, Entry (8) 
Investigation துறையகம்‌ 
| | 
Chairperson தலைமையர்‌ Ari. 124A(1)(a) 
ந மயட்‌ |. | 
4.குற்றச்சார்த்து; 
Charge குற்றச்சாதது An. 61; 204) 
2.சாரத்து 
க்‌: 
| 
க and religious அப்பணம்‌ 7h sch, LIST-II1, Entry (28) 
endowments கட்டளைகள்‌ 
ட” Institutions அறப்பணி நிறுவனங்கள்‌ | 714 Sch, LIST-UI, Entry (28) 
சந்து “1 
Charitable purpose அற நோக்கம்‌ Ari. 26( a) 
1 
- குடித்தலைவர்‌ Art. 363A(a) 
Chicf Commissioncr’s [தலைமை ஆணையர்‌ த பதக 
Province மாகாணம்‌ ட்‌ sch, Entry (18) 
Chicf Election Commisioncr | தலைமை தேர்தல்‌ ஆணையர்‌ | ரா. 324(2) 
_ 1- 
| Chicf judge தலைமை நீதிபதி Art. 236(a) 
ட 








ணை 





377 








| Chicf Justice of India | இந்தியத்‌ த: தலைமை நிதி 4ம்‌ 60 
| மாகாணத்‌ த தலைநகர்‌ 
| தலைமைக்‌ குற்றவியல்‌ நடுவர்‌ 





| Art. 23610) 


னன்ன 





1 ல்லை 


Chicf presidency magistrate 




















Child சிறார்‌ 4/1. 247 
ட்‌ ண்‌ ன வட அதல. பண்‌ 3 அவ ன்‌ பை ப்ப | 

Childhood குழந்தைப்பருவம்‌ 1/7. 39] 

க்கல்‌ ல SL பவை ய | 

| Citizenship | குடிமை Ari 3 
| கணை பானமான. ஏதம்‌... 1 

City civil court க ம Adri. 2204) 

்‌ | நீதிமன்றம்‌ 








| ஆட்சிமுறை மற்றும்‌ நீதிமுறை பத்‌ 


Civil and judicial authorities 







































































அதிகார அமைப்புகள்‌ 
ர Civi 1 உரிமையியல்‌ விசாரணை ச Soh, Para 5: 77 Sch. List- | 
| ivil proccdure முறை |! 11, Entry(13) 
Civil Supply தும 6” Sch. i Para 
உரிமையியல்‌ 
Code of civil procedure விசாரணைமுறைச்‌ சட்டத்‌ 6” Sch, Para(5) 
தொகுப்பு 
3 பட குற்றவியல்‌ விசாரணை முறைச்‌ | ௩.௨. த 
Code of criminal procedure சட்டத்‌ தொகுப்பு 6 Sch, Para(s) 
ன்‌ ்‌ * 
Coinage நாணயமடித்தல்‌ 74 Sch, LIST-1. Entry (30) 
| 
Coking coal கல்கரிக்கான நிலக்கரி gh Sch, Entry (93) 
_ ட A தலம்‌ 
Collectively responsible கூட்டுப்பொறுப்பு Art. 7503) 
பப்‌. 
Colonization | குடியமர்த்தம்‌ 7h Sch, LIST-11, Entry (18) 
டு t 
Commerce வாணிபம்‌ Art. 246A(2) 
Common detriment பொதுநலனுக்கு ஊறு Art. 39 (c) 
Common good பொதுமக்கள்‌ நலன்‌ Art. 39 (b) 











4.சமூகம்‌ le ல்‌ 
Community ந்‌ தனம்‌ Art. 331; 395) | 


த ப வல்யவையைய ட 














378 





























ommunity project | சமூக நலத்திட்டம்‌ oh Sch, 6” Para(2) 

தல்‌ ந ப ப ரிப்லை ல்‌ தி க 
ommutation இனமாற்றுதல்‌ 9” Sch, Entry (13) 

ommute மாற்றிக்குறை Ari. 72 (1) 

'ompetent தகுதிறம்‌ Art. 13(3)(0) 

omply இணங்கிநட Art. 239B(2) 

ப ல்‌ ச 

‘omposite culture கலப்புருவான பண்பாடு Art. 37/40 

வல்ல ப வல்ல வட்‌ | ன த 
‘omposition கட்டமைப்பு Art. 80 

ச ்தக்களத்கக்த்‌ 11. உள்ளடக்கு; 1 | 
‘omprise Art. 73. 31 A proviso 


2.அடங்கு 


ப 





‘omptroller and Auditor 
seneral of india 


இந்தியக்‌ கணக்காய்வர்‌ - 
தலைமைத்‌ தணிக்கையர்‌ 


4 


Art. 112(3)(¢) 





‘ompulsory Education 


கட்டாயக்கல்வி 


ன்‌ 2/4 





“oncessional Assessment 


சலுகைத்‌ தீர்வை 


9"Seh, Entry (23) 





‘oncurrent list 


ஒருங்கியல்‌ பட்டியல்‌ 


[4 213(3) Proviso 









































‘ondoned மன்னிக்கப்பட்ட 10%Sch, 2" Para(l 6) i | 
| _ | ந 
‘onducive உகந்ததாக இருக்கும்‌ 7Sch, LIST-L Entry (1) 
-onscicnce மனச்சான்று | Art, 25 
“onsent | இசைவு Art. 18(3) ன 
Zonsignments of goods | எ்குகளின்‌ அனுப்புகை Art. 269(1) து | 
ப்‌ sl oy எ 
Tonsolidated fund திரள்நிதியம்‌ தன்‌ 770(7)(0] | 
Zonstituent assembly | அரசமைப்புப்‌ பேரவை | 2 106 
Zonstitutional machinery அரசமைப்பு இயங்குமுறை இக 356 . | 
Constitutional remedy | அரசமைப்புத்‌ தீர்வழி க 32 
Construe nee க 25 Expl.Il | 
Consular ரகக்‌ இரு Art. 8 | 











டட 








i 
| 





379 





 [ மீறுதல்‌, மீறுகை 


Contravention 








ar. 1302) 








1 குற்றத்தீர்ப்பு; 
2. தண்டணைத்தீர்ப்பு 


Conviction 





ஒத்து தேர்ந்தெடுக்கப்பெற்ற 


Co-optcd 





sl 


ண 
Art. 20; 311(3) Proviso 





471. 249273) Proviso 








|e ்‌ தணி அதத்‌ 
Co-ordination ஒருங்கிணைத்தல்‌; 


Art. 243ZE(2)(d): 263 































































































































2.இயைந்து இயங்குதல்‌ 
Copyright பதிப்புரிமை ந [ரா Sch, LIST- I. Entry (49) 
Corporation ன i 4/1. 190) (A): 31A(D)(a) 
ண எ நேரிணையான Art. 195 
Corresponding Indian State இந்தியக்‌ ந | Art. 295(2) 
Corresponding State நேரிணையான மாநிலம்‌ Ari. 2946) 
Coterminous தொடர்ச்சி பெற்று இருத்தல்‌ Art. 243872) 
Cottage industry குடிசைத்‌ தொழில்‌ Art. 43 
Council of ministers | அமைச்சரவை Art. 74 
Council of States ங்‌ Art. 64 
Counter Intelligence a திரட்டுவதைத்‌ Ari. 33(C) 
Court Martial படைத்துறையாட்சி நீதிமன்றம்‌ | 477. 72 (1) (௮) 
Court of record நிலையாவண நீதிமன்றம்‌ Ari. 129 
Court of wards காப்பாயம்‌ 71 Sch, LIST- I, Entry (34) 
Covenant க Art. 131 Proviso; 3124 
Credit of India இந்தியாவின்‌ நிதிமதிப்புநிலை | 47. 360 
Criminal Charge குற்றவியல்‌ குற்றச்சார்த்து Art. 311 Proviso 
Crown முடியரசு Art. 290 
Culvert தரைப்பாலம்‌ 11” Sch, Entry (13) 
Currency பணச்‌ செலாவணி 7h Sch, LIST- 1, Entry (36) 








306-22—-28C 


380 


து 


| 


Ari ee 








‘urrent financial year ்‌ நடப்பு நிதியாண்டு 
வபய்‌ கண சார றன்ன ணை: ம, ந்த்‌ க்‌ 
‘ustodian பொறுப்பாளர்‌ 
1 கையடைவுகொள்ளல்‌; 
ustody ஸ்‌ s 


| 2.கைப்பொறுப்பு 


க 


| 47. 232030 


கட்ட ப ந்‌ பா்‌ 








பரவு 1 லார 


மரபு வழக்குச்‌ சட்டம்‌ 


யூ 37 யய 



























































‘ustoms Frontiers | சுங்க எல்லைகள்‌ | Art. 32381 2) 
Jebentures கடனீட்டு ஆவணங்கள்‌ 74 Sch, LIST- I Entry (91) 
தப்‌ 4 ரை 4 
9௦004 ரட்ட க்‌ Ar. 7/2. 104 
2. கடன்‌ 
Jcbt charges உறுகடன்‌ செலவீடுகள்‌ Art. L123) (C) 
க 7 | 
Jecency 'நயப்பண்பு Art. ப 
4 mi - | 
Jeclaration விளம்புகை Art. 3/6 
Decree தீர்ப்பாணை Ari. 3/1 
3 = | 
Dedicate உரித்தாக்கு Art. 15(2)(E) 
| ட்‌ 
Deed ஒப்பாவணம்‌ 7" Sch, LIST- I, Entry (6) 
1. கருது; | i 
Deem கொள்‌ Art. 41). 42) 
| | | 
Defamation அவதூறு Art. 19(2) 
Defection கட்சிமாறுதல்‌ 10” Sch, 1” Para 
ட | 
Defence forces பாதுகாப்புப்படைகள்‌ Ari. 53(2) 





Defence service 


4. 


பாதுகாப்புப்படைப்‌ பணியம்‌ 


Art, 310(1) 





Defrayable 


செய்வதாகும்‌ 


ம்‌ 


Art. 282 





Delimitation 


வரையறை செய்தல்‌ 








ol 


ட 


Art. 243Z0(a) 























| Demands, for grants 


Democracy 


னை ட ர. 
| 
i 


[ப க ன்‌ பட்‌ 


| 1 மானியக்கோரில்கைகள்‌ 
பப பபப 


| 0] முறை 





Denomination 


ல கல்கி அலை போதா மாற்‌ இன்‌ ல 


am 92) 


| i Preamble | 


| Art. 16(5) 


\ 











Departmentalisation 


| துறைப்படுத்தப்படுதல்‌ 


1. 
| hg Sch. Ent 1133) 





| 2 ப ட பப 
























































(அலட்டல்‌ ல த்‌ ஆ 
Deployment | செலுத்துதல்‌ ரி Sch LIST- 1 Entry (24) 
| 
ந ன . ந பை ட ப வ வல்வல்‌ ப 
| 
Deprivation பறிக்கப்படுதல்‌ | A. பகல 
ப்ர ன ௬ இ த்‌ 
Derogation | திறக்குறைவு | 13 
| ன்‌ ட்‌ க்கட்‌ அ அடவ லட்‌ i க ழ்‌ ர 
Derogatory இழுக்காகும்‌ Art. 37/40 
Detain காவலில்‌ வை Art. 22(1) 
i ப்‌ பை ன்‌ 
Detained in custody காவலில்‌ தடுத்து வைத்தல்‌ Art. 22(1) 
Detection துப்பறிதல்‌ சர Sch, LIST- I, யர (63) 
கபி A ன 
Devolution வழங்கப்படுவதற்கான | Art. 243G 
i 
Dignity மாண்பு | Preamble 
\ 
| அரசுத்‌ தூதுவர்‌ Art. 8 











Direct recruitment 





i நேரடி ஆளெடுப்பு 


Art. 37IDO)0)0 








Directive principles 


| நெறிப்படுத்தும்‌ கோட்பாடுகள்‌ 


யூ 3/6 

























































































க லக்‌ 1.தகவுக்கேடு; ல 
Disability ட Art. 15(2); 394 
Discharge ஆற்று Art. 33(d): 
Discover வெளிக்கொணர்‌ Art. 338௫) 

A ட ட்‌ 
உளத்தேர்வின்படியான ட 

Discretionary powers அதிகாரங்கள்‌ லு (யூ Sch, 20BA Para 

1.விவாதம்‌; 
டவ்‌ தத்‌ Art, 87: 6" Sch, 13 Para 
2.கலந்தாய்வு 
வ 
Disfigurement உரக்கக்‌ Art. 49 














ee ———— 


382 









































Dismissal பணிநீக்கம்‌ Art. 311 
| 1.அயலடைவு செய்தல்‌; 
்‌ 2.தீர்த்தல்‌; [சந 7. ்‌ = 
Disposal 3.தீர்வு செய்தல்‌; Art. 49: 132: 144A; 145 
4. முடிவு செய்தல்‌ 
i னல்ல ர்‌ க்க ட வர அவ்வகை ட்ட. 
1 1பூசல்‌; ்‌ 
Dispute 2 Art. 5I(dA): 71 
2.வழக்கு ர 
Disqualification தகுதிக்கேடு Art. 75(IB) 
ண ப்‌ i ல்‌ 
Dissolution கலைத்தல்‌ Ari. 85 
ப ES டப பபபயியியயயி யம யய பபப வ வயி ய யவ யவை வைய வையை வை 1. வ நக்கல்‌ ப்பத்‌ வ்‌ 
Distinct Language தனிவேறான மொழி Ari. 291) | 
Distinction சிறப்புச்‌ சீர்மை Art. 18(1) 
Distinguish வேறுபடுத்திக்‌ காட்டு ழக 112(2)(b) | 
று கடலலை தனிச்‌ சிறப்பு வாய்ந்த 
Distinguished jurist சட்டவியலறிஞர்‌ 47 [. 124(3)(C) 





District board 





மாவட்டக்‌ கழகம்‌ 


Art. 171(3)(a) 








District Council 


மாவட்ட மன்றம்‌ 


Art. 243M(2)(b) 








District judge 


வ்‌ 


மாவட்ட நீதிபதி 


Art. 233 








District planning committee 


மாவட்டத்‌ திட்டக்‌ குழு 


4/7. 24311) 
































Dominion of India 


Dividend பங்கு ஆதாயம்‌ Art. 366(6)(b) 
Domicile நிலைவாழ்விடம்‌ | Art. 5 
இந்தியத்‌ தன்னாட்சியம்‌ Art. 6(b)(ii) 
































Doubts and disputes | ஐயப்பாடுகளும்‌ வழக்குகளும்‌ | 4:1. 71(1) 

Draft, development plan மேம்பாட்டுத்‌ திட்ட வரைவு Ari. 243ZD(1) 
Due, discharge I முறைப்படி ஆற்று | 34 Sch, Form (ID) 
During the pleasure விழையுமளவு Art. 75(2) 














தைலவ 
பூ 














| 
| 
1 
| 
/ 
: 
i 
| 
| 
t 
ு 
1 
| 
| 
| 
( 
2 
| 
i 
‘ 





383 




























































































த ன்‌ ணை னத ர ணன கை ந 
| Economic zone பொருளியல்‌ மண்டலம்‌ | 1/1. 297 
டட ன்‌ அட்ட வதை ல்‌ அன கக வா்‌ 
| Economically weaker பொருளியல்‌ நிலையில்‌ நலிந்த ல்‌ 
sections of citizens பிரிவினர்‌ யூ 421004 
Effective provision | பயனுறு ஏற்பாடு , | Ari. Al 
Elapsce அற்றுப்போ art 108(L) 
—- 1 ப்‌ ன்‌ i க்பத்வதா்த, க வல்வை 
Election Commissioner தேர்தல்‌ ஆணையர்‌ [a 2491) 
்‌ 2 ந்தப்‌ தகுதி க அல்லி தல்‌ பைக்குள்‌ ல்‌ வல்வை ப ப்ப்ப்பியட்ட 5 
Electoral college வாக்காளர்‌ குழாம்‌ | Ari. 54 
னர 5 | 
Electoral roll வாக்காளர்‌ பட்டியல்‌ Ari. 243(h) 
Eliminate அகற்று 471. 38(2) 
Emergency நெருக்கடிநிலை Ari. 352 
1 4 
Eminent சீர்மிகு Art, I24A(d) 
Emolument பதவியூதியம்‌ [an 18(4) 
| 
1.அதிகாரம்‌ அளி; 
E Art. 32(3): 37/3 
mpower | 2.அதிகாரம்‌ பெறு 7 (3) 
1.இயற்று ; 
ங்‌ ஜி ற்‌ த 6. த 212 
Enact 2.சட்டமியற்று . i (2). 123(3) 
Enactment சட்டம்‌ Art. 147 
Encumbered வில்லங்கத்திற்குட்பட்ட 7" Sch, LIST. II, Entry (22) 
முனைந்து முயலுதல்‌; I கர்‌ கத்‌ ன ட 
Endcavour ௫ ம இத்‌ Art. 43; 3740) 
2.ஓயாது முயலுதல்‌ 
Endowment நிலைக்கட்டளை Art. 28(2) 
Enemy alien பகைநாட்டு அயலவர்‌ 471. 22(3)(a) 
ப்ப | 
Enforcement செயலுறுத்துதல்‌ Art. 17 
க்‌ 





| Entry 





| Enumerate 


1 குறிப்பிடப்படுதல்‌; 


394 


i | 
பதிவு; | 
அேதிவுக்குறிப்பு | 


ட க 


Art. 303: 1 Seh. LIST 11 
Entry (2) 1/7. 22 12/07] 


ப 
Art. 21 Pr oviso | 
- i 





Environmental conservation “சுற்றுச்சூழல்‌ ப பதிகப்‌ i Art. 24 12D) | 
a ப வலன்‌ பவ இடப்‌ ர தகம்‌ அதக்‌ கமனம்‌ பறப்பன 
H g i 

| equal ரா | சமநீதி. | 477. 394 | 
நலனை லைன லவா ன க்‌ மவ்த்‌ வவட தில்ல 22 பகடு அல்‌ விண்ணக லல்ல வைன்‌ க்‌ 


E I oppourtunity 
கர 


| Equal Protection 





| சமவாய்ப்பு 
| 


| 0 - 
| பாதுகாப்பில்‌ சமன்மை 


Art. 394 


ப்பு ந்ல்ல பு பப பப வ பவட வலவ வவ ட வை வவிவி 
1 


Preamble. 





Ari 1A 

































































| து சமன்மை | piel 4177. 14 
| Escheat வாரிசு இல்லாமை | Ari. 296 
| Estate கி இறங்குச்‌ சொத்துத்‌ தீர்வை Ar. 360(9) 
தத்‌ ட ££ உரிமைநிலச்சொத்துக்கள்‌; | 47௩ 314; 7180, 144-711... 
வ்‌ 2. சொத்துக்கள்‌ | Entry (22) 
அப்த்‌ க்க கல்‌ ந கல்‌ | ல 
Estimate | மதிப்பீடு Art. 112(2) 
ல்‌ னு டுவிட்டு ன்றோர்‌ 1 த்‌ | 
iG ற நாடுவிட்டு அகனறா£ ரா ள்‌ 
Evacuce DY | சொத்து. ௬ |. Sch, LIST- IIL ப ம்‌ (41) 
Eviction | வெளியேற்றுகை gh Sch, Entry (44) 
Excellence | உயர்திறம்‌ | Ari. 32/47) 
6 Grant | த்க்‌ கத்‌ மானியம்‌ Ari. 116 
| அ ட ப] ட லட்‌. 
Excess Profit tax | மிகை ஆதாய வரி Ari. 366(29) 
ட ல்‌ 3 £0 னை வ படட க்‌ ட க 
Exclusive Jurisdiction தனிநிலை அதிக௱ாவரப்ப Art. 1314 
ல்‌ 22 2 ன -|-- க ல்‌ 
Executive Action | ஆட்சித்துறை கன்‌ | 4/7. 77(1) 
ட - ல ட்‌ iL த்‌ 
Executive Power ஆட்சி அதிகாரம்‌ Art. 53 
[ன ட்‌ 2 | ன்‌ 2 
விலக்களிப்பு; 1 
Exemption 1 Art. 285; 10" Sch, 5” Para 
2. விலக்கு ட்‌ 
ப்‌ ம்‌ ல்க 
துய்த்தல்‌; 
Exercise கர ல்‌ Art. /9(2). 32(3) 
ன்‌ லுத்துதல le ட 
Existing law நிலவுறும்‌ சட்டம்‌ Ari. 19(2) 











ட. வை oe 





: 
’ 
! 
5 
i 
$ 
i 
8 


ச்‌ ன 
| 
| 
| 
i 
| 
J 
| 





385 








ந வவயவைவைய 
| | | 
Exvofficio | பதவிவழி Ao 
i 
: 1 | 
டப்ப. | செலவினம்‌ சீ 77/22] 
பவ கலந்து டா வாம el யைல ல்‌ 


| 































































































Explanatory memorundum | விளக்க விவரக்குறிப்பு | Art. 243/0 
Exploitation | சுரண்டல்‌ art 2 
! i 
ர்‌ க்கத்‌ த்தல்‌ ல ட்‌ நினை 3 கக்கல்‌ கன்னல்‌ கான்‌ க்‌ 
Export duty | ஏற்றுமதித்‌ தீர்வை 11.23 
அ பம்‌ 2 த்தல்‌ i க பதம பப ன இனத வட பத டன்‌ அபக ஸ்‌ ன்‌. 
ட ்‌ | 1 சொற்றொடர்கள்‌; | ப | 
Expressions ல Art. 296 (Expl): 351 
| 2. உரையமைவுகள்‌ | 
Expulsion வெளியேற்றுதல்‌ | 2h Sch, LIST- 1 Eniry (19) 
Extent அளாவுகை Art. 73 
External Aggression அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு Ari 35201) 
4 ந ழ்‌ a பப்ப பபப பபப பபபபவயயவையவைவவவ வை வவ வைைவைவ வைய வவ வைல்‌ 
Extinguishment ஒழித்துவிடுதல்‌ Art. 37/.4(1)(4] 
2 - 1 ல்‌ வில்வப்‌ வழில 
| ஆட்சிநிலை க்குப்‌ புறத்‌ே ட 
Extra territorial operation நி ப்ப பத்த பா 245(2) 
சயற்பாடு 
ed வல்‌ ல த 
radon அயல்நாட்டிடம்‌ ஒப்படைப்பு 7h Sch, LIST- [ Entry (18) 
1 ன்‌ | 
rath | சமயநம்பிக்கை | Preamble 
ட 
False return | பொய்யான விவரஅறிக்கை An 24320(2)(a) 
ட்‌ _] 
Federal court கூட்டாட்சிய நீதிமன்றம்‌ Art. 112(3)(A)(ii) | 
கடன அலி ஞ்‌ ல 
Fee கட்டணம்‌ Art. 110(2) 
_ ] 
File | முன்னிடு 243ZP 
Financial Bill நிதிச்சட்ட முன்வடிவு | Ari. 107(1) 
Financial Emergency நிதிநிலை நெருக்கடி Ari. 360 
Financial Stability நிதிபொறுத்த நிலைத்திறம்‌ Art. 360(1) 








பட ப; 








366 














| Financial year ! நிதியாண்டு Art. T1201) 
1 ந 
க்‌ ணை தை அ ய த்‌ ப்‌ வற த்வயா நத என்றன்‌ பவல்‌ வடா வாரா பறி ்‌ 
| Fix ! நிருணயி Art. 145(2) ர்‌ 
[ட ES ST கே | 
Forcign jurisdiction அயல்நாட்டு அதிகாரவரம்பு ih Gh, LIST 1 Entry: (16) | 
மிப இன்ற ல்லைல 5 பதில Se ப ப ப ப பபப பப டட டட பயயியயி யய யய்யயயய யவ வையைய வியை வைமைளைய கைய பத்க்‌: க ப 


| Foreign State | அயல்நாட்டு அரசு Art. 9 

















Forfeiture | பறிமுதல்‌ Art 34 
ந வ ல a பலய வவ லள த்‌ ல தல லை அவை 
Fraternity உடன்பிறப்புரிமை Preamble 





| Free and compulsory 


ள்‌ | இலவசக்‌ கட்டாயக்‌ கல்வி Art. 2/4 
| ducati 





on ப்‌ நல ல ல்‌ ர்வ வப லிய டா 


Frecdom of religion சமயச்‌ சுதந்திரம்‌ 471. 25 





த பப்பி ம ப ன்‌ | 4 





1 பேச்சு, சிந்தனை 
வெளிப்படுத்துகைக்கான Art. 1901) (a) 
| ப ப... | சுதந்திரம்‌ 


Freight | சரக்குக்‌ கட்டணம்‌ 7h Sch, LIST- LI Entry (89) 


Freedom of speech and 
expression 





த்‌ ல ட்டம்‌ ல ப 3 





























_ அணல்‌ ஆனர்‌ ட ஆட்டி | | 
| Frivolous அற்பமான Art. 145(1)() 
ந டவ வ ந வவ ப்ப ட்‌ வட்ட ப் படட அட யா பட்‌ நச்‌ ்‌ 
| 

Functional director | செயல்‌ இயக்குநர்‌ Art. 243ZN3)Proviso | 

| 

Fundamental dutics அடிப்படைக்‌ கடமைகள்‌ Art. 37/4 
ணை ன ன ன்‌ ன்‌ வ ்‌ | 
Fundamental rights அடிப்படை உரிமைகள்‌ Art. 13 | 
ட அடப்‌ டட க்‌ க .) 
| 

| 

i 

i $ 
(ர | 

| 





1.செல்திறப்படுத்துதல்‌; 
2.செல்திறம்‌ கொடுத்தல்‌ 


Giving cffect Art. 31C: 239AA(7)(a) 





ன பி 


Governance ஆட்சிநெறி Art. 37 





Governor | ஆளுநர்‌ Art. 58 Expl 





ட ன்‌ படபட டட ட்‌ 
Governor-General of the | இந்தியத்‌ தன்னாட்சியத்தின்‌ 


நத . Art. 392 (3) 
Dominion of India | தலைமை ஆளுநா 





Governor's province | ஆளுநரின்‌ மாகாணம்‌ Art, 7723) (மி 





அவ்விய வையயவயத் வயலை . 4 | 


ட 
Gram sabha கிராமசபை Art. 243(b) 





































































































































































387 
ண்‌ யர க) ள்‌ 2 
= - தர்‌ பணயம்‌ | Art. 243/2) 
கள்‌ பதி. ய்து ட்வைன்‌ கன்‌ 
Gratuity பணிக்கொடை | 474. 366/7) 
ல பம்‌ ப த வ னலகம்‌ ன்‌ ர mt 
Grave Emergency | பையன்‌ நெருக்கஷநிலை | 4/1. 35201) 
ர த்தாவாதமளி னை னான்‌ அறளை 
Guarantee த்தரவாத Art. 301A): LIO(DID) 
a) நவ்‌ ! 2.பொறுப்புறுதி ம | 
nd தன்னை தவ யன்‌ ௮. ந்‌ 
Hazardous | இடர்மிகு | Art. 24 
Hicrarchy | படிநிலை அமைப்பு | Art. 323B(3)(a) | 
1 ல்‌ க்‌ 
Hill Art. 243M(2)(h) 
1 க | 
Homestead Tenancy பண்ணைக்‌ குத்தகையுரிமை gh Sch, Eniry (258) 
House of People மக்களவை 4/7. 87 | 
1. மனிதர்‌ நுகர்வு ; | 
இ ம்‌ 2. 
பணை ண 2 TS 
3.மனிதர்‌ உட்கொள்ளுதல்‌ ட்‌ Hy 
Humanism மனிதநேயம்‌ Art. 31404] 
_1 1 ப 































































Immovable property [| அசையாச்‌ சொத்து. T Art. 26(c) | 
Immunities I காப்புரிமைகள்‌ | 05(3) 
Impeachment பழிசாட்டல்‌ | Art. 361) (4) 
தத்‌ த்‌ ர தர்‌ ததத பகன்‌ 
தடங்கல்‌ செய்‌ Art. 2571) 
Implementation செயற்படுத்துதல்‌ 1, 243G(b) 
விதித்தல்‌ 1, 243H 











தீர்வை 


4. 366(28) 











388 












































































































































imprest  வசக்கட்டுப்பணம்‌ | 1/7. 2670) | 
| 
நை லை அண்ணை க ணை எப தது | 
Imprisonment | சிறையிடுதல்‌ | Art. 361(3) 
பன்‌ RE ச தனன என க அரக கக த்‌ ்‌ ட வ்கக்‌ டன்‌ பண்கலை 
In force | செல்லாற்றலில்‌ உள்ள Art. 13(D) 
ந ஸ்ப உத் பில்லு பை வவட வவ எபபட ப பல்ப்‌ பனலக ல்க கிதா விற்ப ப்பாக ய த்வா விழு 
| 1சார்வுறுவான; 
| Incidental அறி ்‌ Art. 4: 770110] 
தக்க சக கனக 5 டய! 1 த ன்‌ பனா கட்டத்‌ 
Incitemcent | தூண்டுதல்‌ | Art. 1902) 
பல்‌ அத வல்‌ அட்‌ அ அகல அம்ப ய்‌ 
Incompetency தகுதிறமின்மை Art. 249(3) 
Inconsistent முரண்‌ Art. 13 
Incorporation கூட்டுருமமாகப்‌ பதிவு த்‌ 24327 
Indebtedness கடன்சுமை - 7h Sch, LIST- IL Entry (30) 
Indcmnify காப்பளி Art. 341 
(க ய்‌ ப 
இந்தியத்‌ தண்டனைச்‌ த்‌ 
Indian Penal Code சட்டத்தொகுப்பு 6" Sch, 5 (1) 
Industrial dispute தொழில்துறைப்பூசல்‌ 7™ Sch, LIST I. Entry (61) 
Inequality ௬ தாழ்வு க்‌ 38(2) 
Infirmity தளர்ச்சி An. 317G)(¢) 
த 4 அரைக்‌ பல்க ப டல வயு 
Inflict விதி Ari. 20(1) 
Inheritance மரபு வழியுரிமை . 6” Sch, 3B Para 
Injunction உறுத்துக்‌ கட்டளை 471. 226(3) 
Inquiry விசாரணை Art. 222)0 
Insolvency நொடிப்புநிலை 74 Sch, LIST- IIL Entry (9) 





























| 
| 
| 
| 
| 
| 
| 
] 


ARREARS 


வைைலனைனைன்லைல 


| 
| 





385 



































i a 14 நொடிப்பு நிலையர்‌; i க்ப்‌ 
ந்‌  2.நொடித்துப்போனவர்‌ | Art, ல்‌ a ட | 
Institution, self government தன்னாட்சி அமைப்பு Art. 2437 | 
Instruction | நெறியறுத்தம்‌ Art. 213(1) Proviso 
1... ப்‌ Ee க ந்‌ | 
தவல்‌ | முறையாவணம்‌ | Art. 7702) | 
Insurance காப்பீடு 6" Sch, 34 (00) 
| i | 1. ஒருமைப்பாடு; ்‌ 
Integrity 2.நேர்மை Preamble, Art. 19(2): I24B(c) 
| | 1 உரித்தம்‌; | 
2.நலன்‌; Art. 32382) (44: 424: 
Interest 3.வட்டி; 7]2(3)(0. 2636) 
4.அக்கறை 





Interim order இடைக்கால ஆணை 


Art. 226(3) 





Internal Disturbance உள்நாட்டுக்‌ குழப்பம்‌ 


Art. 355 








International conference பன்னாட்டு மாநாடு 





Interpretation பொருள்கோள்‌ 








Inter-State council மாநிலங்களிடையமை மன்றம்‌ 





Art. 253 





Art. 132 





Art. 2063 
















74 Sch, LIST- 1 Entry (81) 





714 Sch, LIST- I, Eniry (81) 

















7h Sch, LIST- II, Entry (5) 












5 விட்‌ க்‌ 
Inter-State migration ட டு மாநிலம்‌ 
3 மாநிலங்களிடையே தொர்‌ 

Inter-State quarantine தோய்‌ த்தடை ஒதுக்‌ ர 
Intestacy விருப்புறதியற்ற நிலை 
ல்‌ 1.செல்லாததாக்கு; 
ந்தி 2. செல்லுந்தன்மையற்றதாக்கு 

1. ஆய்வு ; 
Investigation 2.புலனாய்வு; 

3.விசாரணை 

ர. பிறப்பி; 

2.வழங்கு; 

3.எழுவினா; 


4.வெளியிடு 





Art. 71(2): 374(3) 


Ari. 61(3): 124(5): 142(2) 






Art. 3202): 170/0; 132 
266(1) 





| 


390 








































ப 


L 





Joint sitting, of the Houses அவைகளின்‌ கூட்டு அமர்வு த்‌ 6 
னன்‌ தீர்ப்புரை 1/7. 3/8 

J udicial service நீதித்துறைப்‌ பணியம்‌ 471. 2334 க 
Judicial stamps நீதிமன்ற முத்திரைத்தாள்‌ 7" Sch, LIST II, Entry: (44) 
Jurisdiction ச Art. 32(3): 73(10)4 

J i நீதி | Preamble கு 






























































Land tenure நிலப்பிடிமான முறை 7” Sch, LIST- I, இரு (18) 
Lapse அற்றுப்போ Art. 107(3) | 
aw of Nations நாட்டிடைச்‌ சட்டம்‌ 7" Sch, LIST- 1, Entry (21) 
Taf .சட்டமுறையான Ari. 249 
Lease குத்தகை Ari. 31A(e) 
டட 
நடலை of absence வாராமை விடுப்பு Art. 125(2) 
டர்ன்‌ சட்டப்‌ பாங்கு 
Legal matters சட்டப்‌ பொருட்பாடுகள்‌ Art. 76 | 








Legal practitioner 


Legal tender 





வழக்குரைஞர்‌ 





சட்டமுறையான செலாவணி 






Art. 22(1) 





7" Sch, LIST- 1 Entry (36) 














391 


சட்டமன்றப்‌ பேரவை 


Art. 170 








Legislative Council 


சட்டமன்ற மேலவை 
ந்‌ 


Art 171 
.] 





Letters of credit 


நாணய உறுதிக்‌ கடிதங்கள்‌ 


7h Sch, LIST I. Enry (91) 





Levy 


விதி 


417. 243 H(a) 





Liberty 


தன்னுரிமை 


அ லை + 


Preamble 





Licutenant Governor 


துணைநிலை ஆளுநர்‌ 


£5 ம்க்‌ பனலக கள்வ அகப்பட 


Art. 2394 












































Linguistic minorities மொழிச்‌ சிறுபான்மையினர்‌ 4/7. 350A 
ந தட Me அட்ட 
Living wage வாழ்வுக்கேற்ற கூலி Art. 43 
Loan றக ன்‌ Art. 112(3)(c) 
ப த்‌ 
Local authority உள்ளாட்சி அதிகாரஅமைப்பு | 4/4. 110(2) | 
Local Government உள்ளாட்சி 7" Sch, LIST- IL Entry (5) 
Lunacy பித்துநிலை Sch, LIST IIL Entry (16) 
Malice தீயநோக்கம்‌ Art. 361A 
1 மேலாண்மை; 
Management Art. 30: 3/4 
2.நிருவாகம்‌ 





Maritime zones 


கடல்சார்ந்த மண்டலங்கள்‌ 


Art. 297(3) 














தி . வ்‌ A 
Martial law படைத்துறையாட்சி Art. 34 
Material resources வ்‌ வளங்கள்‌ Art. 39(b) 
| Maternity relicf பேறுகால உதவி Art. 42 








Means of Communication 








போக்குவரவு இணைவங்கள்‌ 





Art. 257(2) 








Mental dcficicncy 


ணக 











7" Sch. LIST- III, Entry (16) 


392 





































































































2 ல க்‌ த்தல்‌ 
Mentally Retarded மனச்சீர்கேடுற்றவர்‌ 11” Sch, Entry (26) 
Merchandise marks வணிகப்பண்டகக்‌ குறிகள்‌ 7" Sch, LIST- 1, Entry (49) 
Meteorological organisations லை ஆராய்ச்சி 7" Sch, LIST- I, Entry (68) 

a அமைவனங்கள்‌ & ன 
Metropolitan arca பெருநகர்‌ வரையிடம்‌ Art. 2A3P(c) 
Mincral Resources கனிமவள ஆதாரங்கள்‌ 7" Sch, LIST- I, Entry (6) 
ல ன்‌ ஷை நரை னு - - 
Mine Alen ES மடபிருபட. சரி Seh, LIST. II, Entry (5) 
Authorities அதிகார அமைப்புகள்‌ 
] ன்‌ 
Modify மாற்றமைவு செய்‌ Ar. 33 
| க்‌ 
Moncey Bill பணச்‌ சட்டமுன்வடிவு 1070) 
Monopoly தனியுரிமை Ari. 305 | 
Monument நினைவுச்சின்னம்‌ | Art. 49 | 
a 
| Morality ஒழுக்கநெறி (1 192) | 
| Narcotic drug | மயக்க மருந்துப்‌ பொருள்‌ 7” Sch, LIST- IL Entry (51) 
Nationalisation வன்க 9% Sch, Entry (94) 
வபய்‌ ணர்‌! 717 Sch, LIST. 1 Entry (17) 
Negligence அசட்டை Art. 24327 
Noble Ideal உயர்‌ குறிக்கோள்‌ ரம 31 4 
௧௮ நவ | 
Non-conventional மரபுசாரா 11" Sch, Eniry (135) 
|. _.. 
5 போதிய அளவிற்கு இடம்‌ | 
Not adequatcly represented பெறவில்லை Art. 16(4) 
Notwithstanding anything எது எவ்வாறிருப்பினும்‌ | Art. 6, 7, 8, 31A, 3/0 34 
்‌ வி்‌ 





























| 

| 

J 
ல 

்‌ 

்‌ 

a 
| 
| 

13 





$ 


| 


டு 





393 



































































































| Oath of Office பதவி ஆணையமொழி [3% Sch, Form (1) 
| Oath of Secrecy தத்தக்க | மறைகாப்பு 'ஆணைமொழி வ Form (D 1 
த்‌ oe 1. 
Objectives and priorities நோக்கங்கள்‌ மற்றும்‌ Art. 243ZE(3)(a)(iii) 
ற்ப, லத ல ல்‌ முந்துரிமைகள்‌ 
Objects and activities குறிக்கோள்களும்‌ 4/7. 243ZI(3) 
நடவடிக்கைகளும்‌ 
| otfence குற்றச்செயல்‌ Art. 17 
ர ர்க | 
Office bearer அலுவலகப்‌ பொறுப்பாளர்‌ Art. 243ZH(e) 
Office of profit ஊதியப்பதவி 4/7. 58(2) | 
வ | 
Official Language ஆட்சி மொழி Art. 343 | 
ர அரசுப்‌ பொறுப்புக்‌ 2 க ல 
Official trustees அங்வக 7" Sch, LIST- IIL Entry (11) 
1. கருத்து; 
Opinion A Art. 7644) 22(7 
pin le (4A); 22(7) 
Oppourtunities வாய்ப்புநலன்‌ Art. 38(2) | 
Ord கி்‌ Art. 13(3); 19(2 
ற்ப 2.ஒழுங்கமைதி PANG 
Ordinance அவசரச்சட்டம்‌ Art. 13(3) 
ட 1. அமைப்பு; | 
Organisation க Art. 434; 243ZD 
2.அமைவன்‌ம்‌ | 
Indian Origin இந்திய மரபினர்‌ Ari. 8 I 
Original Jurisdiction முதலேற்பு அதிகாரவரம்பு | Ari. 131 
| Pardon குற்றமன்னிப்பு Ari. 72 | 




















‘ Parliament நாடாளுமன்றம்‌ Ari. 79 

க்ப்‌ கடவுச்‌ சீட்டு | Seh, LIST- I, Entry (19) 

்‌ பவத வலத்‌ 4 ல | 5 

| Patent புதுப்புனைவு உரிமை 7” Sch, LIST- I Entry (49) 

ட்‌ வைல்‌ ஓணண்த்மம்த்ல்‌ றி பமல்‌ 4. பக்க த தய 

| Pecuniary penalty பணத்தண்டம்‌ Art. 110(2) | 








| Percent 


விழுக்காடு 





Art. 15(6) | 





Period 


காலஅளவு 


ர 22(2) 





Permanent judges 





1 நிலன்‌ நீதிபதிகள்‌ 


Art. 220 























| Persistent default தொடர்ச்சியான தவறுகை 411. 243ZL(D0) 

ட லி 
| ! Possession உடைமை Ari. 296 Proviso 

Po பணியடை I 106(4) 

ய தொழுவம்‌ le | 
ஜூ” வறுமை ஒழிப்புத்‌ திட்டம்‌ 11” Sch, Entry (16) 


| Powers of Superintendence 


கண்காணிப்பு அதிகாரங்கள்‌ [an 227(4) 





: Practical experience 


செயலுறு பட்டறிவு 


Art. 80(3) 





Practice 


கடைபிடி 


471. 17 





ரம்‌ 
. Prejudice 


ட 


குந்தகம்‌ 


Art. JIB 





ந வலமக 


| 
‘ Preserve 


பேணிக்காத்தல்‌ 


| 
| Art. 48 





க்‌ 


| President 





குடியரசுத்தலைவர்‌ 


Art. 3 Proviso 





| Prevail மேலோங்கி நில்‌ 


Prime minister 
| 


| 


Art, 119, 209 





தலைமை அமைச்சர்‌ 


Art: 74(1) 











நய லல க 
! 


| Principal scat 


தலைமை அமர்கையிடம்‌ 











நை 
| Principal Value மூலதன மதிப்பு 


4௩ 231000) 
Art. 366(9) 
1 














ன ரர ச 


ந 








395 








































































































































Principle | ப Ar 310: aN 5 
[| ரஸ 2 மகம்‌ 
| Privy Council | அரசப்‌ பேராயம்‌ Art. 3414) | 
| Procedure ட. நெறிமுறை லை தன்‌ | 
| க தொகைகள்‌ த 
| Proclamation | சாற்றாணை i [a oo on . i 

| Procurement கொள்முதல்‌ 471. 3 733 | 
Products ஆகுபொருள்கள்‌ so LT 1 Eno | 
| | Profess | ஓம்பு 471. 16(5): 341) ்‌ 
| ] 
| Profession விழைதொழில்‌ Art. 19(1)(g) | 
| Promissory note கடனுறுதிச்‌ சீட்டு 714 Sch, LIST. 1 Entry டு | 
| Promulgate சாற்றம்‌ செய்‌ Art. 123 i 
| க்‌ 
| Propagate ஒதிப்பரப்பு Art. 25(1) | 
| Proportion வீதஅளவு Art. 43 D(1)(b) | 
ட க்‌ 
| Proportional Representation வீதச்சார்பாற்றம்‌ இகம்‌ 

| Proposals for legislation வனம்‌ னு Art. “8(a) த து | 
$ லு 

| Proprictary rights நிலவுடைமை உரிமைகள்‌ ட 1“ Sch, Entry (8) 

| Prorogation இறுதி செய்தல்‌. 471. 85 ன ர 


Public assistance பொதுநல உதவி 


ட ர 
ணி 
டை? 
| 
1 
i 
i 
ல அதப்‌ அ 








Public Health Engincering மக்கள்‌ நல்வாழ்வு கட்டமைப்பு | oh Sch FN 6 








A 
Public order பொது ஒழுங்கமைதி ப்‌ 19(2) 


Public Record அரசுப்‌ பதிவணம்‌ Art. 338(8)(A) 














4 
Public restaurant பொது உணவகம்‌ | Art. 15(2)(a) 
ப ப்‌ 








Public servant 


Art. 284 








Q 































































































Quarantine தொற்றுநோய்த்‌ தடை ஒதுக்கம்‌ | 7” 5h, LIST- 1, Entry (28) | 
இ்்‌ of law சட்ட வினா Ari. 132(1) | 
| 

Quorum குறைவெண்‌ Ari. 100(3) | 
Rates of Stamp duty முத்திரைத்‌ தீர்வை வீதங்கள்‌ 7" Sch, LIST- I, Entry (91) | 
ட ப. 
Reasonable restrictions தகுமான வரைத்தடைகள்‌ Art. 1902) | 
Rebellion கிளர்ச்சி Art. 352 | 
1.பெறுதல்‌; | 

. ட்‌ Ari. 10902); 1121): 74 Sch, | 
AEE க LIST- I, Entry (91) ்‌ 
3வரவுச்சீட்டு ்‌ ள்‌ 

Recess இறுதி செய்யப்பட்டுள்ள காலம்‌ | 411. 123 . | 
Reckon கணக்கிடு Art. 108(2) | 
Rectification திருத்தமைவு 5% Sch, Part C 6(2)(b) 
Redemption charges மீட்புச்‌ செலவீடுகள்‌ Ari. 112 (3)(C) | 
1 

Reduction in rank பணிநிலையிறக்கம்‌ Art. 311 | 
Reformatories சீர்த்திருத்த நிலையங்கள்‌ 7" Sch, LIST- 11 Entry (4) | 
| | 

Refugee அகதி 9ர்‌ Sch, Entry (15) ] 
Regional Commissioner மண்டல ஆணையர்‌ Art. 3244] | 
| 
























































்‌ 
்‌ 397 
i 
8 
்‌ 
| றன டம்‌ ளா அரப அபக பக. 
ப வடக ஆக்கை ரதத வத ல அர்ப்‌, ன்‌ 2 
| Regulation ஒழுங்குறுத்தும்விதி Art. 13(3)(a) 
[த்த வல்‌ ர்க்‌ அகத ல்ல கன்‌ ப்‌ - - -- அ 
| Rehabilitation மறுவாழ்வளிப்பு oh Sch, LIST: IIL, Entry (27) 
| Reimburse ஈடுசெய்‌ 2™d Sch, Part D(9)(4) 
a . es ன ரர . 
| Religious affair சமயம்‌ சார்ந்த அலுவற்பாடுகள்‌ | 411. 26 
: \ 3 1. 
Religious instruction சமயப்‌ போதனை Art. 28(1) | 
| \ 
Remission இறுத்தல்‌ செய்தல்‌ 41.72 (1) 
R க | 1யணியூதியம்‌, | ர்க, 3618 Expl 
: பொற்பு படப்பட 1 . 1 0(4), 20 Xpid 
| | 2பதவியூதியம்‌ = ன்‌ 
Render ஆற்று Art. 5IA(d) 
த 4 
Renounce விட்டொழி Art. 51A(e) | 
i 3 6 ௪ ம்‌ 
குத்தகை மற்றும்‌ சரி Sch, LIST: IL, Entry (3) 


Rent and Revenue Courts 





| வருவாய்த்துறை நீதிமன்றங்கள்‌ 



























































| Repeal நீக்கறவு செய்‌ Art. 320(5) 

| | .| சன 

| Repricve நிறுத்திவை ae 72 (1) 

| Republic குடியரசு Preamble 

| | 
| Repugnancy முரண்பாடு Art. 239AA(3)(c) 

| Requisitioning வேண்டுறுத்திப்‌ பெறுதல்‌ 74 Sch, LIST- IIL Entry (42) 

1 | | 

| Reserved Forest காப்புக்‌ காடு oh Sch, 3“ Para; 

| 

| + 

Residuary powers எஞ்சிய அதிகாரம்‌ Art. 248 

i 

| (க்க ட்‌ 

Resolution தீர்மானம்‌ Art. 61(2)(a) 

| | 4 
| Respite நிறைவேற்றுவதைத்‌ தள்ளிவை | 411. 72 (2) | 
| ௮ - 

1.அருக்கம்‌ செய்‌; . 

ij த்க்‌ ன்‌ Art. 30(1A): 251 

| Restrict கட்டுப்படுத்து 71. 30(IA) 

| 4 

| 1வரைத்தடை; 

| Restriction 2.வரையறை; Art. 15; 286; 25 (2) 
3.கட்டுப்படுத்துதல்‌ 

| 

















































































































398 
Retrospective வில முன்மேவு செல்திறம்‌ நகு 
Rooke | ுறித்தறவு Liar 3124 இ 
ona ன ரூ கம்பி வப! ந்த Sch, 1167-11 Entry (13) 
டத . அரசர்‌ Art. 363 
ewer a i State இந்தியக்‌ குறுநில மன்னர்‌ | Ari. 296 
S 
Sapien ஒப்பளிப்பு Ari. 213 (1)Proviso(a) 
Save as otherwise provided வ்‌ நீங்கலாக Art. 100(1); 189(1) 
Schemes செயல்‌ திட்டம்‌ Art. 394 
Scientific i அறிவியலார்ந்த Art. 51A(h) 
Secrecy மறைகாப்பு Ari. 75(4) 
இண்‌ ballot மறைவான வாக்களிப்பு 414. 55(3) 
Secular சமயச்சார்பின்மை Preamble 
. பாதுகாப்பு 
Security 2.காப்புணர்வு; Ari. 19(2); 51: 292 
3.பிணையம்‌ I 
Self-Government தன்னாட்சி 
தீர்ப்புத்தண்டணை 
சண சன்‌ தனித்ததொரு குழுவம்‌ 10” Sch, 4" Para 
| Seon I கூட்டத்‌ தொடர்‌; 
| Share holder பங்குடையவர்‌ Art. 31A(d) 
Sheriff கட்டளைக்காப்புநர்‌ Art. 227(3) 











தத தக தத த ட. ட... 


லைல்‌ இ 











| 













































































































| 
| 399 
ர்‌ Single transferable vote ஒற்றை மாற்று வாக்கு த்‌ T Art. 553) 
I | | Sinking fund | கடனடைப்பு நிதியம்‌ Art. 112(3)(0) 
| 
$ கண்ணத்துல 
| Small cause court | சிறு வழக்கு நீதிமன்றம்‌ Art. 236(a) 
Social forestry சமூகக்‌ காடுகள்‌ 11” Sch, Entry (6) 
ல்‌ ன ன ர 
Social insurance சமுதாயக்‌ காப்பீடு; 7” Sch, LIST- II, Entry (23) 
| Socialist சமநலச்சமுதாயம்‌ Preamble 
| | 
| Solemnly affirm உள்ளார்ந்து உறுதிமொழி 3" Sch, Form (1) 
| Sovereign | இறையாண்மை Preamble, Ari. 192) 
| க ப்‌ 
| Speaker of a House பேரவைத்‌ தலைவர்‌ | 10” Sch; 6” Para 
| | க 
i 
Speaker of the House of மக்களவைத்‌ தலைவர்‌ Art. 56(2) 
| | People | ட 
்‌ ‘| 2 
Special address சிறப்புரை Art. 87 
| Special Leave தனியறு அனுமதி Art. 136 
| Special Sitting தனி அமர்வு Art. 352(8) 
Specialization நிபுணத்துவம்‌ Art. 243Z1(3) 
| | 1உணர்வு; | | 
| க சார்வு Art. 5749; 3/4 | 
| Spirit 2.ஆர்வம்‌ (0) (8 
| Standing orders நிலையாணைகள்‌ | Art. 105 
| ன 
| ்‌ 
| Status, Social | சமுதாயப்படிநிலை Preamble 
| Stock பங்குமூலதனம்‌ Art. 366(26) | 
| Stock exchange பங்கு மாற்றம்‌ 74 Sch, LIST. I Entry (48) 
| Subordinate court கீழமை நீதிமன்றம்‌ ட்‌ 230(2)(b) 
| Subsequent order பிந்திய ஆணை 5" Sch, Part C Para 6(2) 

















400 










































































ன [1தொட்ந்த; | | 
Succession 2. வாரிசுரிமை 2. (37: த 2 தப்‌ | 
க LIST- IU, Entry (3) 
| 3. உரிமை இறக்கம்‌ | | | 
Suit உரிமை வழக்கு Art, 204 i 
Suitor வழக்காளி | Ari. 284 | 
கல்‌ குறுகுமுறை Art. [437/4 | 
எனா த்துக்‌ ட றக அன தனு 
Summon க்‌்‌ Art. 87(1) : 24320. 
2. அழைப்பாணை ன! 
Superscssion கலைத்துக்‌ கைக்கொள்ளுதல்‌ | ரா. 108(3); 243Z0(2)(b) | 
கய்ஸ்‌ வை சு ஸல்‌ ல ப்‌ ப்‌ ௭ க்கக்‌, ப லவை ஓவ 
Supplemental powers துணைவுறு அதிகாரங்கள்‌ | Art. 140 
| Supreme command | உயர்தனி ஆணையதிகாரம்‌ Art. 53 (2) 
Surcharge மேல்வரி Art. 27002) | 
t ட யூ. ட 
Suspend இடைநிறுத்திவை Art. 32 i 
| ம்‌ ன்‌ 
தொழில்நுட்பம்‌ சார்ந்த ்‌ 
Technical qualifications தகு திப்பாடுகள்‌ Ari. 79/0 
a 
Temper உளப்பாங்கு | Art. 51A(N) 
Tenure of Office பதவியுரிமைக்‌ காலம்‌; | Art, 243K 
Term of office பதவிக்காலம்‌ Art. 56 











Terminal taxes 





சேர்முனை வரிகள்‌ 


சர்‌ Sch, LIST. I Entry (89) 





Territorial arca 





ஆட்சிநிலவரைப்‌ பரப்பிடம்‌ 


Art. 243(e) 





The Chairman of the Council 


of States 






மாநிலங்களவைத்‌ தலைவர்‌ 


Art. 04 





The Speaker of the 
Legislative Assembly 


சட்டமன்றப்‌ பேரவைத்‌ தலைவர்‌ 





Ari. 187(3) 





Toll 





சுங்கக்‌ கட்டணம்‌ 


7h Seh, LIST- II, Entry (59) 





Trade-Mark 


வணிகக்குறி 





7h sch, LIST-1, Entry (4) | 












i 

கனல்‌ 
ட : 
i 





401. 
































Transitional arca மாறும்‌ இடைக்காலப்பகுதி Art. 2430 

Treasury bill கருவூலச்சீட்டு தொக OOO | 
Treaty உடன்படிக்கை Art. 3/(0 

Union Cabinct | ன்றியத்து அமைச்சரவை Art. 352(3) 












Union Pension 


| ஒன்றியத்து ஓய்வூதியம்‌ 7h Sch, LIST. 1 Entry (71) 








Union taxation 


| ஒன்றியத்து வரி விதிப்பு 


Art. 289 








United Nations Organisation | ஐக்கிய நாடுகள்‌ அமைவனம்‌ 


74 Sch, LIST- I Entry (12) 






























ந வவ வைகையை இத! 












Unity . ஒற்றுமை Preamble 
Unless the context otherwise தறுவாயின்‌ தேவை Art 12, 1303), 36, 152 
requires வேறானாலன்றி 
Unsound mind பித்துப்பிடித்தவர்‌ Ari. 102 (1) (4) 

கா்‌ ்‌ லான்‌ நாடாளுமன்றம்‌ சட்டத்தினால்‌ 
Until parliament by law பிறவாறு வகை செய்கிற Art. 100 
otherwise provides . 

வரையில்‌ 

ர 1.ஓங்கச்‌ செய்‌; த உட்கரு ்‌ 

Uphold 2 நிலைபெறுமாறுசெய்‌ Art. 374 (9) 3“ Sch, Form (D 








V 
















Vacate 


Ari. 59(1) 








Validation 








செல்லுந்தன்மை Art. 3IB 











Valuable consideration 








மதிப்புள்ள மறுபயன்‌ Art. 366(29A)(a) 












Vest 


உற்றமைந்திரு Art. 31400) 















Vexatious 





அலைக்கழிப்பதாகவுள்ளது Art. 145(D 6 

















17100 Chairperson 






Art. 243ZH 





துணைத்தலைமையர்‌ 


/ 


i 


i 402 
































































































































| Vice President தத்‌ இன்னை அதவ Art. 63: 243L11(e) 
ரி கனி த்‌ வது தைல 
Village Panchayat ஊராட்சி மன்றம்‌ Art. 40 
நை னை லை‘ ன்‌ ல்‌ |- ள்‌ க்‌ அமைய அவவ 
| Visa நுழைவிசைவு 7” Sch, LIST- 1 Entry (19) 
a  ; வராம பழ | ன 
Vital Statistics வக்‌ ககக யய சர்‌ Soh, LIST: 111 Entry (30) 
த இவல அடு வப க ஆல்க அ நி வப அதனை க கக க ட ந்‌ உடன்பட அயல்‌ 
| Vocation உறுதொழில்‌ சர Sch, LIST- L Entry (65) 
Void இல்லாநிலையது Art. 314 த 
ன்‌ டட ட | முன்பற்றுத்தொகை மானிய 1 டட பல்‌ 
| Votes of Credit ௫ ௫ ட Ari. 116 
| வாக்களிப்பு 
னர சி த்‌ க்‌ த்‌ க ள்‌ நன ச்‌ | 
ச ்‌ a ஜ்‌ 
; Votes on account புன்ளைப்ப னிய Art. 776 ம்‌ 
வாக்களிப்பு | 
தத ன்னை . ட ன்‌ 
War and peace போரும்‌ போர்நிறுத்தமும்‌ oh Sch, LIST- 1 சாறு (15) | 
Wards committee நகராட்சித்‌ தொகுதிக்‌ குழு Art. 2434 
Warran அதிகாரஆணை Art. 124(2) 
ராக்‌ ௮ னன | 
| Welfare of labour தொழிலாளர்‌ நல்வாழ்வு 714 Sch, LIST- IN, Entry (24) | 
| Wireless Telegraphy கம்பியில்லாத்‌ தந்தி [4 361A(2) ! 
ஞ்‌ ை ள்‌ 
Without prejudice குந்தகமின்றி Ari. 32(3) 
| ல 1 : ற்‌ 2 யச்‌ | = ட்‌ 
Witness சான்றளிப்பவா்‌ Art. 20(3) | 
ட ல்‌ ம ல்‌ ு 
Worship | வழிபாடு Preamble | | 
ந்‌ | 
| [2] றைக்கேட்‌ 
| Cr பது ்‌ டல்‌ இ ர ற ப [க 32 . | 
தும்ம ப ஆட்கொணர்விப்பு 
Writ of Habeas corpus (நீதி்பேோணை Ari. 32 | 
Writ of Mandamus செயலறுத்து நீதிப்போணை | 4.32 
| க ்‌ ன 4 
Writ of Prohibition ்‌ | தடையறுத்து நீதிப்பேராணை Art. 32 
ட 4 | | 
Writ of Quo warranto தகுதிவினவு நீதிப்பராணை Ari. 32 
எனை பஸ்ல 1 2 EY ௫ 
Written order எழுந்ததழிதணை [சற 1 ஸ்‌ 


